B246 


A 


V21 

Nosi 
2283 


Pino 


4002 


SADRA 


REGISTER 
T- BEPISON 


MADRAS 


தக்ஷண இந்தியாவின் 
சரித்திரசாரசங்கிரஹம் 

( முதல்பாகம் ) 


el 
2 


A HISTORY ON SOUTH INDIA , 


BI 


+0 


S.P. NARASIMMULUNAIDU. 


- 


இதனை , 
கோயமுத்தூர் கலாநிதி பத்திராசிரியரும் , ஆஸ்திகமதம் ,. 
மதவிருக்ஷம் , ஆரியர் வேதம் , ஆரியர் ஆசாரம் , 
கிருஷிசாஸ்திரம் முதலான கிரந்தங்களை 

இயற்றியவரும் , 
மதுரைத் தமிழ்ச்சங்கத்தின் ஓர் அங்கத்தினருமாகிய 


சேலம் - பகடால 


நசிம்மலு நாயடு 

அவர்கள் இயற்றி 
கோயமுத்தூர் கலாநிதி , சென்னை பி - ஆ - அ , உரவுடன் , கிச்சினர் 

பண்டித மித்திர யந்திர சாலைகளில் , 

பதிப்பித்தனர் . 


1905 . 
( All Rights Reserved . ) 


இம் முகப்பே ெபண்டித மித்திய யக்ரெசாலையில் பதிப்பிக்கப்பட்டா .. 


அ 


சே . ப . நரசிம்மலு நாயடு 


பாலவனத்தம் ஜமீந்தாரவர்களும் , 
மதுரையிற்கூடிய சென்னை மாகாண மகாசபையின் 

( ரிஸப்ஷன் ) கமிட்டியின் சபாநாயகரும் , 
மதுரைத் தமிழ்ச்சங்க ஸ்தாபகரும் , அதனக்கிராசனாதிபதியும் , 
தேசாபிமான வித்தியாபிடான பிரபுவுமாகிய 

ஸ்ரீமாந் 
பொ பாண்டித்துரைத்தேவாவர்ட்கு 

ஞாபகசின்னமாக சமர்ப்பிக்கப் பெற்றது . 


To 


SREEMAN 


P. Pandithorai Thever ivl , 


Zeminlar of Pulavanutham , . 
PRESIDENT OF THE RECEPTION COMMITTEE , 
MADRAS PROVINCIAL CONFERENCE , MADURA , 


PRESIDENT- FOUNDER , A TRUSTEE OF 1 
THE MADURA TAMIL SANGAM 


AND 


The Author of Pannurthirattu & c .. 


In recognition of his services 
for the Revival of Tamil Language & 

Respectfully Dedicated by 


THE AUTHOR . 


INTRODUCTION . 


I have great pleasure in introducing to the Tamil speaking 
population Mr. S. P. Narasimmalu Naidu s, " A Brief Sketch of 
South Indian History " . Mr. Narasimmalu Naidu is my sericr as a 
Journalist , and has for over 30 years devoted himself to the 
service of the Tamil world . Though he ia not a Tamil Fandit 
of the Orthodox type, yet he possesses a very fair acquaintance 
with Tamil literature, especially the more popular branches 
of it . By study and experience, lie has , besides stored varied 
and vast information ou several branches of knowledge such 
as Philosophy, Agriculture , History etc. So far as I know , 
there are not many in Southern India more competent than 
Ma . Narasimmalu Naidu to compile a history in a form at rac 
Live to ordinery readers. 


The Tamil community has been for sometime showing, 
signs of nascent self - consciousness. It is beginning to under 
stand its present condition and to reflect on its future . A 
desire for knowledge and information is being developed 
At such a time Mr. S. P. Narasimmalu Naidu s history ought 
to be received with favour by those for whom it is intended . 
He is a simple and earnest writer and has written a book on 
the whole interesting and useful. 


• Madras . 
The S.M.Office, 
30th May1905. 


G SUBRAMANIA IYER , 
L ditor & Proprietor Swadesamitran 

( Formerly Editor of the Hindu .) 


முகவுரை. 


சரித்திரம் விவேகத்தைத்தரும் , " என ஆங்கில நாட்டுத் தத் 
துவசாஸ்திரி பேகன் பிரபு சொன்னார் . அதற்கிணங்க அந்தாட்டின் 
அரசர் , ஆன்றோர் , சான்றோர் , கற்றோர் , கவிகளுடைய சரித்திரங் 
களை வரன்முறையாக எழுதி அநேகருக்கு அறிவையூட்டுகின்றனர் , 

இக்கருத்தைக் கொண்டே இந்நாட்டின் முன்னோர் , காலத்து 
குக்காலம் சரித்திரங்களை எழுதி வந்தனரென்பதற்கு இராமா 
யண , பாரத , பாகவதாதி கிரந்தங்களே சா r யாகும் இடையில் அடி 
யார் , ஆழ்வார் , ஆசாரியர் முதலான வைதீகர்களுடைய சரித்திரம் 
களை அபூர்வகற்பனைகளோடு எழுதியவர்கள் , இந்நாட்டின் நாலாபக் 
கங்களிற் பரக்கக்கிடக்கும் கோயில் கோபுரம் , மாடமாளிகை , லாவி 
கூப , தடாகங்களை நியமித்தவர்களுடையவும் ; முக்கியமாக இந்தா 
ட்டை மத்தியகாலத்தில் ஆண்ட அரசர் , சக்கிரவர்த்திகளுடைய 
வும் ; தேசத்துக்கு நன்மை செய்த தேசாபிமானிகளுடை பவும் , தரும 
வான்களுடையவும் சரித்திரங்களை எழுதாமல் விட்டதற்குக் கார 
ணம் தெரியவில்லை . அபூர்வமான கற்பனை நயமுள்ள காவிய கிரந் 
தங்களையும் , தருக்க தத்துவ நூல்களையும் காணும்போது , அவற் 
றை இயற்றியாஹாவித்துவான்களுடைய சரித்திரங்களை அறிய அவா 
வற்றால் ; அவைகள் அகப்படுதல் அசாத்தியமாக விருக்கின்றன . 

இக்காட்டார் நாயன்மார் , அடியார் , ஆழ்வார் , ஆசாரியாகியமத 
விஷயத்தில் பிரபலமானவர்களுடைய சரித்திரங்களை எழுதியும் , 
அவர்களுடைய திருநட்சத்திரங்களை கொண்டாடியும் வருகையில் , 
அவர்கள் காலத்தில் இந்நாட்டை ஆண்டுவந்த அரசர்களுடையசரி 
த்திரங்களை மாத்திரம் எழுதாமல்விட்டதற்குக்காரணம் தெரியவில்லை, 
இந்நாட்டார் தொன்றுதொட்டு வைதீக விஷயமே இகபரசுகத்துக்கு 
இன்றியமையா ததெனக்கொண்டும் , அது விஷயத்தில் பாடுபட்டவர் 
களை அவதார புருஷர்களாக எண்ணியும் , மற்ற அரசர்களுட்யை 
சரித்திரம் கேவலம் இகலோக ஈகத்தைக்கருதியதென் றெண்ணிஉபே 
க்ஷையாக விட்டு விட்டனரோ ? அல்லது அவ்வாசருடைய சரித்தி 
சங்களை எழுதிவைத்திருக்க , இடையில்பகையரசரால் சண்டை சச் 
சரவுகள் உண்டானகாலத்தில், அப்பகையரசர் கையில்கப்பட்டு பாழ் 


2 


த்துப்போயினவோ ? அறியக்கூடவில்லை . அறியக்கூடாமற் போக 
வே , ஐரோப்பியர் இத்தேசத்தாருக்குச் சரித்திரமே கிடையாதெ 
ன்று சொல்லும்படி யாகிவிட்டது . இக்குறையை நீக்கக் கருதியே 
சென்ற 30 - வருஷகாலங்களாக அநேகசரித்திர சாசனங்களை தேடி 
ப்படித்து , அவற்றின் கருத்துக்களைத் திரட்டி என் குமாரன் அரங் 
கநாதலுக்கும் , அவன் தோழர்களுக்கும் அடிக்கடி அறிவித்து 


வந்தேன் . 


பிறகு இந்நாட்டில் கல்வியும் சீர்திருத்தமும் விருத்தியாகிவரவே ; 
குடிகளுடைய க்ஷேமத்தையும் விர்த்தியாக்கக் கருதி சிலதேசாபி 
மானிகள் ,இந்தியா நேஷனல் கான்கிரசு , கான்பரன்ஸ் முதலானசபை 
களின் மூலியமாகக் குறைவுகளை கவான்மெண்டாருக்கு அறிவிக்க 
ஆரம்பித்தார்கள் . இப்படிப்பட்ட தேசாபிமானிகளுக்கு இத்தேசத் 
தின் முற்காலசரித்திரம் இன்றியமையாததன்றோ ? இக்கருத்தைக் 
கொண்டே எனது ஆப்தசினேகிதரும் ,சிறந்ததேசாபிமானியும் , சுதே 
செமித்திரன் பத்திராசிரியருமாகிய , ம -ா -1 -ஸ்ரீ , ஜி . சுப்பிரமணிய அய் 
யாவர்கள் தென்இந்திய தேசசரித்திரத்தைப்பற்றி தமது பத்திரிகை 
க்கு எழுதும்படி கேட்டுக்கொண்டமையால் , அடிக்கடி எழுதிக் 
கொண்டு வந்தேன் . அதைப்படித்த அன்பர்கள் அதைத் திரட்டிப் புத் 
தகரூபமாக பதிப்பித்தால் பெரிதும் பயன்படும் என்று அடிக்கடி 
கேட்டு வந்தமையாலும் , அவர்களில் இப்போது ஆப்பிரிக்கா கண்டம் , 
நட்டாலில்வசிக்கும் ம---ஸ்ரீ ,விருத்தாசலம்பிள்ளையவர்கள் இச்ச 
ரித்திரத்தில் 200 பிரதிகள் தாம் வாங்கிக்கொள்வதாக வாக்குத்தத் 
தம் செய்த படியாலும் , இப்புத்தகத்தைப் பதிப்பிக்கத் துணிந்தேன் 
துணிந்தாலுமென்ன ? இதைச் சமாசாரப் பத்திரிகையில்எழுதியபோ 
து இரண்டொருநாள் படித்து பிறகு பாக்கப்போட்டு விடுவார்கள். 
அதில் யாதாவது குறைவு குற்றங்களிருப்பினும் அவ்வளவாகக்கவ 
னியார்கள் ; ஆனால் , இதைப் புத்தகமாகப்பதிப்பித்தால் பலநாள் 
கள் பலரிடம் இருக்கவேண்டிய தாகையால், பிழையின்றிப் பதிப்பி 
க்கவேண்டியது முதற்கடமையன்றோ ? மேலும் , தென்னாட்டில் 
மத்திய காலத்தில் ஆண்ட வீரதீர அரசர்களுடைய சரித்திரங்களை 
எழுதும்போது , அவர்கள் காலத்தில் இந்நாட்டை அலங்கரித்த 
அடியார் , ஆழ்வார் , ஆச்சாரியார் , வித்வான்கள் , தர்மவான்கள் 
தேசாபிமானிகள் முதலானவர்களுடைய சரித்திரங்களையும் எழுத 
வேண்டியது. இரண்டாம் கடமையன்றோ ? ஆகவே , இவ்விருகம் 
மைகளைத் திருப்திகரமாக எப்படி செய்து முடிப்பதென்று யோசிக் 


3 


கையில் , 2 - வது கடமையை 2 - வது புத்தகத்திலும் ; முதற்கடமைய 
யாகிய இம்முதற்பக்கத்தில் , இந்நாட்டில் ஆண்ட அரசருடைய 
சரித்திரங்களை மாத்திரம் தக்கச் சரித்திர சாசனங்களைக்கொண்டு 
திருப்திகரமாக எழுதத் தீர்மானித்தேன் இதற்காக அநேக புராண 
இதிகாச சரித்திர சாசனங்களைப் பலவிடங்களிலும் , பலரிடத்தி 
லும் தேடிப்பரிசோதிக்கையில் , சிலசாசனங்களில் அடியிற்கண்ட 
சரித்திர சங்கதிகள் வெளியாகின்றன . 

எவையெனில் - இந்த இந்தியாவின் வடநாடுகளை ( கி - மு -225 
-முதல் 188 லம் ) நான்காவது நூற்றாண்டில் மவுரியஜாதியாரும் , தெ 
ன்னாடுகளைப் பாண்டியர்களும் , அவர்களுக்கு வடகீழாக இருந்த 
நாடுகளைச் சோழர்களும் , அச்சோழருக்கு வடமேற்காக இருக்கும் 
நாடுகளைச் சேரர்களும் ஆண்டுவந்ததாகத் தெரிவிக்கப்பெற்றிருக் 
கிறது . தென்னாடுகளில் சில ஸ்தல புராணங்களின்படி சேர சோழ 
பாண்டியர்கள் ஏக காலவாசிகளெனத் தெரியவருகிறது . மெர்க்க 
போலியோ அவர்கள் சரித்திரத்தின்படி கி - மு - 250 - ரும் மவுரியர் 
ர்களும் , கி - மு - 30 ( ளும் பாண்டியர்களும் அண்டுவந்ததாகத் 
தெரியவருகிற தன்றியில் , அசோக இராஜனுடைய சாசனத்தின்படி 
கி - மு -250 - வருஷங்களுக்கு முன்பே சேர சோழர்கள் ஆண்டார் 
கள் என்று தெரியவருகிறபடியால் , பாண்டியர்களும் அவர்கள் 
டைய காலத்தவரென்று பிரதியக்ஷமாகிறது . அன்றியும் , 

மேற்குக்கரையோரமாக இருந்த நாடுகள் கோர் வசத்திலும்,கிழ 
க்குக்கரையோரமாக இருந்த நாடுகள் சோழர்கள் வசத்திலும் இரு 
ந்தபடியால் , அந்நாடுகளில் குடிகள் மலிந்திருந்தனராம் . இதைப் 
பற்றியே இராமாயணம் நான்காவது காண்டம் 41 - வது அத்தியாய 
த்தில் " துங்கபத்திராகதிக்குக் தெற்கே மேகலர் , உத்களர் , தாய 
னர் , விதாப்பர் , ரிஷிகர் , சேரசோழ பாண்டியர் வதிந்துவந்ததாகச் 
சொல்லப்பெற்றிருக்கிறது . புத்தசரித்திரத்தில் களிங்கஜா தியார் ஆண் 
டதாகத் தெரிவித்திருக்கினும் , மற்றப்பாசங்களெல்லாம் காட்டர் 
தபயங்கரவனாந்திரங்களாக இருக்கலாமென்றும் , அசோகனுக்குப் 
பிறகு கி - பி - ஐந்தாம் நூற்றாண்டில் கீழ்கரையோரங்களில் பகை 
ஜாதியார் , காஞ்சிமுதல் ஒரிசாகாடுவரையில் பிரபலராகிச் சோழர்க 
ளும் பயப்படும்படி ஆண்டுவந்தார்களாம் . 

. 
வடக்கே மவுரியருக்குப் பிறகு ( கி - மு - 188-77 ம் ) சங்க 
ஜாதியாரும் , பிறகு ( கி - மு -31 முதல் கி.பி .436 ஒம் ) ஆந்திரரும் 


ஆண்டார்கள் . அவர்கள் அப்போது பவுத்த மதத்தைத் தழுவி அமா 
வதியில் ஸ்படிகஸ் தூபிகளைக் கட்டிவைத்துப் பிரபலமாக இருக் 
ததாகவும் , அப்போது ( கி - பி - ஐந்தாம் நூற்றாண்டில் ) மேற்குதக்ஷண 
த்தில்சாலுக்கியரும் , கொங்கினி நாட்டில் காளர் , மவுரியர் , சாந்தினர் , 
மதங்கர் , கடகாசூரியர், மைரூர் கங்காள், ( பொம்பாயின் தென்பாக 
த்தில் அளுவர் , கூர்ஜரம் , மால்வா , முதலான விடங்களில் பிரபல 
பானார்களாம் . சாலுக்கியர் ஏழாவது 

நூற்றாண்டில் கீழ்பிரிவார் , மேல் 
பிரிவார்என இருகிளையார்களாகி கிருஷ்ணா கோதாவரிக்கு இடை 
யிலுள்ள வெங்கிளட்டை ( கி - பி - 1023 - ம் - ) கீழ்பிரிவார் ஆண் 
வோ , மேல்பிரிவார் மேற்கு தக்ஷணநாடுகளை ஆண்டார்களாம் . இதை 
ப்பற்றி ( இ - பி - 629 - ம் ) சீனாவிலிருந்து இங்காட்டில் யாத்தி 
மைசெய்து வந்த பாவதியாசாங்கு பிரபலமாக எழுதி இருக்கிறார் - 


பிறகு , தென்மேற்கு தணைநாட்டில் மைசூரின் வடபாகத்தி 
லிருந்து கதம்பஜாதியார் எழும்பிப் பல்லவரைத் தாக்கி சலுக்கிய 
ரையும் வருத்திவா , இரஸ்திரகாட்டார் என்னும் ஒரு ஜாதியார் 
கிளம்பி சீழ்பிரிவு சாலுக்கியரைத் தாக்கியதாகத் தெரியவருகிறது . 
( கி - பி - 1223 - ம் ) இரஸ்திரகட்டாருடைய சக்தி மங்கலடைய , 
சிவார் , சிந்தார்க்கள் என்னும் சாதியார்கிளம்பி சிலநூற்றாண்டு 

வசையில் ஆண்டுவா ( கி - பி -1220 ) தேவகிரியாதவர்கள் அவர் 
களுடைய அதிகாரத்தை யடக்கிவிட்டார்களாம். 


கள் 


தெற்கே கீழ்பிரிவு சாலுக்கியர் ஒரிசாமுதல் கீழ்கரையில் பல் 
வைருடைய காடுகளையும் பிடித்து 

ஆண்டுகொண்டிருக்க சேர 
சோழ 

பாண்டியர் கம்தம் காடுகளில் நிம்மதியாக ஆண்டு 
கொண்டுவருகையில் , கொங்குநாட்டார் என்னும் ஒரு ஜாதியார் 
கிளம்பி சேரநாட்டின் கீழ்பாகங்களைப் பிடித்துக்கொண்டும் , ஹைசா 
ளபல்லாளரையும் தாக்க , அந்தஹைசாலர் , கொங்கர்களைத் தாக்க அவர் 

டைய கொங்குநாடு சோழர்வசமாகிவிட்டதாக தெரியவருகிறது . 
கி - பி -1023 ம் சோழர்களும்சாலுக்கியரும் விவாகசம்பந்தம் செய் 
துக்கொண்டமையால் சாலுக்கியருடைய கீழ்பாடுகள் சோழர்க 
ளுக்குகிடைத்ததன்றியில் ( கி.பி - 1011-111 - க ) இராஜேந்திரக்கு 
லத்துங்க சோழன் காலத்தில் பள்ளவர் ஜயிக்கப்பட்டு, அவர்களுடை 
யநாடுகளை சோழநாட்டோடு சேர்க்கப்பட்டன . இந்த இராஜேந்திர 
ன் பாண்டியரையும் , ஜயிக்கதாய்த் தெரியவருகிறது . 


க 


. 


பதின்மூன்றாம் நூற்றாண்டின் முதலில் பள்ளவர் கதம்பரையும் 
காலசூரியரையும் தாக்க , மேற்குபிரிவு சாலுக்கியர் அதிகாரமும் 
மங்கலடைய 

வாரங்கள் கணபதிராயர்கள் பிரபலராக , சோழபா 
ண்டியர்களுடைய செல்வாக்கும் மங்கலடைய ஆயம் பித்தது - பிறகு 
வடக்கே டில்லியை இபி - 1196 -வம் குஜினி கோரியார் 
த்து , 1238 –ம் வரையில் அதிகாரத்தை ஸ்தாபிக்க ( 1288-1321 
வரையில் ) கில்ஜிவமிசத்தார் பிரபலாகி அலாவுதின் கிலக 1806 
னு மாலிக்காபூர் ( Maliclaphur . ) மூலியமாக ஒரு பெரியசேனை 
யைத் திரட்டி தென்னாடுகளை ஜயிக்க அனுப்ப ; அவ்வீரனும் வந்து 
தேவகிரி , வாரங்கல்களைத் தாக்கியும் , ஐசாலபல்லாளரை நசுக்கியும் 
சோழபாண்டியர்களை முறியடித்தும் போக , நாட்டில் நாதனற்றுத் 
விக்கும் தருவாயில் , 1347 தக்ஷணத்தில் பாமினி ஜாதியார் என் 
னும் மகமதியர் கிளம்பி , இந்து மன்னர்களோடு இடைக்கிடை சண் 
டைசெய்து வந்தாலும் , கிருஷ்ணா நதிக்குத் தெற்கே விஜயநகரதா 
பதி ஸமஸ்தானம் பிரபலமாகி கி.பி 1356 முதல் 1564 வரை 
யில் அதாவது சுமார் 200 ஹகாலம் வரையில் மகமதியரை அ 
டிக்கடித் தாக்கி பயப்படுத்திக்கொண்டே வந்தது , அப்போது வடக் 
கே மகமதியரும் , தெற்கே நரபதி ஸமஸ்தானமும் பிரபலமாக பிர . 
காசித்தனவாம் . 

1564 மகமதியர்கள் ஒருமிக்கக் கூடி விஜயராக்க ஸமஸ்தா 
னத்தை மங்கலடையச் செய்ய , அவர்களுடைய பிரதிரிதிகளாகிய 
நாயடுகாரும் , மைசூசாரும் பிரபலரானார்கள். பதினேழாம் , பதி 
னெட்டாம் நூற்றாண்டில் துங்கபத்திராவுக்குத் தெற்கே மகமதிய 
ரும் , 1674 க்கும் கஞ்சையில் மஹாராஷ்டிாரும் , 1736 ல் மகமதி 
யரும் மதுரையைப்பிடித்து ஆண்டாலும் , 1639 ஆங்கிலேயர் 
சென்னைக்கு வந்து , 1799 தீபு சுல்தான் காலத்தில் தென்னாடு 
களை எல்லாம் சுவாதீனமாக்கிக்கொண்டார்கள்எனத் தெரியவருகிறது . 

நிற்க பாகவதம் , விஷ்ணு புராணம் , நரபதி விஜயம் , வசுசரித் 
திரம் ,நரசபூபாலியம் , மநுசரித்திர முதலானகிரந்தங்களையும் , டாக்ட் 
டர் ஆபோர்டு முதலான சாஸ்திரிகளுடைய சில சரித்திர 
களையும் பரிசோதிக்கையில் , அடியிற்கண்ட சரித்திர சங்கதிகள் வெ 
ளியாகின்றன.--அவையாவன . 

ஸ்ரீ சந்திரவமிசத்திலுதித்த க்ஷத்திரிய குலதிலகனாகிய 
பயா தியின் சந்ததியில் அங்கன் , வங்கன் களிங்கன் , ஆத்திரனாதி ஆறு 


6 


. 


பெயர் பிறந்து தம்தம் பெயர்களால் 

புது ஸமஸ்தானங்களை 
ஸ்தாபிக்க , ஆந்திரன் மகததேசத்துக்கு அதிபதியான தாகவும் , அங் 
த ஆந்திரன் பவுத் தமதஸ்தனாக இருந்தபடியால் , பிராம்மணருக்கும் 
பவுத்தருக்கும் பிரமாத சண்டைகளுண்டாக , அந்த ஆந்திரன் கு 
இம்பத்தில் ஆறேழு சகோதரர்கள் தெற்கே வந்து புது ஸமஸ்தான 
ங்களை ஸ் தாபிக்சகாகவும் , அப்படிஸ்தாபித்தவர்களில் மாளவ உத்தி 
னியில் ஆண்டவிக்கிரமார்க்கன் ஒருவனென்றும் , அந்த ஆந்திரர்க 
ளின் சந்ததியில் மாருதி , நந்தன் வமிசத்தில் காலஞரியரும் , சாலுக்கி 
யரும்,சணபதி , கஜபதி , நாபதிகளும்உற்பத்தியாகி , அவாவர்கள் தம் 
தம்பெயர்களால் பலவிடங்களில் புது ஸமஸ்தானங்களை ஸ்தாபித்து 
ஆண்டதாகவும் ; அவர்களில் விஜயநகரத்திலாண்ட நாபதிகள் வடசி 
முக்கே கல்கத்தா வரையிலும் , வடமேற்கே குஜராத்து வரையிலும் , 
தெற்கே கன்னியாகுமாரி வரையிலுமுள்ள நாடுகளை ஜயித்து , அ 
வைகளை தக்கபடி ஆள , தமது பர்தமித்திரர்களை பிரதிநிதிகளாகக் 
கொண்டுநாயடு அரசர்களை நியமிக்க அந்தாயடு அரசர்களே நாளாவட் 
த்தில் சேர சோழ பாண்டியர்களை ஜயித்தும் , கண்டி வசையில் ஸ 

ங்களை ஸ்தாபித்தும் பிரபலாக ஆண்டதாகவும் தெரியவரு 
கிறது . இந்தசரித்திரம் கூடியவரையில் 

அநுபவத்துக்கு இசைடு 
திருப்பதால், இதையே உண்மையான விருத்தாந்தமென்று எண்ணி 
விவரமாக எடுத்துணிந்தேன் . 


துணிந்தாலுமென்ன ? போதுமான சரித்திரசாசனங்கள் கிட் 
டாமல் பலவருஷங்கள் பாடுபட்டு தேடி வருகையில் , கோயமுத்தூர் 
கலெக்ட்டர் மேஸ்டர் மவுன்சி துரையவர்களும் , சித்தூர் ஜட்ஜி , 
மேஸ்டர் , ஜே - ஜே . காட்டன் துரையவர்களும் , ஆனகுந்திமகாராஜா 
ஸ்ரீரங்கதேவராயலு இராஜா சஹேபாவர்களும் , மதுரை செந்தமிழ்ப் 
பத்திராசிரியர் மா - ஸ்ரீ வித்துவான் இராகவையங்காரவர்க , 
பெங்களூர் ம -ா- ~ -ஸ்ரீ கோபாலசாமிஜயாவர்களும் , தமிழ்பண்டிதர் , 
மா --- ஸ்ரீ தில்லையப் பூர் வெங்கடராம ஐயங்கா ரவர்களும் , தாராபு 
ரம் ம - லா - எ - ஸ்ரீ அளகிரிசாமிநாயடுகாரும் , பொள்ளாச்சி ம---- ஸ்ரீ 
கோவிந்தசாமிகாட்டுகாரும் . ஐதராபாத்து ம- ரா - ஸ்ரீ ,போக 
ராஜா நாயடுகாரும் , கோயமுத்தூர் தாசில்தாரர் மா -ா -ஸ்ரீ , சென் 
னகேசுவுலு நாயகொரும் பின்னும் பலர் மூலியமாகக்கிடைத்த சரித் 
திரசாசனங்களையும் , சென்னை கண்காட்சி சாலையின் சரித்திர 
சனங்களையும் , பரிசோதித்துஉண்மையானவைகளாத் தோன்றிய 


T 


சங்கதிகளைத் திரட்டி இச்சரித்திர சங்கதிகளை 

எனது குமார் 
னுக்கு அறிவித்தபோது , அருகிலிருந்து கேட்ட எனது அன் 
பர் ம.எ- ஸ்ரீ நஞ்சரவுத்து அவர்கள் புராதன புராணரீதியை அனு 
சரித்தும் , என்னை மிதமிஞ்சித் துதித்தும் , பூர்வகாலத்தில்இப்பாதகன் 
டத்திலாண்ட சூரிய சந்திராதி அரசர்களுடைய பெயர்களைச்சேர்த் 
தும் , எழுதிக்கொடுத்த நூன்முகத்தையும் , இச்சரித்திரத்தின் அருமை 
யை அறிந்த சுதேசமித்திரன் பத்திராதிபர் ம - ரா - யூர் , சுப்பிரமணி 
யம் ஐயரவர்கள் B - A . எழுதிக்கொடுத்த ஆங்கிலேய பாஷா நூன் 
முகத்தையும் சேர்த்தும் இப்புத்தகத்தைப் பதிப்பிக்கலானேன் . 

இந்த தக்ஷணதேசத்தின் மத்தியகாலத்தின் சரித்திரத்தை 
ஆங்கிலம் , ஆந்திரம் முதலான பாஷைகளில் இதுவரையிலும் எவரும் 
எழுதத் துணிந்து வந்ததாகத் தோன்றவில்லை. ஆகவே ஆனை உலா 
வுங்காட்டில் பூனை உலாவத்துணிந்ததைப் போல நான் இதைத்தமிழ் 
பாஷையில் முதலில் எழுதத் துணிந்தேன் . 

தமிழ்பாஷையில்இது முதற்பதிப்பும் , முதற்புத்தகமாயிருப்பதா 
லும் ,இதைப்பதிப்பிக்க ஆரம்பித்தபோது கோயமுத்தூரில் பிளேகு 
வியா திகண்டதனால் எனது ஆபீசுமூடப்பட்டும் , சென்னை முதலான 
விடங்களிற்பதிப்பிக்கக்கொடுத்து புளுபுகளைத்தக்கபடி திருத்த அனு 
கூலப்படாமற்போனதினாலும், எனது குடும்பத்திலுண்டான வியா 
கூல கஷ்ட நிஷ்ரேங்களினாலும் , புத்தகத்தில் பற்பலவித பிழைகள் 
அதிகமாகி ,புத்தகத்தின் பெருமையையும் அழகையும் அகற்றியது ; 
ஆகவே , இதைப்படிக்கும் புத்திமான்கள் இதிலுள்ள குறைவு குற் 
றங்களைப்பற்றி க்ஷமித்தும் , இதில் சேர்க்கத்தகாதவை இன்னவை 
என்றும் , சேர்க்கவேண்டியவை இன்னவை என்றும் தெரிவித்தால் , 
நன்றியறிந்த வந்தனத்துடன் திருத்தி இரண்டாம்பதிப்பை நல்லபுத் 
தகமாகப் பதிப்பிக்கச் சித்தமாக இருக்கின்றனன் . 


கோயம்புத்தூர் 
20-5-1905 . J 


சே ப1. நரசிம்மலு நாயடு. 


சாத்து கவிகள் . 


சித்தாந்தசரபம் - அஷ்டாவதானம் 
பூவை கலியாணசுந்தர முதலியாரவர்கள் 

இயற்றியது . 


மன்னியதட் சண விந்தியாவின் முன் நிகழ்சரிதை மகிழ்வி னாய்ந்து 
சொன்னய மாழ்ந் துயர் சரித்திரசார சங்கிரகஞ் சுகமாச் சொற்றான் 
பன்னரிய பற்பல நூ லியற்றியுப் கரித்துவரும் பண்பு வாய்ந்த 
நன்னலஞ் சூழ் பகடால் நரசிம்ம லுப்பெயர்கொ ணாவ லோனே . 


LD-- T 


கோயமுத்தூர் , சென்ட்மைகல்ஸ் கலாசாலையின் பிரதம 
தமிழ்ப்பண்டிதரும் , அநேக தமிழ்கிரந்தங்களை இயற்றியவருமாகிய 
-ஸ்ரீ , சி . திருச்சிற்றம்பலம் பிள்ளையவர்கள் இயற்றிய 

விருத்தம் 
மன் தாது சுயதேய அபிமான மனத்துதிக்க மற்றோர்க் காங்கே 
இன்னினியும் ஊக்கமுதல் உயர் குணங்கள் உதித்தேற எண்ணம் வைத்தே 
தென்னிந்து தேசசரித்திரம் தீந்தமிழ்வசனம் சிறக்கச்செய்தாள் 
நன்னலஞ் செர் பகடால நரசிம்மநாயடு நாவலன் மாதோ ! 

CER 
கோயமுத்தூர் மஹாவித்வான் மாமாஸ்ரீ ,கந்தசாமிமுதலியாரவர்கள் 

குமாரரும் , முதல் கிரேட்பிளீடருமாகிய 
சி.கே - சுப்பிரமணிய முதலியாரவர்கள்B - A. இயற்றிய 

வெண்பா. 
சரித்திரமொன் றின்றேற் தகைசார்நந் தேயத் 
தரித்திரமா மென்கிற தன்மை - பரித்திரம் யா 
மென்றே யெழுந்திசை தென்னிந்தியாவின் சரிதம் 
நன்றே யளித்தான் நமக்கு. 
போந்தார பெருமை யெவர்க்கும் புகட்டுதலான் 
தந்தேன் எனுஞ்செந்தமிழ் வசன மீந்தான் 
நரசிம்ம நாயடுவாம் நாவலன் மெய்க்கீர்த்திக் 
காசானான் வேட்கை யறிந்து . 


நூன் முகத்தின் அட்டவணை 


neur 


درو 


வியம் . 


பக 


வியம் , 


பக்கம் , 


20 


22 


8 


புணேம் 


8 


8 


A --- 9 

g 


9 


9 


-10 


10 
10 


11 


பிராகிருத பிரளையம் 
ஜலபிரளையம் 

20 
அக்கினிபிரளையம் 
பிராணிகளின் உற்பத்திவிஷயம் 21 
பிரஜாபதிகள் 

23 
சுவயம்பும்நுவின் சந்ததி 
பாயம் விரதருடைய சந்ததி 
ரியவமிச் சங்க தி விவரம் 

24 
சூரியவமிசத்தில் ஐயோதியில் 

ஆண்டவர்கள் 24 
கடி திரேதாயுகத்தில் 24 
டி . கலியுகத்தில் 

24 
ஷ மிசலாபுரியில் 

25 
வைசால நாட்டில் 
பிலை நாட்டில் 

25 
சந்திரவமிசத்சார்கள் 
சந்திரவம்சத்தில் காசியில் 

கடி கவசிக வமிரத்தார் 
ஷெ 

மதுக்கள் அல்லது யாதவர் 26 

சைதியர் அல்லது .. 26 
க்ஷ சாத்து வாதர் 
ஷ சேயதேயர் 

27 
ஷை துருவவசுராஜன் 
க்ஷ காந்தாராசான் 

27 
ஷ ஆந்திர அங்க வங்க கலிங்க 
சிம்ரன் பவண்டடார் 

28 
ஷை வெகவமிசத்தார் 


ஷை 


ஸ்மிருதி 
இதிஹாசம் 

ம் 
புராணத்தின் பூர்வஸ்திதி 
18 புராணங்கள் 
பிரம்மயமாணம் 
பத்மபுராணம் 
விஷ்ணு புராணம் 
சிவபுராணம் 
பாகவதபுராணம் 
நாரதீய புராணம் 
மார்கண்டேயபுராணம் 
அக்கினிபுராவனம் 
பவிஷியத்புராணம் 
பிரம்மவைவர்த்த புராணம் 
இலிங்க புராணம் 
வராவியானம் 
ஸ்நாக்சபுராணம் 
வாமன்புராணம் 
கர்மபாணம் 
மச்சபராணம் 
கருடபுராணம் 
பிரம்மாண்டபுராணம் 
சிவபுராணம் 
கலிக புராணம் 
விரபஞ் சபிண்ட உத்பத்தி 


25 


12 


12 
13 


27 


* 


13 


15 


15 


- 


13 


4 


முதற்காண்டத்தின் அட்டவணை . 


சாக 


107 


91 


31 


21 


தயாதியின் சந்த விவரம் 

2-3 முசல் விவாஹம் 

19 
ஷே பலி அல்லது பலிஜன் 3 

இரண்டால் 

டாவது விவாஹம் 
ஆந்திரன் 

- பிருதிகள் 
ஆந்திரருடைய சந்ததிகள் 9 --- 12 

சம்பத்து 
அவருடைய சந்ததிகளில் 

சமவகானவி சவான்கள் 96-102 
7 பெயர் தெற்கேவருதல் 

12-13 
விக்கிசமார்க்கன் சாலுவதி மமாசு அப்பாஜி 

73 
சந்ததிகள் 

17 அச்சுத தேவராயலு ஸ்மஸ்தானம் 110 
சாலிவாஹனன் 

15 

சேவப்பநாயடுக்கு 
போஜமஹாராஜன் 

தஞ்சையை ஸ்ரீதனமாக 
சாலுகியஜாதியார் 20-27 

112 
காலசூரிய ஜாதியார் 28-30 வெங்கடாதிரிராயலு ஸமஸ்தானம் 13 
வாரங்கல் கணபதிராஜர்கள் 31-34 சதாசிவராயலு 
ஒரிசா கொண்ட விடுதியார் 35-36 
கபிலேசுவா ஜாதியார் 

வெங்கடபதிராயலு 

36--37 
எலகார தரநிலமஸ்கானம் 37-52 

அவர்காலத்துக்கு பிறகு நடந்த 
வித்தியாரணியர் சரித்திரம் 

குழப்பங்கள் 

125 
வித்தியா நகரமுண்டான விகம் 53-54 

ஸ்ரீராகவேராமலராவ் சாஹேப் 128 

பெயர் அட்டவனை 
ஹரியாராயலு மைல் தானம் 

அச்சுகதேவராயலு 

41,43,66,110 
இரடான 
அண்ணபூரணி 

109 
புக்க தேவராயலு ஸ்மஸ்தானம் 
தேவராயலு ஸமஸ்தானம் 58 

3 
பிரவுடதேவராயலு 

அப்பாவி 
ஸமஸ்தானம் 

59 அப்பா திம்மாசு 

73,7487,110 
இம்முடிதேவராயலு மைல் தானம் 61 

அயிலாதேவி 
விஜயபூபதிராயலு ஸமஸ்தானம் 58 

அப்பய தீக்ஷதர் 
விருபா ராயலு 

62 
அமமராஜன் 

2627 
நரபதி சாசராயலு 

அமிராவதி 
வீர நரசிம்மலு நாயலு 

66 சர்மிரிகன் 
58 அரங்க தேவராயலும் 

அரிசாலகர்மன் 


33 


97-93 


| 


93 


47,121 


36,107 


கிருஷ்ணதேவராபகம் 


வர்கனன் 
அல் மடியர் 


48 


அரிஷ்டகாமன் 

8 இராமாாஜா 

44,45,47 
ஹரிஹாராயயை 41,44,73,55,57 இராமராஜாயலு 

100 
லைகோட்டை சண்டை 
67 இராமபத் திராவி 

36 
அலங்காரகதபதி 

இரக்கபல்லி சோமய்யான 

இராவ்பகதூர்வீரேசலிங்கம் பந்துலு 1000 
அவி அதில் ஷா 

47,121 

இலம்போ தான் 
அலசானிபெத்தனன் 

96 

இவிவேகன் 
வவுபாலராஜன் 

ஈசாந்தி 

39 
அனங்கமதேவன் 
ஆதிரேயசேர்த்திரம் 117 

51,43,44 

உசிகரன் 
ஆதிதியபுவான் 17,22 

S 
எச்சமநாயகி 

127 
ஆதிபிராம்மன் 

17 

வெறம்மலராஜன் 
ஆர் திரர் 3,4,5,6,7,8,9,10,11,12,13 , 

ஒளிர நாயக 
17,21,31,37,39,41 

வாடங்கள் - ஜயதிகள் 
ஆசம்சாயியு 

59 ஓரசாகொண்டவிரோஜர் 

85 
ஆந்திரபுருத்தியர் 

தி 
ஆந்திரபாஷை 

86. சம்பகவுடர் 
ஆந்திராகவினை 96,97,98,99,100 , 

கம்பமஹிபதி 
101,102 

கபிலேசுவர் கஜபதி 

கண்டதி தேவசாழன் 

27 
ஆபாவமல்லன் 

33,34 
ஆர்வீட்டிவாகு 

கஜபதிராயலு 

கணபதிராயது 
இந்திரராஜன் 

25 

கந்தஸ்வாதி 
இந்திரயாதிகன் 27 கந்தரூபன் 

17 
இப்பகம் அப்துல்கா 118 கர்மசந்திரன் 

17 
இம்முடிராயலு 

61 

காகாபாதரும் 
இராஜசவாதி 

Io 
இசாசாஜன் 

கவியாண்புகி 
இராஜ.பீமன் 

25 சனக்சேனன் 

17 
இராஜாக்சனன் 

எளிங்கன் 

3 
இராழுசேகரராயலும் 
இராமதேவராயலு 40,41,42 காலஞரியம் 

23 
இராமசந்திராாயா 

41,43 சத்திய ரேதாபன் 


47,59 


கபாபா 


காளான் 


6 


17 
17 


சாமதேவி 

43 சிந்தலா 
சிருஷ்ணன் 

8,531 ஜிச்சந்திரன் 
சிருஷ்ணதேவராயலு 85.40,41,44 சுவீரன் 

45,68 சுகன் 
சீர்த்திவர்மா 

21-22-27 சந்திரன் 
குண்ட தேவராயலு 

சுகந்தனன் 
குண்டலசுவா 

சின்னதேவி 

9 
சப்ஜவிஷ்ணு 

22,25 

அதேரோயலு 
குப்பம்மான் 

சத்தியஸ்ரியன் 
குருமன்ன கோகுலபதி 

சக்கிலாமன் 
குரு சந்திகாசிம்மன் 

99 
3 

சங்கம்மாள் 
127 

சந்திரகோபாலன் 


6,8 

8 

109 
126,127 

21 22 


கோபாலசாயம் 


சம்பிதவாரு 


63 


கோசேவாசு 


9 


2 


சங்கரகவி 


97 


சாகம்பிரான் 


சமுத்திரசேனன் 
சதாசிவசேனன் 
சதாசிவராயலு 


21 


- 


சபாகரன் 


சவாரணி 


23 
86,73,116 


த்தின் 


சாவி வாரனன் 


41.14 

27 


சாக்கியர் 


சந்தானகரணி 
77 

சத்தியரிைய இந்திரவர்மா 
2 

சாலி நாராயண 
6 

சாலவதிம்மாசு 
G 

சாலி ராஜன் 

சாலிகதிம்மாாயலு 
15 

சாலுகிய பீமன் 
12,20,21,27 சாசதாமூர்த்தி 

7 சாய்ணசாரியர் 
95 சிக்கதாகன் சின்னதாசன் 

சிங்சமுத்திரம் 
சில்கராஜன் 
சேவமுவென்டபதி 

சோந்தி 
14 சோமதேவன் 


56 


சிவஸ்காந்தி 
சிவஸ்ரீ 
சிவஸ்வாமி 


47 


சிவிரகன் 


49 


16,25,26 


T 


ஐயனன 


தமபான் 


சோழராசன் 

23 திம்மராயலு 
சூரியவமிசத்தார் 

48 திம்மரசுசாலும் 

85,66,73,110 
ஜயசிம்மன் 21,23 இப்பாம்பான் 

44 
ஐயகாரனன் 23 தரிபுவன மல்லன் 

31 
22 திரிலோசுமல்லன் 
இகமல்லன் 

6 
ஸ்ரீசங்காசாரியர் 

52 திதிஹுவ 
ஸ்ரீமங்கதேவராயலு 40 முதல் 45,88 , தீர்க்கதபசு 

2 
89.125,125,128 திரிலிங்கம் 

96 
ஸ்ரீசங்கராஜர் 29,37,47,115,116 திக்கனன் சோமயாஜி 

100 
ஸ்ரீகாகுலம் 

34,35,107 

திருமலாாஜா 
ஸ்ரீரங்கபட்டணம் 

91,105 

தீர்க்க சபது 
கருஷ்ணவிஜயம் 

83 
ஸ்ரீசைலபர்வதம் 

தய்யராஜன் 

29 
சிக்கபல்லாபுரம் 

தூர்ச்சடி 

97 
ஸ்ரீகேரி 

56 தெலுங்கு 
ஸ்ரீ பூபராயலு 

55. தேசவாரு 
ஸ்ரீவீரபிரதாப புருஷோத்தமகசபதி 36 தேவராயலு 

40,41,58 
ஸ்ரீபாண்டியார் 

29,36 இந்திமல்லன் 

100 
ஸ்ரீசக்காரணி 

8,6 கத்தியாலவாரு 
ஸ்ரீமத்பாகதம் 2 நடமிண்டி சர்வமங்கல சாஸ்திரி 

99 
ஸ்ரீசுகதேவா 2 நடிமிண்டி சோபமந்திரி 

36 
தொநாசாரியர் 

103 ஈந்தலீகன் 
வாதபின்னமா ஜ 46 நன்னையப்பட்டு 

26 
தாசவர்த்தனன் 

22 நரசிம்மன் 

29 
தண்ட திபர் 

57 காசிம்மதேவராயலு 40 ; 41,43,44,66 
தண்டாயா 

60 நரபதிகள் 12,46,49,116,125,126 
தண்டஸ்ரீ 

8 சாசபூபாலியம் 
தனஞ்செயன் 

18 

நரவாஹ்னன் 
3 நவுகவாரு 
57 நாகவர்த்தனன் 

108 
தலைக்கோட்டை 

121 நாசமராயம் 


63 


89 


சாமர்லேன் 


8 


சி 


59 


காயக்காரு 
சாகாம்பாதேவி 
நிகல கொண்டார் 
நேபாளம் 
பவி பலிஜன் 
பாலரிஷி 
பாடலீபுரம் 
புத்ரவர்மன் 
புலிகேசி 
புவலோகமல்லன் 
புலோமரிஷி 
புரந்தசேனன் 
புரிதலஹரி 
பசவா 
பாவபுராணம் 
பத்மாவதி 


க்கானன் 


90 பிங்கலான்னி 
71,75 . பீமாவி 
59 பிரதிவாதிபயங்கரும் 

29 
47 பிரவுட தேவாரயலு 
8-9 பிரயாகம் நல்லசொமும் 
8 பிரவட பிரதாபராயலு 

41-43 
15 பிற்காலவ விகள் 

100 
21 பிரமாதி 

23 
21 பிரதாபருத்திரன் 29,31,32,34,36 
புஜயவராயலு 

91,111 
5,5,11 
புத்திசாகான் 

19 
புரோளிராசன் 

31,32 
புக்கராயர் 

40,41,43,56 
29 பூதிராசன் 

17 
116 

39,42,49 
29 போஜன் 

17,191 
29 பூசபாட்டிவாக 

117 
18,97 பூர்வகவிகள் 

101 
பூபராயலு 

40,43,50 
49 
127 மகததேசம் 

3,9 
93 மத்தினாசாரியர் 

52 
29 மண்டலாகாரன் 

ஓ 
120 மஹேந்திரபாலன் 

17 
40 மகம்மதுஷாபா கமி 

62 
126 மாலிக்கபூர் 
மல்லீசராசன் 

21 
95 மங்கியுவராசன் 
38. மஹாதேவராயலு 

47 
106 மன்னவபுவிமன்னன் 
47-116 முக்குகிழ்மண்ண 
39.116 மூர்த்தியம்மகாரு 

92 
35 மூசுதாமாலை 
19 மேதராயலு 

126 


பட்டு மூர்த்தி 
பாவஸ்து ரங்காசாரி 
பயிலாந்தம் 
பம்பாபதிவாரு 
பண்டிபெத்த கிருஷ்ண 
பாண்டியன் 
பாகல்கோட்டை 
பாஷ்கரராயலு 
பாயம்மாள் 
பாதசலமய்ய 
பார்போசா 
பாமினிசர் 
பாரிசாதபஹாணம் 
பாலபாகவதம் 
பாண்மெஹராசன் 
பாலபாஷ்கரன் 
பானுமதி 


9.2 


ஒ 


22 


- மூக்காசு 


22 


மேக்ஸ்வாதி 

81 திம்மாாஜா 

6 
யயாதி 

2 ஹரிசாமராஜா 

6 
3-10 
யஜானச தகாருனியன் 

பெட்ட உடையார் 

do 

இம்மிடிராஜா 
யாசருந்தி 

do 
யாகவ ஸ்ரீ 6 காந்தி தேவி நாசராஜா 

do 
ருத்திரம்மகாரு 

8-32 தொட்டதேவராஜா do 
ராமராஜர் 115 சிக்கதேவராஜா 

do 
லம் போதான் 

7.A 
வசிஷ்டர் 

10 தொட்ட கிருஷ்ணராஜா 
விஜயன் 40 சாமாராஜா 

do 
வல்லவரி 14 சிக்க ரூஷ்ணராஜ 

do 
விஜியாநந்தன் 17 மைசூரில் மகமது ராஜாங்கம் 

8 
விழியாதிதியன் 20 ஐ திராலிகான் 

do 
விஜியராமன் 21. 22 தீபுசுல்த்தான் 

9 
விஜியபத்திரன் 

22 கிருஷ்ணராஜா 
விதியாரணியார் 52 , 89 ஸ்ரீசாமராஜா 

do 
விஜ்ஜலன் 

28 , 29 ஸ்ரீ வாணிவிலாசமஹாராணியார் 
விஜயநகாராஜர்கள் 39 , 64 , 66 ஸ்ரீகிருஷ்ணராஜ உடையார் 

do 
விஜயபுக்கராயலு 

41 சேரநாடு அல்லது மலையாள 
விஜயபூபதி 

சமஸ்தானம் 11 A 
விஜயநகா சரித்திரம் 

101 சேரநாட்டின் உற்பத்திவிவரம் 10 
வீரபத்திரன் 83 / பாசராமர் 

dol 
வீர சோமேசுவரன் 23/ ஆதிசங்கராசாரியார் 

do 
வீரமல்லன் 44 ஆதிராஜ் பெருமாள் 

11A 
வீரராயலு 41 பாண்டியராஜபொருள் 

do 
வித்தியாக்கரம் 

53 சேரமான் 
பெருமாள் 

do 
விமலராயலு 

40 / ஜாமரீன் அல்லது நாமோதிசன் do 
வீரநரசிம்மலு 21 , 43 , 44 , 65 துளபன பெருமாள் , 
விக்கிரமாதித்தியன் 24 , 25, 27 குந்தன பெருமாள் , 
விசுவம்பரதேவன் 

35 கொட்டி பெருமாள் 
விமலாதிதியன் 

25 கம்பெனபெருமாள் , 
வெங்கி திருபுவனமல்லன் 

28/விஜயபெருமாள் , 
வெங்கடபதிராயலு 40 , 41,42,44,45 , ஹரிசந்திரபெருமாள் 

12 A. 
124 மல்லன பெருமாள் , குலசேகரன் 
வேதாந்த தேசிகர் 

தமிழ்வித்துவான்களாற் 
வேமலபட்டபீமன்னன் 

98 பாடப்பெற்ற சேரர் 12A4A 
வேமனன் 

99 திருவநந்தயா ஸமஸ்தானம் 14A 
விநாயகன் 

21 பானுவிகிரமன் , வீரமார்தாண்டன் , 
வெங்கடாத்திரி 13 , 126 , 128 உதயமார் தாண்டன் , ஆதிதியவர்மா 
தேவகிரியா தவர்கள் 

2 A / வீரமார்தாண்டன் கோளவர்மா , 
கதம்பஜாதியார் 

2 

சேரஉத்யவர்மா விவாம் 14A 
ஹயிசாலபல்லாளர் 

கொங்குநாட்டு அரசர்கள் 

16A 
கேலாதி அல்லது பொத்தனூர் சோழாஜியம் 

16 
ஜாதியார் 2 

சோழர்களும் அவர்கள் ஆண்ட 
மைசூர் ஸமஸ்தானம் 

17 A 
விஜய உடையார் 

5 காடுவெட்டிய சோழன், புகழ்சோழன் , 


காலமும் 


10 


12 . 


do 


கொச்சங்கோட்சோழன் 

மதுரையில் மகமதியர் 

51 
அபயகுலசோழன் 

இலக்ஷமணகாயடு , முத்தண்ண 
அநபாயன் , ஆதொண்டன் 18 A 

நாயடு do 
ஆதிதியசோழன் 

19 A சந்திரகேசாபாண்டியன் 5232 
கவுடேசன் 21 A / வீரசேகரசோழன் வந்தது 

dos ,, 
விஜயாலயன் , ஆதிதியவர்மா மதுரையில் நாயடு சமஸ்தானம் 57 
வீரசோழநாராயுணன் , ஹரின் சயன் நாகமநாயடு , விசுவநாதநாயடு 
தசோதிதியன் , பராந்தகராயன் நாயடுகாரு சமஸ்தானம் 
திவியராயன் , இராஜேந்திரன் நாயடு என் றப்பெயர்வந்தகாராணம் 1-4 ., 
கரிக்காலன் , இராஜ இராஜன் , அதிவீரதிம்மப்பராயகொரு 2 
வீரசோழன் , விகிரமசோழன் , 

கோபாலநாயக்காரு 
சூலோத்துங்கன் 22 , 28 A இலக்ஷமய்யநாயடுகாரு 

34 
தமிழ்க விகளாற் பாடப்பெற்ற கா ஹரிநாயடுகாரு 

do 
சோழர்கள் 28 , 29 A சின்னப்பநாயக்காரு 

do 
பல்லவாஜர்கள் 

30 , கிருஷ்ணப்பநாயக்காரு 
பராகிரமலர்மா 30 A விஜயப்பநாயக்காரு - 

4B 
பல்லவருடைய ஜாதி சரித்திரம் do மல்லப்பநாபக்காரு 

do 
செங்குந்தர் 

33 சாலுவராயகொரு 

do 
பாண்டியராஜியம் 

34 ஆதியப்பநாயக்காரு 
குலசேகரபாண்டியன் , மலையது .ஐ கர்னாடக தேசள் திதி 

da 
பாண்டியன் , இராஜசேகரபாண்டியன் எல்லைகள் 

do 
குலபூஷணபாண்டியன் 85 , விஜயப்ப நாய்டு , கிருஷ்ணப்பாரவடு 
வரகுணபாண்டியன் , அரிமர்த்தன ஜயராகவ நாயக் , வெங்கடப்பநாயடு 
பாண்டியன் , தடாதகையிராட்டியார் 

குமரா - கிருஷ்ணப்பநாயக do 
மஹாவம்சம் , உக்கிரசேனன் 

புஜபலராயலு - ஜகதேவராயலு do 
பாண்டியர்களுடைய சந்ததி 37 , வெங்கடகிரி சமஸ்தான சரித்திரம் 7 . 
பாண்டியருடைய ஜாதிவிவாம் 38 காளாஸ்திரி சமஸ்தானசரித்திரம் 9 ,, 
குலசேகரன் , சொமசுந்திரபாண்டியன் கார்வேட்டிநகர ஸமஸ்தானம் 
உக்கிரவர்மபாண்டியன் , வீரபாண் போபுலி சமஸ்தானம் 

39 , பிட்டாபூர் சமஸ்தானம் 
வரகுணபாண்டியன் 

40 , தஞ்சாவூர் சமஸ்தானம் 
அபிஷேகபாண்டியன் , விகிரமபாண்டி சேவப்ப நாயக்காரு 
யன் , இராஜசேகரன் , குலத்துங்கன் அச்சுதப்ப நாயகொரு 
அநந்தகுணபாண்டியன் , குவபூஷணன், இரகுநாத நாயடுகாரு 
இராஜேந்திரன் 

41 விஜயராகவலு நாயக்காரு 
சந்திரசேகரன் , வாகுணன் 

மன்னாரு நாயக்காரு 
தமிழ்வித்வான்களாற் பாடப்பெற்ற 

வெங்கண்ண 

42B 43 B44B45 
பாண்டியர்கள் 42 செங்கமலதாசு நாயடு 

do 
மதுரைத் தமிழ்ச்சங்கம் 434 பீஜப்பூர் சிகந்தஷா 

do 

do 
முதற்சங்கம் , இடைச்சங்கம் ; அளகிரி நாய்டு 
கடைச்சங்கம் 

do எக்கோஜி 
மதுரையில் நான்காம் சங்கம் 44 விஜயமன்னாரு நாயடு 

46 , 
வித்வான்கள் 45 , 48 , பங்காருசாமி நாயடு 

do 
உத்தேசம் 

48 - ஸ்ரீமான ராஜமையங்கார் 
பாண்டியர் வைப்பாட்டி மக்கள் 50 , ஸ்ரீ குப்புசாமி சாஸ்திரிகள் 

do 
பாண்டிய ராஜயத்தின முடிவு 50 , தஞ்சாவூரில் மஹராஷ்டிரர் 


வி 


15 , 
14 . 
15. 


டியன் 


2011 


22 , 

24 , 
27 , 


41, 


27 


43 . 


வே 


ஜீஜிபாய் 


92 


30 


3 


do 


பாபாஜிபவுன் சுலே 

சிவகங்கைஸமஸ்தானம் 
மாலோஜி 

do புதுகோட்டை ஸமஸ்தானம் 785 
வாலேஜி 

do குமாரபெரியகிருஷ்ணநாயடுகாரு 815 
சாஹோஜி do இலங்கைகாண்டிராஜர்கள் 

826 
do கிருஷ்ணப்பநாயடு 

856 
எக்கோஜி 

do 

குமாரகிருஷ்ணப்பநாயடு 35.6 
வெங்கோஜி 

do முத்துகிருஷ்ணப்பநாயடு 86.b 
சாந்தோஜி 

do முத்துவீரப்பநாட்டு 
சாஹோஜி do திருமலை காயடு 

89.15 
சார்போஜி 

do ஸமஸ்தானசிறப்பு 

1016 
துக்கோஜி 

வருமானம் 

1026 
பாபாசாஹிப் 

do திருப்பணிகள் 

1036 
சாஹோஜி 

காலசரிதை 

199b 
பிரதாபசிங்கு 

முத்து அளகிரிநாயடு 

2016 
துலாஜி.ராஜா da சொக்கநாதராய்டு 

2036 
அமர்சிங்கு 

do இயங்கக்கிருஷ்ணமுத்துநாயடு 

2105 
சார்போஜி 

மங்கம்மகாரு ஸமஸ்தானம் 2145 
சிவாஜி 

do விஜயரங்க சொக்கலிங்க நாயடு 2.175 
விஜயமோகன முத்தாம்பபாய் do மீனாக்ஷியம்மகாரு அதிகாரம் 
மதுரையில்நாட்டு காரு சமஸ்தானம் 4 விஜயகுமார நாயடு 

2213 
இலகூமணகாயடு do நாயகொரு தருமசாசனங்கள் 

2225 
நரச நாயடு 

do 

சென்னைக்கு வந்த கவர்னர்கள் 
முத்தன்ன நாட்டு 

de 
தென்னம நாயக 

do 

( அட்டவணை முற்றிற்று .) 
நாசிம்ம நாயடு 

do 

do 
கட்டியம் காமயதாயடு 

do 
சின்னப்ப காயம் 
ஐகதேவநாயடு 
விசுவநாத நாயக 
வருகப்பநாயக 

do 
தொம்பிச்சி நாட்டு 

do 
விசுவநாத நாயக் 
விட்டல நாயடு 

do 
நாயாளமஸ் தானம் 

50 
விசுவநாதநாயடு 

536 
அரியநாயகமுதலியார் 

வடி 
பாண்டிய நாட்டின் பாளையக்காரர் 8 ம் 
வடக ைஜமின் தாரர் 

61 
எட்டியாபுரம் 

625 
இராமநாதபுரம் 

63 
சேதுபதிகளுடைய விவரம் 

66.h 


குருகுருதிம் மகாயடு 


R 


12 


44G 


+ 1S 


DIES 


இந்த கிரந்தத்தை எழுத எமக்கு 

உதவியாக இருந்த 
ஸமஸ்கிருத, தெலுங்கு , தமிழ் , ஆங்கிலபாஷா 
தரிசன கிரந்தங்களாவன, 

பவிஷியத் புராணம் 
ஸமஸ்கிருத கிரந்தங்கள் . 

பிரம்மவைவர்த்த புராணம் 

இலிங்க புராணம் 
இருக்குவேதம் 

வாாஹ புராணம் 
யஜுர்வேதம் 

ஸ்காந்த புராணம் 
புருஷ சூக்தம் 

வாமன புராணம் 
சாந்தோக்கிய உபநிஷத்து 

கூர்ம புராணம் 
தை திரேயாதி தசோபநிஷத்துகள் சதுர்தண்டி பிரகாசிகைமுதலியன 
கடவல்லி 
மது தர்ம சாஸ்திரம் 

தெலுங்கு புத்தகங்கள் . 
பராசர ஸ்மிருதி 

பாகவதமு 
தக்ஷஸ்மிருதி 

பிரவுடகவுலுசரித்திரமு 
பிருஹத் சம்தறிதை 

ஆந்திர கவலுசரித்திரமு 
யஞ்கியா வல்கிய ஸமிருதி 

மநுசரித்திரமு 
ஸ்ரீகிருஷ்ணயஜுர் வேதம் 

வசு சரித்திரமு 
சுக்கிலயஜூர்வேதம் 

நரபதி விஜயமு 
ஆபஸ்தம்பஸ் மிருசி 

நாசபூ பாலிய 
ஹிரணிய கேசி சூத்திரம் 

பாலபாகவதமு 
சவலாயணம் 

இராமசித்தியமு 
பாகவதம் 

விதியராணிய சரித்திரமு 
பாரதம் 

கவுரிபுத்திர சரித்திரமு 
ருக்மணி பாணியம் 

இராயண பாஷ்கா சரித்திரமு 
சாஹிதிய சாத்னகாம் 

பாரிஜாதாபஹரணம் 
இரகுராத பூப விஜயம் 

தஞ்சாவூரிவாருநாயனிசரித்திரமு 
இரகுநாதவிலாசம் 

வெலம் கோத்திரசரித்திரமு 
பாரிஜாதா பஹரணம் 

ஸ்ரீவம்ச பிரகாசிகை 
ஆத்ம பரிகை 

விஷ்ணு சித்தியமு 
நளாபிய தயம் 

சகலார்த்த சாகாமு 
ஆநந்த சாகவ நாடகம் 

தேவன ஹள்ளிசாசனமு 
விஷ்ணு புராணம் 

ஆமுக்த மாலியோ தயமுமுதலியன 
மச்ச புராணம் 
வாயுபுராணம் 

தமிழ்புத்தகங்கள். 
பிரம்மாண்ட புராணம் 

அமார் புராணம் 
பிரம்மபுராணம் 

வருண சிந்தாமணி 
பாம்புராணம் 

ஜாதிசமய சங்கிரகம் 
சிவபுராணம் 

தத்துவ போதினிகள் 
காராதிய புராணம் 

பிரம்ம நாடகம் 
மார்க்கண்டேய புராணம் 

பிராம தீபிகை 
அக்கினி புராணம் 


AAN 


13 


. 


. 


ப 


விஷ்ணு புராணம் 
செந்தமிழ் 
கம்பர் இராமாயணம் 
வில்லிபுத்தூரார் பாரதம் 
பிள்ளை பெருமாளையங்கார் சரித்திரம் 
காணடக ராஜாக்கள் கதை 
சித்தார்ஜில்லா கோர்ட்டு தீர்ப்பு 
சேலம்ஜில்லா கோர்ட்டு தீர்ப்பு... 
அபிதான கோசம் 
திருக்குறல் 
ஜீவகசிந்தாமணி 
போஜசரித்திரம் 
விசிர மார்க்கன் சரித்திரம் 
பிங்கள நிகண்டு 
புறநாநூறு 
தொண்டமண்டலதுளுவ 
வேளாளர்நடவடிக்கை சரித்திரக் 
தஞ்சை நாயக்கர் விருத்தாந்தம் 
அடஙன் முறை 
நாலாயிரம் 


தசோபநிஷத்துக்கள் 
பெரிய புராணம் 
எசெழுபது 
சென்ன பசுவ புராணம் 
ஸ்ரீ ரங்கம் ஒழுகு 
பகவத்கீதை 
சிலப்பதிகாரம் 
மேருமந்திர புராணம் 
வீராகமம் 
குண்டலகேசி 
மதுரைச் சீமை விருத்தாந்தம் .... 
தொண்டமண்டல சதகம் 
மோஹநாங்கி 
பாவலர் தீபம் 
கலிங்கத்துப் பரணி 
திக்கு விஜயம் 
இராஜபாம்பரை 
விசுவகர்மபுராணம் 
சூடாமணி நிகண்டு 
சூதசங்கிதை 


HRO 


R.SRI 


.. 


இங்கிலீஷ்புத்தகங்கள் , 
The Asiatic Journals . Vols . IIL, The Indian Antiquities. 

V. VI , VII VIII, IX , & c . Dr. E. Thomas s Usefal Tables.. 
The Asiatic Reserches. Vols.XI-- The Tindu Mythology , Wilkins. 
XIV .. 

The S. Indian Inscriptions. 
The Archeological Survey . Vol.II The Indian Review vol.1901 . 
Tlie Aristocracy of s . India .. The India Illustrated - Gilbert. 
The Ancient History of India . The India and its Natives 
A History of Kalasty . 

Trevor 
Contribution to the History of The Indian Native States, 
S. India Dr. Oppert. 

The Indian Antiquities 1876 . 
The History of Vizianagar or AGazetteer of S. India . 
a Forgotton Empire, 

To . 

on Continent.f India . 
Never to be Forgotton Empire . The Census of India 1881 , 1891 , 
Mr. Cowell s History of India . 1901 . 
Mr Marshman s History of India . The Indian and Eastern Are 
Hon . M. S. E. History of India . tecture . 
Mr. Tithbridge s History of India . Dr. Walker s Works on ludin . 
(Chaldwell s History of Tinnavelly . Rev.W. Taylor s Works . 
Mr. Wilk s History of Mysore . ( ol . Mackenzi s Works . 
Mr. Bachanan s Mysore . 

Vilson s Works . 
Mr. Rice s Mysore and Coorg .. Ferno Nunz s Letters .. 

Do. Inscriptions, & c. Dr. Layden on Cheras. 
The Indian Epic Poetry . Dr Burgi s Workso. India . 


14 


יווניו 


Dr. Barnell s Works, 

Essays relating Indian subjects .... 
Abur s and Rices Progress of India 

Hodgson . 
Dr. E. Hiltzches S. I. Inscrip- The Religions of India -- A . Barth 
tions Vol. II . 

Hindu Philosophy . - J. Davis, 
Madras Journal of Education The Ordinances of Maun , Barth . 
Vol. 1881. 

The Imperial Gazeteer of India . 
Rev. Foniks on S. Iudian Kings. Ancient History of India , Max 
Dr. Barnal s S. Iudian Paleo 

Dunche . 
graphy. Tod s --- Rajasthan , 
Velepakam Plats in Indian Anti - Hindu Tribes and Castes , Sher 

quities Vol . II . 
Butlletins of Museum . Madras Caste--Dr. J. Wilson . 

Vol . IV , No. 2. Religions of the Hindus 
Progress of the Madras Presi- Vishnupurana do . 

dency (40 years ) . Hunter s, Orisa. 
Epigraphia Indica 1902 

Colebrook s Essays . 
Refosh 1889 . 

A Brief History of Iudian 
An Introduction to Col. Camp Perple. 

bell s Telugu Grammar. History of the Marathas Grant 
Manual Barada s Letters . 
The Geneclogical Tables-- Prinsep. Do. do . 

M. G. Ranade. 
Mr. Fleets Indian Antiquity. District Manual of N. Ärcot. 
Wilford on Andras. 

S. Årcot . 
The Journal of Archeological 

Bellary. 
Survey of India . 

Chenglepet . 
The Journal of Assntic Society 

Coimbatore 
of Bengal. 

Do. 

Caddapah 
Bettany s Worlds History . 

Do. 

Ganjam 
Professor Dowson s Papers J. R. 

Godavari. 
A. S. Vol. I. 

Kurnool . 
Mr. Walhouse s Indian Antiquity 

Madura . 
Vol. X 865 . 

lalabar. 
Father Proenza s Works. 

Nellore . 
South Indian Chronological Ta 

Nilgiris. 
bles . 

Saleu . 
List of Aucient Monuments 1891 . 

S. Canara 
Mahe Indian Empire - Hunter, 

Tanjore. 
The Nistory of ludiau Litera 

Do. 

Tricbinopoly 
Weher . 

Tinnevelly . 
Biodera India and Indians- 

Vizagapatam . 

& c . 


Do 


Do. 


. 


Do 


Willams. 


15 


பிழைத் திருத்தம் . 


பிழை. 


பட்டிருந்தான் 


நாணய 


படிருந்தான் 
நாணையம் 
தேசாபிமனம் 
அந்த 


தேசாபிமானமும் 
கதிர் 


magn 
. 
----- 
3858487ad 


17 


விருந்தான் 
விஜ்ஜலன் 


விருதான் 
வி 
சாகா 
ஆந்தான் 


8 
12 
18 


ஜ்ஜனன் 


ஆக்கிரன் 


22 


12 


பிரதயத்தையும் 


பிரதாபத்தையும் 


கன்னை 


జోధాయనం 
கனாகவும் 


బోధాయన 
களாகவும் 


16 


61 
( 54 


/ 12 


காயம் 


99 

10 
10434 
108 33 


காலம் 
னிருந்தவர் 
கட்டப்பட்ட 


முதலான 


வாய்யமகாயுடு 
போனதினால் 
இருக்கும் 


26 
17 
8 
4 . 


னிகுந்தார் 
கட்டப்பட்ட 
முல்லான 
பபய்யமநாயும் 
பேனகினால் 
இருருக்கும் 
பிறது 
கோட்யை 
பார்ட்டி 
மந்தி 
புல்ல 
வர்ந்து 
சொண்டான் 
முதவான 
திருச்சாப்பள்ளி 
உத்தாரப்படிக்கு 


180 
245 41 

8 
338 10 
36.29 
4.12.24 


கோட்டையை 
பாராட்டி 
மந்திரி 
யுள்ள 
கவர்ந்து 
கொண்டான் 
முதலான 
திருச்சிராப்பள்ளி 
உத்திரவுபடிக்கு 
தூதுவனை 
பார்க்க 
மெண்டில் 
நாகம் 
ஸமஸ்தானம் . 


225 
326 27 
39 7 
615 6 


அதவனை 


பார்சக 
மோடில் 


கரகம் 


ஷெ 31 


85b 23 


ஸமஸ்தான் 


TIPPD 


வரி . 


பிழை . 


திருத்தம் , 


நாரன்கு 
நகிக்கு 
முன்டாக 
ளோடி 


195127 
19962 
20256 
219524 
22164 
223634 
23016 
24 14 
9d 


படம் 
உற்பதி 
மகசல் 


நான்கு 
நதிக்கு 
முண்டாக 
ளோடு 
பட்டம் 
உற்பத்தி 
மஞ்சள் 

டி . 
கவுரி 


14d 16 , 23 | 


ஷ 


ஓலை 


20 , 29 

302 
19d34 


அதிய 


அரியாய 


ஸ்ரீ 


தக்ஷிண இந்தியா அல்லது , 
தென்னிந்தியா சரித்திரத்தின் 

நூன்முகம் . 


( ஓர்அன்பர் எழிதி அனுப்பியது .) 


ஸ்ரீபரமேசுவரனால் பிரகாசிக்கும் இப்பிரபஞ்சத்தில் 
பிரபலமான தேசங்களிலெல்லாம் பெருமை பெற்ற பரதகண்டத் 
தின் தக்ஷணபாகத்தில் - சந்தனம் , தேவதாரம் , தேக்கு , தடசு ; 
வாகை , வேங்சை, நுங்கம் , ஈட்டி ,இருளு,இரும்பகம் ,சர்பூரம் ,நாவல் 
மருது முதலான விருக்ஷங்களினாலும் , மற்றும் மலைதரும் பற்பல 
பொருள்களினாலும் நரம்பிய நீலகிரி , வெள்ளியங்கிரி, ஆனைமலை , 
பூனாசிமலை , திருமூர்த்திமலை , சென்னிமலை , பழனிமலை , பருகூர் 
மலை , பிளகிரிரங்கமலை , மாதேசவான் மலை , மருதமலை , மதுரை 
மலை முதலான சிறந்தமலைகளால் சூழப்பட்டதாய் , ஆம்பிராவதி 
பாவானி, காவிரி, கொய்யல் முதலான திவ்யாதிகளால் சதா 
நீர்வளம் பெற்றதாய் ; தென்னஞ்சோலை , சமுதச்சோலை , வாழைச் 
சோலை , கரும்புச்சோலை , புளியஞ்சோலை , மாஞ்சோலை முதலான 
பலன் தரும் பற்பலசோலைகள் அணியணியாக 

ணியணியாக ஒன்றையொன்று 
சூழ்ந்தோங்கபெற்றதாய் , அசோகம் , அலரி , குந்த்ைதி , பன்னீர் , 
பவளம், பாதிரி , புன்னை , சண்பகம் , தாழை , மந்தாரம் , மகிளம் , 
முதலானமலர் தரும் செடி விருக்ஷங்களை விசேதமாக உடையதாய் 
மல்லிகை, முல்லை , மருவு , மருதோன்றி , மருக்கொழியாக 
சம்பங்கி புஷ்பாதிகளில் சதா வண்டுகள் பாடியாடும் நந்தாவனம் 
களை காலாபக்கங்களிலும் உடையதாய் ; அல்லி செங்கழுநீர் ,நீலோத் 
பலம் விகசிக்கும் வாய்க்கால்களும் , நீர் கிடைத்த ஓடைகளும் , 
செந்தாமரை , வெண்தாமரைகள் நிறைந்துள்ள தடாகங்களும் , 
ஏரிகுளங்களு முடையதாய் ; செர்நெல் ,கோதிமுத்லானாஞ்சைப் 


2 -- B தென்னிந்தியாவின் சரித்திரத்தின் நன்மும் . 
பயிர்களும் , சோளம் , கம்பு முதலான புஞ்சைப்பயிர்களும் , காய் 
கறி ,மஞ்சள் முதலானசெடிகளும் செழித்தோங்கும்படியான வயல் 
களும் , தோட்டங்களும் நெருங்கப்பெற்றதாய் ; இல்லற தருமத்தை 

ன்பமாய் நடாததும் கல்விமான்களும் , செல்வவான்களும் சுதர்க் 
திர சுகமாகவசிக்க யோக்கியமான தாய் ; பிரம்மச்சாரிகள்,வான 
பிரஸ்தர் , சனியாசிகள் , எதிகள் , யோகிகள் , முனிகள் , தபோநிதி 
கள் முதலான மஹான்கள் மனமுவந்து வாழ்வதற்கேற்ற விடமாய் ; 
அந்தணர்வீதி , அரசர்வீதி, வைஸியர் வீதி , சூத்திரர் விதி , கணி 
கையர்விதி , பஞ்சமர் வீதி , கடைவீதி , பண்டசாலை , பணச்சாலை 
மண்டிகள் முதலான துகளால் மேனமைப் பெற்றதாய் ; விஜயநகரத் 
தார் , மதுரை நாயக்கர் , மைசூரார் , மகம்மதியர் , ஆங்கிலே 
யரால் அவ்வக்காலத்தே அரசுபுரியபெற்றதாய் ; கிராமாதிகாரி , 
கணக்காதிகாரி , போலீசதிகாரி , தாலூக்காதிகாரி , தபாலதிகாரி , 
துக்கிடியதிகாரி , நகரபரிபாலனாதிகாரி , ஸ்தலபரிபாலனாதிகாரி , 
குற்ற விசாரணையதிகாரி , நீதிபரிபாலனாதிகாரி, வனபரிபாலனாகி 
காரிவித்தியாபரிபாலனாதிகாரி பத்திரப்பதிப்பதிகாரி ,சமயபரிபால 
னாதிகாரி முதலான அதிகாரிகளுக்கு இருப்பிடமாய், கல்விச்சாலை, 
சிலம்பச்சாலை , ஆயுதச்சாலை , அறச்சாலை , சிறைச்சாலை , வாசகச் 
சாலை , சங்கீதச்சாலை , பிரசங்கச்சாலை , வைத்தியசாலை , பருத்திகை 
த்தொழிற்சாலை , காபிச்சாலை , கரும்புச்சாலை அரிசிச்சாலை , எருச் 
சாலை முதலான பற்பலச்சாலைகளை உடையதாய் ; 

வத்தக 
விருதகி , ஜனோபகாரரிதி முதலான திரவிய சேகாவிதிகளையுடைய 
சாய் ; கலாமிக, வித்தியாபானு முதலான அச்சு இயந்திரங்களை 
உடைய தாய் ; கரூர் , காரமடை , அவினாசி , தாந்தோன்றி வெள்ளி 
யங்கிரி தரப்பேரு முதலான திவ்வியக்ஷேத்திரங்களை யுடைய 
காய வ வைணவ பிராம்ம சக்தி முதலான ஆலையங்களையும், 
அவற்றின் மாடமாளிகை கூடகோபுரங்களையும் பாக்கப்பெற்றதாய் ; 
வேதகோஷங்களும் , மங்கள வாத்தியங்களும் சநாகேட்கப்பட்ட 
விடமாய் ; சேர சோழ பாண்டிய நாடுகளென்னும் முக்காடுகளுக் 
கும் நன்னடாகும் கொங்கு நாட்டிற்கு திலகம் போல் பிரகாசிப்பு 
தாய் , விளக்குவது கோயமுத்தூர் என்ற திவ்யாகாமாம் . 


தென்னிந்தியாவின் சரித்திரத்தின் நூன்முகம் , 


அந்த நகரத்தின் மத்தியில் , நான்கு பக்கங்களிலும் சுற்றியிருக்கும் தோட்டத் 
தின் திவ்யமான மலர்களின் சுவாசனையைத் தென்றல் காற்றுக் கொண்டுவரப் 
பட்ட விடமாயும் ; அம் மலர்களின் தேனை பற்பல பக்ஷிகளும் ,வண்டுகளும் உண்டு 
தேக்கெறிந்து உல்லாசமாக இனியகீதங்கள் பாடி ஆந்தமூட்டப்பட்ட விடமாயும் ; 
ஆகம வேத புராண இதிகாசாதி சாஸ்திரங்களுக்கு இருப்பிடமான தாயும் உலக 
லௌகீச வைதீக விஷயங்களை வியக்தமாக அறிந்துய்வதற்கு ஏற்ற இடமாயும் ; 
அகத்தியர் , வசிஷ்டா, வியாசர், பராசரர், பாரத்துவாஜர் , பதஞ்சலியார் , சுகர் 
சவுனகர் , சாண்டிலியர் , சங்கரர் ,ராமா எஜர், மத்துவர் , சைதனியர் , குருகோவிந்தர் 
அப்பர் , ஆழ்வாராசாரியர் , சுந்திரர் , மாணிக்கவாசகர் , தாயுமானவர் , இராமலிங்கர் , 
இராமமோஹனர் சேசவசந்திரர்,கபீர் , துக்காரம் , பராங்குசர் முதலான இந்நாட்டு 
மஹாத்துமாக்களும் , சாகிரடஸ், பிளேடோ, கான்பியூஸ் , ஜொராஷடார் , ஏசு , 
மகம்மது முதலான எனைய காட்டுமஹான்களும் அபிராகிருததிவ்வியமங்கள 
சுவரூபிகளாக வந்து ஆசீர்வதிக்குமிடமாயும் ; ஜாதிபேதம் , சமய பேதமற்று சர்வ 
சமயத்தாருக்கும் பொதுவாகி , சமரச வேத சஹோதிராகந்த சபாபீடமாயும் ; 
சைவர், வைணவர் , சாக்தேயர் , ஜபினர் , பவுத்தர் , பார்சிகர் , இறில்து ,மகம்மதாதி 
மதாபிமானிகளும் ; துவை தாத் துவைத விசிஷ்டாத்துவைத சித்தாந்திகளும் 
சதாவாது , சர்வேசுவானுடைய அகந் தகலியாண குணங்களைப்பற்றி சர்ச்சித்து , 
சுகாகந்தமடைவதற்கு ஆஸ்தானமண்டபமாயும் ; அமைந்துள்ள கலா நிதி 
என்ற பெயரைப் பெற்ற அழகியதோர் ஆச்சிரமமிருரின்றது . 


on 


அது , ஆரியம் , ஆந்திரம் , திராவிடம் , ஆங்கில முதலான பாஷைகளைக் கற்றுக் 
கல்விகேள்விகளிற் சிறந்தவராய் இருக்கு யஜார் சார் அதர்வணாதி வேதங்க 
ளின் சாரங்களையும் , சிக்ஷை சந்தசு சோதிடம் நிருக்கும் கற்பம் வியாகரணாதி 
வேதாங்கங்களையும் , மீமாம்சை நியாயம் முதலான உபாங்கங்களையும் , பிராம்ம 
முதல் பிரம்மாண்டாதி புராணங்களின் சாரங்களையும் , இராமாயணம் , பாரதம் , 
சிவரகசியாதி இதிகாசங்களையும் , பாஞ்சராத்ரம் , வைக சனம்பொது இலக்கிய 
இலக்கண அலங்கார தருக்கச் சங்கித க்ஷேத்திர அக்ஷர கணித கோள பூகோள 
சிற்ப சாமுத்திரக திேயத்தலாகடாதி ஆகமங்களையும் ; பையில் , போலி ஜந்த 
முதலான ஏனைய நாட்டு வைதி . லொக்க கிரந்தங்களின் சாத்பரிமக ளேயும் ; 
இரவும் பகலும் படித்து தெளிந்தவராய் ; இலௌக்க வை தீர்க்கால்களை சாங் 
கோபாகமாகத் தெரிந்தவராய் , துஷ்டநிக்கிரகம் , சிஷ்டபரிபாலனம் செய்யும் 
சக்தியையுடையவராய் ; தருமரக்ஷணிசபை , மஹாஜன சபை, கான்கிரச்சபை , 
ஆசாரசீர் திருத்தும் சபை , தத்துவ சபை , பிரம்மசபை, முதலான பற்பலபொது 
கலச்சபைகளுக்கு ஓர் முக்கியஸ்தராய் ; நூல் நூற்கும் சால ( காட்டன் மில் ) 
சர்க்கரைச்செய்யும் சாலை முதலான கைத்தொழில்சாலைகளை ஸ்தாபித்து 


4 -- B 


தென்னிந்தியாவின் சரித்திரத்தின் நான் முகம் . 


அவைகளால் ஆயிரக்கணக்கான ஏழைக்குடிகளுக்கு ஜீவநோபாயத்தை உண் 
உக்கினவராய் , தாலூகாபோர்டு , டிஸ்டிரிக்டுபோர்டு முதலானசபைகளுக்கு 
மெம்பராய் , கவுரவமேஜஸ் திரேட்டு முதலான கவான்மெண்டு கவுரவவேலை 
களுக்கு பலவருஷகாலங்களாக நியமிக்கப்பட்டு , அவ்வேலைகளினால் எழை 
ஜனங்களுக்கு இரவும் பகலாக பாபெட்டுழைக்கும் நாஜீவதயாபரராய் ; அநேக 
பத்திரிகைகளையும் , புத்தகங்களையும் பதிப்பித்து இந்நாட்டாரின் இகபாகத் 
துக்கு இன்றியமையா ஹிதோபதேசம் செய்பவராய் ; ஹி சேது வரையில் யாத் 
திரைச் செய்து இந்நாட்டின் திவியதேச சரித்தியங்களை எழுதியவராய் ; ஆசிய 
ஐரோபா , அமெரிகா ,ஆபிரிகா முதலானகண்டங்களிலுள்ள மதியூகிகளால் மதிக்க 
ப்பெற்றவராய் , மங்காதபுகழ்ப் பெற்றோங்கும் ஆங்கில அ விக்டோரியா 
சக்ரவர்த்தினியார் , எட்வாட்டு சக்கிரவர்த்தியவர்களால் சுதேசோபகாரி என்று 
சர்டிபிகேட்டுகளைப் பெற்றவராய் , சோர்வின்மை , துணிவுடைமை, தாய்மை 
வாய்மையாதி குணங்களால் பல வித்துவான்களால் புகழ்பெற்றவராய் ; தேசாபி 

உருவாகவந்து சகலஜாதியாராலும் கொண்டாடப்பட்டவராய் ; 
சந்திரவமிச கூத்திரிய ஆந்திரர் குடும்பத்தின் பரம்பரையில் ஜனித்தவ 
மாய் ; ஜனகாதி மஹிரிஷிகளைப்போல இல்லறதருமத்தை இனிதாக நடாத்திச் 
சதாபிரம்ம தியான பாராயணம் செய்துக்கொண்டிருக்கும் நாசிம் ஹ 
இராஜயோகியாருக்கு சொந்தம் , 


மானமே 


அந்த ஆச்சிரமத்தில் அன்றொருநாள் அருணோதயகாலத்தில் பாலசூரியன் 
உஜ்வலரூபத்சடன் உதயமாகி கடத்தமோத்தமனுடைய மஹிமாபிரசாரம் 
செய்க்கொண்டு ஆக வீதியில் வரவற்ற விதம்விசுமான பணிகள் விழித் 
தெழுந்து உத்சாஹம் நிரம்பிய உள்ளங்களுடன் அகிலவினோசனுடைய அதி 
புதசக்தியை ஆந்த கீதங்களால் பாடியாடவும் , இயற்கைப் பொருள்கள்யாவும் 
இரமணீயமாகத் தோன்பம் ; அத்தபோநிதியின் ஆப்தர்களாகிய ஸ்ரீ நாராயணரிஷி , 
பொன்னரங்கர் , விஜயரங்கர், இரங்கப்பாஞ்சப்பர் , சின்னப்பர், கிருஷ்ணப்பா, 
பார்த்தசாரதி , வெங்கிட்ட ராமர் , அப்பய்யர் முதலான பாகவதசிரேஷ்டர்கள் 
பிரம்மயோர் பாராயணர்த்தமாக வந்து கூட ; அந்த ஆசிரமாகிபதியாகிய நரசிம்ஹ 
யோகிந்தர் காலைக்கடனை முடித்துக்கொண்டுவந்த , அத்திரு கூட்டத்திற்கு 
முதல்வராக ஓம் பிராமணேசம : என்னும் மகுட வாக்கியத்தை உச்சரித்தும் , 
பிறகு 

" தியஞானம் அருந்தம் பிரம்மம் சாந்தம் சிவமத்வைதம் " என்னும் வேத 
வாக்கியத்தை 

தைச் சொல்லி , அதன் பொருளைப்பற்றி பிரபலமாக பிரசங்கித்தும் ; 
அலந்தும் " பிராம , கிருபா ஹிகேவலம் " என்ற வாக்கியத்தைச் சொல்லி 
முடித்தும் , அன்பருக்கு ஆபத்தகாட்ட , அவர்கள்யாவரும் எழுந்து அந்த ஆச்சிர 
மத்தை அடுத்திருக்கும் கந்தாவனத்தில் ஏகாந்த சேலையைச் செய்யப்போயினர். 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் , 


B - 5 


அதன் பின்பு தாம் இந்த உலகத்தாருடைய நன்மையைக் கருகிச் சொல்ல 
வேண்டியவைகளும் , செய்யவேண்டியவைகளும் பின்னும் பலவிருச்சு ; அவை 
சளைப்பூர்த்திச் செய்யப் போதுமான சமயம் வாய்க்கவில்லையே என்று சிந்தித்து 
க்கொண்டிருந்தார். 

அப்போது அந்த இராஜயோகியின் ஆப் தசீடனாகிய அரங்கநாதன் என்னும் 
புத்திர சிகாமணியானவன் , வித்தியாதுஷ்டானங்களை முடித்துக்கொண்டு , 
சத்தியம் சாந்தமுதலான குணங்களிற் சிறந்த சிலசினேகிதர்களுடன்வந்து , 
அந்த குருசிரேஷ்டருடைய திருப்பாதக்கமலங்களில் விழுந்து , தண்டம் 
சமர்ப்பித்து , அஞ்சலி யன்னாய்ச் சேவித்து நின்மூன் , 

உந்த இராஜயோகியானவர் அவனைக் கண்குளிரக் கண்டு ஓ ! சடா , 
சுகமா ? உன் மனதில் யாரோ ஒருச்சந்தேகம் ஜனித்து , அதைப்பற்றிச் சிந்திப்ப 
தாகத் தோற்றப்படுகிறாய் ; அந்தச் சந்தேகத்தைச் சொல்லுசு , " என்று ஆஞ்கியா 
பிக்க ; அசங்கநாதனென்னும் உடன் : ஓ , குருசுவாமி ! தங்களுடைய 
சிருபாகடாஷத்தினால் இப்பாசுசங்களுக்கு இன்றியமையா இலக்கிய மிலக்கண 
இலக்கந் தருக்க சாமுத்திரிக சங்கிதா தி சாஸ்திரங்களின் கருத்துக்களையும் ; 
பூகோள சுகோள விகசாயவைத்தியா திசாஸ்திரங்களின் சாரங்களையும் கால் திக 
தசை நீக்கி ஆஸ்தி சித்தாந்தத்தையும் ; மூர்த்திதலர் தீர்த்தங்களைத் தெளிவாய் 
காட்மே திவியதேச சரித்திரங்களையும், ஆரியர் வேத வேதாந்தங்களின் சாரங்களை 
யும் ; அதிலுண்டான வைணவாதி சமையாசாகங்களையும் ; துவைதா 
துவைச விசிஷ்டாதவைத சித்தாந்தங்களையும் , சத்தியம் , சாந்தம் , பக்தி , யோகம் 
ஞான முதலியவைகளின் இலக்ஷணங்களையும் ; தரு சாஸ்திரங்களின் தாத்பரி 
யங்களையும் ; இராமாயண இதிகாசங்களின் கருத்துக்களையும் ; பயில், 
குரானாதி ஏனையகாட்டாரின் மதக்கருத்துக்களையும் தந்தலாமலகம்போல கற்றுக் 
கொண்டேன் . அப்படிக்கற்றுக்கொண்டிருந்தும் , பின்னும் சில சந்தேகங்கள் 
என் மனதில் தோன்றி , அவைகளுக்கு தக்க சமாதானம் கிடைக்காமல் தவித்து , 
தங்களுடைய திருப்பாதகமலத்தினிடம் வந்தேன் " என்றான்.- உடனே , 

கலாநிதி ஆச்சிசமத்தார் கேட்டு --எ , குழந்தாய் , அரங்கராதா : 
1 அச்சந்தேகங்களைச் சாங்கோபாகமாகச் சொல்லுக, என்று வினவ , அரங்க 
நாதன் அடியில் கண்டபடி அறையலானான் , 

ஏ , குருசாதா ? இதுவரையில் யான் கற்றுத் தெளிக்க இதிகாசாதி கிரந்தம் 
களினால் கிரேச , திரேத , துவாபர யுகங்களில் இப் பரதவருஷத்தில் பிரபல 
மான குருநில பெருலெமன்னர்களுடையவும் ; சக்கிரவர்த்திகள் , சாஸ்திர 
ஞானிகள் ,சாதுக்கள் முதலானவர்களுடையவும் ; சரித்திரங்களைப்பற்றி ஒருவாறு 
தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் , அச்சரித்திரங்கள் ஒருகிரந்தத்தில் சொல்லி இருப்பு 


சைவ 


தென்னிந்தியா சரித்திரக்கின் நான் முகம் . 


B - 6 


னப்போல் மற்ற கிரந்தங்களில் சொல்லக்காணோம் . அன்றியும் , அவைகளும் 
சைவ வைணவாதி மதத் துவேசமானவைகளாக இருக்கின்றன . மேலும் , இந்த 
கலியுகத்தில் பிரபலமான ஜாதியார், சக்கிரவர்த்திகள் பெருநில குருநில மன்னர் 
சள் , மஹான்களுடைய மகிமைகளைப் பற்றி எந்தகிரந்தத்திலும் வியக்தமா 
ச்சொல்லாமலிருப்பதற்குக் காரணம் மறிகிலேன் . 


இதுமிற்க, இப்போது பிரம்ம க்ஷத்திரியாவைகயர் முதலானவர்களுடைய 
கவிவா சரித்திரங்களை அச்சிட்டு வெளியாக்கி இருக்கையில், 
சந்திரவமிச க்ஷத்திரிய ஆத்திரமாகிய பலிஜா , விக்கிரமர் , சாலுக்கியர் , கால 
சூரியர் , கொண்டவிடுகெஜபதிகள் , விஜயநகர நரபதிகள், சாயகொரு , சோ சோழ 
பாண்டியர் , பல்லவர் , பள்ளாசர் , கொங்கர், தேவகிரியா வேர் , காலபுசஜர் , கங்கை 
வமிசத்தார் , கேசரிவமிசத்தார் , தேவாசமுத்திரத்தார் , மைசூரார் முதலானவர் 
களுடைய சரித்திரங்களை அறியவகையில்லை , அன்றியும் இப்போது இந்த தேசத் 
தின் பெரும்பாகத்தை ஆங்கிலேயர் ஆண்டு வருகிறார்கள் இந்த ஆங்கிலேயர் 
க்ஷத்திரியர்களா? அல்லது சூத்திரர்களா ? ஒரு தேசத்தை ஆளவேண்டிய கடமை 
க்ஷத்திரியருடையதென்று மநு முதலானவர்கள் சொல்லியிருக்கிறார்களாமே, 
அப்படிக்கிருக்க , இந்த தேசம் இப்போது ஆங்கிலேயர் வசமாகவேண்டிய 
காரணமென்ன ? 


அ 


காலத்துக்குக்காலம் கோலதேசவாத்தமானங்களைத் தழுவிப் பதினெண் 
புராணங்களை எழுதியவர்கள் , இக்கலியுகத்துக்காக பத்தொன்பதாவது புராணம் 
ஒன்று எழுதியிருப்பதாகத் தெரியவில்லை . 


இடையில் தத்தாசாரியர் ( B. G. Dats ) முதலாவைர்கள் ஒருவாறு 
இத்தேச சரித்திரங்களை எழுதினும்; அவைகளும் வடநாட்டின் சில சரித்திரன் 
களைப்பற்றிமாத்திரம் விசேஷமாக அறிவிக்கின் றவைகளாக இருக்கின்றனவே 
யன்றி ; வித்தியபருவத்திற்கு தெற்கும் , கன்னியாகுமரிக்கு வடக்குமுள்ள 
மத்திய நாகெளினுடையவும், தென்னாடுகளினுடையவும் சரித்திரங்களை அறி 
கவித்தக்காணோம் ; அன்றியும் , ஆங்கில இராஜியம் இக்காட்டில் ஸ்தாபிதமானபிறகு 

ஆங்கில வித்துவான்கள் சில சரித்திரங்களை எழுதினும் , அவைகலும் 
அவர்களுடைய ஜெயாபஜயங்களைப்பற்றியவைகளாகவும் ,சமீபகாலத்தில் 
நடந்த சரித்திரங்களாகவும் இருக்கின்றனவே யொழிய, இத்தென்னாட்டின் 
மத்தியகாலத்தினுடைய சரித்திரத்தைத் தெரிவிக்கக் காணோம் - ஆகவே .- 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் . 


B7 


பிரான 


ود 


புராணமென் முலென்ன ? அதன் விலக்ஷணம்யாது ? அது எக்காலத்தில் 
யாவராலியற்றப்பட்டது ? அதன் உத்தேசமென்ன ? இப்போது அது பதினெ 
ண் புராணங்களாகவும் , பதினெண் உப புராணங்களாகவும் , அசோஸ்தலபுரா 
ணங்களாகவும் ; அவைகளும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான கொள்கைகளை 
உடைவனவாகவும் இருக்கவேண்டிய காரணமென்ன ? அன்றியும்-இப் 
புராணங்களின்படி இந்நாட்டை அலங்கரித்த அரசர்கள் , ஆசிரியர்கள் , 
ஆசாரியர்கள் யாவர் ? இடையில் இத்தேசத்தை ஆண்ட அரசர்களும் , அறிவுடை 
யார்களும் யாவர் ? பிறகு இந்நாட்டிலாண்ட அரசர்கள் முதலானவர்களுடைய 
சரித்திரங்களையும் , காலதேசவர்த்தமானங்களைத் தழுவி புராணங்களை எழுதாமல் 
விட்ட காரணம் யாது ? இத்தியாதிச்சங்கதிகளை விவரமாகச் சொல்ல 
வேண்டுமென விண்ணப்பம் செய்ய, 
அக்கலாநிதி யோகீந்திரர் கேட்டு , எ , குழந்தாய் ! கேட்ட கேள்விகள் நியாயமான 
வைகளே ; இக்கேள்விகளுக்கு விடையாக , நாம் காக்ஷியிலுைம் , கேள்வியினாலும் 
காலதேசவர்த்தமானங்களைத்தழுவிச்சொல்லும் சங்கதிகளை கவனமாய்க்கேள் ? 
சுய நிதம் கிஞ்சத் ஜகத்ஸர்வம் 

ஏஜாதி ம்ருத 
இதோ இருக்கிற இந்த உலகம் முழுதும் பரமாத்மாவினிட ததிலிருந்து வெளிப் 
பட்ட தாகிப் பிராணசுவரூபனாகிய அவரிலியே அசைந்துக்கொண்டிருக்கிறது 
என்று கடோபநிஷத்தின் கருத்தை முன்னமே உபதேசித்திருக்குறோமல்லவா ? 
இப்படி அந்தாத்தில் அசை வாடிக்கொண்டிருக்கும் அண்டத்தில் , அந்தப் 
பரமாத்வே பிரம்மா என்னும் பெயரினால் பிரபஞ்ச பிமல் 
சிருஷ்டித்தும் ; அப்படி சிருஷ்டித்த பிரஜைகளை ( அந்தப்பாமாத்மாவே ) 
விஷ்ணு என்னும் பெயரால் 

தும் ; ( அவமே) ருத்திரன் 
என்னும் 

பெயரால் சங்காரம் செய்தும் வருவதோடு , பிரபஞ்சபிரஜை 
களின் இகபரசுகங்களுக்கு இன்றியமையா தருமம் , அர்த்தம் , காமம் , மோக்ஷ 
மென்னும் சதர்வித புருஷார்த்தத்தின் ஸ்வருபத்தை ( அந்தபரமாத்வே ) ஆதி 
புருஷனுக்கு நேராக அறிவித்தார் --அப்படி அறிவித்து ஞானத்திற்கே சுருதி 
என்று பெயர் - அதரவது , 
சுருதி என்றால் -- சுருயத- இத சுருதி --கேட்கப் பெற்றதனால் 

பரமாத்மாவினிடமிருந்து கேராகக் கேட்கப் பெற்றபடியாலும் ; 
சுபோத்திரேந்திரியத்தினால் சப்தரூபமாக அறியப்பெற்றபடியாலும் ; சுருதி என்னும் 
பெயரைப் பெற்றது . இந்த சுருதிக்கே வேதம் என்றும் , ஆம் நாயமென்றும் 
பின்னும் பலபெயர்கள் உண்டென முன்னமே சொல்லி இருக்கிறோமல்லவா ? 

இந்த வேதத்தின் வார்த்தைகளும் , வாக்கியங்களும் கடினமானபாவையிற் 
சொல்லப்பெற்றும் , ஆழ்ந்ததத்துவகருத்துக்களுடையவைகளாகையாலும் அவை 
கள் சிக்ஷை , வியாகரணம் , சந்தசு , நிருக்தம் , ஜியோதிஷம் , கற்பமென்னும் ஆறு 
அங்கங்களை ( ஆசாரியர் மூலியமாக ) கற்றுத்தெளிந்த மஹா மதியூக்களுக்கே 
யன்றி , மற்றவர்களுக்கு வியக்தமாக விளங்காமலிருக்கக்கண்டு , மழ ஞான 


ரஜைகளை 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் , B - 3 
சிரோண்மனிகளாகிய மது , விஷ்ணு , யமன் , அங்கீரசர் , வசிஷ்டர் , தக்ஷர் , 
ஸம்வர்த்தர் , சாதா தபர் , பராசரர் , ஆபன் தம்பர் , உசாசு , காத்தியாயனர் , பிரஹஸ் 
பதி , சவுசமர் , சங்கர் , லிகிசர் ; ஹரீதரர், அத்திரி , முதலான பதினெட்டுப் 
பெயர்கள் சுருதி என்னும் வேதத்தின் கருத்தையே ( மனோராச்சியம் செய்து ) 
( மனதில் நினைத்து ) ஸ்மிருதிகளாகச் சொன்னார்கள் - 

ஸ்மிருதி என்றால் -- " வாசிஷ்டம் சைவஹாதம் , & c , என்ற வாக்கியத்தின் 
படி- சுருதிகளின் கருத்துக்களையே வசிஷ்டர் முதலானவர்கள் சொன்ன சரும 
சாஸ்திரங்களாம் . காலவித்தியாசத்தினால் இந்த ஸ்மிருதிகளின் வாக்கியங்களின் 
பொருளையும் அறிந்துய்யும்படியான சக்தி ஜனங்களுக்கில்லாமற்போகவே , ஸ்ரீ 
வால்மீர் இராமாயணத்தையும் , வியாசர் பாரதத்தையும் , சர்க்காசரியர் , சர்க்க 
சம்ஹிதையையும் இதிகாசங்களாக இயற்றினார்கன். 
இதிஹாசம் எனில்- " இதிஹாசபுரா விருத்தம் என்னும் வாச்சியர்தின் 

முந்தி நடந்த சரித்திரங்களின் வாயிலாகத் தரும் அர்த்த காம மோடி 
மென்னும் புருஷார்த்தத்தை போதிப்பதென்பதாம் . 

இந்த இதிஹாசங்களையும் சரியாகப்படித்து பொருளறியும் சக்தி கால 
வித்தியாசத்தினால் ஆனங்களுக்கு இல்லாமற் போய் விட்டப்படியால் , காலபேத 
த்தை யறிந்து பாமரர்களும் , முக்கியமாக ஸ்திரீ சூத்திரர்களுடைய ஞானவிருத்தி 
யைக் கருதி புராணங்கள் சொல்லப்பெற்றன . 

புராணம் என்றால் - பழயது என்று பொருள் . " ஸர்சல்ச பிரதிஸர்கம்சி 
வசமந்வந்தரானிச , & c . என்ற அமரசிம்மஹருடைய வாக்கியத்தின்படி 
சிருஷ்டி கிரமம் , பிரளயகிரமம் , முந்தி இருந்த மஹான்களுடைய வம்சாவளி, 
மதுவந்தாங்கள் , முன்னிருந்த வம்சத்தாருடைய சரித்திரம் ஆகியபஞ்சலவணம் 
சளோடு சொல்லப்பெற்றிருப்பதே புராணமாம் ; 

புராணத்தின் பூர்வ ஸ்திதி . 
அது கிருதயுகத்தில் பிரம்மாவினால் நூறுகோடி கிரந்தங்களுள்ள ஒரே 
நூலாக இயற்றப்பெற்றிருந்ததாகவும் ; அதை திரேதாயுகத்தில் , சில ரிஷிகன் 
118 - சம்ஹிதைகளுள்ள தாகவும் , 18 - பிரிவுகளுள்ள ஒரு கோடி கிரந்தங்களாக 
ச்செய் சுதாகவும் , அவைகளை வேதவியாசர் தயாபரயுகத்தில் இலக்ஷம் 
கிரந்தங்களுள்ள , 18- புராணங்களாகச் செய்கதாகவும் , மச்சபுராணம் 53 
அதியாயத்தில் விரிவாகச் சொல்லப்பெற்றிருக்கிறது என்று , 
அரங்கநாதன் , எ , குருஸ்வாமி ! சுருதி ஸ்மிருதி புராணயாள் உற்பத்தியான 
விதங்களை கேட்டுத் தெளிந்தேன் . இனி இப்போது இந்பாட்டில் வ 
புராணங்களின் பெயர்களையும் , அவற்றின் சாராம்சங்களையும் அறிவிகக 
வேண்டுகிறேன் ; " என்று வணங்கி கேட்க , அந்த யோகீர் திரர் அடியில் வருகிற 
படி புராண சாரத்தை சொல்லலுற்றார் , 

ஏ , பிரம்மச்சாரியே , கோளாய் ! - இப்போது இக்காட்டில் பிரம்டம், 
பாத்துமம் , வைணவம் , சைவம் , பாகவதம் பவிஷியம் , நாரதீயம் , மார்க்கண்ட்ட 
யம் , ஆக்கேயம், பிரம்ம வைவர்த்தம் , இலிங்கம் , வராஹர் , ஸ்காந்தம், வாமம் 
கூர்ம மச்சம் , காருடம் , பிரம்மாண்டமென்னும் பெயர்களையுடைய 15 

னவளே பிரபலமானவைகள் --இவைகளில் - முதலாவது , 


3 


இதைக்கேட்ட 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன் முசம் 


B - 9 


1. பிரம்ம புராணம் . 
இது ஆதியில் 10,000 சுலோகங்களையுடையதாக இருந்து . இப்போது 
7,000 முதல் 8,000 சுலோகங்களுள்ளதாக பிரகாசிக்கிறது- இதில் முக்கியமாக 
உலக சிருஷ்டி முதலான விவரங்களையும் , ஸ்ரீ ஜகங்காதபுரியில் பிரகாசிக்கும் 
ஸ்ரீ கிருஷ்ணபகவானுடைய வைபவங்களையும் ; பிரம்மாவினால் தகருக்கு 
உபதேசித்தவைகளையும் சொல்லப்பெற்றிருக்கின்றன 

2. பத்ம புராணம் . 
இது , பிரம்மாவானவர் , கமலாசனத்திலிருந்த சிருஷ்டி செய் சவைபவ 
ததை புலஸ்தியருக்கு போதிக்க ; அவர் , பீஷ்மருக்குச் சொன்னதாக , 
ரோமஹரிஷியுடைய புத்திரபாகிய சூதர் , ரைமிசாரணிய ரிஷிகளுக்குச் 
சொன்ன 55,000 சுலோகங்களை உடையது . இதில் சிவபெருமான் விஷ்ணு 
வின் மகிமையைப்பற்றிப் பார்வதிதேவிக்குச் சொல்லியதையும் , அவ்விருவரும் 
விஷ்ணுவைக் கொண்டாடியசைப் பற்றியும் ; ஜைனமதன்தர், மிலேச்சர்கள் 
வந்த சங்கதிகளைப்பற்றியும் , ஸ்ரீரங்கம் , திருப்பதி , விஜயநகா சாயலுசரித்தி 
ரங்களைப்பற்றியும் சொல்லப் பெற்றிருக்கின்றன . இதன் பூர்வபாகத்தை வைண 
வர்களும் , உத்தபோகத்தை சைவர்களும் 

பிரமாணமல்லவென்று 
சொல்வதனால் , இது ஒரு மதத்துவேஷமான புராணமென்று அநேகருடைய 
அபிப்பிராயம் 

3. விஷ்ணு புராணம் . 
இது புராணங்களுக்கெல்லாழ் சிரேஷ்டமான சாம் ; ஏனெனில் , புராணங் 
களுக்கு இன்றியமையா பஞ்சல கணங்களோடு கூடிய புராணம் இதுவேயாம்- 
இது ஆறு அனுவாகங்களுடையதாகவும் , அநேக அத்தியாயங்களை உடையதாக 
வர் , 23,000 லாசங்களுடையதாகவும் , பராசரர் , மைதிரேயருக்கு 
போதித்த சிறந்தபுராணம் - இதன் முதல் அத்தியாயத்தில் உலக சிருஷ்டி 
விஷயத்தைப்பற்றியும் , பிரஹலாசர் முதலானவர்களுடைய சரித்திரங்களைப் 
பற்றியும் ; இரண்டாவதில் பிரபஞ்சத்தின் விவரம் , சூரியசந்திராதிகளின் விவரம் , 
பற்பல நரகங்களின் விவரம் , பரதர் முதலானவர்களுடைய விவரங்களைப்பற்றி 
யும் ; மூன்றாவதில் மது , மந்வந்தாங்களின் விவரம் , வேதப்பிரிவுகளின் விவரம் , 
பிதராதி சிரார்த்தங்களைச் செய்யும் விவரங்களைப்பற்றியும் , நான்காவதில் , சூரிய 
சந்திர மிசங்களின் விவரங்களையும் , விஷ்ணுவானவர் கலிகாவதாரமெடுக்கும் 
விவரங்களைப்பற்றியும் ; ஐந்தாவதில் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரவைபவத்தைப் பற்றியும்; 
கலியாக தரும் விவரத்தைப்பற்றியும் , ஆறாவதில் கலியுகருமத்தைப்பற்றியும், 
மூன்றுவினாசங்களைப் பற்றியும் , மோக்ஷசாதனத்ரைப்பற்றியும் , விஸ்தரித்துக் 


B - 10 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் . 


சொல்லப்பெற்றிருக்கிற தன்றியில் ; கலியகத்தில் அரசு செய்யும் சில இராஜ 
வமிசத்தான சப்பற்றியும் தெரிவிக்கப்பெற்றிருக்கிறது . 

4. சிவ புராணம் . 
இதுவே வாயுபுராணம் , நைமிசாரணிய ரிஷிகளுக்கு சூதரால் சொல்லப் 
பெற்ற பிராகிரயா , உபாதகாச , அறுசங்கா , உபசம்ஹார , என்னும் நான்கு 
பாதங்களை உடையதாகவும் ; 24,000 சுலோகங்களை உடையதாகவும் உள்ளது , 
இது சுவேத சல்பத்தைப்பற்றியும் , சிவபெருமானாகிய ருத்திரமூர்த்தியின் 
மருத்துவத்தைப்பற்றியும் சொல்லுகின்றது . 

5. ஸ்ரீ பாகவத புராணம் . 
இது அஸ்தினாபுரத்தின் அரசனும் , அர்ஜுனனுடைய பேரனுமாகியபரிவித்து 
மஹராஜனுக்கு , வியாசருடைய புத்திரராகிய சுகதேவா சொன்னத்தை 
கைமிசாரணிய ரிஷிகளுக்குச் சூதரால் சொல்லப்பெற்றும் 12 ஸ்காந்தங்களாகப் 
பிரிக்கப்பெற்ற 332 அதியாயங்களில் , 18,000 சுலோகங்களை உடைய சிறந்த 
புராணம் -ஹிம்சேதுவரையிலுள்ள பேரும்பான்மையான இந்த களால் 
புகழ்ந்துக்கொண்டாடும் இந்தபுராணத்தில் ,உலக சிருஷ்டி விமர்சனையைப்பற்றி 
யும் , இத்தேசத்தில் ஆண்ட சக்கிரவர்த்திகள் , மது மன்வந்தாங்கள் முதலான 
சரித்திரங்களைப்பற்றியும் , விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருப்பதைப்போலவே 
விஸ் சரித்சச்சொல்லி இருப்பதோடு , பத்தாவது ஸ்காந்தத்தில் ஸ்ரீகிருஷ்ண 
மூர்த்தியினுடைய ஜனனம் , லீலை முதலான துகளைப்பற்றி விஸ்தாரமாக அறிவிக்க 
ப்பெற்றிருக்கின்றது சிலர் இந்தபாகவத புராணத்தை பூப்தேவர் என்னும் 
வியாகரணபண்டிதர் இயற்றியதாக அபிப்பிராயப்படுகிறார்கள் - அது சரியான 
அபிப்பிராயமாகத் தோற்றவில்லை . இந்த பாகன் 

ந்த பாகவதபுராணத்திற்கு ஸ்ரீதரசுவாமிகள் 
இயற்றிய வியாக்கியான மிருக்கிறது. தேவர் இயற்றியது தேவிபாகவத 
மென்னும் சைவமத கிரந்தமாம் . 

6. நாரதீய புராணம் . 
இது நைமிசாரணிய ரிஷிகளுக்கு நாரதர் 25,000 சுலோகங்களில் , பிரஹத் 
கல்பத்தைப் பற்றியும் , துருவர் , பிரஹ்லாதர்களுடைய சரித்திரங்களைப்பற்றியும் , 
ருக்மாங்கதன் , ஏகாதசிவிரு சுப்பவனைப்பற்றியும் , சொல்லிய வைணவபுராணம் . 
இப்போது அநுஷ்டானத்தில் 3,500 சலோகங்கள் தான் இருக்கின்றன 
மற்ற சுலோகங்கள் மறைந்திருக்கின்றன , மேலும் , இதில் புராணலக்ஷணத்து 
க்கு வேண்டிய உலகசிருஷ்டி விஷயத்தைப்பற்றியும் ; ஆண்ட அரசர் சக்கிர 
வர்த்திகளுடைய சரித்திரங்களைப்பற்றியும் சொல்லப் பெற்றிருக்சவில்லை 
அன்றியும் இந்த நாரதீய புராணத்தைப்போலவே ; நாரதர் , சனத்குமாரருக்கு 
போதித்தரென்று சூதர் உபதேசித்ததாக இப்போது அரஷ்டானத்தில் 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் . 


B - 11 


. 


உண்டானச் 


ஒன்றிருக்கின்ற க . இ . மார்க்கண்டேயர் உற்பத்தி , சாகரபுத்திரர்களுடைய 
வமிசநாசம் , நாராயண ஸ்தோத்திரங்கள் முதலான துகளைப்பற்றி மாத்திரம் 
தெரிவிக்கின்றது . 

7. மார்க்கண்டேய புராணம் . 
இத மார்க்கண்டேய மஹரியோல் , தருமா தருமங்களைப்பற்றி ஜெயமுனி 
க்கு 9,000 சுலோகங்களில் சொல்லப்பெற்றிருக்கிறது .இதில் தேவலோக 

பகல் 
கள் பிரம்மஞானத்தை போதிப்பதைப்பற்றியும், பல சேவருடைய தபசைப்பற்றி 
யும் ; ஹரிச்சந்திரர் வைகுண்டத்தை அடைந்சதைப்பற்றியும் ; வசிஷ்டருக்கும் , 
விசுவகர்மாவக்கும் , 

சச்சரவகளைப்பற்றியும் , துர்கா, காளி, 
சாமுண்டி சேவிகளுடைய மகுத்துவங்களைப்பற்றியும் , உலக சிருஷ்டியாதி 
விஷயங்களைப்பற்றியும் , பிரபலமாகச் சொல்லப்பெற்றிருக்கின்றது . இப்போ 
அநுஷ்டானத்தில் 6,900 சுலோகங்கள் தான் இருகசின்றன . மற்ற 2,100 
சுலோகங்கள் மறைந்திருக்கின்றன . 

8. அக்கினி புராணம் . 
இது ஈசான கல்பத்தைப்பற்றி அக்கினிபகவான் , வசிஷ்டருக்கு 16,000 
சுலோகங்களில் போதித்தது . இதை வியரசா கற்று சூசுருக்கு போதிக்க ; அவர் 
சைமிசாரண்ய ரிஷிகளுக்கு உபதேசித்தார் . இப்புராணம் இராமகிருஷ்ணாவ 
தாரா களைப்பற்றியும் ; சிவபூஜை மகுத்த வசசைப்பாறியும் , பாணினி 
இயற்றிய வியாகரணத்தைப்பற்றியும் , சாஸ்ருதரியற்றிய வைத்தியசாஸ்திரத் 
தைப்பற்றியும் , மல்ல உயுத்தம் , முஷ்ட உயுத்தம் , வில்வித்தைகளைப்பற்றியும் ; 
விக்கிரமார்சுசன் , சாவிவாஹனன , முதலான சில மன்னர்களுடைய சரித்தி 
ரங்களைப்பற்றியும் அறிவிக்கின்றது , 

9. பவிஷியத் புராணம் . 
இது அகோர கல்பகாலத்தில் இவ்வுலகமிருக்கும் ஸ்திதியைப்பற்றியம் ; 
பிராணிகோடிகளின் ஸ்திதியைப் பற்றியும் ; சூரியனுடைய பிரதாபச்சைப்பற்றி 
யும் , பிரம்மா , சுவயம்புமனுவுக்கு 126 அ தியாயங்களில் , 14,000 சுலோகங்க 
ளாகச்சொன்னது . இதின் ஐந்து அத்தியாயங்கள் பிர்மா , விஷ்ணு , சிவ 
தலைராதி தேவர்களைப்பற்றியும் ; 5 - வது பி.திசர்ச்சம் சிருஷ்டியைப்பற்றி 
வம் பிரஸ்தாபிக்கின்றது -- மற்றப்பாகங்களில் , சமயாசார 

சமஸ்கார சந்தியா 
வந்தனச் சடங்குகளைப்பற்றியும் ; குருபத்தி , ஜாதி , ஆசார தருமங்கன் , 
கள் , நாகபஞ்சமி முதலான துகளைப்பற்றியும் சொல்லப்பெற்றிருக்கிறது . - 
இப்போது அதுஷ்டானத்தில் 7,000 சுலோகங்கள் தானிரு கன்றன , மற்ற 
சுலோகங்கள் 

மறைந்தன ---இதற்குச்சம்பந்தப்பெற்றதாகச் சொல்லும் பவிஷி 
யோத்திரபுராணமென்று சொல்லும் ஓர் புராணம் 7,000 சுலோகங்களுடைய 
சாக இருக்கிறது . இது இரத உற்சவம், மன்மதன் , காமனாதிகளுடைய சாந்த 
ரங்களைச் சொல்லுகிறது . 

10. பிரம்ம வைவர்த்த புராணம் , 
இது நாராயண ரிஷியானவர் நாரதருக்கும் ; அந்தராதரால் வியாசருக்கும் ; 
அவ்வியாசரால் சூகருக்கும் , அச்குதரால் சைமிசாரண்ய ரிஷிகளுக்கும் சொல்லிய 


விரதங் 


* 


B - 12 தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் . 
பிரம்ம , பிரகிருதி , கணேச , கிருஷ்ண ஜனனமென்னும் நான்கு கண்டங்களாகி 
18,000 சுலோகங்களால் பிரகாசிக்கிறது.இதில் பிரம்ம , சேவி , கணேசர், கிருஷ்ண 
ருடைய பிரகாபங்களைப்பற்றிச் சொல்லியிருக்கினும் , இராசாகிருஷ்ணருடைய 
லீலைகளையும் , அவர் பிருந்தாவனத்திலும் கோகுலத்திலும் செய்த கிரீடைகளைப் 
பற்றியும் , கோபிகளுடைய பக்தியைப்பற்றியும் பிரபலமாகவர்ணித்துச் சொல்லப் 
பெற்றிருக்கிறது , 

11. இலிங்க புராணம் . 
இது சருமார்த்தசாமத்தின் விலக்ஷணங்களையும் ; அக்கினி கல்பகாலத்தில் 
மோக்ஷமடையும் விதத்தையும் பற்றி , பிரம்மாவுக்கு அக்கினிக்க ரூபரான மஹா 
சேலர் 11,000 சுலோகங்களில் சொன்ன சைவ மதகிரந்தம் , இதில் சிருஷ்டி 
யாத விவங்களைப்பற்றியும் , சிவபெருமானே விஷ்ணுவைப்போலிருந்து சிவ 
தருமங்களை நியமிப்பதைப்பற்றியும் , அசசிவபெருமான் சல்பங்கள் தோறும் 
28 அவதாரங்களைச் செய்வதைப்பற்றியும் , பயங்கரமான அக்கினி லிங்காவகார 
மெடுப்பதைப்பற்றியும் , பிரம்மா விஷ்ணுவைவிட , சிலபெருமானே சிரேஷ்ட 
சென்று காட்ட 1000 வருவகாலம் பலபக்கங்களில் திரிந்து , பிரமமா விஷ்ணு 
வை அலக்கடித்ததைப்பற்றியும் ; பரமகல்பத்தையும் , ததிசிமுனிவரைப்பற்றி 
யும் , சிவபிரார்த்தனை , சிவாந்தர மருத்துவ களைப்பற்றியும் ; யோகசாதனையை 
செய்யும் விவரங்களைப்பற்றியும் பிரபலமாகச் சொல்லப்பெற்றிருக்கின்றது . 

12. வராஹ புராணம் . 
காவில் வர வானவர் வரஹாவதாரமெடுத்து பூமியை மீட்டியதையும் ; 
மானவ கல்பததையா , மதராயும் மருத்துவத்தையும் , சாந்தி முனிவருடைய 
சரித்திரத்தையும் , சிவபிரான் , துர்க்காதேவதையின் சரித்திரங்களைப்பற்றியும் ; 
தீர்த்தஸ் சலங்களின் மருத்துவங்களைப்பற்றியும் , 24,000 

சுலோகங்களில் 
சொல்லிய சைவபுராணம் , 

13. ஸ்காந்த புராணம் . 
இரு மஹேசுவரரால் தத்புருவகல்பத்தின் சங்கதிகளை சந்தர் , அதாவது 
ஆறு சிரசுகளையுடைய சுப்பிரமணியருக்கு உபதேசிக்க 81,100 சுலோகங்களை 
யுடைய சைவமத கிரந்தம் . இது ஆறு சமஹிதைகளாகவும், 500 காண்டங்களாக 
வும் , பிரிக்கப்பெற்ற 500,000 சுலோகங்களுடைய காக லெகிரந்தங்களில் செரி 
விக்கப் பெற்றிருக்கின்றது . --இதில் ஞகசம்ஹிதை, சாக்குமாரசா ஹிகை , சவா 
சம்ஹிதை, கபிலசமஹிதை என்று தி பலசம்ஹிதைகளும் ; பிரம்மோத்திரகாண் 
டம் - உத்கலகாண்டம் , ரேவகாண்டம் , சிவாஹசியகாண்டம் , ஹிமவதகாண்டம் 
என்ற தியலகாண்டங்களுமடக்க இருக்கின்றன - இதில் காசிகாண்டம் ஒன்று 
மாத்திரம் , 15,000 சுலோகங்களை உடையதாயும் ; அவைகளில் காசிக்ஷேத்திரத் 
தினுடையவும் , அதையடுத்திருக்கும் க்ஷேத்திரங்களினுடையவும் , மருத்துவங்க 
ளையும் ; அகஸ்தியருடைய சரித்திரத்தையும் , தக்ஷணதேசத்தில் இந்துமதம் 
பரவிய விவாத்தையும் , காசிராஜனான திவதாசனுடைய சரித்திரத்தைப்பற்றியும் 
விலமாகத் தெரிவிக்கப்பெற்றிருக்கிறது - வட இந்தியாவிலுள்ளவர்கள் 
ஐசக்காந்த்தின் பெருமையைப் பற்றியும் , அதை அடுத்திருக்கும் புலசேசுகா 
ருடைய சரித்திரத்தைப்பற்றியும் உத்கலகாண்டத்தில் விவரித்திருப்பதைப்பற்றி 
விசேஷமாகக் கொண்டாடி வருகிறார்கள் , 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் , 


B -13 


14. வாமன புராணம். 
இது திருவிக்கிரமருடைய இருப்பைப்பற்றியும் , சிவகல்பத்தைப்பற்றியும் , 
பீரம்மதேவர் 10,000 சுலோகங்களில் சொல்லிய ஓர் பொதுப்புராணம் .இப்போது 
அாஷ்டானத்திலிருக்கும் புராணம் புலஸ்தியர் காந்தருக்கு போதித்த ,000 
சுலோகங்களை யுடையதாயும் , இலிங்கபூஜையைப் பற்றியும் கூரு - ய , 
சாகத்தைப்பற்றியும் , காசிரசுருக்கதெ திருக்கும் பாபவிமோசன தீர்த்தத்தைப் 
பற்றியும் ; காமதேவனை எரித்தவிஷயத்தைப்பற்றியும் ; ஹிமாசலத்திலிருக்கும் 
பந்திரிகாச்சிரமத்திலிருக்கும் கேதார ஈசுவரரைப்பற்றியும் , சரி குரு 
க்ஷேத்திரங்களைப்பற்றியும் கோதாவரியைப்பற்றியும் ; உமாசிலகலியாணத்தைப் 
பற்றியும் , கிருஷ்ணர் வாமனாவதாசமாகிப் பலிச்சக்கிரவர்த்தியை அடக்கியதை 
கப்பற்றியும் , மங்கந்தாக்களைப் பற்றியும் போரிக்கின்றன . 

15. கூர்ம புராணம் , 
இச வில்மயானவர் இமையான அவதரிக்கா , பூமிக்குள்ளாண்டு, புருஷார் 
நத்தைசாகரதீர்த்த்தினிடத்தில் முந்திராதித்யூம்மதுவுக்கு இலக்ஷிமீகல்பத்தைப் 
பற்றி 17,000 சுலோகங்களால் சொல்லப் பெற்றிருக்கிறது . இப்போது அ.துஷ் 
பானத்திலிருக்கும் இரக்கம் மிரட்டி பக கவுசி.வைணவி என்னும் நான்கு 
சம்ஹிதைகளை புடைய தாயும் , 6,000 சுலோகங்களுடையதாயும் ; குகர் கையிகா 
மணிய ரிஷிகளுக்கு போதித்த முதல் அத்தியாயத்தில் சிருஷ்டி விஷயத்தைப் 
பற்றியும் ; வஷ்ணுவின் அவதாரங்களைப்பற்றியும் , சூரிய சந்திரவம்சாவளியைப் 
பற்றியும் , பைரவர்செய்த 

அண்டகாசுரன் வதையைப்பற்றியும் ; மஹேசுவரி 
சிவ , சதி , ஹேமல நி என்ற கான்கு சக்திகளைப்பற்றியும் , சிவபெருமான் அவ 
தாரங்களைப்பற்றியும் காசிமகுத்துவம் , யோசுவிஷயம் , ஈசுவரகீதை , வியாசசிதை 
வைராம் , வாமம் , அரஹதம் , யாமல சாஸ்திரங்களைப்பற்றியும் தெரிவிக்கின்றது . 

16. மச்ச புராணம் . 
இது விவனுவானவர் மீன் அவதாரமெடுத்தப்பிளையங்களையும் , - 

சல்பன் 
களையாபற்றி மதுவுக்கு உபதேசிக்க 20,000 = லோகங்களை புடைய கிரந்தம் 
இப்போது 14 முதல் 15 ஆயிரம் சுலோகங்கள் தான் இருக்கின்றன . இவற்றில் 
பிரளயகாலத்தில் மதுலைப்பாதுகாத்த விஷயத்தையும் 
புராணத்தில் சொல்லி யிருப்பதைப்போல சிருஷ்டிவிஷயம் , பிழர்தேவதை 

தைகள் 
விஷயத்தையும் , இராஜூ மிச பரம்பரைவிஷயத்தையும் , இல்வதவின்பம் , 
விரவாதில்வாம் , சிவபெருமான் , பெருமாள் , திருபராசுரவைசை, தாரகர், 
சைத்தியர்களுடையசண்டை சச்சரவுகள் ,கார்த்திகேயர் ஜனனம் உமாதேவியின் 
உற்பத்தி விவாம் , காமனை எரித்தல் , அசுரருடையமாய்கை, அந்தகன் வதை , 
விஷ்ணுவின் அவதாரங்கள் , சிற்பிசாஸ்திர சிறப்பு , விக்கிரக நியமனசா 

சாஸ்திரம் , 
h 


B - 14 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் . 


நீதிதெறி , சிரார்த்த விவரம் , சாவித்திரி சத்தியவான் சரித்திரம் , முதலான 
களைப்பற்றி பிரபலமாக அறிவிக்கப்பெற்றிருக்கின்றது . இது பெயருக்குச் 
சைவபுராணமாகிலும் , உண்மையிற் ஓர் பொது புராணம் , 

17. கருடபுராண . 
இது கருட கல்பத்தில் விஷ்ணுவானவர் எருட்ருடைய ஜனனத்தைப் 
பற்றி 15,000 சுலோகங்களில் சொன்னது . இப்போது 7,000 சுலோகங்கள் 
தானிருக்கின்றன . இவைகள் பிரம்மாவானவர் தேவேந்திரனுக்கு உபதேசித்த 
வைகளாம் . இதில் , சிருஷ்டி விஷயம் , வாதங்களின் விஷயம் , சிவன் , சூரியன் , 
விஷ்ணு பூஜைகளைச்செய்யவேண்டிய விவரங்களையும் ,சோதிடம் , வைத்தியம் , 
சாமுத்திரிகம் , இரத்தினபரிவை , பிரோகல்ப முதலான தகளைப்பற்றியும் 
விஸ்தாரமாகச் சொல்லப்பெற்றிருக்கின்றது . 

18. பிரம்மாண்ட புராணம் . 
இது பிரம்ம பீஜத்தைப்பற்றியும் ; இனிவரும் கஸ்பத்கரைப்பற்றியும் , 
பிரம்மாவானவர் 12,2000 சுலோகங்களில் சொன்ன கலம்பகமான கிரந்தம் . 
இப்போது இதில் 124 அதியாயங்களும் , 18,000 சுலோகங்கள் மாத்திரம் 
இருக்கின் மன இவைகள் அகஸ்தியர் , காஞ்சிபுரத்தில் ஹயக்கிரீவாவதாரமாக 
இருக்கும் விஷ்ணு பராசக்தியின் பூஜையைப்பற்றி பிரபலமாக்கியதையும் ; 
லலிதாதேவியின் மருத்துவம் , பண்டாசூரன் வதை , சக்திபூஜையைச் செய்யும் 
விதங்களைப்பற்றியும் , ஸ்காந்த வாயுபுராணங்களில் சொல்லி இருக்கிற சங்கதி 

முதலானவைகளைப்பற்றியும் சாரகோபமாகச் சொல்லப்பெற்றிரு 
கின்றது - இப்பதினென் புராணங்களில் மச்சம் கூர்யாதி சில புராணங்கள் 
தாமச கிரந்தங்களென்றும் விஷ்ணு பாகவதோதி புராணங்கள்சாபம் 
மானவைகளென்றும் , பிரம்மாண்டம் , பவிஷியத்தியாதி புராணங்கள் இராஜி 
சமானவைகவென்றும் சிலவைணவர்களுடைய அபிப்பிராயம் வா என்று சொல்ல 
பரங்கபாதன் கேட்க , 

கட்க , " வ , நரேந்திரா ! 

வ , நரேந்திரா ! இதுவரையில் தாங்களரு 
பதினெண் புராணங்களின் சரித்திர சாரங்களைக்கேட்டுத் தெளிர்தேன் . 
இனி உப பரானான் 

என்று சொல்லப்படுகிறவை எவை ? அவற்றின் 
சாராம்சத்தையும் அறிவிக்கவேண்டுகிறேனென அம்முனிப்பு சுவர் 
சொல்லலுற்றார் - ன , சுதனே ? கேன் ! உபபுராணங்களில் முக்கியமாைைவ 
சனத்குமாரம் , நரசிம்மம் , சாரதியம் , சைவம் , கார்வாசம் , கபிலம் , மானவம் , 
அவசனசம் , வருணம், சுவிகம் , சாம்பம் , நந்தசவுசம் , பராசரம் , ஆசித்யம் , 
மஹொவரம் , தேவிபாகவதம் , கஷ்ட புராணம் 
என்பவைகளேயாக 
இவற்றிற்சிறக் கவை சிவபுராணம் , சலிசு புராணம் என்பவைகளாம் அவற்றில். 


மயா 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் , 


B - 15 


சிவபுராணம் --இது 6,000 சுலோகங்களில் சனத்குமாரர் வியாசருக்கு 
உபதேசிக்க , அவரால் நைமிசாரணியரிஷிகளுக்கு உபதேசம் செய்யப்பெற்றது . 

து இலிங்கபூஜை , பிரம்மா , விஷ்ணு முதலானவர்களின் உற்பத்தி , யோக 
வித்தை, காசியாதி சிவஷேத்திரங்களின் 

மகிமை 

திருபராகரன் வதை, 
தகூருடைய யாகம் , கார்த்திகேயர் ,கணேசர் , நந்தி ,பிரிங்கிரிஷியின் ஜனனம் , 
சிவராத்திரியின் மகிமை முதலான விஷயங்களைப்பற்றி விவரித்துச் 
சொல்லுகின்றது . 

கலிகபுராணம் -- இது 93 அதியாயங்களில் 9,000 சுலோகங்களில் 
இரிஜாதேவியை காளி பத்திரக்காளி மஹாமாயி என்ற பெயர்களால் சக்தி 
பூஜையைச் செய்யும் விவரங்களைப்பற்றியும் , சிவபார்வதி விவாஹவைபவத்தை 
ப்பற்றியும் , பைரவிசரித்திரம் , ஆசாக்காட்டுககலந்த சாமரூபமென்னுமிடத்தில் , 
காமாக்ஷி என்னும் பெயரால் துர்க்கையின் கோவிலிருப்பதைப்பற்றியும் செரி 
விக்கின்றது . மற்றவைகள் மூர்த்தி ஸ்தல தீர்த்த மருத்துவக்க 
போதிக்கும் மதவைஷம்மியமான கிரந்தங்களேயாம் . 

இத்தியாதிகளைக்கேட்ட அரங்கநாதன் : எ , சதாசாரியாரே ! கேவலம் ஸ்திரி 
சூத்திரர்களுக்கு சருஉஸ்மிருதிகளுடைய கருத்துக்களைச் சங்கிரகமாகவும் , 
தெளிவாகவும் , அறிவிக்கும் பொருட்டு புராணங்களை இயற்றியதாகச் சொன்னீர் 

அப்படிக்கிருக்க, இப்புராணங்களில் சில சைவமதத்தையும் , சில 
வைணவமதத்தையும் கண்டித்து , தூஷிக்கவேண்டியகாரணமென்ன ? பத்ம 
புராணத்தை ஒருவரே எழுதி இருக்க , அதில் பூர்வபாசத்தை வைணவர்களும் ; 
உத்திரபாகத்தை சைவாகளும் பிரமாணமே யல்லவென்று ஒதுக்கிவிட காரண 
மென்ன ? மச்சிய கர்மாதி சில புராணங்களை தாமசமானவை என்றும் ; 
விஷ்ணுபாகவதா தி புராணங்களைச் சாத்மீகமானவைகளென்றம் , பிரம்மாண்ட 
பவுஷியத்யாதி புராணங்களை இராஜசமானவை என்றும் வைணவர்கள் சொல்வ 
தற்குக்காரணமென்ன ? அன்றியும் ஆதியில் ஒரே புராணமாக இருந்ததை 
இடையில் , பதினெட்டுப் புராணங்களாகவும் , பிறகு உப புராணங்கள் என்னும் 
பெயரால் பதினெட்டு புராணங்களாகவும் , இப்போது இந்சாட்டில் ஸ்ல 
புராணங்கள் என்னும் பெயரால் கணக்கற்ற புராண சளாகவும் இருக்கக்காரண 
யென்ன ? இச்சந்தேகங்களை தீர்த்தருளவேண்டும் என பிரார்த்திக்க " 
அந்தயோகீந்திரர் சொல்லுகிறார் --ஓ ,சுமத " சுருதி என்னும் வேதத்திற்குறித்த 
ஒரே மூர்த்தியாஇய பரமாத்மாவை ருஷ்டி விலயத்தில் பிரம்மா வாகவும் ; 

ணிய விஷயத்தில் விஷ்ணு வாகவும் ; சங்கார விஷயத்தில் 
த்திரனாகவும் அறிவு அல்லது ஞானவிஷயத்தில் சரஸ்வதி காசவும் ; 
வதானிடப் பொருள் விஷயத்தி : இல மி யாகவும், சவுரிய 


களே 


5 


B - 16 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் , 


சிமார் திய விஷயத்தில் சக்தியாசவம் ) மழைமாரி விஷயத்தில் வருண 
னாவும் ; காற்ற விஷயத்தில் வாயுவாகவம் , உஷ்ணம்தரும் விஷயத் 
இல் அக்கினியாகவும் , ஆன்றோர்களாகிய ஆரியரிஷிகள் காலதேச வர்த்தமானங் 

அனுசரித்துப் பற்பலவி சமாக வாணித்துப் பிரார்த்தித்து வந்ததாக 
முன்னமே சொல்லி இருக்கிறோமல்லவா ? 

இந்த உண்மையான கருத்தை அறிந்த வியாசர் முதலானமறாத்மாக்கள் , 
அப்பாமாத்மாவின் பல பெயர்களையும் , அவற்றின் அருத்தங்களையும் , அந்தப் 
பரமாத்தமாவினால் நியமிக்கப்பெற்ற மார்த்த காம மோகூமென்னும் 
புருஷார்த்தங்களை அடையும் சாதனங்களையும் , வின் சரித்தி புராணங்களினால் 
பிரபலமாக்கினார்கள் . ஆனது பற்றியே, ஜாபால ஸ்மிருதியில் சுருதி ஸ்மிருதி 
விசோசேவ- சுரு ரேவகயேரி , அவிரோத சகாகாரியம் & . என்றவாக்கியம் 
சோல்லப்பட்டிருக்கின்ற தி . அதாவது சுருதிக்கும் ஸ்மிருதிக்கும் விரோத 
மிருக்குமிடங்களில் சுருதியே சவுரவ பிரமாணமாகும் என்பதாம் . 

இப்படிக்கிருக்க , இடையில் பலத்தமதஸ்தருடைய கலகத்தினாலோ, 
மற்றெந்த மதஸ்தர்களுடைய சச்சாவகளினாலோகப்போது சிவபூஜை செய்யும் 
குருக்களும் ,விஷ்ணு பூஜை செய்யும் நம்பியார்களும் வருமானத்தைக்கருதி " என் 
தெய்வம்பெரி ... !உன் செயவம்சிறிது " என்று சண்டைசச்சாவுகளை செய்வசைப் 
போல , பிழைப்புக்கு வழியற்றுத் தவித்த ஸமிக்கிருதக் கவிகளில் சிவர் ,சிவனை 
தூவித்தும் , சிலர் விஷ்னுவை பூவித்தும் புத சுலோகங்களைப்பாடி பழய 
புராணங்களின் இடையில் நுழைக்காம்,சிலர் மத்த வேசமான புது புராணங்க 
ளையேபாடி ,அவைகளுக்கு மகிமையும் மேன்மையு முண்டாகக்கருக ( அப்புது ) 
புராணங்களை வியாசபகவான் திருவாய் மலர்ந்தருளியதாகப் பொய்ப்பெயர்களை 
புணைத்தம் , தான் கெட்டால்லாமல் சந்திரபுஷ்கரணியையும் கெடுத்ததைக் 
போல பெரியோர் மீதும் பழியைச்சுமத்திவிட்டார்கள் - அனறியும் . 

அக்காலத்தில் இக்காட்டையாண்டுவந்த அறிவிலிகளான சிவ அரசர் 
களுக்கும் துர்போதனைச்செய்ஜம் , அவர்களை தம்வசமாக்கிக் கொண்டும் , அவர் 
சௗடைய மசக்கருத்துகளின்படி கோயில் , கோபுரங்களைக் கட்டிவைப்பித்தும் , 
அவைகட்குவேண்டிய மணிமானியங்களையும் , ஆடையாபரணநாளையும் , உற்சவ 
வேடிக்கைகளையும் செய்விப்பித்தம் : அதோரைத் தமமகத்தைச் சாரும்படி செய் 
வித்திம் : அப்படி சமது மதத்திற்குச் சாராமல் சாக்கிப்போரைப் பிடித்து சல் 
காணத்திற்போட்டு ஆட்டி கொன்றும் , செக்குகளிற் போட்டு கசக்கியும் , கழு 
வேற்றியுகவே, அப்போதிந்த காட்டிலிருந்த சில தமிழ் செலுங்காதி வித்வான 
களும் அந்தக் கீர்வாண வித்துவான்களையே பின்பற்றி , தமக்கிஷ்டமான மரத் 

கணக்கற்ற கிரந்தங்களையும் , ஸ்தல புராணகளையும் பாடி 
பிரபலமாக்கிவிட்டார்கள் . அப்படியாக்கிவிடவே . 

ஆரியர் நாடாகிய இதில் அகேச் சமயபேசங்களும் , ஜாதிபேதங்களும் ஏற்பட்டு , 
குடிகளுக்குள் 

சலகங்களும்சண்டைகளுமுண்டாகிவர , ஆதியிலிருந்த சமரச 
ஞானமூர் சஹோதரவாஞ்சையும் , அவற்றாலானரும் ஒருமைப்பாடு எல்லும் 
ஒப்பற்ற காப்பு மழியவே , இக்காட்டாரின் கூேமம் குறைா தி ,துன்பம்வளாக, 

தவிக்கும் துர்ப்பாக்கிய 
நாட்டார் ,படை எதேசவந்து இச்சாட்டை வெகு சுலபமாகப்பற்றி சொண்டர் 
கள் - அந்தோ ! ஆரியாட்டிற்கு வந்த அலங்கோலத்தைச் சொல்லகாக்கும் கலேகு 
இன்றதே 


கவேசமான 


B - 17 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன் முகம் . 


இப்படி இந்நாட்டைக் கைக்கொண்ட எனையாட்டார்கள் , ஜாதி சமய 
ஆசாரங்களில் இச்சாட்டாருக்கு முற்றும் வேறுபட்டவர்க ளான படியாலும் ; 
அவர்களே அரசராகி ,அதனால் ஆணுவமுங்கொண்டிந்தவர்களானபடியாலும், இந் 
கரட்டாரைத் தம்மதத்திலும் , ஜாதியிலும் சேரும்படி கட்டாயப்படுத்தியும் ; 
இவர்களுடைய கோயில் கோபுரங்களை இடிப்பித்தும் , அருமையான கிரந்தங் 
களை அக்கினிக் கிரையாக்கியும் , படாதபாடுகளைப் படும்படி செய்து வரவே 
இப்பரநசண்டத்தின் புத்திமான்களும் , படிப்பாளிளும் , பக்திமான்களும் , 
( பிளேகுபயத்தினாலோபெவரைப்போல ) தம்தம் நாட்டையும் , வீட்டையும் விட்டு 
சாட்டுக்குள் போய் காய்கிழங்குகளைத்தின்று, கள்ளரைப்போல் தவித்து காலம் 
போக்கி மறைந்தார்கள் 

இத்தன்மையான ஆபத்துகள் சம்பவித்தகாலத்தில் , சேர சோழபாண்டிய 
நாதிகளுடைய சரித்திரங்கள் மறைவு பெற்ற தன்றியில் ; ஆதி ஆந்திரர்களும் , 
அவர்களுடையபின் சந்ததிகளாகிய சாலுக்கியரும் , கால சூரியரும் , 
க ஜபதி , நரபதி ராயலுகளும் , அவர்களுடைய சந்ததிகளாகிய பாலி ஜ 
நாயகார்களும் வீரதீரங்களாக வெளிவந்து ; எனையகாட்டு குரூா ஜாதியார் 
களால் இந்நாட்டாருக்கு கஷ்ட நிஷ்ரேங்கள திகமுண்டாகாதபடி சுமார் 500 
வருஷகாலங்களாக ( அவ்வேனைய காட்டாரோடு சண்டைகள் செய்து ) இந்து 
மதத்தையும் , இந்து ஜாதி சமயாசாரங்களையும் கெடாதபடி பாதுகாதது 
செங்கோல் செலுத்திவந்தார்கள் , அவர்களுடைய ஆதி உற்பத்தி விவரத்தை 
பாகவதாதி புராணல்களில் மரக்கனாணலாம் . அவர்களுக்குத் தனியாகஜாதி 
சமய சரித்திரங்களுமிருந்தன . இடையில் மசம்மதியராலுண்டான கஷ்ட 
விஷ்ரேங்களினாலும் , சொந்த பசுஜன போனமைச்சண்டைகளிலுைம் , அவர்க 
ளுடைய ஆ.சி சரித்திரங்கள் மறைத்த தன்றியில் , சாலதேச வர்த்தமானங்களைத் 
தழுவி ஜனச்மூஹத்தாருக்குள் சமாசஞானமும் , சஹோராவாஞ்சையும் , உன் 
டாகும்படி புதியபுராணங்களை எழுதி போதிக்கவும் , இந்சாட்டையாண்ட 
ஆதி அரசர் , ஆன்றோர் சரித்திரங்களை வெளியாக்கவும் எவையற்றுப்போகவே ; 
இப்போது இக்காட்டருக்குச் சரியான சரித்திரமே கிடையாதென்று ஏனையோர் 
சிந்திக்கச்சம்பவித்தது . 

ஆ . என் ைகாலவித்தியாசம் ! ஆதியில் ஒரேசமயத்தாராகவும் , ஒரேஜாதி 
யாராசவும் இருந்து சகோதிர வாஞ்சையுடன் வாழ்ந்தும் , எக்காட்டாராலும் 
புகழ்பெற்றேங்கிய இந்நாட்டாருக்கு இடையில் கந்த சமயபேத ஜாதிபேத 
சசண்டைகளினால் , இச்சாட்டையும் இழந்து , பிறருடைய பள் சாத்தபத்திற்கும் 
பாத்தாசாகிய துர்பாக்கிய தசையை என்னென்று சொல்லலாம் - இப்படிக் 


G 


B - 18 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முசம் . 


கெல்லாம் உண்டான கஷ்ட ஷ்ரேங்களை நீகக்கருதியே கருணாநீ தியாகிய 
கடவுள் ஜாதிபோம் , சமயபோத்தைப் பாராட்டாமல் கியைச்செலுத்தும் மங்காத 
மாவிமையைப் பெற்ற ஆங்கில அரசை இந்த ஆரியநாட்டில் நியமித்தார் ; ஆகை 
யால் , இனி குடிகளுக்கு க்ஷேமமுண்டாகலாமென்று சொல்ல ; அரங்கநாதன் 
கேட்டு - இக்காட்டிற்குண்டான கண்ட தசையைப்பற்றி சிந்தித்து விட்டு 
ஏ ! தேசாபிமானியே ? இந்த ஆரியவர்த்தத்துக்கு ஆங்கில அபசை நியமித்த 
அருளாகந்த மூர்த்திக்கு , ஹிருசயமறிய வந்தனம் செய்கிறேன் . இவரிற்க 

ஏ , உத்தாருருவே , இந்த உல சிருஷ்டியைப் பற்றி இந்நாட்டார் சொல்லி 
இருக்கும் சங்கதிகளை எல்லாம் முன்னமே தங்களால் தெரிந்துக்கொண்டிருக்கி 
றேன் . இனி இது விஷயமாக மேல்நாட்டு தத்துவசிகாமணிகள் சொல்லும் 
சங்கதிகளைத் தெரிவிக்கவேண்டுமென- அந்தச் கலாதி யோகீட்திரர் சொல்ல 
லுற்றார் - எசுபுத்திரா ! சிரத்தையாகக் கேள் , 

( பிரபஞ்ச பிண்ட உற்பத்தி விவரம் . ) 


3 


சிரசிற்கு மேலிருக்கும் ஆகாயத்தைச் சுத்தமான இருட்டுக்காலத்திலேறி 
ட்டுப்பார்க்கில் , அதை அருந்த சோடிநக்ஷத்திரங்கள் தம் தம்கதிகளிற் சுழன்று 
பிரகாசித்தல் பிரத்தியக்ஷமல்லவா ? 

அந்த நடித்திரங்களுக்கு மேலாக துரதிருஷ்டி கண்ணாடி , சுடா வினை 
களைக் (Telescope & Spectorscopo கொண்டுப் பரிசோதிக்கில் , அங்கு, 
சில வெண்ணிறமாயும் , சில வௌரியசென்னிறமாயும்,சில மஞ்சள் நிறமாயும், 
சில வெண் மணல் திறமாயும் , பின்னும் பல வைர இரத்தினப்பொடிகளைப் 
போலவும் பிரகாசிக்கும்தாகசணங்கள் செத்தம் தோன்றும் . 

அவைகளுக்கு ( நபிலியா Nebules ) பிபஞ்சப்பரிணமுகிர்ப் 
படலாதிருகம் என்ற பெயர் - அதாவது பிரபஞ்சங்க ளுற்பத்திக்கு காண 
மான பசோளமண்டலங்களாம் -- அவைகள் , அனந்தகோடி மைல்கள் தூரங்க 
ளில் , அந்தகோடி வருஷங்களாக ஆவிரூபமாய்ச் சுழன்றுக்கொண் டிருக்கும் 
பிரபஞ்ச அஸ்திவார பிண்டங்களாம் அப்பிண்டங்களே நாளாவட்டத்தில் 
கார் வசிக்கத்தக்க இந்த உலகத்தைப்போல பலபிரம்மாண்டங்களாகின் மன 
எப்படியெனில், 

ஜகதீசுவரனுடைய சவாசங் வென்றுச் சொல்லத்தகும் பிராணவாயுவும் , 
( ஆக்ஸிஜன்- Oxygen ) ஜலவாயுவும் , ஐடிரிஜன் --Hydrogen ) பின்னும் 
சில மூலகாரணபூதங்கள் ( அவருடைய இச்சாசக்தியினால் ) அவ்யக்தம் அல்லது 
மூலபிர கிருதியின் ஸ்வரூபமாகியபாமாஹவை (ஈதர் Ether ) த்தாக்க ; அச ,மின் 


தென்னிந்தியா, சரித்திரத்தின் நூன்முகம் ,, 

B - 19 
தாதுக்களாக ( எலக்டிரன்ஸ் Electrons ) மாற்றம் பெற்றும், அப்மின் தாதுக்கள் 
பிரகாச அணுக்களாக ( ரேடியமாக Radium ) மாற்றம் பெற்றும் , அந்தபிரகாசித 
அணுக்கள் சூக்ஷம எ அணுக்களாக ( ஆடோம்ஸ் - Atoms ) மாற்றம் பெற்றும் , 
அவைகள் நாளாவட்டத்தில் அணுத்திரள்களாக ( கோல்குலீஸ் --Molecules) 
மாற்றம் பெற்றும், அவ்வுணுத்திரல்கள் கட்டி , முன்னுக்கும் பின்னுக்கும் இழுக்கும் 
கவர்ச்சி சக்திகளாற் பந்தப்பட்டு சுழல்வதனால் , அக்கினியிண்டங்களாக 
( மொத்தை --- Mosses) மாற்றம் பெற்றும் , அப்படியாகிய அக்கினிபிண்டங்கள் 
பல சூரியர்களாகி பகோளத்தின் பலபாகங்களில் பறந்து , அக்கினிபு கைகளு 
டன் சுடர்விட்டெரிக்கும் , கர்ஜித்துக்கொண்டும் , அதேகோடி வருஷங்களாகச் 
சுழன்றுக்கொண்டிக்க அவற்றின் அக்கினி ஸ்வரூபமான ஆவிகளெல்லாம் 
திரண்டு சுழன்று வருவதனால் கோளாகார பிண்டம் 

ராகின் றன. 
அக்கோளாகார பிண்டங்களே பின்னும் பலகோடி வருஷங்களாகச்சுழல் வ 
தனால் , அக்கினிஜலபிண்டங்களாக மாற்றம் பெற்றும் , அவ்வாக்கினி ஜலப்பிண் 
டங்களும் பலகோடி வருஷசள் சுழன்று வருவதனால் , அவற்றின் அக்கினிமய 
மான சூசெற்றுத்தணிய, ஜலசமுத்திர பிண்டங்களாக மாற்றப்பெற்றும் - அச் 
சமுத்திராண்ட பிண்டங்களும் பின்னும் பல்லாண்டுகளாகச் சுழன்று வருவத 
னால் , அச்சமுத்திர ஜலத்தினாலுண்டான ஓர்விதப்பாசியினாலும் , அதிலுற்பத்தி 
யான சந்சமூல கிரியிடேகாதி சவசத்துக்களாலும் , ஓர்வித திட்டம் - பிரகுருதி 
Matter தோன்றிய பிறகு , அவை பசுப மரஷா வதிக்கத்தக்க மண்ணுலகங்க 
ளாகி விடுகின்றன , 

நாம் இருக்கும் இந்தபூமியும் ஒரு காலத்தில் மேக சூரியாண்டத்திலிருந்து 
அக்கினிமய ஆவியாஎக்கிளம்பி ( Igneous fusion ) தணல் விட்டெரிக் உருகிய 
லோகங்களினால் மொத்தையாகி , பயங்கரமான அக்கினிப் புகைகளினாலும் , 
மேகங்களினாலும், சூழப் பெற்றும் ( Centripetal & Centrifugal ) மத்தியாபிகா , 
மத்தியாத்த கவர்ச்சிகளினால் அமோ ஆயிரம் வருவகாலங்களாகச் சுழன்று 
கோளாகார ரூபத்தைப் பெற்றது . 

ஆதியில் அக்கினிமய பிண்டமாக இருந்த இந்த உலகம் , குளிர்ந்து கட்டி 
மயமாக 80,000,000 எட்டுகோடி வருஷங்கலான தன்றியில் ; இது சூரியனிட 
மிருக்க பிரிந்தபோது 200,000 சென்டிகிரேட்டு உஷ்ணத்திலிருந்து 200 , 
சென்டிகிரேட்டு குளிர்ச்சிக்குவர, 350,000,000 முப்பத்தைந்து கோடி வருவர் 


அப்படிக்காகியும் , இந்த உலகத்தின் அடியில் ஆழமாகத்தோண்டிப்பார்க்கில் , 
அங்கு பயங்கரமான அக்கினி ஜலம் சுடர் விட்டெரித்துக்கொண்டு இருக்கிறது 


B - 201 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன் முகம் , 


அப்படி எரியும் அக்கினியினால் பூமியின் பலபக்கங்களில் பூகம்பங்களுண்டாகி 
அவற்றின் மூலியமாக அக்கினிக்கங்களும் , என, விசுவியல் முதலான அக்கினி 
பருவதங்களும் பீறிக்கொண்வெந் தணல் விட்டெரிந்து காஜிக்சல் பிரதி 
யக்ஷம் , சில அக்கினிபருவதங்களின் அக்கினிசுவரூபம் நாளாவட்டத்தில் தணிய, 
அவைகளின் கிட்டம் பெரும்பாறைக்கற்களாகவும் , பெரும் பருவதங்களாகவும் 
மாற்றம் பெறுகின்றன . 

இரவில் நமக்கு ஆருந்தசரமாக வெளிச்சத்தைத் தரும் சமது சந்திரனும் ஒரு 
சாலத்தில் நமது பூமியின் மைய அக்கினியிலிருந்து பீறிட்டுக் கொண்டுப்போய் 
பல வருஷங்கள் எரிந்து , பிறகு தணித்துச்சுழலும் பெரும்பாறைக்கல் பிண்டமே 


பிராகிருத பிரளயம் . 
இனி இந்த பூமத்தியிலிருக்கும் அக்கினியினால் எத்தனையோகக்கங்கள் 
பிண்டங்களாகப் பிறி . கொண்டுபோகக்கூடும். அப்படி பீறி கொண்டு போக 
ப்போக பூமியின் பலபக்கங்களில் பயங்கரமான பூகம்பங்களுண்டாகி , அவற்றால் 
பூமி பிளவு பட்டுப்போக, பூமியின் மேலிருகும் மலைகளும் , விருக்ஷங்களும் வீடு 
வாசல்களும் இடிந்து முறித்து சின்னாபின்னமாகி விழ , அவைகளில் வாழ்ந்தாக 
கொண்டிருக்கும் பிராணி கோடிகள் பாழ்த்துப்போம் - அப்படியாவதற்கே பிராகி 
குதமிரளயம் என்று சொல்லப்பெறும் . 

ஜல பிரளயம் . 
ஒருவேளை அப்படிப்பட்ட பல பூகம்பங்களினால் பூமையத்தில் வரிக்க 
கொண்டிருக்கும் பெரும்பாகமான அக்கினி சக்தியும் , அதன் 

டேஷ்ணமும் 
தணிந்துபோக; பூமியின் மேல் பெய்யும் பனியினாலும் , மழையினாலும் , ஜலபாகம் 
அதிகரித்து சமுத்திராண்டமாகி விட , ஐந்து கோடிகள் அந்த ஜலத்தில் மூழ்கி 
பாழ்த்ததுப்போய் , அப்படியாவதற்கே ஜலபிரளயம் என்று சொல்லப்பெறும் , 

அக்கினி பிரளயம் . 
ஒருவேளை பூமையத்திலிருக்கும் அக்கினிசக்தியினாலும் , காற்றினாலும், 
பூமியின் ஜலபாகம் தினே தினேச் சுண்டிப்போக , பூமியானது சுத்தமாகக்குளீர் 
ந்து தக்கைப் போலாகிக் கவர்ச்சி சக்திகளற்றுப்போவதனால் , பிராணகோடிகள் 
பாழ்த்தும், இந்த பூமி மறுபடியும் சூரியனிடம் போய்ச்சேர்ந்து அக்கினிமய பிண்ட 
மாகக் கூடும் . அப்படியாவதற்கே அக்கினிபிராயம் என் ஐ 

சொல்லப்பெறும் . 
அத்தன்மையான பிரளயங்கள் எத்தனையோ சம்பவித்தன ; இனி எத்தனை 
யோச்சம்பவிக்கக்கூடும் . இத்தியாதிகளுக்கு காரண கர்த்தாவாகிய ஜகதீசுவா 
னுடைய சக்தியை அறியவல் லார்யாவர் ? என்று சொல்ல , 

அரங்கநாதன் கேட்டு " எ , சத்து வசிரேஷ்டரே ! இனி பிரபஞ்ச பிராணி 
களின் சிருஷ்டிவிஷயத்தில் மேல்நாட்டு தத்து வசிகாமணிகன் கொண்டிருக்கும் 
கருத்துகளைத் தழுவித் தெரிவிக்கவேண்டுகிறேன் ;என - கலாநிதி யோசேதிரர் 
பின வருகிறபடி சொல்லலுற்றார் , 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் , B - 21 
பிராணிகளின் உற்பத்தி விவரம் . 


SU 


ஆதித்தனிடமிருந்து அக்கினி ஜல பிண்டாமாகப் பிரிந்த இந்த பிரபஞ்ச 
மானது பல்லாண்பெல்லாண்டுகளாக பல கவர்ச்சிகளினால் பந்தப்பட்டுச் சுழல்வத 

னால் ; இதன் மேலிருந்த பெரும்பாக மான உஷ்ணம் படிப்படியாகத் தணிந்த 
பிறகு , மேல்புநணி அல்லது மேல் பட்டம் தோன்றியதாக முன்னமே சொல்லி 
இருக்கிறோமல்லவா ? அதாவது.- 

ஒருவெங்காயத்தை எடுத்து அதன் மேல் தோல்களை உரித்துக்கொண்டே 
போனால் , அது பல புரைகளால் மூடப்பட்டிருத்தல் பிரத்திய கூமல்லவா? அது 
போலவே , இந்தபூமியும் அக்கினிமய ஸ்வரூபத்திலிருந்து இப்போதிருக்கும்படி 
யான ஸ்திதியை அடைய , பல்லாயிரம் வருவங்களையும் , பல்லாயிரம் கனதியான 
கிட்டம் அல்லது புறணிகளையும் பெற்றிருக்கிறது , 

இமைப்பற்றியே பூத்தத் து வ சாஸ்திரிகள் இந்தப்பூமி , சூரியனை விட்டுப் 
பிரிந்த பிறகு , இப்போதிருக்கும்படியான குளிர்ந்தத்தன்மையை அடைய அநேக 
கால வதிகளையும் , கிட்டத்தின் கனதிகளையும் கணித்து கணக்கிட்டிருக்கிறார் 
கள் --அந்த கணக்கின்படி , 

இந்தபூமியின் ( முதல் காலாவதியில் Eozoic ) ஆழ்ந்த அமப்பு தணி அல்லது 
இட்டம் 70,000 அடிகள் கனதியுள்ளதாகவும் , அதற்கு அடுத்த மோபுறணி 
( இரண்டாவது காலாவதியில் - Palaeozoic ) 42,000 அடிகள் கனதியுள்ளதாக 
வும் ; அதற்கு அடுத்த மேற்பு றணி (3 வதி காலாவதியில்-- Mesozoc ) 15,000 
அடிகள் சதிையுள்ளதாகவும் , அதற்கு அடுகக மேற்புறணி (நான்காவது காலாவதி 
யில்- Tertiary ) 3,000 அமகள் கனதியுள்ளதாகவும் , அதற்கு அடுத்தமேற்புறணி 
( ஐக்சாவது காலாவதியில் ... Past Tertiary ) 600 அடிகள் கனதியுள்ள ராகவம் 
படிப்படியாக மாற்றம் பெற்றும் , அப்புறணிகளில் முறையே முதலில் கடற் 
பஞ்சைப்போன்ற பூண்டுகளையும், பிறகு, பொன் என்னும் கல்களப்பி பூண்டு 
களையர் , பிறகு இலையற்ற செம விருகங்களை பும் , பிறகு இலைகளோடு கூடிய 
செடிவிருக களையும் படிப்படியாக விளையும்பம் செய்வித்தம் ; அவைகளின் 
சவசத்தக்களைக் கொண்டு , 

அவ்வவ்ப்பூண்டு பயிர் விருக்ஷங்களுக்கேற்றபடி 
முறையே முதலில் ( மனோ-- Monera ) என்ற குக்ஷமரூப ஐந்துக்களையும் , 
பிறகு மச்சங்களையும் , பிறகு ஊர்வனங்களையும் , பிறகு பால் தரும்படியான 
பிராணிகளையும் , பிறகு பசு பக்ஷி மனுஷர்க படைக்கப்பெற்றதாக 
ஸ்பஷ்டமாகிறது - ( எப்படியெனில் ) 

ஜீவமூலத்தோடு ( Oxygen ) ஜலமூலத்தை (Hydrogen ) ஓர் அளவாகச் 
சேர்ப்பதனால் , ஜலம் உண்டாகிறதைப்போல , ( சசல ஸ்தாவர ஜங்கமங்க 
ளுக்கும் சாரீரியாகிய சர்வேசுவானது சுமாசங்களெனச் சொல்லத்தகும் ) 
மூல காரண பூசல்களாகிய பிராணவாயுவையும் , ( Oxygen ) கரிமூலவாயுலையும் , 
( Carbon ) ஜலவாயுவையும் , ( Hydrogen ) உப்புவாயுவும் ( Nitrogen ) பேரும் 


B -- 2 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நான்முகம் . 


முசலான 


சுழல் 


கடற் 
விசரவை களி 


பாகம் - வம் , அவைகளோடு கார் வசம் (Suiphur )பாஷ்சரசத் ( Phomthorus ) 

மூலகாரணபூசங்களை றெயாண்மைார் கவம் சேர்த்து மலபிர சருசி 
யோக கல சினது அவைகள் நாளாவட்டத்தில் திரண்டு, தாது கம் சமூல பிராணி 

சவாதிகளால் புரோட பாரம் (Protoplasta )) 
என்னும் பஞ்சுப் பாகைப்போன்ற பிராணேபோகிப் பொருளைத் தோன்றும் 
படி செய்விக்க, அதிலிருந்து பிராணி கோடிகள் ஜனகின் மன 

அந்த பிராணேற்பத்தி பஞ்சப்பா புரோட பாசம் என்னும் ஜல 
ஜல்லி குழாபை , சக்க சூக்ஷம விணி என்னும் ( licroscope ) அணுசசாரிணி 
கண்ணமயைக் கொண்டு சோதிப்போமாசில் * இதில் கணக்கற்ற கெமிககாயும் , 
சேவட்டவடிவான அறைகளையும் காணலாம் . அந்தக் கப் அறைகளும் , 
அவ்வறைகளுக்குள் குக்ஷமானுகளாகக் காணுறவைகளும் பிராணிகளாம். 

அந்த அறைகளில் அங்க ஸ் திதியில் இருக்கும் பிராணிகளுக்கு மனேரியா 
(Mor.era ) எ . கு கூ மாணு பிராணிகளென்றுப் பெயர் .அலைகளுக்கு உருவமும் 
வருணமுமில்லை . அவைகளிலிருந்து அமியேபா ( Annagbas ) என்னும் ( அடிக்கம் 
மாறுந்தன்மையுள்ள ) சூ டிம ஜீவிகள்கோன்று கின்றன-- அவைகளி 
விருந்து புரோடாஜா ( Protozoa ) என்னும் (உருவமும் வருணமு மற்ற 
சூக்ஷம் ஜல சரங்கள் தோன்றுகின்றன - அவைகளிலிருந்து பெயாஞ்சி 
பஞ்சைப்போன்ற பிராணிகள் ( Sponges ) தோன்றுகின்றன 
விருந்தி பவளக்கொடியாக்கும் ( Coral Builder ) பிராணிகள் தோன்றுகின்றன; 
அவைகளிலிருந்து வெள்ளிமச்சங்களும் , ( Star ish ) கத்தை கண்டு புடி 
பூச்சிகளுக் சோன்றுகின்றன ; அவைகளிலிருந்து ஊர்வனங்களும் , அவைகளி 
விருந்து பணிகளும், வெளவால்களும் ; அவைகளிலிருந்த மிருகங்களும் : 
அவைகளிவிருதது ; 

நகது வானரங்களும் அவைகளிலிருந்து வாலில்லா குரங்குகளும் 
சோன்றிய பிறகு , கடைசியாக - மானலஜாதியாராயெ மநு வர்தோன்றினர் --- 
ஆ என்ன ஆச்சரியம் ! சேவலம் சாதாந்தமூலத்திலிருந்தும் ,அணுருபமான ப 
பிராணிகளிலிருந்தும் , பிரபல ஞானம் பெற்று பிரகாசிக்கும் மிரறைகளை 
( Evoleva ) தோன்றச் செய்த சர்வேசுரனுடைய சக்தியை 

ணிக்க 
யாவரால் முடியும் ? இக்கருத்தைக்கொண்டே காட்டு தத்துவஞானிகன் சித்து 
மரத்துக்களுக்குச் சரியான சர்வேசுவான் மச்ச, கூர்ம , வராஹ, நாரசிம்ம, 
வாமன, இராயாத அவகாரங்கள் எடுத்து ஜகத்கோடிகளையும் , ஐந்து கோடிகளையும் 
வாழ்விக்கச் செய்கிறார் என்று வர்ணித் - எழுதி இருக்கிறார்கள் ; ஆகவே 
உண்டான ஆகமனுவனால் பிரபஞ்ச 

பிரஜா விருத்தியானபடியால் 
அவனே பிரஜாபதியாக என- அரங்கநாசன் கேட்டு , 
உலகசிருஷ்டியைப் பற்றியம் ,உலக ஜீவிகளுடைய சிருஷ்டியைப்பற்றியும் , 
சொன்ன சங்கதிகளாம் என் சந்தேகங்கள் நீங்கின - இனி இந்த உலகத்திக்கு 
சிரோபூஷணமாக விளங்கும் இந்த இந்து தேசத்தின் ஆதிபிரஜாபதிகளையும் , 
அவர்களுடைய சந்ததிகளையும் ,இந்நாட்டை ஆதிகாலந்தொட்டு நாள துவரையில் 
ஆகனலெந்த பிரபலமான 

சக்கிரவர்த்திகள் , பெருநில குரு நிலமன்னர்கள் , 
ஆன்றோ, சான்றோர் , சாதுக்கள் முதலானவர்களுடைய பெயர்கள் முதலான 
விவரங்களைப்பற்றியும் சங்கரகமாகச்சொல்லி , 

மன்றாட ;-அந்தக் கலால்தியார் கேட்டு , அக்கேள்விகளுக்கு 
படி சொல்லலுற்றா, 


பபட்டி 


எ , தத்துவோய்தேகரே ! 


சந்தேகங்கள நீக்க 


பின்வ ரூ 


தென்னிந்தியா சரித்திரத்தின் என் முகம் . 


B -- 23 


பிரஜாபதிகள் . 
பிருகு , புலஸ்தியர் , புலஹர் , கிரது , அங்கிரசு , அத்திரி , க்ஷர் , வசிஷ்டர் 
காரகர் என்னும் , பல்கபிரஜாயகிகளை பிரம்மாசிரிஷ்டித்தார் - இந்த பத்த பிரஜாபதி 
களினால் அநேகமக்கள் பிறந்து , அவர்களை சருமநியமனங்களால் ,இக்ஷிகக் கருதி 
பிரம்மா கனக மனோ அம்சத்தினால் சுயம்பு மதுவை சிருஷ்டித்தார் . அந்த 
சுயம்பு மதுவினாலும் சந்ததி விருத்தியாக்கி தருமரியமனங்களைத் தழுவி நடக்க 
சத்ரூபை என்கிற ஒரு ஸ்திரியையும் சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டித்த 
சதரூபையை , சுவயம்புமது விவாஹம் செய்திக்கொண்டதில் , அவர்களுக்கு 

உத்தானபாதன் என்ற ஆலமக்களும் , பிரசூதி - 
ஆஷி என்னும் பெண்மக்களும் பிறந்தார்கள் . 
பிரம்ம புத்திரரான சுயம்பு மநுவின் சந்ததிவிவரம் 

உத்தானபாதர் சந்ததி . 
சுவயம்பு மதுவின் புத்திரனான , உத்தானபாதன் என்னும் பாதவருஷ 
சக்கிரவர்த்திக்கு திருவர், வட்சார் , புஷ்பாானர் , வியுவன்சர் , சாவ 

பாவதேஜஸர் 
தாகுல் கியர் , உலு முகர் , அநகர் , வேன தர்மர் , பிருது, அந்தரத்தியானர் 
அவித்தனர் , பிராசீனவர், பரித்சர் , தக்ஷபிரஜபதி பிறந்து ஆண்டார்கன . அந்த 
சகூபிரஜாபதிக்கு பத்து பெண்கள் பிறந்து - தருமரைக்கூடி பதிமூன்று 
பெண்களைப் பெற்று மரீசியின் குமாரராகிய கவியபரை மணஞ்செய்துக்கொண் 
டார்கள் . பிறகு அவர்கள் தானர் , நிதி அதிதி , மற்றும் இருபத்தேழு பெண்கள் 
பிறந்து சந்திரனை மணந்தார்கள் . 

பிரயம் விதிருடைய சந்ததிகள். 
சுவயம்புமதுவின் மற்றோர் குமாரராகிய பிரயம் விரதர் என்னும் ஜம் 
பத்தீவபத்தின் சக்கரவர்த்திக்கு ஈபி , ரிஷபதேவர் , பரசர் , சமதி , விருதக்சேனர் 
சேவகாழித்- தேவ தாய்மன் , பரமேஷ்டி, பிரதாஹர் , பூமர், உத்தேர் , பிரல் தாரா , 
பிருது, பிராதுசேனர் . காகதர் , காயா , சித்தார்த்தர் , சுமாகர், மரீசி , பிந்துமா, 
மதி , வீரவிரார் , மாந்து , பவுனர் , துவஸ்த்தம் , விராஜர் அவருடைய நூறு 
பிள்ளைகளும் , அந்த உத்தானபாதர் , பிரியம் விரகர், என்னும் இரண்செகோதிரர் 
களுடைய சந்ததிகள் அக்காலத்தில் ஜம்புது விய மென்னும் இந்தபரதகண்ட 
ததையும், பிளகஷ் தீபம் , சாமலதியம் , குசதிபம் , இரவுன் ச தீபம் , சாகதீபம் , 
புஷ்கர 

நீபம் என்று தேசங்களையும் ஆண்டுவந்தார்கள் . அவர்கள் சந்ததியான 
ரிஷபதேவருடைய மக்களாகிய குசவர்த்தர் ,இவவர்த்சர் ,பிரம்மசர்த்தர் , மலேயர் 
கேதயத்ரசேனர் , இந்திரஸ்பிரிகி , விதர்பா கேகயர் , கவியபஜஹரி , அந்தரிக்வர் 
பிரபுத்தா, பிபிளியாளர் , அபிர்ஹோத்ரர் , திராளிபர் , குமஸா, சார்போஜனர் 
என்றவர்கள் தமதம் பெயர்களால் அநேகஸமஸ்தானங்களை ஸ்தாபித்து , ஆணம் 
அசேகவம்சத்தாரானார்கள் , 


B - 24 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் , 


பிறந்தது . 


சூரியவமிச சந்ததி விவாம் . 
மரீசி பிரஜாபதியின் குமாரனாகிய சவியபர் , தகூ பிரஜாபதியின் 
குமார்த தியாகிய அதிதியை மணம் புரிந்து விசவானென்கிற சூரியனைப் 
பெற்றார். அவருக்கு வைவஸ்வத சூரியன் பிறந்து , ஐயோத்தியா அரசரானார் . 
அவருடைய குமாரர் இஷ்வாக்கு 

( திரேதாயகம் 
ஆரம்பத்தில் அதாவது கிறிதை பிறப்பதற்கு முன் 3,500 வருஷங்களுக்கு முன் 
அவ்ல இப்போதைக்குச் சுமார் 55,000 வருஷங்களுக்கு முன் ) ஐயோத்தியி 
விருந்து அரசு செய்தார் . அவருக்குப்பிறகு 

சூரியவமிசத்தில் ஐயோ ததியாவிலாண்டவர்களில் , 
இக்ஷ்வாக்கு , சாபான் , செடிற்றிரன் , கருசன் சந்த செளாகிய விகுஸ்விட 
குஸ்சன் அல்லது பாஞ்சயன் , அகேசை, பிருகு , வில்டலாசன் அல்லது 
விவசந்தி பனசைவரன் , பிருகுதாசுவான் , வலயாசான் திருஷ்டாசுவன் 
அரியாகவன், நிகும்பன் , அயிராககன் , குருசராசவன் , பிரசனனத்தவசைவன் 
மாந்தாத , புருசுடர்ச்சன் , அம்பரிவன், நாபான் , கமா தயன் , அனணியன் 
பாச சாசன் , அரியசன் . செமனசு , திரிதனவன் , திரையருணி , சதயவிருதன் , 
அல்லது திரிசங்ச , ஹரிச்சந்திரன் , உரோகிதன் , அரிசன் , சஞ்சன் 

சஞ்சன் , விஜயன் , 

, 
ருகூன் , பிருகன் , பாகுசரென் , அசுமஞ்சன் , தலீபன் , பக்ரான , சகொத்திரன் , 

அம்பரிஷன் , சிந்த தீபன் , அயுசாயு , உருதவாணன் , 
சசரசனன் , சவிதாசன் ,அச்சுமகன் , மூலகன் ,சொதன் , இளைபடன் , விசவசகாயன் 
கடாவாங்சன் தீர்க்கபாகு , இரகு , தசாசன் , ஸ்ரீராமர் , இலட்சுமணர் , பரசர் , 
சாத்துருக்கினன் , முதலானவாசன துவாபரயுகத்திலாண்டார்கள் . அவர்களுக்கு 


- 


சாவாகாமன் 


பிறகு . 


அவர்களுடை சந்ததிகள் , திரேதாயுகத்தில் 
குசன் , அதிதி , நிஷகன் , அணிவன், பசு , புண்டரீகன் , சோமசனவன் 
சேவகன் , அகிநாத , குரு, பரியத்தான் , பலன் , சலன் உருக்கன் விசகிரநாபன் , 
சங்கன் வியோசுதாசன் , 

வரணியராபன் , பசயன் , திருவசந்தி , 
சுசாசனன் , அக்கினிவதனன் , செரகன் , சோரன் மரு - பிசாச்சுருச்சன் , சசருச்சுன் 
சுந்தரி - அமர்சேனன் - சராசரவன் மஹாசுவாக - ஆச்சுகாசவன் . விசுவபாவன் 
பிரசன்ன ஜித்து - தசஸ்கர்- விஹக்பாலன் - விஹாசேனன் ஆண்டார் . பிறகு . 

அவர்களுவடய சந்ததிகளில் , கலியுகத்தில். 
உருககோபன் வட்சரன் வியூவன் பிரதி-ஸ்ரீராமன் பானு - தவாசான் சஹாதேவன் 
விரன் பாரம் தி -பரிதஸ்வான - சுபா 

சபர தீர்த்தர் - மாருதேவன் சுனகண்க்ஷேத்திரன் 
சின்னான் - அந்தரீகஷன் - சபா அமிர்தஜிது வாஹதராஜன் பராஹி சருமன் 
திருசஞ்சயன் - (சவாவ்மரத்தில் - சூரியவமிசத்தை ஸ்தாபிச்சவன் ) - இரணன் 
ஜயன் - சஞ்சயன் , சாச்சியன் சகோதனன்- இராதலன் பிரசன்னஜித்து 
ரோமிகள் - குண்டசன் - சரிசான் - சமிக்கான் ஆண்டுவந்தார்கள் . அவர்கள் 
சந்ததிகள் தான கலியுகத்தில் சவராஷ்டிரகாட்டில் சூரிய வமிசத்தை 
ஸ்தாபித்தவர்கள் . 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் . 


B - 25 


சூரியவமிசத்தல் சுவாபுரியில் தண்டவாகள் . 
இஷ்வாக்கின் சந்ததிகளான நிமி , ஜனகன் , உதயா, ரியாத்தனன் , 
வேத தேவரதன் , பிருகுதத்தன் , மகாவீரியன் , சு தருதி -திருஷ்டகேத - அரியசன் , 

பிரதியக்ஷன் - கருதிரதன் - தேவ மீஷ்டன் வீபுதன் - மகாதிருதி , கிருதிரதி . 
மகாரோமன் . சுவன ரோமன் - இரசுரோமன் , பேத்துவஜன்-அல்லது ஜனகன் 
சீதை பாரமன் - சத்தியமான் - சசி , ஊர்ஜனன், சத்தது வசன் கிருதி.இபஞ்சன் 
புரைஜித்து - அரிஷ்டகேமி . சுருதியாயு, சுபாரிடன் , சிரஞ்சயன் , சோமாவி , 
அன்னாசு , பீமாசன் , சதியரகன் , உகாகு , வாகுபாதன் , சவாகரன , சவங்கதன் 
அவ்வண்ணன் , சவ்வசசு , சுபாஷன் , சுஸ்ரதன் , ஜயன் , விஜயன் , இருதன் , 

, 
வாயா வீதி சவியன் , திருதி , பகடாசன் , திருத் என்பவர்களாம் . 
சூரிய வமிசத்தில் ( ஆனர்த்த ) குஜராத்தில் ஆண்டவர்கள் 

இக்ஷ்வாக்கின் சந்ததியாகிய சுருயாதி , சுகனியா, அனர்த்தன் , ரேவான் , 
குஸ்தான் என்பவர்களே- 
சூரியவமிசத்தாரில் வைசால காட்டில் ( அலகபாத்தில் ) 

ஆண்ட அரசருடைய சந்ததிகள். 
இவாக்கின் வமிஷத்தைச் சார்ந்த செடிரறிரன் சந்ததியாராகிய 
சாபகள் , பலத்தன் , வத்ஸ்புகி , பாஞ்சயன் , பாராசானி , களித்திரன் , சுபாசுபன் 
பாகும்தன் , விம்மிதன் , விஞ்சன் , விவஞ்சாதி , காளிரேத்திரன் , தாரமீகன் , 
அதிவிபூதி, கருந்தைமன் , ஆவிசித்து , மாருதி , - மருத்தி , கரிசந்தன் , சமன் , 
இமாக வர்த்தனன் , சவிருத்த.கோ 

சு விருத்த கோலாலன் , சதிருதி , பான் , சந்திரன் , கோவலன் , 
பத் இமானவன 

-வேகவன் புதன் , திரணவிந்து விசாலன் , வோமசந்தாள் , 
சந்திரன் , தமிராகன் சிற்சய் , சஹுசேலன் , கிருசாஸ்வதன் , சோமந்தான் , 
சமதி , ஜெனமே ஜயன் என்பவர்கள் ஆண்டார்கள் . 

கரியவமிசத்தில் கபிலை நாட்டில் 
பவுத்த தத்தை ஸ்தாபித்து ஆண்டவர்கள் , 
இல்வாக்கின் மூச்சுகுமாரர்கள் ரோகினி நதிக்கருகில் கபிலராஜியத்தை 
ஸ்தாபித்தார்கள். அவர்கள் சகோதிரி பிரியை என்பவளை அரசியாக்கினார்கள் , 
அந்தராஜியத்தாருக்கு சாக்கிய பிரபுக்களெனப்பேயர் . அந்சாகிய குலத்தில் 
கதயோதனன் என்னும் குமாரர் பிறந்தார் . அவர் கவிவையிலாணவெரும்போ ", 
போலிபிரபுக்களுடைய சந்ததியைச் சார்ந்த மாயாதேவியை மணம் புரிந்ததில் , 
கௌசம சாக்கிய சித்தார்த்த புத்தர் பிறர் சார் - அந்த புத்தர் கோளி வமிசத்தைச் 
சாய்ந்த சுபத்தரை என்னும் யசோதாயை மணம் புரிந்து இரண்டொருவரும் 
அரசு செய்து பிறகு சரியாசியாகிவிட்டார் . அவர் பிறப்பு கி.மு 623 - வருஷங்க 
முன் என 

சிலர் கருத்து , 
இத்தியாதிகவைச்சேட்ட அரங்கநாதன் ! எ , எதிராஜா ! " இனிச்சந்திர 
இமிசத்தாருடைய பெயர்களைச் சொல்ல வேண்டுமென வேண்ட ; கலாத்தியார் 
சொல்லலுற்மூர் - சுதனே , கேள் ! 

சந்திரவமிசத் தரசர்கள் . 
பிரம்மாவின் குமாரா அத்திரி என்னும் முதிர்தாருக்கும் , அதுகுயாவுக்கும் 
சோமன் , துர்வாசன் , தத்தாரியல என்னும் குமாரர்கள் பிறக்க அவாகளில் 

d 


S 


B - 26 


தென்னிந்தியா சரித்திரத்தின் தூன் முசம் . 


சோமன் என்னும் சந்திரன் பிரகஸ்பதி மனைவியாகிய தாரையைச் சேர்ந்ததில் 
புதன் பிறந்தான்; அவன்சந்ததிகளக்கே சந் திரவமிசத்தாசென்ற பெயர் . அந்தப் 
புதன் குருயவமிசத் திலகராகிய இவாக்கின் சகோதரி இளை என்பவளை 
மணக்கா புரூரவன் , அய , நகுவன்,பாரதியாதிகளைப்பொ , அவர்களில் ஆய்வின் 
சந்ததிகள் 

காசிராஜாக்களாகர்கள் அவாகளாவன -- 

சந்திர வமிசத்தில் காசியில் ஆண்ட அரசர்கள். 
புரூரவன் குமாரன் ஆய்வின் குமாரர்களாகிய நகுசன் , சத்தி விருத்தன் , 
இரம்பன் , இரசி , அன்னைகசு , சாதிரவிருத்தன் குமாரனாகிய சோக்கிரன் 
அவன் குமாரர்களாகிய காசன் , காரொஜன் , தீர்க்க புசு , தன்வந்திரி, பேசியசன் 
வீமாதன் , தேவராசன் , பிரத்தனன் , அழற்கன் , சந்தி , சுந்தன் , சகே , 
கருமசேது , சதியசேசி , விபு , சவிபு , சுகுமாரன் , திருஷ்டகே , வயான 
கோத்திரன், பார்க்கன் , பார்க்கபூமி என்பவர்களாம் . 

சந்திர வமிசத்தி லுதித்த கவுசிக வமிசத்தார். 
புரூருவன் குமாரனாகும் மானவ சுவின் சந்ததிகளாகிய வீமன் ,காஞ்சானன் 
சுகோத்திரன் , சந்தன சுமங்கன் , அச்சகன் , பாலகாசன் 

பாலகாசன் , குஜன் , குசாம்பன் , 
ஜோதி , விசுவாமித்திரன் , ஜயகக்கினி , என்பவர்களாம் அந்சஜமதக்கினி , சூரிய 
குலதிலகனாகிய 

இரேணு என்னும் அனுமகாராஜன் குமாரி இரேணுகை 
என்பவளை மணந்து பரசுராமரைப் பேற்ரர் - அந்தப்பகமாமர் சோ நாட்டுக்கு 
முகலரசரானார் - 
சந்திரவமிசத்தில் பிறந்த மதுக்கள் அல்லது யாதவர்கள், 

மதுவின் சந்ததிகளுக்கு யாதவர் என்னும் பெயர் , அதாவது புருருவன் 
குமாரனாகிய ஆயுவின் 

சந்ததிகளான சகுவன் 

சகுவன், யயாதி மயார் , வியாதி 
இருதியுமன் , யயாதியின் மக்களாகிய, கருவவசு- தீர்காயிசு என்னு- புரு; 
என் வர்களும் , பதவின்- சக்கதிகளாகிய சசிறாக்குரோஷ்டு . சுஎன் 
சகுவன் என்பவாகளும் : சகரசித்து சந்ததிகளாகிய சச்சித்து - கேகயன் . 
தருமன் - தருமேந்திரன் குந்தி - சகரெசிது கிழமன் 
இரேணியன் 

அகர்ததவீரியன் , டினன் : அந்த அர்மன 
னுடைய மகனாகய சூசன்- சூரசேனன்- விருஷசேனன் . மது- ஜய துவஜன் 
அந்த ஜயவஜன மன்களாகிய காளசங்கன் - பாதள்- விருக்ஷன் - மது - 
களா - அந்தம துவின் சக்த தியாருக்கு மது குலத்தார் என்று பெயர் . 
அந்திரவமிசத்தில் பிறந்த சைத்தியர் என்னும் யாதவராஜர்கள் 

புருருவன் குமாரனாகிய ஆயுவின் மகன், யாது . சக்கிரசித்து ; குரேடு . 
நளன் - நகுசன் - என்பவர்களும் , அந்தகுரேரேவடுவின் சந்ததிகளாகிய 

சுமாதி ; உஞ்சகன் , சித்திரார் தன் சசிபிக் பிரீதிகீர்த்தி , பிரீதி தமன் 
உசானன் ; சிதம்பன் ; உருகமகவசன் , பராவிருத்தி , ஜயமகன் ; விதர்ப்பன் ; அந்த 
விதர்ப்பன் சந்ததிகளாசியகிருதன் உரோமபாதன் கேசிகன் ; உரோமபாதன் சந்த 
களாகிய பப்புரு ; திருதி ; பேசிகன் ; சே ; என்பவாகளாம்-- அந்தச்சேதியின் 
சந்ததிகளுக்கே சைதியர் என்று பெயர் -- அத்தச் சோதியின் சந்ததியிற் சேர்ந்த 
சம்கோசன் பாண்டவர்களுடைய தாயாராகிய குந்தியின் சகோதிரி சுரதி ; 
சிரவசு என்பவனை மணந்து செபாலனைப்பெற்றாள் , 


- 


தாாகதமன் 


தினகன் 


என்பவர் 


Aa ச 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன் முகம் . 


B - 27 


புரூரவள் 


சந்திரவமிசத்தைச் சார்ந்த சாத்துவதர் என்னும் யாதவராஜர்கள் , 

புரூரவன் சந்தகியான உரோமபாதன சகோ திரன் கிருகனுடைய சந்ததி 
யான சாத்தவதர் அவர்களாவன- கிருசன் ; குங்க ; திருஷ்டி வி திருசு, சசருக்கன் 
விசோமன் ; மூசயல ; விகுருதி ; வீமாகன் , நவரதன் ; சசரான் ; சகுனி ,காம்பி ; 
தேவரதன , சேவாத்திரன் , மது குருவமிதன் ;அன்னு; பூர்வோத்திரன் அஞசனன் 
சதசுவசன் , அவனால் தான் அந்த சந்ததிக்கு சாத்துவதர் என்ற பெயர்வந்தது . 
சந்திரவமிசத்தைச் சார்ந்த போஜர் என்னும் யாதவராஜாகள் 

புரூரவின சந்ததியாகிய மேல்சொன்ன சார்கவாதியின் எழு குமாரர்களில் 
ஒருவனாகய மஹர்போஜன் என்பவன் சந்ததியில் தோன்றியவர்கள். அவர்களு 
டைய பிரதானப்பட்டணம் மிருதிய காவு என்பதாம் 
சந்திரவமிசத்தைச் சார்ந்த சேய்கேயர்களாகிய யாதவராஜர்கள் . 

சமத்தியாகிய சவாசன் ,விருகூனி,சுமித்திரன் , அன்னையன் ; 
சின்னை , சத்தியகன் ; சாதியகி , சஞ்சயன் ; குணியுந்தான் என்பவர்களாம்- 
சந்திரவமிசததைச்சார்ந்த ஸ்ரீகிருஷ்ணவமிச யாதவராஜர்கள் . 

புரூரவன் சந்ததியாகிய சித்திவதன் குமாரன் அந்தகன் மக்களில் பனச 
மானன் மாயில் ஸ்ரீகிருஷ்ணருடைய தந்தை வாசுதேவரும் அவருடைய கோதிரி 
யும் , பாண்டவர் தாயாராகிய குந்திதேவியும் தோன்றினர் - அக்சப்பசை கானன் 
சகோதரனாகிய குகுரன் மாயில் ஸ்ரீகிருஷ்ணருடைய தாயாராகிய தேவகியும் 
ஸ்ரீகிருஷ்ணருடைய மாமனாராகிய 

மாமனாராகிய அம்சனும் தோன்றினர் . அவர்களுடைய 
சந்ததிகளாவன . 
அக்தயாது வின் சந்ததியான சத்தவாதனுக்கு அந்தகன் என்ற குமாரனிருந்தான் 
அவனுக்கு டசைமாரன் , குகுரன் என்ற இரண்டு 

பிறந்தார்கள் .- 
அவ்விருவரில் பசைமானன சந்ததியில் விதூவன் சூரன , சமீ , பிரதச்சத்திரன் 
போஜன் இருஷ்டிகன் , தேவகர்பன் , சூரன் என்பவர்கள் பிறந்தார்கள் . அவர் 

சூரனுக்கு குந்திதேவியும் , வாசுதேவரும் பிறந்தார்கள் - மற்றோர் 
மகனாகிய குகுரன மரபில் திரிஷ்டன் , போதராமன் , விலோமன் , அன்னு , 

னக தந்தபி , அ பிடித்த புரைவசு , ஆக்கன் என்பவர்கள் பிறந்தார்கள் -- அவர் 
களில் ஆக்கனுக்கு தேவகள் , உகிரசேனன் பிறக்க , அந்ததேவன் மகளாகிய 
தேவகியை மேல் சொன்ன வாசுதேவர் மணந்து , ஸ்ரீகிருஷ்ணழர்த்தியைப் 
பெற்மூர்; உகிரசேனனுக்கு கம்சன் பிறந்தான் . 

சந்திர வமிச கருவவசு அரசர்கள் . 
யயாதியின் இரண்டாவது குமாரனாகிய திருவவசுக்கு வஹனி , பார்ச்கன் 
பானு , திரையீசன் , கறைந்தமன் , மருகன் என்பவர்கள் பிறந்தார்கள் 
புராணத்தின்படி தக்ஷணகாட்டிலாண்ட தென்னன் என்னும் பாண் 

பாண்டியர்களும் 
அவர்கள் சந்ததிகளாம் 

சந்திர வமிசத்து காந்தாரக அரசர்கள் . 
யயாதியின் மூன்றாவது குமாரனாகிய துருக்காயுவின் சந்ததிகளான பப்பு , 
சேது , ஆர்ப்பதன் , காந்தார்கள் , கருமான் , கிருகன் , அர்த்தமன் , பிரசன், சத்தரு 


குயாராகள் 


சளில் 


B - 28 தென்னிந்தியா சரித்திரத்தின் நூனமுகம் , 


மன் , என்பவர்களாம் -- அவர்கள் காடுகளைவெட்டி நாடுகளையுண்டாக்கியதால் 
காந்தரார் என்று பெயரைப் பெற்றார்கள் 
சந்திர வமிசத்து ஆக்கிர அங்க வற்க சலிங்க சிம்ஹள 

பவுண்டா அாசாகள . 
யயாதியின் நான்காவது குமாரனாகிய அன்னுவின் சந்ததிகளான சபாநலன் 
காலாகலன , சிறுசயன் , புரஞ்சயன் , ஜனமேஜயன்,மஹாசலன் , திதிக்கு , உருக்க 
திருசன் ,ஏமன் , சுதவசு, பலி அல்லது பலிஞ்ஜன் ; ஆந்திரன் என்பவர்களாம் . அந்தப் 
பலிஞ்ஜன் சந்ததியிலிருந்து அங்கன் , வங்கள் , சவிகள் , சிரமௗன் , பலண்டிரன் 
இன்னும் அரசர்கள் ஜனித்தார்கள் --அந்த அங்கக மிசம் அதிரானோமுடிவுபெற , 
பாண்டவருக்கு முன் பிறந்த கர்ணன் அங்கதேசத்துக் கரசனானான் . 

சந்திரவமிசததைச் சார்ந்த அங்கவமிசத் தரசாகன் . 

அங்கன் , அன்னபானன் , தீவிதரன் , தருமரதன் , சித்திரரதன் , சதுரங்கன் , 
பிரு சவிலக்சன் , சம்பன் , அரியங்கன் , பத்திரரதன் , பிரகு திரான் ,பிரகத்கருமின் , 
பிரசத்பானு , பிரான் மகன் , சயுத்தளை , விஜயன் , நிருதி , திரு திவிருமன் , சத்திய 
கருமன் , அதிரதன் , ( கர்ணன் குமாரன் ) விருக் சேனன, எனபவர்களாம். 
சந்திரவமிசத்தில் பாஞ்சாலதேசத்தையாண்ட அரசர்கள் , 

யயாதியின் சந்ததிகளான புரு , ஜனமேஜயன் , பிராணவதன் , புரவீரன் , 
மனசியு , பயஸ்தன் , சுதியுன்னன் , பாஹிகாலன் , சம்யாதி - அசம்பாதி , இரட்டா 
சுவன் , இரீ தியு , இரந்திகரான் , அபிரதிர்த்தன் , கானவ 

ஞ்சன் , அகிலன் 
துஷியந்தன், என்பவர்களாம் - பரதன் , விதாதா , பவனமனியன் , விகிரன் , சரோத் 
திரன் , அஸ்தினா . அச்சுமிதன் , நீலன் , இரிக்சன் , சந்தி , சுசந்தி , புருஷன் , 
சுசுசு அறியசுவன் , முஷ்கலன் , சிரஞ்சீயன் , விரிக ஈசன் , பாவீரன் , கம்பீலியன் , 


என்பவர்களாம் . 


சந்திர வமிசத்தில் அஸ்தினாபுரியில் ஆண்ட 

பஞ்சபாண்டவர்களின் விவாம் , 
யயாதியின் சந்ததியாகிய புரு ; சகோத்திரர் ; அஸ்தினர்; அச்சமித்தர்;சீலன் ; 
பாஞ்சாலா; இரிகசர்; சம்பராணர் குழு சுமனுசர் சந்ததிகளாகிய சந்து ; சரசர் ; 
விதுரர் ; சர்வ பாமா ; சுயசேனர், அயதாயு ; அரோர்; ஊரிகேசர் ; திலீபர் ; 
பாதிபர் , சந்தானு ; அந்தசகசானுவுக்கு கங்கையால் பீஷ்மா பிறந்தார் . பிறகு 
வியாசருடைய தாயார் சத்தியவதியை மணந்து சித்தராங்கார் ; விசித்திரவீரயர் 
பிறந்தார்கள் .- அக்சவிசித்திர வீரியர் காசிராஜமக்களாகிய அம்பிகை அம்பானி 
சையை மணந்தும் , புத்திரசந்தானமற்று இறந்ததில் ,வியாசர் அவர்களைமணந்ததில் 
திருதராஷ்டிரனும் , பாண்டுவும் முறையே பிறந்தார்கள் - அந்த திருதராஷ்டிர 
னுக்கு அரியோதனாதி ஏறுமக்களும் , பாண்டுவுக்கு குந்தியினிடம் யுதிஷ்டிரர், 
பீமன் , அர்ஜுனனும் மற்றொரு மனைவியாகியமத் தரையினால் நகுலன் , சகாதேவன் 
பிறந்தார்கள் - அந்த பஞ்சபாண்டவர்களன்றியில் குந்திதேவிக்கு விவாஹமான் 
தற்கு முன் கர்ணன் பிறந்தான் , 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் , 


B - 29 


சந்திர வமிசத்தில் மகத நாட்டிலாண்ட அரசர்கள், 
பயாதி சந்தியில் சரும ஹாரனுடைய உசளில் எருகிய சுதனசு 
சுகோத்திரர் , சியா வலர், கிரீடிகர் , உபரிசோர்விகதாதர் , ஜராசந்தர் ,சகதேவர் , 
சோமாலி , சுருனா, அருசம் , நிறைமித்திரர் . சேத்திரர் , விரு தருமர் சேனை 
ஜித்து . சராசயனிபா, கரி சேமியர் சுபாகர் , சருமர் , சிசிராமர் , திரீசர் , 
சுமதி, சுபாலி , சத்தியம், டேஞ்சடன் எடைவார்களாம் ---- 

இத்தியாதிகளைக் கேட்ட அறங்க நாதன் : எ , சத்குருவே ! இளி சூரிய 
சந்திரவமிசத்தார்களில் இரேர் , திரேத , தவாட் , கலியுகங்களில் எத்தனை 
சமகிரவர்த்திகள் ஆண்டுவந்தார்கள் ? 

கரோன் ஆலா . கால விவரத்தைக் 
சொல்லி , என் சந்தேகங்களை நீக்கவேண்டுமென் மன் 
கலாநிதியார் சொல்லலுற்றார்- எ , வசன பூஷணா சொல்லகேள் ! 

முதலாவதாகிய கிருதயுகத்தில் 
இந்த ஆரியவர்த்தத்தை மதுச்சக் கிறவர்த்தி கிருதயுன் ஆரம்பத்தில் 
ஆண்டுவந்தார் -- அவருவடய சந்ததியாகிய நபியின் குமாரர் பாதர் பட்டத்தைப் 
பெற்றபோது , இத்தேசத்துக்கு பரதவருவம் அல்லது பரதகண்டம் என்ற 
பெயருண்டாகியது 

டாகியது - அவருடைய இருபதாவது சந்ததி விஸ்வகசேனன 
அவர்மரபில் ரைவதர் , வைவஸ்லது மாதுக்களபோன்றி பிரபலமானார்கள் , அரிய 
சித்தாந்தத்தில் படி அவர்கள் ஆண்ட காலம் 1,56,13,745 

1,56,18,745 வருடில்களுக்கு 
மேலாகத்து -- பிறகு, 

இரண்டாவதாகிய திரேதாயுகத்தில் 
சூரியவமிசத்தில் இஷ்வாக்கு முதல் ஸ்ரீராமர் வரையில் 56 -சக்கிரவர்த்த 
எரும் , சாதியவமிசத்தில் , அத்திரி 

முதல் யுதிடிரன் 
சக்கிரவர்த்திகளும் பியலாக ஆண்டார்கள் . அவர்கள் ஆண்ட காலம் கி.மு 
5695 வருங்களுக்கு மேலாகிறக . 

மூன்முவது அல்லது -- துவாபாயுகத்தில் 
சூரியவமிசத்தில் குச் சக்கிரவாத்தி முன் பிரசேன் ஜித்து வநாயில் 
80 சக்கரகாத்திகளும் சந்தரமித்த்தில் , மக்சேவன் வீரஹ தபாலன் முதல் 
பாஷித்து உறையில் 28 பெயர்களும் ஆண்டார்கள் அவர்கள் ஆண்ட காலம் 
கி.மு .1995 கருவங்களுக்கு மேலாகிறது பிறகு . 

நான்காவதாகிய - கலியுக ஆரம்பத்தில் 
சூரியவமிசத்தில் உருக்குவியன் முதல் சுமித் 

சுமித்திரன் கரையிலும் 
சந்திரவமிசத்தில் , ஜனமேஜயன் முதல் காலமேகன் வரையிலும் கலியுக 
ஆரம்பத்தில் ஆண்டார்கள் - அதுவவாயில் இந்த காட்டார் சமயபோம் , ஜாதி 
போதம் பொறுமையுமற்று சமாசமாகவாழ்க் இருந்தார்கள் --பிறகு ஜாதி 
பேதங்களுண்டாகி , குடவக்குள் சண்டைச் சச்சரவுகளுண்டாகவே 
ஐசுமத்தியாகேட்டு அகன்னியாாட்டாரும் படை எடுத்தவர ஆரம்பித்தார்கள் .- 

இனி அவர்களுக்கு பிற்பாடு இசுதேசத்தை ஆண்டுவந்தவர்கள் யாரென்று 
கான்க்காதன் கேட்க கலாத்தியார் மின்வருகிறபடிஉரைகலானர் - அவர்களுக்கு 
பிறகு அந்தச்குரிய சந்திரவமிசத்தர்களில் சிலர் சுனகர் , சிசுபாகர் , மவுரியர் 

, 


8-30 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் 


பிறகு 


சங்கர் , சனவர் என் முத்தி சலீனப்பெயர்களால் இத்தேசத்தை ஆண்டார்கள் 
அவர்களில் , 

எனகஜாதியார்களில் 
பிர இயோதனன் பாலகன், விஸ்கயூபன், ஜனகன் , என்பவர்கள் கி . மு . 915 
வருஷத்தில் பிரபலராகி இருந்து 128 வருஷன் என் ஆண்டார்கள் . பிறகு 

சிசுநாகஜாதியாரில் 
சிகராசன் , கோவணன் , கேஷ்மதர்மன் , ஷே இரார்கனன் , வி திமிசான் , 
வரை ஜாதசத்ரு , தர்மகன், உகாசன் , அஜானு , நந்திவர்த்தனன் , மாறாநந்தி , நங்சன் 
முதலானவர்கள் , கி.மு. 777 வருஷங்களுமுன் 360 வருஷங்கள் ஆண்டார்கள் . 

மவுரிய ஜாதியாரில் 
சந்திரகுப்தன் , விந்து சுரன் . அசோகவர்த்தனன் , சுவாரசன் , தசரதன் , 
சன்சாதன் , பந்தபலிதன் , சாலிக்கன் , இந்தியவிதன் , தேவதர்மன் , சோமசர்மன் , 
சேஷ தர்மன் , வீரஹத்ரகன் என்பவர்கள் கி.மு .315 வருஷங்களுக்கு முன் 
137 வருஷங்கள் பிரபலராகி ஆண்டார்கள் பிறகு , 

சங்க ஜாதியாரில் 
புஷ்பமித்திரன் , ( தவரிய ராஜனுடைய மந்திரி ) அகினிமித்திரன் 
சுஜயல் கன் , வசுமித்திரன் , ஆய்திரகன் , பதாகன் , கோஷாலசு, வஜாமித்திரன் , 
பாகவதன் , தேவபூதி , என்பவர்கள் கி.மு. 178 வருஷங்களுக்கு முன் 10 
வருஷங்கள் ஆண்டார்கள் - பிறகு . 

கன்வஜாதியாரில் - 
வாசுதேவன் , பூமித்திரன் , நாராயணன் , சுஸ்ரமான் , என்பவர்கள் கி.மு. 
66 வருஷங்களுக்கு முன்பு 

பிரபலராக இருந்து 45 வருஷங்கள் ஆண் 
வந்தரர்கள் - பிறகு . 
சந்திரவமிசத்தில் மகதநாட்டில் ஆந்திர அரசர்கள் ஆண்டாரகள். 

வயாதியின் குமாரனான அன்னுராஜனுடைய 13 - ம் சந்த தியாகிய பலின் 
அல்ல துபலிஞ்ஈன் குமாரன் ஆந்திரன் அவன் சந்ததிகளாகிய ஸ்ரீகிருஷ்ணன் , 
சத்காருணியன் , பிரனோகசாகரன் , சிவசுவாமி , சிக்காருணியான 
தான் , அபிரதாகன் , சங்கரன் , சத்காருண்பன் , ஸகத்தான்வதி , மிருஜேந்திரன் 
குண்டல ஸ்வாதி , ஸ்வாதி கரன் , புலே மவீதிரன் , கோரல்வசு , 
மண்டலாகாரன் , புரந்தசேனன் , சந்தான் , இராஜசுவாதி , சிவஸ்வாதி , சுவாமி 
புத்திரன் , வசிஷ்டபுத்திரன் , புலேபகன் , சிவவஸ்வதி , ஸ்கந்தஸ்வாதி , 
வஜானன் , விஜயன் , சந்திரகேசன் , புலோமாரிஷியும் ஆண்டார்கள் --பிறகு 
மாருதியும் நந்தனும்பட்டத்தைப் பெற்ற ஆண்டார்கள் . அந்தகந்தராஜன்பாண்டவு 
அர்ஜுனனுக்கு 83 - வசந்ததி . அந்த சந்சனுடைய சந்ததிகளில் ஏழு 

பெயர் மாத 
நாட்டைவிட்டு புறப்பட்டு மாளவ உஜ்ஜினியிலும் , பிறகு தெற்கேகொண்ட 
ஒரிசா , ஓரங்கல் , கலிபாணி , விஜபா கரக திலு மவந்து ஆந்திர ஸ்மஸ்தானங்களை 
ஸ்தாபித்து ஆண்டார்கள் .-- அவர்களில் மாளவ காட்டில் ஆண்ட 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் ,, 


B.- 31 


பார்க்கனும் , போஜனும் . பிரபலமான ஆந்திராகன் . தென்னாக்களில் ஆந்திர 
காமஸ்தானத்தை ஸ்தாபித்தவன் சாக்கியன் அந்த சாலுக்யன்மேலே 
சொன்ன நந்தராஜனுடைய 9 - ம் சந்ததி . அங்க சாலுக்கியன் சந்ததியில் பிரபல 

கவியாணபுரி அரசனாகிய விஜயன் அல்லது வில்லன்- 
அந்த விஜ்ஐலன் போன் வீரஹெம்மலன் , அவனுடைய குமாரன் சாதபின்ன 
ராஜன் மங்க சாசயின்னராஜன் மான் நபதிகளுக்கு ஆகியசை அந்த ஈரபதிகளின் 
சந்ததிகளே பிறகு தெற்கே சஞ்சை ம திரையில் நசயடி ஸமஸ்தானங்களை 
ஸ்தாபித்தார்கள , 

Vidle Page 73 Contributions to the History of Southern 
India- Part. I. Insoreptions by Dr Gustav Oppert. Phil. 
Professor Presidency College Madras . 

பிறகு அந்திரவாமிசத்தாரில் சிலர் இத்தேசத்தின் வடமேற்கு மூலையிலிருக்கும் 
காஷ்மீராட்டில் இராஜதியத்தை ஸ்தாபித்து ஆண்டார்கள் --அவர்களில் 
காஷ்மீரநாட்டில் முதலில் ஆண்ட கவுசவஜாதியார் 

1266 வருஷங்கள் ஆண்டார்கள் . 
சகியமுனிவர் கி.மு. 2666 வருவங்களுக்குமுன்பே சாஷ்மீரத்தை 
வாகக்கொண்டு இண்வோ, அவர்சந்ததிகளில் 53 பெயர் பிரபலாக ஆண்டார்கள் , 
அவர்களுக்குப் பிறகு சலேயான் , காசிகன் , என்ற மஹம் மதியச்த்தாயகப்பிடித்து 
ஆண்சிகரச்சே , சந்திரவமிச பாண்டவர் வகுப்பைச் சார்ந் தபந்தக்கன அவர்களை 
ஜபித்து இந்தராஜாங்க கதை மறுபடியும் ஸ்தாபித்தான் -- பிறகு அவன் சந்ததி 
யில் இலதிகன் , இலணிகன் ஈந்தரிகன் , குண்டரீகன் . திண்டுகன் , பெத்துகன் , 
மாதகன் , துர்பிராசன் , சேசிஎன் , தேஹிகன் , கலியுகன் லொககன் , சோம்பரன் 
நவராகன் , பார்கன் , அரிசிகன் 

சஞ்லிகன் சங்கரன் , ஜாவான் . 

தேன் 
பக்கராஜன் , ஆண்டார்கள் - பிறக கி.மு. 1045 வரும் கலியக ஆரம்பத்திய 
ஜராசந்தனுடைய சந்ததியாகிய கோபாரன் பிரபலமாகி 

மாகி , அவன் சந்ததியாகிய 
தாமோதர ராம் ; அவன் மரபைச் சார்ந்த 35 இராஜர்களும் ஆண்டார்கள் 

கி.மு. 1709 வருஷம் பல்லவன் முதல் கவுசிகன் , அபிமனியு வரையில் 
ண்டார்கள் - பிறகு இரண்டாம் காலம் , 
கோனரித்திய வமிசத்தார் 1013 வருஷங்கள் ஆண்டார்கள் . 
கி . மு . 388 வரும்நாகபூஜன் , கோனாதன் ,விபூஷணன் முதல் யுதிஷ்ஷான் 

ல் ஆண்டார்கள் - பிறகு . 
ஆகித்திய ஜாதியாா 162 வருஷங்கள் ஆண்டார்கள் , 

அவர்களில் 3 மு . 10 வருஷம் பிரதாபதிதியன் முதல் ஆரியசாஜன் 
காலத்தில் ஆரம்பமாக , மறுபடியும் 
கோனர்த்திய ஜாத யார் பிரபலராகி 692 வருஷங்கள் ஆண்டார்கள் . 

அவர்களில் சி . பி . வருஷம் 23 மேஹலாகனன் முதல் , மால திதியன் வரை 
பில் ஆண்டார்கள் - பிறகு காஷ்மீரத்தில் , 


பிறகு 


B - 39 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நான் முகம் , 


கார்கோடகர் நாகஜாதியார் 260 வருஷம் 5 மாதங்கள் ஆண்டார்கள் 

அவர்களில் , கி.பி. 15 வருவம் குர்லாவர்த்தனன் முதல் உத்பலபிரியன் 
வரையில் அநேகர் ஆண்வோ, அவருடைய சந்ததிகளில் 

உதபல ஜாதியார் 84 வருஷம் -5 மாதங்கள் ஆண்டார்கள் , 


பிறகு 


அவர்களில் கி.பி. 875 வருஷம் ஆகிதியவாமன் முதல் , அவனுடைய 
சந்ததிதிகன் சி.பி 950 கருவங்கள் கரையில் ஆண்டார்கள் - 
கலப்பு ஜாதியர்கள் 64 வருஷம் -4 மாதங்கள் ஆண்டார்கள் , 
அவர்களில் கி.பி 960 வருலம் பாஷ்சாதேவன் சரல் சிங்கதேவன்வரையில் 
கண்டபிறகு மகமதியர் படையெடுத்து வந்தார்கள் . பிறகு 

நேபாள தேசத்தில் ஆண்ட இராஜர்கள் . 
இக்கேசத்தின் மீதுஎனையநாட்டார் படையெடுத்துவத்ததைக்கண்ட ஆரிய 
சாதிரவமிசத்தாரில் சிலமலையடர்ந்த காஷ்மீரகாட்டிற்குப்போய் ஆண்டதைப் 
போலவே , சிலா மலையடாந்த நேபாளதேசத்திற்கும் போய் சுமார் 500 வருஷன் 
ஆண்டார்கள் அந்த 

அந்த இராஜ்ஜியத்தை முசலில் ஸ்தாபித்த - கேயமளி 
எனபவரும் , அவர்சந்ததிகளில் சிறந்த ( இ - மு 3.03 வருஉம் பூரிமேகன் , ஜய 
குப்தா , பரேபகுப்பன் , ப ஹாகன்- பிக்குபான் - முனி குப்பன் . விஷ்ணுகுப்தன 
ஜயகுப்பன - பாலசிங்கன் - ஜயசிங்கன . 

ஜயசிக்கன . புவனசிங்கன் தயார் ஆண்ட பிறகு . 
கோதர் என்னும் கீழ் மலைநாட்டார் ஆண்டார்கள் . 
அவர்களில் கி.மு. 3140 வருஷம் இலங்கன் , முவல் காலிஜங்கள் 
வரையில் ஆண்ட பிறகு 

நேபாளத்தில் சூரியவமிசக்கார் ஆண்டார்கள். 
அவர்களில் கி.மு. 1655 வருவம் சேவாத முதல் , கி.பி 27 பீமதேவன், 
உறையில் ஆண்டபிறகு நாட்டின் புராதன அம மேபத்தாராய, 

அரசஜாகியர் ஆண்டார்கள், 
அவர்களில் கி.பி 40 வருஷம் விஷ்ணுகுப்தன் , கிருஷ்ணகுப்பன் , பூமி 
குப்தன ஆண்ட பிறகு 

நேபாளத்தில் தேவரிதஜாதியார் ஆண்டார்கள் , 
அவர்களில் கி.பி 216 வருவம் சிவதேவவர்மா, முதல் ஜெயித்தியமல்லன் 
வரையில் ஆண்ட பிறகு, ஜயாச்சமல்லன், இர ஜியத்தை எனது இரண்குமார 
ருக்கும் , 3 குமாரத்திகளுக்கும் பங்கிட்டு கொடுக்க; 

புைேப என்றவிடாளை பிரதானப்பட்டணங்களாக்கிக் கொண்ே 
ண்டார்கள் --பிறகு . 

நேபாளத்திலாண்ட பத்தாவுன ஜாதியர்களில் , 
பாயமல்லன் முதல் காஞ்சிதமல்லன் வரையில் ஆண்டார்கள் . 


பார் 


அவர்கள காட்டமாண்டு 


பத் 


B - 33 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன் முகம் , 


பேனபஜாதியார் ஆண்டார்கள் . 
அவர்களில் இராணமல்லன் நமதல் கட்டமாண்டில் ) இரத்தினமல்லன் , 
ஜாபிரகாமல்வன் பிரசாபால்லன் , 

ஜெயயோகமல்லன் , பாஷ்காமல்லன் , 
ஹேந்திரால்லன் ஜொஜகாத்மல்லன் பிரகாசமல்லன் முதலானோர் ஆண்ட பிறகு 

தான் ஜாதியார் ஆண்டார்கள். 
அவர்களில் சித்திகாசிரஹன் , முதல் விஷ்ணுமல்லன் வரையில் கி.பி 1654 
வருவ முசல் 1719 வருஷம் வரையில் ஆண்டர்கள் --பிறகு . 

நேபாளத்தில் குருகுலவமிசத்தார் ஆண்டார்கள் . 
பிரீதி நாராயணவா முதல் இராஜேந்திர விக்கிரமன் உரையில் 1664 
வருஷ முதல் 1816 வருஷம் வரையில் ஆண்டார்கள் - பிறகு, 
நேபாளத்தின் தென்பாகத்தில் சுமங்கலராஜர்கள் ஆண்டார்கள். 

அவர்களில் நான் தேவர் முதல் அரசிங்கசேவர் கி.பி. 844 எருவ முகல் 
1323 வருவம் வரையில் ஆண்டார்கள் ; பிறகு கமதடோசலா கலா படை 
எடுத்த கந்து பிடித்தார். அந்த சஷ்ட சைக்கருதியே சூரியசந்திரவமிசத்தார் . 
சளில் சிலர் , மகம்மதியருக்கு எட்டாக கீழ்நாடுகளுக்குப்போய் ஸமஸ்தானம் 
களை ஸ்தாபித்தார்கள் . அவர்களில் முக்கியமானவர்கள் -- 
வங்காளம் ( கனோஜி அல்லது கவுாவ ) நாட்டில் ஆண்ட அரசர்கள் . 

பரோருடைய சந்ததிகளில் 24 இராஜர்கள் 2418 வருவங்களம் , 
போஜகோரிய ஜாதியாரில் ஒன்பது இராஜர்கள் , 250 வருஷங்களும் , அதிகு 
ஜாதியாரில் 1 இராஜர்கள் 714 வருஷங்களும் ஆண்டார்கள் - பிறகு , 
பூபால ஜாதியில் , 10 இராஜர்கள் 689 வருஷங்கள் ஆண்டார்கள் , 

. 
அவர்களில், கி.பி. 1027 பூபாலன் , திரிபாலன் , தியோபாலன், பூபதிபாலன் , 
தனபதியாலன் , பஜினிபாலன் , ஜயபாலன் , பாஜபாலன் , போகபாலன் , ஐசுத் 
பாலன் , கோபாலன் , வர்மபாலன் சேவபாலன் , சுரபாலன் , 
மதிபாலன் சிதிரபாவன் , வ.சத் திபாலன் , குமாரபாலன் , லோகபாலன் விகிரபாலன் 
ப ஒமியாலன் ஈயபாலன் , விகிராபாலன ஆண்ட பிறகு வைத்திய ஜாதியார் 
பட்டத்தைப் பெற்று ஆண்டார்கள் , 
அவர்களில் கி . 1063 உருவம் சுகசேனன் பெல்லால சேனன் , லக்கே 

சூரசேனன் , நாராயணசேவை , 
லக்ஷமண சேனன் , விஜயசேனன் , கோசேனன் ஆண்ட பிறகு , மகமதியார் 
படைதெத்து வந்தார்கள் - பிறகு , சந்திரவமிசத்தாரில் சிலர் , 

காமரூபமென்னும் ஆசாம் நாட்டில் ஆண்டார்கள் 

அவர்களில் பிரம்புத்திர ஜாதியார்களில் , 
கர்மபாலன் , சிக்கரான் பருஞ்சயன் , குஜங்கள் , சாரான்கு மிருகாங்கு , 
இ.பி 1494 வருவும் ஆண்டார்கள் --பிறகு , அங்கு 


சாராமணயாவன் 


சேனன் 


G 


B- 34 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் . 


இந்திர வமிசத்தில் , 
கி.பி. 1230 வருஷம் சுகபாதிராஜன் முதல் 1808 வருஷம் வரையில் 
கமலேசுவரசில்காதி , 42 

42 அரசர் ஆண்-ர்கள் --அக்குடும்பத்தாரே பி 
மனிப்பூரை பிரதானப் பட்டணமாக்கிக்கொண்டு , கிபி 35 வருஷமுதல் 
ஆண்டுவர ஆரம்பித்தார்கள் . 

மனிப்பூர் அரசர்கள் , 
பஹருகன் , கோஹி , சனு கிரகம் பெனிசீயன் , கனகாம்பன் , கானுசாம்பன் , 
சாமுராகன் , நந்தகோபன் , கேசவன் ,லக்ஷியாமன், சாகல பிரபு , முல் ரோஹினி 
சந்திரன் , மார்ஜி கசிங்கன் , கம்பீரசிங்கன் , ரேக்தியகன் , கிருபாதீசன் , கீர்த்தி 
சிங்கள் வரையில் ஆனார்கள் பிறகு அவ்விடத்திலும் மகம்மதியர் படை 
எடுத்து வந்தார்கள் அப்படி வரவே , 
சில அக்க 

எனபாாட்ாருக்கு பயந்து , இ தேசத்தின் வடகிழக்கு , 
வடமேற்கு ,மல படர்ந்தகாடுகளுக்குப்போய் , 

கோனாசியரென்ற பெயரால் 
அப்பு மலையின் சார்பிற்றா ஆஜ்மீரம் , டில்லி , -- , புத்தி என்றவீடர் 
களில் புசு இராஜபங்களை ஸ்தாபி 

பங்களை ஸ்தாபித்து ஆண்டார்கள் . 
அவர்களில் சோஹனர் என்னும் அக்கினி குலத்து அரசர்கள், 

கி - மு 700 வருவகம்னல கோஹன் , காரமண்டலத்தை ஸ்தாபிக்க அவன் 
சந்ததியில் சுவாசன, மல்லன் , காலன் , க.14 வருஷ அழிபாலன் , ( ஆம் 
பட்டணக்கை கட்டினவன் ) 3.1500 வருஷம் சாமந்த கேயன் , மஹாதேவன் , 
ஜெயகன் , வீரசிங்கன் , விணடாசுரன் , வைரிவேந்தன் , டோவராயன் , --பி 
695 மானி கியாவ் , மதராசில்கன் , சந்தியகுப்தன் , பிரதாபசிகன் , மோஹன 
சிவ்கன் முதல் வி ஜபராயன் , அதிபாலன் , முதலானவர்கள் ஆண்டார்கள் . பிறகு 
அந்த ( கோபன் ) கோஹினிஜாதியிலிருந்து , 

மராவதிஜாதியார் பட்டத்தைப் பெற்றார்கள் . 
அவர்களில் , விசால தேவருடைய மான் அனாஜனுடைய சந்ததிகளில் 
கி . பி . 1024 வருஷம் அனுராஜன் , இஷ்டபாலன் , சாந்தகர்ணன் , லோகபாலன் 
மஹாமேகன் மால் இராஜபோஜன் என்பவர்கள் ஆண்டார்கள் 

பொந்தி வகுப்பார் ஆண்டார்கள் . 
அவர்களில் கி.பி 1578 இராவ் இரத்தினன் இரக்கனாபுரத்தைக் கட்டினவன் ) 
கோபிசாதன் , இராமசிங்கன் முதலான வக்கள் ஆண்டவர் 

கோட்டவாரு வகுப்பார் ஆண்டார்கள் . 
அவர்களில் கி.பி 1579 வருஷத்தில் மாதசிக்கு முகுந்தசிங்கு ஜசத்சித்து , 
கேசவசிக்கு . இராமரிக்கு மதமுலானவர்கள் ஆண்டார்கள் 
பிறது சிலர் அனு பல்வார் ஜாதியார் என்ற பெயரால் , 

கூர்ஜரத்தில் இராஜியத்தை ஸ்தாபித்து ஆண்டார்கள். 

அவர்களில் அக்கினிபுராணம் , ஆரி இரங்கங்களின்படி , இ - பி . 896 
வருஷம் சைலிதேவனும், 745 வருஷத்தில் வனமாகனும், மறது ஜோதிராஜன் , 
போஜமான் , முதல் சாமந்தன் முதலானோர் ஆண் - மறது . 


பிறகு . 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன் முகம் , 


B-- 35 


சவாஜாகியார் ஆண்டார்கள் . 
அவர்களில் கிபி 746 ஹனுராஜன் , யோகராஜன் , 841 
போயிமகாகன் , வீரசிங்கன் , மூலராஜன் முதலானோர் ஆண்ட பிறகு 

சோனகிரி இராஜர்கள் ஆண்டார்கள் . 
அவர்களில் இ - பி 910 வருஷம் மூலரா ஐ என் , சாமுண்டி , வல்லபன் , இராது 
மாலன் , முதலானோர் ஆண்ட பிறகு , 

பாகுலஜாதியார் ஆண்டார்கள் , 
அவர்களில் மூலன் , பிருது மூலள், பலிதேவன் , சுருணன் முசலானோர் 
ஆண்டார்கள் --பிறகு சிலர் சித்தூர் , உதயப்பூர் நாடுகளிலபோய் மீவார் 
இராணக்கல் என் பெயரால் 

உதயப்பூர், சித்தூரில் ஆண்டார்கள் . 
அவர்களில்கி.பி 750 வருஷம் ஸ்ரீ கோஹதிக்கான , போலன் , மசேக்கிரன் 
முதல் பிரதாபசிக்கு , அமீபசிக்கு , ஜகத்சிங்கு, ஹமீரன் , பீமசிக்கு முதலான 
வர்கள் ஆண்டார்கள் -அவர்காலத்தில்தான் வோல்கார் , சிந்தியர் ஜர்கள் வந்து 
தாக்கினார்கள். பிறகு கி.பி 1828 , ஜீவன்சிங்கு ஆண்டான் -- பிறகு சிவர், 

ஜோதிப்பூரில் ஆண்டார்கள். 
அவர்களில் கி.பி 300 விம் பவனேசு பான் , வாசுதேவன் , இராமதேவன் 
சயினபாலன் , கர்மபூமி ஆண்டார்கள் பிறகு . உதயசந்திரன் , நிரபதி , கங்சகன் , 
ஸ்ரீஹாஸ்ன் , மோசேனன் , வீரபத்திரன் , சேவசேனன் , விமலசேனன் , தான 
சேனன் , முகுந்தன் , பாலா , 1803 வருஷம் மான்சிக்கு, முதலானோர் 
ஆண்டார்கள் --அந்த மான் சிங்கின் குமாரர்கள பிக்கனி. ஸ்மஸ்தானத்தை 
ஸ்தாபித்தாண்டார்கம் -- 

கிருஹ மண்டலராஜர்கள் ஆண்டார்கள் , 
அவர்கள் கி.பி 355 வருஷம் பிரபலரான யாதவராயனுடைய சந்ததிகள் , 
அவர்களில் கோரோசனுடைய பிரதான் பட்டணம் குருஹமென்று பெயர் 
கரத்துடன் மாருகிருஷ்ண பட்டணத்தின்ராஜன் சோபாலசா என்பவன் 634 
மண்டலமென்று பெயரிட்டு ஆண்டான் அவர்களில் ஜாரோவ் 5 வருஷங்களும் 
மாதவசிக்கு , 33 வருஷங்களும் , ஆண்டபிறகு தனசிக் குவரையில் அநேகர் 

டார்கள் - அந்த வமஸ்தானத்திக்கு 3 மைல் காரத்திலிருக்கும் தப்பி 
நாட்டில் தலகாசியில் நார்ச்சவீரிய 

புவராஜவேன் 

கோதவன் க 
காண கேவன் , -- = எதேவன் , காயகர்மன் கரசியான் முதலானோ 
பிரபலமாக ஆண்டார்கள் - பிறகு 

சூரியவமிசத்தார்களில் சிலர் பல்லாய் என்ற பெயரால் 
சவுராஷ்டிரம் ( சூத்ததிலும் ) குஜராத்திலும் ஆண்டார்கள், 

ஸ்ரீசா மருடைய 56 வது சந்ததியாகிய சன சேனர் மீவார் குடும்பத்தை 
ஸ்தாபித்தி, சமேத்திராவரையில் ஆண்டார் அவர்களில் சுமித்தரினுடைய சாத்த 


G 


T 


B - 36 


தென்னிந்தியா சரித்திரத்தின் தூன் முகம் , 


பாகிய மஹாரிது அந்தரீதன் , அகில சேனன் , சன சேனன் , கி.பி 144 வருஷம் 
சவாஷ்மரராஜனான (மஹாமான சேனன் , சீலாதிதியன் முதலானோர் ஆண்டார் 
கன் . அவர்களில் சிலாகுரியகமிசததைச் சார்ந்த 

கிரஹலோட்டி சேசோத்திய அரசர்கள் ஆண்டாள் . 
அவர்களில் சிலோகியன் குமாரன் ரேஹாதித்தியன் பண்டூர்வனத்தில்பிறந்து 
அந்தஜாதியை ஸ்தாபித்தாண்டான் - அவன் சந்ததியில் கேசவன் , முசவானோ 
ஆண்டார்கள் -பி 

சி.பி 713 கூவம் யன் சித்துரைப் பிடித்து 
பவார்சோ ஹில ஜாதியை ஸ்தாபித்தான் - பிறகு 

பக்கனீர் இராஜர்கள் ஆண்டார்கள் . 
அவாகளில் கி.பி. 1458 எருவம் புக்க சிங்கு , 1494 வருவதம் பங்கான் , 1512 
கருவம்ஜயச்சிக்கு , 1516 வருஷம் கலியாணசிங்கு 573 குவம் இராசிக்கு 
63 1 கருணாசிங்கு , 1673 வருஷம் அலுமசிங்கு , 1768 வருவம் சுரூபசிங்கு , 
சான சிக்கு , முதல் காதசிக்கு முதலானோர் ஆண்டார்கள் பிறகு சூரிய 
வமிசத்ரைச்சார்ந்த இராமருடைய குமாரன் சானுடைய சந்ததிகளாகிய 
தவ ஹன ஜாதியார் என்பவர்களில் சிலர் எழுந்து . 

ஜெயப்பூரில் ஆண்டார்கள் , 
அவர்களில் சி.பி 294 உருவம் ஈரான், சார்வார் , அல்லது சித்தப் 
பட்டணத்தை ஸ்தாபித்த ,நலனுடைய சந்ததிகளில் 32 இராஜர்கள் ஆண்டார் 
கள் - பிறகு கி.பி 965 வருஷம் சூாசிக்கு டோலரா ஜா , மாதுவராவர், (அம்பரை 
பிடித்தார் ) ஜயசிங்கு அதைவிட்டு ஐயப்பூரைகட்டினார் . பிறகு இந்தவர் , 
குக்சலால் , சுதேவன், மாலேசி , பிஜாகன் , இராஜசேலன் ,கிருபன் , சந்தவன் , 
சரின் உதியகானை பாலோஜி நசிர்வன் - குபீரன் சிங்கராஜன் , விகிரராஜன் , 
ஹா சிவாயசிக்கு , மாதவசிக்கு முதலானோர் ஆண்டார்கள் - பிறகு 

ஜெஸ்லாம் இராஜர்கள் ஆண்டார்கள் . 
அவர்கள் 

சந்திரமிசதல சச்சார்ந்த யாதவர்கள் . அவர்களில்நபன் , 
பதியா , பாபாலன், பாலக்சன் மது அலராவ் . முதல் கஜசிங்கு 
முதலானவர்கள் ஆண்டார்கள் பிறகு அங்கும் மகம்மதியர் புகுந்தார்கள் என 

அரகரான் கேட்டு : எ தீர்க்கதரிசியா சாலவித்தியாசத்தில், சூரிய 
சர்தில மிசச்சார்கள் இந்நாட்டின் வடமேற்கு வடகிழக்கு மலை நாடுகளுக்கே 
பதாஜ்சியங்ககா ஸ்சாபித்தவர்கபோம் , மதியாடுகளிலும் சென் ஹாக்களி 
லும் எவபோய்கண்டார்களோ தெரியவில்லை 

வாகன் பெயர்களைச் சொல்லி 
என் சந்தேகங்களை நீக்கவேண்டுமென மன்டை 

கலாதி தியார் அடியில் வருகிறபடி சொல்லலுற்றார் 

சுசுமுகனேக் கேள் -- இக்காட்டின் வடபாகங்களில் மகம்மதியர் முதலான 
எனையநாட்டார் வந்து அதேசிகளைக்காக்குவதற்கு அதிகவச தியானவைகளாக 
இருந்தபடியால் , அவைகளை விட்டு , மத்தியநாடுகளிலும் தென்னாடுகளிலும் வந்து 
புது ஸமஸ்தானங்களை ஸ்தாபித்தார்கள் - வர்களில் முதன்மையானவர்கள் , 


B - 37 


தென்னிக்தியா சரித்திரத்தின் நூன்முகம் , 


மாளவ நாட்டில் (உஜ்ஜீனியில் ) ஆண்ட் 

ஆந்திர அரசர்கள் , 
மா தகாட்டில் 

ஆந்திரர்களுக்குள் பௌத்தமதச்சண்டைச் 
சச்சரவுகளினால் , ஏழு ஆந்திரர்கள் மாத்தாட்டை விட்டு தெற்கேவந்து புதி 
ஸான்தானங்களை வதாபித்தாண்ட தாக முன் சொன்னோமல்லவா ? அப்படி வந்த 
ஆந்திரர்களில் முதன்மையானவர்கள் மான் வகாட்டில் (உஜ்இனியில் ) ஸமஸ் 
கானங்களை ஸ்தாபித்தவர்களாம். அவர்களில் இ- 840 வருஷம் ) எனஞ்சயன் 
இசச்சர் கிரன் , சமுத்திரபாலன் , நாலாதானன் , ஆதிராஜன் , திதியடினைன் , 
பிரம்மராஜன் 

, ஆதிபிரயடன் , சதாசிவசேனை , வாகன் , கந்தரூபன . (இ.வை 
56 வருஷம் ) விக்கிரமாயிக்கள் 

விக்கிரமாக்கள் ஆண்டார்கள் அந்த விக்கிரமார்க்கனுக்கு 
பிறகு ( 2.44 வருவம் ) சந்திரசேனன் , குரியசேனன் , கன்சோன் , சந்திர 
பாலன் வேறங்கிரயபாலன் , கர்மசந்தியன் , விஜயாநந்தன்சிந்தலனும் ஆண்டயிறது 
மந்தசிரதவனுக்கு போன் பிறந்து ஓ.பி 540 

- வ 

ஆண்டான் ( மற்ற 
விவால்களை இந்த இரத்தத்தில் 13-20வது பக்கங்கள் கரையில் பார்க்கவும் , பிறகு 

உத்கலதேசராஜர்கள் . 
என்ற பெயரால் , ஜனமே மயன் , திருக்க வீரன், அபிவாரன் , விசித்திரவீரியன் 
அபிமனியு , சந்திரஹமன் , சளிங்க இர ஜன் ஆண்ட பிறகு , அவகம் குடும்பத்தில் 
யோசேரி என்பான் கேசரில் மிசத்தை ஸ்தாபிக்க , அவன் ஈந்த செல் 
கட கபுரியில் : 

கேசரிவர ஜாதியார்களாக ஆண்டர்சன் . 
அவர்களில் கி -8141 வருஷம் பக்த கோரி , திருபுவனகேசரி, நிர்மல தேவன் , 
பீமசேவபாலன் ஆண்டபிறகு அ.பி 473 வருஷம் யயாதிகோரி 
ஜெய்புரத்தை கட்டி ஆண்டான் , பிறகு அம் சந்ததிகளில் சுராஜனேசன் , வசந்த 
கேசரி , 6179 ம் வலி இந்திரகேசரி ( யுசுனேசுகர கோயிலைக் கட்டி ) அவன் 
சார்த திகளில் 32 இரா ஜங்கள் 455. உருவங்கள் ஆனா , கடக புரியை ( க- B 989 
ஒம் ) புதிதாகக்கட்டி அதிகபிரபலமாக வாழ்ந்தார்கள் , பிறகு வித்தா கபுரியில் 

சங்கவமிசத்தார் ஆண்டார்கள் . 
அஊர்களில் 1131 வருஷம் சாரங்கதேவன் , எககேசவாதேவன் 
பீமதேவன் - இராஜேசுவாதேவன் இராஜாசிங்க தேவன் என்பவர்கள் 
ஆண்டார்கள் --பிறகு அங்கு, 

ஐந்து நாசிங்கர்கள் , அல்லது சுபராஜராஜர் ஆண்டார்கள் 

அவர்களில் கி - வி 1451 வருஷம் கபில் இந்திரதேவன் - புருஷோத்தம 
சேவன் - பிரதாப ருத்தியதேவன் - கோவிந்ததேவன்- பிரதாபசக்கிறதேயன் 
காசிங்கதேகன்- வமிச்சந்திர கந்ததேவன் ஆண்ட பிறகு அங்கு 

புவிவமிச கருடராஜர் ஆண்டார்கள் , 
அவர்களில் கி.பி 1580 வருஷம் புருஷோத்சாலேன்- பிறகு காசிங்க 
சேவன் . கங்காராதேவன் - பலபத் திரதேவன் - முகுந்தேவனும் பிறகு அவர்கள் 
அசறியில் சில சில்லரை ஜாதியார்கள் இடையில் கண்டார்கள் அவர்களில் 


அன் 


L 


B. - 33 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நான் முகம் . 


ம 


காலபுஜர்- அல்லது காலசுன்னர் வகுப்பில் சசாப்சம் 1078 வருவும் 
விறயசேவன் - முராரிசேவன் , சங்கம சேவன் . முதலானவாகள் ஆண்டார்கள் 
அவர்கள் சந்ததியில் சிலர் தாவராழத்தியத்தில் சகாப்தம் 1113 வருஷம் 
பாசவ வீரயல்லாளன் - நரசிம்மன் முதலானவர்கள் ஆண்டார்கள் - பிறகு 
தேவகிரியாதவர் என் றபெயரால் சகப்கம் 1110 வருஷம் பால 

பாலமுவேன் ; 
ஐயத்திங்கதேவன் , கின்னரதேவன் , சவாரதேவன் முதலானவர்கள் ஆண்டார் 
கள் --அவர்களுக்குமுன் . 

சாலுக்கிய ஜாதியார் ஆண்டார்கள் . 
அவர்கள் மகத நாட்டில் ஆண்ட ஆரேர் சந்ததிகளிலிருந்து செங்கே 
வந்த ஒருகிளையார் .-- அவர்கள் பாண்டவா அர்ஜுனனுடைய 83 -வது சந்ததி 
யாகும் -கந்தராஜனுடைய கேரான சங்கதிகள் , ஆதியில் ஐயோக்கியாவில் 
ஆண்ட பிறகு 

பிறகு --- பி 566 வருஷம் விஜயாசிக்கியன் தெற்கே வந்து 
மானத்தை ஸ்காபிக்க, அவன மரபில் ஜயசிம்மன் , புக்கவர்மன் , கீர்த்திவர்மன் , 

முசலானவர்கள் பிரபலராசி ஆண்டார்கள் -- வாகளும் கீழ் 
பிரிவார் சோழராஜர்களோடு சம்பந்தம் செய்துக்கொண்டார்கள் ( மற்ற விவாம் 
களை இங்கிரந்தத்தின் 20 முதல் 27 வது பக்கங்களில் பார்க்கவும் ) - பிறகு 
வரவர்கள் சந்ததிகளில் சிலர் 

காலசூரிய ஜாதியாராக ஆண்டார்கள் . 
அவர்கள் மாதகாட்டு ஆந்திரருடைய மற்றோர் கிளையார் . அவர்களில் புக்க 
மஹாஜன் மைஸ்தானத்தை ஸ்தாபிக்க, அவன் மரபில் சங்கரன் , ஜோதிசிங்கு , 
பிரமாதிதி- பி . 1128 விம் பிரபலராகி ஆண்டார்கள் நரபதிகளுக்கு தலைவனும் 
எலியாணபுரியில் ஆண்ட விஜயன் , அல்லது விஜ்ஜலா அங்க வகுப்பைச்சாந்த 
வன் - (மற்ற விவரங்களை இந்தகிரந்தத்தின் 28 முதல் 30 பக்கங்களில் பார்க்க 
வும் - பிறகு . 

கயிலேசுவா கஜப நிராஜர் ஆண்டார்கள் 
வரவர்களில் கி.பி 1451 முதல் 1461 வரும் கபிலேசமர ஜபதியும் 
பிறகு , வீரபத்திர கஜபதி , பிரதாபருக்திர கஜபதி முதலானவர்கள் 
கள் மற்ற விவரங்களை இந்தகிரந்தத்தின் 36-37 பக்கங்களைப்பார்க்கவும் . பிறகு 

ஓரங்கல் கணபதி இராஜர்கள் ஆண்டார்கள் . 
அவர்களில் திருபுவனகல்லன் , புரோளிராஜன் , பிரதாபருத்திரன் , முதலான 
வர்கள் பெரியகோயில் களைக்கட்டி பிரபலமாக 370 வருஷம் கண்லொச்சேபி 
1221 இருஷம் மகமதியர்கந்தத் தாக்க ; அக்கசமல் கானத்தின் சளகாத்தாகளாக 
இருந்த ஹரி ஹமன் - புக்கன் முதலானவர்கள் ஆனந்த விசயாசுரத்தில் 
மோய் ஆண்டார்கள் -- ( மற்ற விவரங்களை இந்த கிரந்தத்தின் 1ே முதல் 3552 
64 வது பக்கங்களில் பார்க்கவும்) - பிறது : 
ஆன குந்தி அல்லது விஜய நகரத்தில் ஆண்ட 

ஆந்திர நரபதிகள். 
சந்திரவமிச் சுத்திரிய இந்தியர்களில் ஒருகிளையார் ஆனந்திக்கு வந்து 
நரபதிஸம ஸ்தானங்களை ஸ்தாபித்து ஆண்டார்கள் - அவர்களில் 1034 


. 


ஆண்டார் 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் , 


B - 39 


நெருக 


வருஷம் நந்தராரன் எந்தாபுரத்தைக்கட்டி ஓரங்கலில் வரன் தானத்தை ஸ்தா 
பிதா, அவன் சந்ததியாகிய விஜயராஜன் கி.பி வருவம் விழயநகரத்தைக் 
கட்டி மஸ்தானத்தை ஸ்தாபிக்கான்- பிறது விமலராயலு , பசிமம்சேவராயலு 
இராமதேவராயலு , பூபதேவராயலு ஆண்டார்கள் . அப்போ மாம்ம யோக்க 
தாக்க , இராமதேலாயலுடைய சந்சுகள் தளநாட்டிற்கு போய்விட : அந் 
விடத்தில் சச்சிரவமிச மாசவ சங்கனுடைய சத்தியாகிய பச்கனை -1584 
வருஷம் விதியாணியர் இராகனாக பொதசார் ; புகன் பாபில் , ஹா ஹரன் 
தேவராயலு , வீரவிஜயராயலு , சேவராயலு , மல்லிபாஜனபாயலு , விருபாக , 
பிரவுடதேவன் , இராஜசேகரன் , ஆண்டுவந்த பிறகு-- அந்த விஜயநகர் புராசன 
ஸ்மல் தானபதியின் பூர்வசக்தியாகிய பி 1490 எம் தாதிமம் தேவரரயலும், 
பிறகு வீரகாசிம்மதேவராயலு , கிருஷ்ணதேவராயலு , அச்சுததேவராயலு , சதாசிவ 
ராயலு , இராமாய முவானவர் கள ஆண்டார்கள் ( மற்ற விவாங்கவே 
இந்தகிரங்கத்தின் 37 வது பக்கம் முசல் 120 வ பக்கங்களில் பார்க்கலாம் ) 
அந்த 

கரபதிகளின் சந்ததிகளாகிய அச்சு சுதேவராயலுடைய 
பந்துக்களே பிறகு தஞ்சை மதிரை முதலான விடங்களில் நாயமைஸ்னா 
னங்களை ஸ்தாபித்தார்கள் - அப்போது , 

சோநாட்டில் ( மலையாளத்தில் ) ஆண்ட அரசர்கள் , 
ஆதிபெருமாள் 12 வருஷங்களும் பாண்டிய பெருமான் 12 out, சேரமான் 
பெருமாள் 36 நலம் , துன்பன பெருமாள் 6 வ , இந்தபெருமாள் 12 ஆம் 
ஆரிப்பெருமாள் , குந் சன பெருமான் , கொட்டி பெருமாள் , மாத பெருமாள் 2 
D ம எரிய பெருமாள 12 ஞம், கமபெனபெருமாள் 4 u ம் , விஜயன் 
பெருமாள் , வல்லப்பெருமாள் ஆண்டார்கள் - பிறகு . 

திருவநந்தபுரத்தில் , 
அவர்களின் பத்துகஎன் பானுவிரேமன், வீரமார்த்தாண்டவர்மன் உதயமார்த் 
தாண்டன், ஆகியேவா மன் வீரமார்த்தாண்டன் எரிவர்மன கோளவாமன் , த்ய 
வர்மன் முத்திராஜவர்மன் , வீரமார்த்தாண்டன் , ஆதிதியலாமன . எரிவர்கள் , 
மார்க் காண்டன் , உசயமார்த்தாண்டன் , கேரள சேகரன் , ஆ 

கோளசேகரன் , ஆதிதியன் , உதயன் , 
வீரர், வீரயனு, இரவிவர்மன் உள்ளிகோளவாமன் , ஆதிதியவர்மன் - உமை 
யம்மாள் . இரவிவர்மன , உள்ளிகேரளன் , இராமவர்கள் , மார்க்கண - வர்மன், 
இராமவர்மன் , பலராமவர்மன் ,கவுரிலகியி , கவரிபார்வதி , இராமவர்மன , மார்த 
தாண்டான் , ருக்மணியம். இராமனாமா 1963 வம் பசமநாபவஞ்சி பலம் 
குலசேகரர் ஆண்டார்கள் - மற்றவிவரங்களை 2 ம காண்டத்தில் பார்க்கவும் . ) 
அவர்களுக்கு முன்னும் பின்னும் ஆண்டவர்கள் , 

சோழராஜர்கள். 
ஹரிவமிச மென்னும் இரக்கத்தின்படி சோழர்கள் சந்திரவமிசத்தார்கள் . 
அவர்களில் கி.பி. 855 வருஷம் விறயாதிராயனும், பிறகு ஆசியன் - வீரசோழ 
நாராயணன் , ஹரிஜயன் , சோதிதி பராயன் பாக்க்கன் , சிவியராயன் , இராஜ 
ராஜேந்திரன் - இராஜேச் சரன் , கரிகாலன் , இராஜராஜ சோழன் , வீரசோழன் , 
விக்கிரம சோழன் , குலக்குங்கள் , விருமைசேவன், கரிக்காலன் , 
வர்த்தி , சூட மணி , ருசிரன் ,சார யண இராஜன், யாவதியன் இராஜராஜன் , விஜயா 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நான் முகம் . 


தித்தியன் வின் கிரமாதித்தியன் , குலத்தங்கள் , சக்கைகொண்டான் , அண்ட 
வன் , சார்ங்க தான் , வி.கிரமன் , ஆதொண்டன் 

உன் , இராஜசிங்கன் , விப்ரதேவன் 
அசத்தலாமன் , இராயேந்தரன் , குலத்துக்கள் , பாககிரமன் , குலத் தாங்கள் 
சேகன் , சசிசேகரன் , சிலவில்கள் , சர்க்காலன், பீமசோழன் இராஜராஜன் . 
வீரமார்த்தாண்டான் , கீர்த்தியர்,ததனன் , ஜயன் , சனகன் , சுந்தரசோழன் , காலா 
கலன் , வியானன், பாகிரசோழன் , ஜயகன் , வினை நீக்கியவன் , உத்தாண்டி , 
சுகுணன் , பிரபாகரன் , குணாகரன் , சுதியணி , ஏகாம்பிரன் , மனேஹான் , சத்பூர 
ராஜன் விசயகாந்தகோபாலன் இராஜகுமாரபங்கயன் , இரண்மயன் , தாய 
மாவைன் , சருமவர்மன் , விஜயாலயன் , ஆதிதியாசோழன் பராங்கதன் அல்ல என 
கோபகேசரிவர்மன் , அல்லது வீரகாராயணன் இராஜா இதயன் , கண்டராதித்தன் , 
அரிஞ்சயன் , இராஜதித்தன் , ஆதித்தியவர்யா-மதுராந்தகன் , பாகேசரிவர்மன் , 
குலோத்து , விவாதித்யன் , வீரசோழன் , குலத்தாகன் , இராஜ 
ராஜகுலத்தங்கள் விக்கிரமன் ,கிருமிகண்ட சோழன் , முதலானவர்கள் கண்டார் 
கள் மாறவிவரங்களை இந்த கிரந்தத்தின் 2 - ம் காண்டத்தில் பார்க்கவும் .) 

மதுரையில் முதலில் ஆண்டவர்கள் , 
பாரெங்கும் புசழ்பெற்றப் பாண்டியர்களுக்கு மூன் மதுனயில் முதலில் 
தவராஜர்கள் என்ற பெயரால் 13 பெயர்கள், 239 உருவகாலங்கள் ஆண்டார் 
கள் --அவர்களில் உதிய ஹாராகன் 18 வருவங்களும் , ஜெயதேவரம், லோஹித 
(10 வங்களும் ஆண்ட காலத்தில் மத்தைக்யேயில் கோபுரங்களைச் 
கங்கதேவன் , வாமதேவன் , 

இப்பரந் திரன் - பட்டிவீரன் 
ஸ்ரீதேவநாதன் , மாலிகார்ஜானன் , ஆதிராயன் , மஹாருத்திரன் , விசுவேசுவான் , 
கி.பி 950 வருவம் சந்திரபூதி 9 வருஷங்களும் ஆண்ட பிறகு மதுரைக்கு 
பாண்டியர்கள் வந்தார்கள் . 

பாண்டிய இராஜர்கள் . 
அந்தப்பாண்டியர்களும் சந்திரவமிசத்தார்களே . அவர்களில்- குலசோர 
பாண்டியன் , மலயத்துவஜன் , நடாதகை உக்கிரன் , வீரபாண்டியன் அபிடேகள் , 
விக்கிரமபாண்டியன் , இராஜசேகரன் , குலோத்துங்கன் , அனந்தகுணன் , குல 
பூவணன் , ராஜசியவன், ராஜராஜேந்திறன் பாஜேசுவான் , ராஜகம்பீரன் பிரபன் 
புகுஹரன் , பிரதாபன் . அந்தரபாத சேகரன் . 

வரகுணன் , இராஜாஜன், 
சகுணன் , சித்திரவீரன் , சித்திரபூவணன் , சித்திரத்துல் ஜன் , சித்திரவாமன் 
சித்திரசேனன் , சித்திரவிக்கிரமன , மாஜமார்த்தாண்டன், ராஜசூடாமணி , ராஜ 
சிதைவான , ததவஜராஜ குலோத்துங்கன் , ஆயுக பிரவிணன் , நாசகுஞ்சான் , பாராச 
பாக்கான் , உக்காசேனன் , பஹாசேனை , சதகுஞ்சயன் , பீமாதன் , பீமபராக் 
கிரமன் , பாகாபமார்த்தாண்டன் , விக்கிரமன் , உயத்தகோலாஹலன் , அதல 
விக்கிரமன் , அதில கீர்த்தியன் , நீர்த்திவிபூவணன், மிசசே கான் , வமிச சூடா 
சணியன் , பிரதாபசூரசேனன் , உமிசத்தவசன் , ரியமர்த்தனன் , சோழவமினே ; 
சோழவமிசன் , பாண்டிய வமிசாந்தகன் , வமிச சூடாமணி குலாத்தவசன் 
எமிசவிபூகபணன், சோமகுடாமணியன் , 

சோமகுடாமணியன் கலகுடாபணியன் சாசசூடாமணியன், 

குலேசயன் , அரிமாத்தனன் , சகந்நாதன் , 
விக்கிரமன் , சுரபிபாண்டியன் , குங்குமன் -ற்பூன், காரூனியன் , புருவோத்த 
மன் , சாருசேனான் ; குலப்சயம் வரையில் பாண்டியர்கள் ஆண்டார்கள் 


ஆப்சூடாமணியன் 


தென்னிந்தியா சரித்திரத்தின் தூன் முகம் . 


B - 41 


பல்ல 


முதலான 


லோன 


பாண்டியர் வைப்பாட்டி மக்கள் ) அண்டார்கள் . 
பிறகு அந்தப்பண்டியர் 

குமாரர்களில் சோமசேகரபாண்டிடன் 
சர்பூசுத்தான் - குமாசோன் - 

குமாாத தான் . சுந்தர்சன் . வணமுக 
மாசன் - மேருசுத்தான் - இத்தாவாமன் - சந்திரகுலதீபன் - மீனகேதனன - மினத்து 
வசன் மகத்துவசன் மார்த்தாண்டன் கலையந்தன் , உனன- குண்டலன் 
சசருபிகரன் - சதரு சர்வாரன் . விபலாயன் - வீரபாவ பயன் - மகுடவர்த்தனை - 
வீரசிம்மன் , வம்சகுலத்தங்கன் - விமாமன் சலவாத்தனன் சோம்சேசான் 
சோகந்தான் இசாசன் , இசகுஞ்சரன் , ஆராசசேகரன் , இரா & வர்மன் 
இராசமேதாவியன் , வாதமாசன் , குமாரசிய வரன் , வீரசேனன் , பிரதாபராசன் , 
வகுணராசன் பாக்காயன் , பாசேந்தன் , வதங்கன் , சந்திரசேகரன் 
சோழகோன் உரையில் ஆண்டார்கள் -- (மந்த விலங்களை இந்தகிரந்தத்தின் 
இரண்டாம் காண்டத்தில் பார்க்கவும் .) 
அப்படி சேரசோழபாண்டியர்கள் பிரபலமாக ஆண் வெருவதற்கு முன்னும் 

வர் பை சூர், கொங்கர் 

சில க்ஷத்தரியாகள் 
ஆண்டார்கள் --அவர்களில் , 

பல்லவராழர்களில் 
விஜயகாந்தவர்மா , விஜயபுத்தலாமா, முதல் ஸ்கார்த வர்மா , வி 

ல் விரவர்மா , 
சிம்மவர்மா, விஷ்ணுவர்மா , ஸ்காந்தகர்மா சியவர்மா,நந்திவர்மா, சிவவிஷ்ணு 
வர்மா , மஹேந்திரவர்மா நரசிம்மவர்மா , மஹேந்திரவர்மா , பரமேசாகர்மா , 
காசிம் வர்மா, சந்திவர்மா, பல்லவமல்லாந்தி , பராக்கிரவர்மன் 
இருபது பெயர் ஆண்டார்கள் ( மற்ற விவரங்களை இரண்டாய்காண்டத்தில் 
பார்க்கவும் . பிறகு 

கொங்குநாட்டாசர்கள் . 
கோயமுத்தூருக்கடுத்த கரூரில் கொங்கு நாட்டரசர்கள் 
அவர்களில் , வீராமயசன் கிரவாதி, கோவிந்தராயன் முதல் கிருஷ்ணராயன் , 
கலாவல்லபராயன் , கோவிச்சான், சதர்பஜகாள செகன் , திருவிக்ரம ராடன் , 
கொல்மாணிவர்மன் , மாதங்கராயன் , வாரிசாடன் , பாசூலா திராடன் , நரசிம்ம 
தாயன் , விஷ்ணுகோபகர்மன் , பிரிகுலாதித்தாடன் , மாதவராயன் , கிருஷ்ண 
வர்மன் , கொங்கானிம திராயன் , தருவிந்திராயன் , முஷ்சரராயன் , பிரமஹத்தி 
ராயன் , திருவிக்கிரமராயன் , பூவிசேமராயன் , வல்லபராயன் , நவகர்மராயன் 
இராஜகோவிந்தன் , நந்திவர்மன், சிவராமன் , பிருதிவிகொங்கானி . விஜயா 
திதியன் , மல்லதேவன் , காத்கேன் , சத்தியவர்க்கன் , குணலுத்தயன் , உல்ல 
சேவன் , காலிங்கராயன் உரையில் 40 பெயர் ஆண்டார்கள -- ( மற்ற விவரங் 
களை இரண்டாம் காண்டத்தில் பார்க்கவும் ) பிறகு 

மைசூர் இராஜர்கள் . 
அப்படி கொங்கு நாட்டை ஆண்டுவருகையில் மைசூர் ஸமஸ்தானத்தை 
யாதவ குவஜாதியாம் ஆண்டார்கள் -- அவர்களில் கி.பி 1399 வருஷம விஜய 
உடையார் , ஹரிபெட்டராஜர், திம்மராஜர் , சாமராஜர் , பெட்ட சாமராசர், 
அப்பண்ண திம்மராசர் , கிருஷ்ணராசர் , ஊரிசாமராசர், மூப்பனதேவரு ,தோட்ட 
தேவரு , சிக்கதேவரு , கார்திருவா சர், தொட்ட கிருஷ்ணராசர் , கெய்தேவரு, 

f 


3 


B- 42 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் . 


பெட்டலஉடையார் , இராசஉடையார் , காந்திராசர், நாகிய கராசர் , சாமராசர் , 
இம்மீடிராசர் , சஞ்சராசர் , சாமராசர் , சிக்கிருஷ்ணராசர், சாமராஜேந்திரர் . 
1894 ஆம் 

வாணி விலாச மஹாராணியும் , பிறகு கிருஷ்ணராச உடையார் 
இப்போது ஆண்வெருகிறாஎள் - ( மற்றவிவரங்களை ரண்டாம்காண்டத்தில் 
பார்க்கவும் ) பிறகு 

பல்லாலராஜர்கள் . 
அந்சமைசூருக்கு அடுத்த இடங்களில் பல்லால சாதியார் என்ற பெயரால் 
சிலர் கணவாயி மேலே 98 வருவகாலம் 9 இராசர்களும் மேற்கு கணவாய் 
க்கு கீழ 111 வருவக கெளும் 
வருவகைளும் ஆண்டார் 

ள் அவர்களில் முகியமானவர்கள் 
இ-948 வயம் ஹை கால பல்லால் இராயன் , வினை தீர்த்தயல்ல லன் , எரிய 
சுபல்லாலன் , விஷ்ணு வர்க்கனால்லாலன் , விஜக்காசிம்மன் , வீரபல் வாலன் , 
வீரசிம்மன் , வீரசோமேசுவான் வீராசிக் ஹ பல்லாலன் ஆண்டார்கள் 
( மற்ற விவரங்களை இந்தகிசந் சத்கின் 2 - ம் காண்டத்தில் பார்க்கவும் ) அப்போது 

நாயடு காரு ஸமஸ்தானம் . 
சக்ஷண சசத்தில் அதிகபிரபலமாக பிரகாசித்த சோழபாண்டியர்களுடைய 
ஸமஸ்தானங்கள் , கினேனேதீனதனையடைக்கவாவே , அக்குடிகளுக்கு கஷ்ட 
நிஷ்டூரங்கள அதிகரித்தன . அவைகள நீக்கி , ச பட பரிபாலனம் செய்ய 
வேண்டிய டைமை, அப்போதுஅபிரபல கயிலிருந்த விஜயா நாயதி 
ஸமஸ்தானகாருடையதாக விருந்தது ; ஆமோ 
பங்களில் சிலரையில் திரிதிகளாக யெமித்தனுப்பினர்கள் - அப்படிநியமிக்சன் 
அச்சுசேவராயலுடைய மைத்கனி 

மைத்கனி திருமலை பம்பாளை மனம் புரிந்த 
சிலப்பகாமதி , சோழனாாகிய தஞ்சைமுாலான விடங்களுக்கு அபானாகவும் , 
துப்பாக்கி கிருஷ்ண நோய்டு ,செஞ்சி கோலார் முதலான பிராந்தியங்களுக்காக 
னாகவும் , தாகம் விசுவநாதநாய மதரைப்பாண்டிய நாட்டிற்காசனாகவும் 
நியமித்தார்கள் . அப்படி நியமிச்சுவர்களில் 

தஞ்சாவூரில் ஆண்ட நாயடு அரசர்களில் . 
கி.பி. 1530 சிவப்பாயாம் பிறகு அவர் குமாரன் அச்சு சப் நாயகம் 
இரதராததாபம், விபராசவலுநாயம், மன்னாநாயகம், 

அளகிரிகாயம், 
செங்கமலதாசநாயரும் ஆண்டார்கள் -- மற்ற விவரங்ளை 3 - ம் காண்டத்தில் 
பார்க்கவும் ) பிறகு, 

மதுரையில் ஆண்ட நாயடு அரசர்களில் , 
கி.பி 1550 லம் விசுவநாசநாயகி , குமராகிருஷ்ணப்பாயம் , பெரிய 
வீசப்பதாயம் , விக்கப்பாயா, முத்துகிரு கணப்பாட்டு , முத்துவீரப்பராயா , 
திருமலை நாயக , முசது அலகிரிகாயம் , சொக்கநாதராயர் , 

முத்துலிங்கா படு 
இராகக் குஷ்ணசா , மங்கம்மாள் , விஜயரங்க சொக்கநாதகாயம் , மீனா 
அம்மாள் , பங்காருதிருமலை நாயகி , ஆண்டார்கள் - அவர்களுடையந்துக்களில் 

இலங்கையில் ஆண்டார்கள் , 
சிலர் இலங்கைத்தீவில் ஆண்டார்கள் . அவர்களில் விஐயபூபால மஹராசர் 
- காண்டசாலா சர் , அதாங்கராசர் , கீர்த்திசியஹலாசர் , இராசாதிராசர், 
விக்கிரமசி மஹாாசர் , முதலானவர்கள் ஆண்டார்கள் . பிறகு 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் , 


B - 43 


வெங்கிடசரி இராஜர்கள் . 
என்னும் பெயரால் கிழக்கே வென்டகிரியில் சிலர் ஆண்டார்கள் அவர்களில் 
விட்டலராயடு , சர்மநாயடு , வனமகாயா , எரதகடிநாட்டு , சின்னமநாயகி , மதனன் 
வேதகிரி , குமாரமானன் சின்னமகாய , பாதசிமமன் , சின்ன சிம்மன் , 
அறுபோதசர்வசிம் மன் , சர்மன் , திம்மன் , சிட்டி தக்ஷன் , அர போதன , 
சிவன் , தர்மன் , திம்மன் , சிட்டிக்க்ஷன் அநுபோகன் , மதனன் , சூரயசிம்மன் , 
நிர்வாணன் , குமாரதி மமகாயடு , வடகொண்டநாயக, சென்னப்பராயடு , வெங்க 
படாதிரி, இராயப்பன் , பெனுசொண்டயச்சமன், கஸ்தூரியச்சமன் 

பெக்ச 
யச்சமன் , குமார எச்சான் , பன் ருஎச்சமன் , பெத்த எச்சமன் , 1804 குமார 
எச்சமாயடு , 

பங்காருஎச்சமசாயடு ஆண்டார்கள் - மற்ற விவரங்களை இந்த 
இறந்த 3 - ம் காண்டத்தில் பார்க்கவும் ) அப்போது 

காளாஸ்திரியில் 
மேல் சொன்ன வெங்கடகிரியாரைப் போலவே காளான் திரியில் இனிலை 
ஜாபிநாயடு , மா சகாயம், வல்லபாயடு , சிம்மநாயடு , அப்பாயிநாயக , அனைம் 
நாட்டு , வெங்கடப்பாடு, வீரப்பதாயம், வெங்கடப்பநாட்டு , சென்னப்பகம், 
தாமாரால்குமாரநாமம் வெங்கடப்பராயடு , காமராவதிம் நாயகி , பெத்த 
வெங்காயம் குமுத வெங்கடமநாட்டு முதலானவர்கள் ஆண்டார் 
கன் -- ( மற்ற விவரங்களை - காண்டத்தில் பார்க்க 
கேவம் 

இராமந்தபுரத்திலாண்ட சேதுபதிகள் 
சககண இந்தியாவின் வடக்கு கிழக்கு மேற்கு நாடுகளில் நாயகனும் மைசூராகும் 
மலையாளத் தரும் ஆளுகையில் , செற்கே சிலா சேதபதிஸமஸ்தானம் 
ஸ்காபித்து 

ஆட்கள் அவாகளில் சி.பி. 1604 ம் சடையாக 
சேவ , பிறகு குட்டன் , தளவாய் சேதுபதி , தினகரசேவர், நாராயண 
தேவர் ; விஜயாக செப்சி , சியசேல சேதுபதி இக்குதா சேதிபதி , 
திருவுடையதேவர் , சாணை -சேவார் , பாபினிசங்காதேவா , குலதேவரும் , குமார 
முத் திவிஜயாகுசா சேதயம் , இரச தேவசேதுபதி, 
தேவர் , முத்தியாகலிங்க சே பதி , முத்து திருவாய் நாச்சியார் , மங்கலேசுவரி 
காச்சியார் , அண்ணாயிதேவர் , சிவாமிநாச்சியார் , இராமசாரிதேவர், மங்க 
லேசுவர் , முகச்செல்வி , முத்துவீராய் , இரைராஜநாச்சியார் பர்வதவர்தினி 
நாச்சியார் , ( பொன்னுச்சாமிதேவர் மானேஜர் ) ராக்கராமலிகை சேதபதி , 
ஸ்ரீ ஹிரணிய கர்ப பால் இரகுநாதசேசுபதி பரையில் ஆண்டார்கள் - ( மற்ற 
விவரங்களை இக்கிரந்தத்தின் 3 ம் காண்டல்பார்க்கவும் ) பிறகு 

புதுக்கோட்டை தொண்டாமான் . அரசர்கள் ஆண்டார்கள் . 
இச்தொண்டமான் வரசர்கள் இராமராசசேதிபதிகளுடைய பத்துக்கள் - 

பல்லவராய கொண்ட மானுக்கு ஞ்சை காட்டு பாரு வெகுமதியாக 
பு கோட்டையைக் கொடுத்தார் . பிறது 1673 3 ம் முதல் இந்தநாளுவ 
சேதுபதியின் பந் துவர்க்கத்தில் 

இரு லைதொண்டமான் 
காமனனாகடமான் பச்சைத்தொண்டமான் , தாண்டககொண்ட 

நாமா தொண்டமான் , திருமலை தொண்டமான், நாமனதொண்டமான் , 
சச்சி-ச்சேதொண்டமான் , சிங்கினதொண்டமான் , தாண்ட தொண்டமான் , 
பல்லவராயதொண்டமான் இரகுக தொண்டமான் , விஜயரகுநாத தொண்ட 


அவர்களில் 


நாடன் 


மான் , 


மான் 


சி 


B - 44 தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்முகம் , 


மதுரை 


( ம சவான் 


BU னகள் 


மான் , இராஜவிஜயாகுநாத தொண்டமான் , இராஜவிஜயரகுநாத தொண்டமான் 
விஜயரகுநாதராயபவார் , இரகுநாராயதொண்டமான் , இராமசந்த தொண்ட 
மான் , இராஜமாத்தாட பைால்சொண்டமான் ஹசா , 1897 லம் ஸ்ரீராஜ 
மார்த்தாண் பைாவதொண்டமான் ரரஜர் ஆண்டார்கள் 
சணநாடுகளில் நாட்டு 

வதாயிக்கப்பெற்று 
பிரபலமாகி ஆண்டு வரச்சே , வடமேற்கே சத்தராகாட்டில் ஒருபிரபலமான 
இந்துராஜாங்கம் ஸ்தாபிக்கப்பெற்றது -- அதுவே , 

மஹாராஷ்டிர வாமன் தானம் . 
அந்த மஹராஷ்டிமராஜியத்தை அரங்சஜீபினுடைய கர்னாடக சுபேதார் 
நாகிய சஹாஜியின் குமாரர் ( கி.பி 1647 ) சிவாஜி என்பவர் ஸ்தாபிச்சு , 
பிறகு- இராஜராம் , சம்பாஜி , சந்தான் , தாராபாய் , சிவாஜி , ( 24 ) இராமாக 
பிரதாபசிங்கு ஆண்டார்கள் --பிறகு சிலர் . 

புனாவில் பெஷ்வாக்கள் என்ற பெயரால் 
கி.பி 1740 வம் மால ஜியாஜிராவும் , பிறகு மாதேரஜியாவ் , சாராய கன 
ராவ் - இராவ் , மாதவராவ்கா ராடன் , பாதிராவ் , சிம்மாஜி , ப ஜிராவ் , 
காலானவான் அண்டாக்கள் --இம்மவாராட்டரில் சிலர் . 

நாகப்பூரில் பான்சுலே பாஜர்கள் என்ற பெயரால் 
சி.பி 17 வம் இராகோ ஜியான்சுலேவும் பிறகு ஜானோஜி . இராகோல் , 
சர்போஜி , டர்ல முாஜி , சு கார் ஆண்டார் சன் - சிலர் 

குவாலியூர் நாட்டில் சிந்தியர் என்ற பெயரால் , 
இ.மு 1724 ம் ரானோஜிந்திடாவும் , பிறகு எவ் , சத்தான் மாநாதி 
தவுல் தராவ் , பைஷாபாய் , ஜன . ஜி . மாத வறக்சியல் ஆண்டார்கள் -சிலம் 

இந்தூரில் ஹோல்கர் என்ற பெயரால் , 
கி.மு. 1724 ளும் மலஹரிராவ்ஹோல்கா , பிரகு மாவிராவ் , அஹிலியா 
பாய் , துக்க... ஜசவர் சாவ் , மலசியாய் , மஹாமாவ் , மார்த்தாண்டமான் , 
ஊரிமோன்க , தக்காஜில் , சிவாஜிராவ் வோல்காப்பஹதூர் முதலானவர்கள் 
ஆண்டர் - லேர் 

பரோடாவில் சைகோவார் 
என்ற பெயரால் ஆண்டாள் அவர்களில் கி.பி 1720 வரும் 
லைகோவாரும் , பிறகு பில்ல ஜிகைகோலா , தாமாஜி. கோவிந்தராவ் , பெய்தி 
சிங்கு , மாஜிராவ் - கோ விக்ராவ்- ஆகந்தமாவ்- பெய் சிக்கு- மலஹரிராவ் , 
ஜனபாய் ஆண்கோ, இப்போதஊராஜர் சாயாஜிரவு. சைகோவார் ஆண்டு 
வருகிறார் - ஆதிபராஷ்டிரங்களில் சிலா 

தெற்கே தஞ்சாவூரில் ஆண்டார்கள் . 
செங்கமல நாசாகோரை அச்சமயதரர் திவிட்டு, கி.பி.1674-75ல் , 
எக்காஜியும்- விறகு வெங்கோஜிராவ் - சந்தோஜிராவ்- சாஹாஜிராவ் , சர்போஜி , 
தக்க இனவ் பாபாசாஹிப் சாஹாஜி . அல்லது சயாஜி - பிரதாபசிங்கு தலாஜிராவ் 

பசிய ஹன்- சார்போஜி . சிவாஜி- விஜயமேவன -முத்தாயாபாய் சாஹிபா 
ஆண்டார்கள் - என 


திம்மானி 


B - 45 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன் முகம் , 


டாள் 


பாக்கள்- என்பவன் முதலில் படை எடுத்த வந்த சில பாகங்களை பிடித்து 
ஆண்ட பிறகு சி - மு . 196ாவம் அரியாவின் அரசி சிமேரேமில் வந்து ஆண் 

- பிறகு கி - மு . 1400 கம் எக்பத் நாட்டு சிசாஸ்டிசுவந்த ஜயித்த ஆண் 
டான்-- பிறகு 
பிறகு சி - மு . 13urபர் சுதேசத ரசகிைய டெரையசு 

பிறகு கிமு 327 கிரேக்கு தேசத்து மகா அலெக்சாந்தர் 
எக் ஒயித்த ஆண்ட பிறகு , அவனது சேனைத்தலைவனை செலியூக்கம் , 
உன் சந்ததிகளும் -- மூ 156 வ வரையில் ஆண்ட 

வரையில் ஆண்டார்கள் - பிறகு . 
மகப் மதியர் வந்தார்கள் . 
அவர்களில் , பொக்காமர் சாமனிய ஜாத்பார் கி.பி 664 வரும் 
வந்தார்கள் அவர்களில் 8.872 ரும் பொக்கார மாயேல் சாமனி என்பன 
னும் தான் சந்தக்களம் 120 ஆண்டார்கள் , பிறகு கு ஜிளிவம்சத்தார்கள் 
ளில் -கி.பி 96 வம் அபஸ் திகி முதல் மூஞத்கரையில் ஆண்டார்கள் பிறகு . 
கோரிலமிசுத்தார்களில் -கி.பி. 1174 மகம்மத சோரி ஆண்ட பிறகு 

அப்கன் பட்டாணி வமிசஸ்தார்களில் சி.பி .1206ாபுதீன், 
சியகோயச் வரையில் பத்த பெயா ஆண்டார்கள் - இந்தக்காலத்தில்தான் 
சொமயயை கிளசான் படை எடுத்து வந்த ஜயித்தான் பிறகு , 

சில ஜிவமிசஸ்நார்களில் - கி.பி .1291 ஆம் பிமோஜவா ஜில்லாலுடீன் 
முதல் குவவரையில் ஐந்து பெயாகள் ஆடார்கள் - பிறகு 

டோக்லாச் வமிசன்தார்களில் சிபி 1321 கியாசுடீன் முசல் 
முகமத ககாயில் எட்டுபெயர் ஆண்டார்கள் இக்காலத்தில் தான் 1898 வருடம் 
தமர்லேன் என்னும் கொடியன் படை எடுத்து வந்த சடிகளைக தைத்தான் 
பிறகு சையத் வமிசஸ் தார்களில் - 1414 ம் சையத சுவிசீர்கான் முதல் 
அல்லா உரையில் சாள் குபெயர் ஆண்டரர்கள் - பிறகு . 

லோடி வமிகள் கார்களில் -கி.பி 1450 விம் பொல்கானலோடி 
முசல் இபிராகியலோடி வரையில் மூவர் ஆண்டார்கள் - பிறகு . 

மோசல் வமித்தார்களில் -கி.பி. 1526 ம் பேரும், பிறகு 
உமாபூன . ஆபா, ஜிஹா கிர் , சாஜிவான் , அரங்க ஜிப் , சாஹாலம் , சிகந்தர்வா , 

புடைன், ரபிஉட்ட வலா , மகம்மதவா, அ மதவா , அவிட்கர் , 
இத ME 

பாகள் இக்காலத்தில் தான் ( 1738o ல் ) 
பேரிஷ்ய நாட்க்கொடுங்கோலன் காதர்ஷா படை எடுத்த வந்து குடிகளை 
வதக்கி கொள்ளையிட்டு டில்லிய லிருந்த மயில் சிங்காசனததை செத்து கொண்டு 
போனான் , பிறகு அந்த மாம்மர்யரில் சிலரும் , ஏனையமார்மதியரும் இந்நாட்டின் 
நாலா பக்கங்களில் போய் புதியயைன் தானங்கள் சாபத் ஆண்டார்கள் 
அவர்களில் தாவ நாட்டில் 

காவமீ காட்டில் - இ.பி 1326 வம ஸயஸ்தீன் 
முதல் பூசப்ஷா வரையில் 20மமகமமதியர் ஆண்டார்கள் - பிறகு .-- சிந்து காட் 
மல் - ஹிஜரி 93 ம் பகம்மது பின் காசிம் , முதல் பாகோப்பின் உரையில் 
19 மசம்மதியாகன் ஆண்டார்கள் .--இராஜபட்டானாவில் -- கி.பி 1336 
(எம் ஜாம் ஆபி , முதல் 1409 ல் ஜாமகிரான் பகம்மத பகார் வரையில் 
17 மகம்மதியர்கள் ஆண்டார்கள் பிறகு. 

பிறகு --மாநாட்டில் 
1387 ல் சுல்தான் மலவாகோரி முதல் மகம்மது சுல்தான் உரையில் 7 மசம்ம 
தியர்கள் ஆண்டார்கள்.-- கூர்ஐத்தில் கி.பி 139j ல மு சபர்வா 
முரல் , 156 லும் முசபர்ஷா வரையில் ஆண்டார்கள் - முல்ட்டானில் 
8.பி 1443u ம் ஷேக்யு சப் முதல் , 15240 உசேனலங்கா வரையில் 


ஆகபால 


பிறது 


லாண்ட 


வரையில் 


B - 46 தென்னிந்தியா சரித்திரத்தின் என் முகம் . 
ஆண்டார்கள். ஐயோத்தியில் -கி.பி 1700 விசம் சாடட் அலிகான் 
முசல் 1847 ம் வசீரவி வரையில் ஆண்டார்கள் -- பங்காளத்தில் 
கிபி 1203 ம் மகம்மதி பத்தியாகி ஜி முதல் மீயர் காசிம், ஜாபர் , நிஜாம் 
உடவுலா ஆண்டார்கள் --அவாகள்பாத்து அல்லது காலபர்கா பாமினிஜாதி 
வம்சமகமதியாகளில் --- 347 வம் அலாவுதின் , உசேன் , முசல் கலி 
வல்லாபாமினிஷ வரையில் கண்டார்கள் - பிற --அஹமாககாத்தில் அல்லது 
பீடரில் ஆண்ட 

ஆண்ட பிரஷா வகுப்பு மகம்மதியர்களில் - இ.பி. 1492 வயம்காசிய 
பெரிட்ஷா முதல் 1609 வி அமீர்பெரிட்ஷா வரையில் ஆண்டா 
கண்டார்கள் 
பாவான்பூரில் அல்லது சாண்டில் பார்க்காதி மகம் பசிய களில் - .பி .1371 
u - மாவிக்ராஜ் முதல் 1595 வயம் பகதூர்காள் வரையில் ஆடார்கள் 
பிராரிலா கட இயகஷா மகம் தியாகளில் --கி.பி . 1254 வலம் பாட்டிபலா 
இதிஷா முசுல் , 1568 ம் தபால்கான்ஷா வரையில் ஆண்டார்கள் - பீஜப்பூரி 

அதில்ஷாமகம் மதியர்களில் -இ.பி. 1489 யூசப்கான் , முகல் 1660 ம் 
அவி அதில் வா வரையில் ஆண்டார்கள் - அகமதி ககரிலான் 

ஜைம 
மகம்மதியர்கன் -தி.பி .1490 ம் 

இபி 1400 ம் அகம துரை ஜாம் , முதல் 1607 ம் 
மலிகு ஆம்பர் ஆண்டார்கள் , - கோலகுண்டாவில் குருப்லா மகம்மதியர்களில் 

கி.பி 1513 ம் சல்சான் -- தலிதப்ப்டி முதல் 1672 ம் சேன்டாவவா 
வில் ஆண்டார்கள். --ஐதராபாத்தில் நிஜாம் மாம்மதியர்களில் -டு. பி . 1747 ல் 
கைஜாமுல் மல்க் இறங்கபோத ஆசப்கான நிஜாமுல் முல் , 1748 ல் நாசாறங்கு 
1757 ல் முசபர்ஜங்கு , 1763 ரிழாமாலி முல்க், சலபக் ஜங்கும் பிறகு சிங்காஜா 
ஆண்டார்கள் 1884 முகல் பொஜகிழாம் உடவுலா, அசமமாமுசபர்உலமல்க , 
குஸ்காமி இரான் , அாஸ்டு ஜமீன் , சியாசாலார்டிக்கான் , மியாமாபூப் அலிகாள் 
பஹதூர்ஆ வெருகிறார் -மைசூரிலாண்ட ம - மதியர்களில் கி.பி. 1755 
ம் ஐசர்விகானும் , 1782 ல் தீப்புசுல்டானும்ஆண் சர்கள் காலை த்திலா கன 
கைதியாகளில் கி-1711 ம் சாகள்எல்லியானுக்கு பிறகு, சாஸ்திமகமதி , பரவா 
வட்டீன் , சந்தசாயபு. 

முசலானவர்கள் 

ஆடார்கள் . 
என்றியில் சில குருநில மன்னர்களம் அநேக ஜமீன் பரர்களும் சிற்றசர்கள 
ஆண்டார்கள் . அங்க மாமதியர் அராசாவிகாலத்தில் ஆக்பர், பெரே ஜகம் 

முகலான சிலர்மாத்திரம் குடிகளுக்கு சிஞ்சிது சுகமுணாசயே 
தயன்றி , பெரும்பான்மையான மகம்மதிய மன்னர்களால் கடிகளுக்கு சுந் 
திர சுகமில்லாமல் வித்தார்கள் , என 
என - அரங்கநான்கேட்டு 

அண்ணலே , 
அப்படித்தவித்த இந்நாட்டாருக்கு சுதந்தர சுகமுண் எக்க , எந் நாட்டிலிருந்து 
எவர்கள் வந்தார்களென ? " சலாதியார் சொல்கின்றார் . 
ஏ அரங்கநாதா 

சநாதா , கேளாய் ! இங்க இந்தியாவின் பெருமை ஐரோபியருக்கு 
செரியமென்று முன்னமேசொன் னோல்லவா ? மத்தியாலத்தில் இந்நாட்டின் 
அருமையான வாத்தகப்பொருள்கள் கானிஸ்டாண் கோமில், மனோவா , 
வெனில் பட்டணங்களின் மூலியமாக கொண்கிப் பொய் விற்பனைச் செய் 
வருவசை, ஐரோபாஜ தியாரில் விவேதிகளான சிலர் இச்சேசகதையே நேரில் 
வந் துப்பாக்க வர்த்தகம் செய்யவக்கார்கள். அவர்களில் போர்சதி கேய ஜாதியார் 
மாலவர். போர்த்தகோபரில் - 1457 பார்த்தலோமியுடையசும் , பிறகு 1497 
வாஸ்கோடி சமர்வம் கப்பலயாத்திரை செய்துவந்த , கள்ளிக்கோட்டையன் 
சேர்க்கார் . 1405 ம் பிரானிசிஸ்கோ அல்மோடா என்பவர் இந்தியாவின் 
பிரதிநிதியாக , மிஸ்டர் ரப்பர்டரும் , பிறகு 1510 ம் ஆல்பான்சோ ஆல்புகர்வர் 


ஷர்கா 


தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன் முகம் . 


B - 47 


சிலபாகங்களை ஆண்டார்- 1536 ம் தூடிைகன்ஹா ஆண்டபோது டியூவில் 
கோட்டையைக்கட்டி ஆண்டார்கள்-- பிறகு 

இஸ்பானியஜாதியார்கள் - அவர்களில் இ - பி 1521 ம் இஸ்பானியர் பிலப் 
வியின் தீவகளில் குடியேறி , மணிலாகோட்டையைகட்டி ஆண்டார்கள் . 
உலாந்த ஜாதியாரில் -1595 ம் இந்தியாவுக்கு வந்து 

கியாவுக்கு வந்து நாகப்பட்ட 
ணம் , பழவேற்காடு , சினசு முகலான விடங்களைப் பிடித தாண்டார்கள் - பிறகு , 

தேனிய காதியாரில்-3 பி 1612 ம் கஞ்சை அரசன் உதவியால் 
சரங்கம்பாடியை வர்த்தக ஸ்தலமாக்கிக்கொண்ட பிறகு , அதைவிட்டு விட்டார்கள் 

பிரன்சுக்காரர்களில் கி.பி. 1693 ம் பிரான்சுக்காரர் சூரத்தில் 
வந்திறங்கி , பிறது புதுச்சேரியை பிரதான 

பட்டணமாக்கிக்கொண்டு 
மேலப்படினே, டியுப்லே , புவ , கவுண்ட்டிலாலி என்பவர்களும் அவர்களைச் 
சார்ந்த மற்றவாகளு புதுச்சேரி, மாஹி , சந்திரநாகூர் முதலான விடங்களில் 
ஆண்டார்கள் - பிறகு 

ஆங்கிலேயர் அல்லது இங்கிலீஷ்காரர்கள் வர்கார்கள் - இ -பி. 1585 ம் இங்கி 
லார் தில் எலிசிபெத் அரசியாகவும் ,இந்தியாவில் ஆக்பர் சக்கரவர்த்தியாகவும் 
இருந்தபோல , பரி, பிட் என்றவர்கள் தோவாவழியாகலந்து ஆகிரா 
விற்குப்போனார்கள் - பிறது 1591 ம் இரைமாண்டு , கெண்டால் , லங்காஸ்டர் , 
என்னு கப்பல் தலைவர்கள் இந்தியாவுக்கு வந்தாலும் , 1600 ம் சில அங்கிலேய 
வியாபாரிகன் கிழக்கிந்தியாவில் வியாபாரம் செய்யும் கூட்டத்தார் என்ற சார்ட் 
உரைப்பெற்றவந்த ; 1613 ம் ஆஹங்கர் சக்கிரவர்த்தியால் சூரக் ல் வர்த்தகச் 
சாலையைக் கட்டிக் கொண்டார்கள் - பிறகு கி.பி .1639 ம் சந்திரகிரி அரசனால் 
சென்னப்பட்டணக்கோட்டையை கட்டிக்கொண்டார்கள் பிறகு கி.பி 1604 ம் 
2 -வதி சார்லஸ அரசின் போர்த் ஏக்கல் கேச இரஜதமாரியை விவாஹ 
தில் பொம்பாய் பட்டணத்ன ஸ்ரீசிசனமாகப் பேற்றார்கள் - பிற்கு கி.பி 1698 
ஹ மிலடன் என்றும் வைகியர் டில்லிராஜ பிரேகுஷிருக்கு வைத்தியம் செய் 
இதில் , பெங்காளத்தில் ( கல்கத் வில் போர்சிவில்லியம் என்னும் கோட்டையை 
கட்டி கொள்ள 

பகுமானமாகக்கொடுக்கப்பெற்றார்கள் . பிறகு - நாளாவட்டத் 
தில் இத்தேசத்தின் பெரும்பாகத்தையும் பெற்று ; இப்போது , 

தேசமுழுதும் 
அவர்களுடைய ஆளுகைக்குள்ளாகிவிட்டது 

அந்த ஆளுடையை அதிலேய 
நாட்டு அரசர்கள் கய தமிழகத்திகளைக்கொண்டு ஆண்டு வருகிறாகள் . அவர்களே 
கவர்னர் ஜனாவாகள் அல்லது 

வைசிராய் என்னும் ஆங்கில சிரேஸ்ட 
தேசாதிபதிகளாம - அவர்களில் கி.பி .17741 வாரன் ஹே ஸாக்சும் , பிறகு- 
1785 ல் மெக்பரஸன் , 1786 ல் லார்கோயன் காலிஸ , 1793 ல் ஸர்ஜான்ஷோர் 
1798 ல் ளொக்கு, வெல்லன்ன , 1805 ல் சாசனவாலில் , பார்ளோ , 1607 ல் 
லாடுமின்டோ, 1813 ல் ஹேலமங்ஸ , 1823 ல் ஆடம் , ஆமரெஷ் , 1828 ல் 
பெயிலி,பெண்டிக் , 1815 ல் மெட்கால்ப் ,1-36ம் ஆக்லாண்டு, 1842 ல் எலின்பரோ 
1844 ஹார்டிங்க, 1843 ம் டால்வசி , க - கானிங்கு. 1662 ம் எவிஜின் , 
1863 ம் கேபியர் டெனிசன் 1864 லாரென்சு , 

1869 மேயோ , 1872 ல் 
ஸ்டார்ச்சி , கேபியர் , 1872 ம் சார்த்தபுருச் , 1879 ல் விட்டன் , 1880 ல் 
ரிப்பன் , 1884 பிரின் , 1885 ல் வான ஸ்ட வனி, 1844 ல் எலிஜன , 1898 
காஸான் பிரபுக்களாம் - இந்த சிரேஷ்ட தேசாதிபதிகளுக்குக் கீழ அனேக 
சவர்னர்களும் , உதவிகவானகளும் , சமியனர்களென் றபெயர்களால் , பல மாகா 
ணங்களை ஆண்டுவருகிறார்கள் , அப்படிப் பெற்றவர்களில் சென்னைராஜதானியின 


1780 ல் 


கமிசத 


காத்தனி 


B - 48 தென்னிந்தியா சரித்திரத்தின் நூன்கம் . 

கவர்னர்களாவன - கி.பி 1651 ம் பேகர் . கால் பரிசேப்பா, 
1661 ல் பார் எட்வார்லேண்டர் 166 சல் பாசக்கியப்ட , கொலை லா 

167RS மால்டா.1681 ல் சயிபோட்டு 16.7 ல் யோல் , 1602 ல் 
ஹிகின சன , 16.சில் பிட் 1700 ல் அடிசன , மாண்ட ச , ல் பிரேவ 
1711 ல் ஹார்ன் , 1717 ல் காலெட் 172 ல் வேளகின் , 

17 ல 
இல்வி 1725 ல் மாசி.ே 18 ல் பிட் , 735 ல பென்யான் 1744 ல் 
மாரன் , 1747 ல் பளே யா 175ரில் 

1755 ல் பிகெட் , 

1768 ல் 
போல்க , 1767 லப்ரோசியர் , 177 ல மேரி . 1773 ல் வினச் , 1775 ல் 
பிகெட் , 1776 எள்டீபேட்டன், 1777 ல்லைட் ஹில் , ரா 8 இராம்போல் 
வைட்டல் , 1780 ல் 

1781 ல் , 

1785 ல் 
டேவிட்சன் , 1725 ல் சாம்பெல் , 1785 - வலோடு , 1790 ல் மெட்டே 
1792 ல் ஒகலே , 1794 ல் ஹோபாடு , 17 ல் ஹரிஸ் , கிளைவ் , 1803 ல் 
பெணம்கு , 1807 ல் பட்மரி, பார்லோ , 1813 ல் அதிர்கேம்பி , 14 ல் 
எலியட்டு , 15 ல் மன்சோ, 1827 ல் கிரிமீ , 1827 ல் ஷிங்கடன் , 1832 ல் 

1887 ல் எவியின் ஸ்டோன , 1,42 ல கவிடேல் , 1848 ல் ம க இனசன் , 
1848 ல்பாட்டின்ஜாதல் எலியட் , ஹாரில் , 1859 மரிலிடன் , 180 ல் 
மோர்கட் , என்ரிவார்க , மேரெட்டி , 1861 ல் டெனிசன் , 1866 ல் மால்டுபீ , 
சேபியா , 1872 ல் அபாட்டு , 1872 ல் ஹோடார்ட்க , 1875 ல் இறாபின்சன 
1875. ல் பாகிஆர் , 1880 ல் 

1881 ல் ஹட எஸ்டன், 1881 ல் 
கிராண்டம் , 1886 ல் பர்க்கு , 169 ல் சாரிஸ்டன் 1891 வென்லாக்கு , 
1896 ல் வாகலாக , 1990 ல் அம்பகல் பியவர்களேயாம் .--என, 

அரங்கநாதன் கேட்டு - ஏ . குருசுவாமி . 

இது வசையில் தாங்க சொன்னசங்கதிகளினால் இப்பாதகண்டத்தின் 
பதினெண் புராணங்களின் சாரங்களையும் , இதில் ஆதிமுதல் நாளாத வரையில் 
அரசாகமடைய பெயர் 

விவரங்களையும் , சங்க ரஹமாக 
அறிந்தக்கொண்டேன் இனிஇக்காடடை அலங்கரித்த ஆதி சந்திர வமிசத்தி 
ரிடமாகிய யயாதியின்சந்ததிகளில் பலின் அத்தின் முதலானோர் , முதலில் 

ஆண்ட பிறகு , அவர்களுடைய சந்ததிகளில் எழுபெயர் மகத 
பாட்டைவிடா -ஜினிகாட்டிற்கும் , சம் கலியாணபுரிக்கும் , வாரங்கல் 
கொண்ட விவு கும் . ஆனந்த விஜயாகாந்திக்கும் , பெனுகொண்ட சந்தா 
கிரிக்கும் , செல்லூர் வேலூருக்கும் , செஞ்சி , தஞ்சைக்கும் , மதரை இலங்கை 
க்கும் வந்த விகியம சாலுகிய , காலை சூரிய, பைதி , கஜபதி , நரபதி , நாயடு 
முதலான 

பலபெயர்களால் புது ஸமஸ்தான மகளை க்தாபித்து ஆண்டுவந்தி 
சேர சோழ பாண்டியர் மூசலான மன்னர்களுடைய 

சரித்திரங்களையும் , 
அவர் காலத்தில் பிரபலமான படிப் பாளிகள் , பக்திமான்களுடைய சரித்திரம் 
களையும் வியக்கமாக அறிவிக்கும் பத்தொன்பதாவது புமாணமாகும் சரித்திரம் 
கிட்டாமையால் 

சாசென் அறிவிக்கவேண்டுமென்று வேண்ட கலாநிதி 
யோகிய திறன் தக்ஷண இந்தியா சரித்திரம் 

ம் பத்தொன்பதாவது 
புராணத்தை பின் வருகிறபடி சொல்லலுற்றார் . 
நூன்முகாமுற்றிற்று : 


மேலான 


மகாநாடடிவ 


டை 


கடவுளுக்கு வந்ததும் 


தக்ஷணஇந்தியாவின் 
அதிகவிஸ்தீரணமுள்ள நாடுகளைப் பிடித்தாண்ட 

பிரபலமன்னர்களுடைய விவரம் 


பத்தொன்பதாவது புராணம் என்னும் 


தக்ஷண இந்தியா சரித்திர 

சாரசங்கிரகம் . 


முதல் அத்தியாயம் . 


ஆந்திரர் அல்லது கவுரவ அரசர்களுடைய 

ஆதிஉற்பத்தி விவரம் . 


லேம்ஸ்க்ருத 


பாகவதம் , நவமஸ்கந்தம் 
22 - ம் அத்தியாயம் 45 - ம் கலோகம் 
శ్నేమకం ప్రాప్యరాజానం సుసాంప్రాప్స్యతి వై కరా 
అధమాగభరాజునో భవితారోనదానుతే || 
ஷை நவமஸ்கந்தம் 23 - ம் அத்தியாயம் 

శ్రీశుకఉవాచ. 
అనోః సభానరశ్చకం: పరోక్షశ్చ త్రయః సుతాః | 
సభానరాత్ కాలనరః సృజాయ స్తత్సుత స్తతః of 
జనమేజయ స్తస్య పుత్రో మహాశీలో మహామనాః | 
ఉశీనక స్తితి కశ్చ మహామనస ఆత్తజా || 
శిబివకాసం శమిదళాక్ష శ్చత్వారో శీన రాత్తూ , 
నృపాదభణ సువీరశ్చ మద్రః కైకయఆ జా : 13 1 
శిబేశ్చత్వార ఏవాసు స్తితికోశ్చ రుశద్రథః | 
తతో హీమోథ సుతపాబలి : సుతపసో , భవత్ || 


2 


అజ్ఞవల్లకలిజ్ఞ ద్యాః సుహ్మపుత్రాస్ట్రపం ? ఆ : | 
జజ్జి లేదీఘం తమసో బలే క్షేత్రీమహీకి తః || 11 
చక్రుఃస్వనాన్న విషయాక్ షఉమా ప్రాచ్య కాంశ్చతే 

இதன் பொருள் . 
వ . యయాతికొడుక నువునకు సభానరుండు చుస్సు సరోకుడు 
ననువారు ముగ్గురు పుట్టిరి. అందు సభానరునికింగాలనాభ్పుడు, 
కాలనాభునకు సృంజయుడు , సృంజయునకుఁ బురంజయుండు, 
పురంజయునకు జనమేజయుండు , జనమేజయునకు మహాసే 
నుండు , సుహాసేనునికి మహామనస్సు , మహామనస్సునకు నుశీన 
రుడు తితిక్షువన నిరువురు జన్మించిరి . అందునుశీసరునకు శిబి 
గయనిమి వర్చువులు నలువురుజన్మించిరి . అందు శిబికి నృవ 
దర్పసుకీరమద్రకేకములు నలువురు పుట్టరి , తికునకు రు 
ద్రథుడు రుద్రథునకు హేముందు , హేమునకు సుతపస్సు , 
సుతపస్సునకు బలివుట్ట . ఆబలివలన నంగ వంగ కళింగ సింహం 
పుడ్రాంగులను వేళ్లుగల వారాశ్వురు కుమారులు పుట్టిరి 
వారలు తూర్పు దేశంబునకు రాజులయి తక్కిన దేశంబులకు 
దమతమనామధేయంబు లిడి యేలిరి . 


ஸ்ரீமஹாபாகவதம் ( 9 ) ஒன்பதாவது ஸ்கந்தம் , (23 ) இருபத்தி 
மூன்றாவது அத்தியாயத்தில் , 374 -வது பக்கத்தில் ஸ்ரீசுகதேவர் , 

பரீக்ஷித்து பஹாராஜனுக்கு சொன்ன விவாம் . 


ஸ்ரீசந்திரவமிச கடித்திரிய திலகராகிய யயாதி மஹாராஜனு 
டைய புத்திரன் அனுவக்கு , சபாகரன் என்றும் , சடச்சுவன் என்றும் , 
பரோக்ஷன் என்றும் மூன்று பிள்ளைக ளிருந்தனர் . அவர்களில் சபாக 
எனுக்கு காலகாலும் , அவனுக்கு கிரஞ்சயனும் , அவனுக்கு ஜனமேஜ 
யனும் , அவனுக்கு மஹாசாலனும் , அவனுக்கு மஹாமனகம் ஜனித் 


தார்கள் , மஹாமனசுக்கு உசிநானென்றும் , நிதிஷாவென்றும் இரண்டு 
பிள்ளைகள் உண்டு . உசிநரனுக்கு சிபி என்றும் , வானன் என்றும் , 
ஷமி என்றும் , தர்ப்பன் என்றும் நான்கு பிள்ளைகளிருந்தனர் . அவர் 
களில் சிபிக்கு விருஷ தர்ப்பன் என்றும் , சுபான் என்றும் , மித்திரன் 
என்றும் , கேக்யன் என்றும் நான்குபிள்ளைகள் உண்டு , திதுகூவுக்கு 
ருசத்திரதரனும் , அவனுக்கு ஹோமனும் , அவனுக்கு சுதபசும் , அவனு 
க்கு பலியும் பிறந்தார்கள் பலியின் க்ஷேத்திரத்தில் தீர்க்கதபசு என்கிற 
ரிஷிக்கு அங்கன் , வங்கள் , களிங்கன் , சுகன் , பவுண்டரன் , ஆந்திரன் 
என்ற ஆறுபிள்ளைகள் ஜனித்து , அவர்கள் இந்தபூமியை அடைந்து 
தங்கள் தங்கள் பெயர்களால் அங்கம் முதலான ஆறு ஸமஸ்தானங்களை 
ஸ்தாபித்தார்கள் . 

அவர்களில் சுதபசு மாஹராஜனுக்கு பல வருஷங்கள்வரையில் 
பிள்ளைகள் பிறவாமையினால் , அநேகபலியாகங்ளைச் செய்ய ஓர் பிள் 
ளைபிறந்தது . ஆகவே அந்தப்பிள்ளைக்கு பலி அல்லது பலிஞ்ஜன் 
என்று பெயர் . பலி + ஜனனன் ,பலி - பாகத்தில் , ஜனனன் = பிறந்தவன் 
பலிஞ்சன் . அதாவது பலி யாகத்தில் ஜனித்தவன் என்னும்பொ 
ருளுள்ள பெயரை இடப்பட்டது . அந்தப்பலியின் குடும்பத்திற் பிற 
த்த அங்கன் முதலான ஆறு மக்களில் , ஆந்திரன் சிறு குழந்தையாக 
இருக்கும்போதே அவனுடைய ஜாதக சாமுத்திரிகாதி முதலிய விவ 
எங்களினால் மஹாபுத்திபராகிரமாதி குணங்களைப் பெற்று , பிரபஞ்சத் 
தில் பிரபலமன்னனாவானென்று தோன்றியபடியால் ; அவனுக்கு 
( சிரேஷ்டன் அல்லது மேலோன் என்று பொருளாகும் ) ஆந்திரன் 
என்ற பெயரிட்டும் , கல்வியையும் , ஞானத்தையும் கற்பித்தும் , தக்க 
காலம் வந்தபோது மகத தேசத்துக்கு அரசனாக நியமிக்கப்பட்டும் , 
ஆண்டு வந்தான் . 

அப்படி ஆண் வெந்த ஆந்திர மஹாராஜனுடைய சந்ததிகளில் அநேகர் 
அஷ்டஜசுவரியமும் , ஆயுளாரோக்கியமும் பெற்றும் , தம்முயிரைப் போல மண் 
ணுயிரைப் பாதுகாத்துக்கொண்டும் , வடக்கே ஹிமாசல பருவத அடிவாரம் 
வரையிலும் , மேற்கே மாளவஉஜ்ஜினிவரையிலும் , கிழக்கே வங்கதேசம்வரை 
யிலும் ,தெற்கே தெலுங்கானம் ஆண் குந்தி வரையிலும் ஏகச்சக்கிராதிபதிகளாகி 
இருந்து சமார் 460 வருஷங்கள் வரையில் ஆண்டார்கள் . 
இத்தேசத்து சரித்திரசாசனங்களை பரிசோதித்து சரித்திரம் எழுதிய 
மேஸ்டர் இராபர்டு சுவேல் துரையவர்கள் அந்த ஆந்திரரைப்பற்றி 

பின்வருகிறபடி எழுதி இருக்கிறார் 


இந்த இர ஜதானியின் வடபாகங்களை ஆதியில் ஆண்ட அரசர்களைப் 
பற்றி விசாரிப்போமாகில் , அப்படி ஆண்டவர்கள் ஆந்திர வமிசத்தாரேயாம் .வட 
தேசத்திலாண்ட மஹா மனரியருக்குப் பிறகு புராணரீதியாகப் பார்க்கும்போது , 
சங்கமஜாதியாரும் , அந்தச்சங்கமருக்குப் பிறகு கன்னுவ ஜாதியாரும் ஆண்டார் 
கள் . அந்தக் கன்னுவஜாதியிலாண்ட கடைசிமன்னனான சுஸ்ராமன் அல்லது 
சிசுமானை அவனுடைய மந்திரியாகிய சத்தாரிகன் அல்ல துசிப்ரகன் கொன்று 
சிங்காசனமேறி தனது ஆந்திரசந்ததியை பிரபலமாக்கினான் . அந்த ஆந்திரர்க 
ஊயே கிரீக்குதேச பூமிசாஸ்திரிகள் "அண்டரியா என்று வழங்கிவந்தார்கள் . 

அந்த ஆந்திரர்கள் தமது விஸ்தீரணமான நாடுகளை வெகு பராக்கிரமத் 
தோடு ஆண்டார்கள் . அவர்கள் நான் சரியான ஆந்திர ஜாதியார்கள் . அவர்களுக் 
குள் ஆந்திரஜாதிகர் அதாவது அந்தார்களுடைய பந்துக்கள் என்றும் , அந்தா 
புருதியர் " அதாவது ஆந்திரருடைய உத்தியோகஸ்தர்கள் அல்லது வேலைக்காரர் 
கள் என்றும் மூன்று வகுப்பினர்களாக இருந்தார்கள் . அவர்களில் சரியான ஆந்தி 
எருடைய ஸமஸ்தானம் பல்கி பெருகியிருந்த காலத்தில் , அவர்களுடைய உத்திர 
வின்படி அவர்களுடைய பந்துக்கள் அவர்களுடைய பிரதி நிதிகளாகப் சிலபல 
நாடுகளை ஆண்டுவந்தார்கள் . 

சென்னை இராஜதானியின் வடபாகங்கள் முழுதும் , கிருஷ்ணாந்திக்கு 
தெற்கே வெகுதூரம் வரையிலுள்ள நாடுகளும் அந்த ஆந்தாருடைய அதிகார 
த்துக்குட்படிருந்தன . அவர்கள் வழங்கிவந்த பலவித நாணயங்கள் கங்கை கிரு 
ஷ்ணா கோதாவரி முதலான பெருநதிக்கரை தீரங்களில் இப்போதும்பரவியிருக் 
இன்றன. அவர்கள் புத்தம தஸ்தர்கள் கிறுஸ்து சகாப்தம் ஆரம்பகாலத்தில் ஆந்தி 
ரர்கள் மஹாபராக்கிரமசாலிகளாகியும் , அதிக திரளான தண் தெளாதிகளை 
உடையவர்களாகியும் இருந்தார்கள் என்று ( Pliny பிளினி என்னும் யாத்திரை 
சாஸ்திரியார் எழுதி இருக்கினார் . களிங்க நாடுமுழுதும் அந்த ஆந்திரர்களுடைய 
அதிகாரத்துக்குட்பட்டிருந்தது . 

The earliest Kings of whom we have any trace who ruled the 
north of this Presidency are the Andras. The greatMourya dynasty 
of the north were , according to the Puranas , succeeded by Kings of 
the Sanga family , and these again by the Kanavas . The last Kanva 
Susaraman , or Sisumati was murdered by his minister Sudaraka 
or Sipraka , who seized the throne and founded a dynasty which was 
called after the name of his tribe, the Andhras . These are the 
Andorae of the Greek Geographers. Three dynasties successively 
ruled over their widely extended territories. These 

the 
Andhras - Proper, The Andhara - jatikas or the relatives of the Andbras , 
and the Andhra - brityas or servants of the Andhras . 

The whole of the north of the Madras Presidency down at least 
to the Kristna river , and probably considerably to the south of it . 


were 


க 


belonged to them , and many of their leaden coins are found in the 
tracts near the great rivers . They were Buddhists in relegion . 
About the begining of the Christian era the Andhras were exceeding 
ly powerfui, possessing , according to Pliny, very large armies . 
Thoy held the whole Kalinga & c . The Archaeological Survay Vol.II 
-Pages 144 to 146 By Mr. Robert Sewell 
அந்திரர்க்காப்பற்றி பிரபலசரித்திரகராகிய ஜேம்ஸ்பியன்சிப் அவர்கள் 

எழதியவிவரமாவது . 


ஆந்திரர்களுடைய இராஜதானியைப்பற்றி இருந்த சந்தேகத்தைப் 
போலவே , அவர்களுடைய ஆளுமை செய்தகாலத்தைப்பற்றியும் இதுவரையி 
லும் சந்தேகமிருந்தது . ஆந்திராஜர்கள் 800 - ருவங்களுக்கு மேல், சங்கைாதி 
க்கலாயோரத்தில் -ஹாபராக்கிரமசாலிசாாக பன் வேந்தரார்களென்றும், ஆந் 
திரரும் களிங்கத்துக்கடுத்த கோபால நாட்ட ரும் மேல் கும்பாமென் அம், அவர் 
களில் ஒருவரான ஸ்ரீகாரண தேவர் திரிகாலிங்க தான் ( அதாவது இத்தேசத் 
தின் கிழக்கு மேற்கு தெற்கு எல்லோவாகுட்பட்ட காடுகளை ஆளும் அரசனெ 
ன்றும் பட்டாபிஷேகம் பெற்றுக்கொண்டதாகவும் வில்போர்டு சாஸ்திரியார் 
சொல்லி இருக்கிறார் . இக்கருத்தை குஜராத்துக்கரு எவருக்கும் பிரினரில் அகப் 
பட்ட சிலாசாசனத்திற் கண்டிருக்கும் சங்கதியோடு ஒப்பிட்டுப்பார்க்கும் 
போது , கூனைபாதத்திற்கு முன் சொன் - எல்லைக் குறி வனரயறைச் சரியாக 
இருக்கிறதென்றும் , தில்கண்ட சத்கானி என்னும் ஆந்திரவம் சத்தான் இத் 
தேசத்துகே அரகளும் இருத்தான் என்றும் உறுதியாக நம்பலாம் , மேலும் 
ஆந்திப்டைய காலத்தைப்பற்றி விசாரிக்கையில், அந்த ஆந்திரர் காலத் 
தாராகிய ருத்திரமா என்பாள் அசோகனுடன் தொடர்ந்ததாகத் தெரியவருகி 
நது , அவர்கள் ( ஆந்திர்கள் ) - மூன்று அல்லது ஆரும் நற்குண்டில் ( அதா 
வது ஆந்திரருடைய கடைச் சந்ததியாகிய புலோமரிஷி அல்லது புலோமனு 
டைய காலத்தில் ) பிரபலமாய் இருந்ததாக வில்போர்டு சாஸ்திரி கணக்கிடுக 
சார் , ஆயினும் ஆந்திர அரசர்கள் இந்தியாவில் மஹாவீர திரர்கள் என்றும், 
அவர்கள் சுவாதீனத்தில் 30 பரதன கோட்டைகளையுடைய பட்டணங்களும் 
1,00,000 இலக்ஷம் சேனைகளும் , 1000 யானைகளும் இருந்தன வென்றும் , 
பிளினி சொல்லி இருப்பதால் , ஆர்தியர்கள் கிறுஸ்து சகாப்தம் பிறப்பதற்கு 
முந்தியே மஹோன்னத ஸ்திதியிலிருந்ததாக அங்கீகரிக்கவேண்டியது என்றும் 
மேஸ்டர் ஜேம்ஸ் பிரன்சிப் சாஸ்திரியார் எழுதி இருக்கிறார் . 

* The locality of the Andhara dominion has hitherto been as 
uncertain as the period of its sway -Wilford says in one place that 
the Ardhara princes, made mast conspicions igare on the banks 
of the Ganges for above 800 young ; again that Andhra and Kosala 


6 


( near Kalinga) that Sree Karana Deva took the title of King of Su 
Kalinga or of the three shures to the east , west, and south of Indiai ... 
From our inscriptions we perceive that the general term of Dakshini 
Patha agrees well with the latter definition, and we may rest content 
with denoting the Satakarnies (Andliras )as the Kings of the Peninsula 

Further, as to their age , we find one of the name contemporary 
with ludlrama who followed Asoka--- Wilford brings them mah 
lower down from the third to the sixth century after Christ. 

Ele is forced to confess , however , that there were Audhras at 
the begining of the Christian era , when ,says Pliny, the Andarea 
King s were very powerful in India , having no less than thirty 
fortified cities, an army of 1,0000 ) men and 1,000 Elephants ( vide 
payes 66-67 Essays on Indian Antiquities by Mr. James Prinsep . 
மேஸ்டர் ஜேம்ஸ் பிரின்சிப் சாஸ்திரிகளுடைய ஆராய்ச்சியினால் அகப் 

பட்ட சிலாசாசனங்களில் கண்ட ஆந்திர அரசர்களாவன. 


1. சிப்ரகன் கி . மு . 21 வரும் 

1. பிராலேசனன் 
2. பலன் அல்லது பலஞ்சன் 15. சுந்தரன் 
3. ஒருஷ்ணன் 

18. சகர சத்காணன் 
1. சுக்காருணன் 

17.சிவசுவாதி 
5. பூர்ண தசங்கள் 

18. சோமதியுத்திரன் 
சக்காதணன் 

19. பூரிமதன் 
7.லம்போதான் 

20. சக்காரணன் 
3. இலிலிகன் 

21. சிவ சுவாதி 
9. மேக்ஸ்வாதி 

22. யாகவ ஸ்ரீ 
10 புதுமதன் 

23. விஜயன் 
11 அரிசாலகர்மன் 

24. சந்திஸ்ரீ 
12 

25. புலோமரிஷி என்பவர்களாம் 
13. திலகன் 

Table XXI - Andhara or Vrispala Dynasty of Andhra or Telengana 
and in continuation of the Magadha Line . 

( See Wilford s ocmparative list froin the Bhagavnt and three other 
Puranas in the 9 th Vol of Ar . Ror ) ( These thirty Andhra Bhirty 
Kings will reign 450 years --Vishnu Purana . Prof. Wilson adds ins 
Note ---The Vayu and Bhagavat state also so kings and 456 years ; The 
Matesn has 29 Kings and 460 years . The actnal enamoration of the 


இமாலன் 


7 


text gives but 24 Names ; that of Bhagnvatas but 23 , that of the Vayu 
bot 17 - The Matsya has the whole 29 Names , adding several to the list 
of our text ( V. P. ) and the aggregate of the ruigns amounts to 435 year s 
and 6 Months B. C. 21- Sipraka a powerful Minister of Susramon , kills 
the latter and founds the Audra Bhrutya dynasty. 

1. Balin , Balekeita B. C. 908 J. A. D. 190. W. D. 
2. Kristna, 
4 Srisatkarani 
5. Purnot sanga , Parraması 
6. Satakarana 11 
7. Lambodara 
8. Ivilaka, A pilice . W. D. 
9. Mega Swati 
10. Putumata 
11. Arishlakarman , Car Bag Puranam 


13. Talaka or Tilaka 
14. Pravelasena 
15. Sundara named Satkarana 
16. Chakara Satakarana 
17. Sivaswati 
18. Gomatiputra or Gowtani A. D. 500 
19. Pulimrab or Purimat 
20 Satakaranyi IV . Car B Puranama 
21. Sivasri 
22 Sivaskanda 
23. 408 Yagavasri ( Yeyne of Chinese ) 
24. Vegien 
25. A. D. 428. Chendrasri or Vijia last Mahgada King 300 J. 546 - T 

26. Pulomarishi ( Palomeen of Chinese)Mr D.Dies 648 A.D. Salaneadi 
T. Cot of Soppa Bowal of Mewar A D 720- ( Vide Page 241 Geneo 
logical Tables by Mr. James Prinsep in Indian Antiquity .) 
அப்படி ஆண்ட ஆந்தார்களுடைய பெயர்களைப் பற்றி காலபேதத்தி 
னால் இரண்டொரு பெயர்கள் வித்தியாசப்பட்டிருப்பதால் பாகவதம் , 
விஷ்ணு வாயு பிரம்மாண்டாதி புராணங்களில் கண்டிருக்கும் 

விஷயங்களை விசாரித்து எழுதிய 


பா 


தின்படி 


தின் படி 


மகத நாட்டில் ஆண்ட சந்திர வமிச 
ஆத்தி சக்கிரவர்த்திகளுடைய பெயர்கள் . 
டாகவத் புராணத் விஷ்ணு புராணத் வாயு புராணத்தின் பிரம்மாண்ட பயா 

படி 

ணத்தின் படி 
பலிஹிதன் சுபாகன் - சுத்ரகசிந்துகன் 

கஷ்முகன் 23 
கிருஷ்ணன் கிரவணன் கிருஷ்னன் 18 கிருஷ்ணன் வரும் 18 
ஸ்ரீசத்காரணி 

ஸ்ரீ சத்காரலனி ஸ்ரீசத்காரணி ஸ்ரீசக்காரணி 10 
பவுர்னமாசன் பரோந்நதசங்கள் புரோக்கதசங்கன் புசோந்நதசங்கன் 

18 
தெரிய வில்லை சதகாரணி சதகரரணி 56 

சதகாரணி 56 
லம்போதரன் லம்போதான் லம் போதான் 18 லம்போதரன் 18 
இவிலேகன் இவிலேகன் பிலோன் 12 பிலேசன் வந 12 
மேகசுவாதி மேகசுவாதி தெரிய வில்லை 

சவுதேசன் 18 
ஆத்மானன் பதுமாதன் ( பது புதுமாபி 24 அபி வரும் 12 

152 
தெரிய வில்லை அரிஸ்டகர்மன் 

நமிக்ருஷணன் 

தெரிய வில்லை 
நெளன் 1 

ஸ்கந்தஸ்வாதி 28 
பட்டலசன் புல்கன 5 

பாவகன் 5 
புஷ்பவான் பிரவிலசேனன் 

ருக்கோனன் 21 ரேவிலேசனன் 12 
புருக்ஸேனன் 
கநந்தனன் 

சுந்தர சதிகாரணி சதகாரனன் 1 
சகோரன் சகோரசக்காரணி கோசசக்கராணி சகோரசக்காரணில் 

சந்தாசதகாரணி 
தெரிய வில்லை தெரிய வில்லை தெரிய வில்லை 

மஹேந்திய சக்காக 
ணி 3 


LOTIU 


மான் 


வமவியன் 
தாளகன் 


வர 


குல 


வேதான் 


சிவசுவாதி 


சவு சமிபுத்திரன் 
பூரியான் 
மாதசிரன், 


சிவஸ்காந்தன் 


சிவசுவாதி சிவசுவாமி 28 

சிவசேனன் / 
கவுதமிபுத்திரன் 

கவு சமிபுத்திரன் பத்திரமதி 34 
புவிமான் ( புலோய் தெரியவில்லை 

தெரியவில்லை 
உயி 

4 
சிலஸ்காந்தன் 

சிவஸ்காந்த சக்கா 

2 
யாஜஸ்ரீ யோஜன ஸ்ரீ 29 யாஜனா சத்காணி 

2 தை காரனிலே 
விஜயன் 

தெரியவில்லை 
சந்தியாசி ( தண்டா கண்டா ஸ்ரீ 3 

கண்டாஸ்ரீசத்கார 

ணி 
புளோமரிஷி லோன் 7 

புலோமன் 7 
( புலேபிரவி 


யாஜனாஸ்ரீ 
விஜயன் 
சந்திராவிஜயன் 


19 


லோமாதி 


* இந்த கிருஷ்ணன் சிப்சகனுடைய சகோதிரன் மற்றவர்கள் யாவரும் 
பேரான ஆண் சந்ததி வாக்சுகளாக வந்தாண்டார்கள் அந்த ஆந்தார்களுடைய 
வம்சாவளியைப் பற்றி பிருஹத் சம்ஹிதையைப் T. R. A.S.Vali - P - 82.) 
பார்க்கவும் ? மஸ்சிய யுராணத்தில் 29 ஆந்திரர்களை குறித்திருக்கிறது . 


9 


பிறகு ஆங்கிலேயருடைய அரிய முயற்சிகளினால் ஆங்காங்குத்தேடி அகப் 
பட்ட செப்பேடு சிலாசாசனங்களை பரிசோதித்து எழுதிய ( Asiatic Reser 
ches Vol . IX . P. 101-106 ) ஆசியாடிக்கு சரித்திர கிரந்தம் 9 - வது லாவியம் 
101-106 பக்கங்களில் மேஸ்டர் ( Wilford ) வில்போர்டவர்கள் எழுதிய சரி 
த்திரத்தினாலும் , மேஸ்டர் பெர்கூசன் ( Mr. Ferguson s The Indian and 
Eastern Architecture Page 716 ) எழுதிய சரித்திரம் 716 - வது பக்கத்தில் 
கண்ட விவரங்களினாலும் , மற்றும் அநேக சிலாசாசனங்களையும் பரிசோதித்து 
மேஸ்டர் சுவேல் ( Robert Sewell ) அவர்கள் எழுதிய ஆர்கியோ லாஜிகல் 
சர்வே சரித்திர புத்தகம் 2 - வது வாலியம் , 144 - 45 - வது 

45 - வது பக்கங்களில் பதிப்பி 
த்திருக்கிற மகத தேசத்தை யாண்ட ஆந்திர அபசர்களுடைய பெயர்களையும் , 
அவர்கள் ஆண்ட காலத்தையும் இதனடியில் பதிப்பித்திருக்கிறோம் . 

மகததேசத்திலாண்ட ஆந்திரர்களுடைய விவரம் . 


1 


29 


13 


23 


32 


22 


அரசர்களின் பெயர்கள். 

ஆண்ட காலம் . 
கிறிஸ்து கிறிஸ்து 
பிறப்பதற்கு பிறந்த 
முன் 

பின் . 
1. பலின் அல்லது பலின்ஜா அல்லது சுபகான் 31 8- வரும் 
2. கிருஷ்ண ராஜா 

8 10 
3. சத்காருணியன் 

10 28 
4. பிரணேத சங்கான் 

28 46 
5.சிவசுவாமி 

46 64 
6. சதகாருண்யன் ( 2 -வது ) 

64 120 
7. இலம்போதான் 

120 138 
8. அபிதாகான் 

138 150 
9. சங்கான் 

150 63 
10. சத்காருண்யன் ( 2 -வது ) 

168 186 
11. ஸ்கந்தாஸ்வதி 

186 193 
12. மிருஜேந்திரன் 

193 196 
13. குண்டலஸ்வாதி 

196 204 ) 
14. ஸ்வாதீகரன் 

204 
15 - புலோமவிதுரன் 

241 
16. கோரஸ்வசு 

241 266 
17. ஹலா ராஜா 

266 271 
18. மண்டலாகாரன் 

271 


205 


205 


276 22 


to 


351 


23 


406 - 


30 


19. புரந்தாசேனனன் 

276 281 
20. சுந்தான் 

281 284 
21. இராஜசுவாதி 

284 மே 
22. சிவஸ்வாதி ( 2 - வது ) 

284 812 
23. கவுதமிபுத்திரன் 

312 833 
24. வசிஷ்டபுத்திரன் 

333 335 
25. புலோ மதன் 

363 
26. சிவா ஸ்ரீ 

308 370 
27. ஸ்கந்தாஸ்வாதி ( 2 -வது ) 

370 377 
28. யஜானன் 

377 
29. விஜயன் 

406 412 
30. சந்திரகேசன் 

422 
31. புவோமரிஷி 

422 429 
அந்த ஆந்திரரும் , அவர்களுடைய பிரதி கிதிகளும் வழங்கிவந்த நானே 
யங்களை டாக்டர் காடிரிங்குடன் , பகலன்லால் இந்திராஜி ( Dor . Codrington 
and Bagavan Lal Indragee ) என்முதி சாஸ்திரர்கள் பரிசோதித்ததில் , 
அவைகளில் சிலதில் வசிஸ்டர் குமாரன் வாலிவாயுவன் என்றும் , சிலதில் 
மஹீதார்மகன் சிவாலையன் என்றும் , சிலதில் கவதமி புத்திரன் விதியா 
வான் என்றும் பின்னும் சில நாணையங்களில் வேறு இராஜர்களுடைய பெயர் 
களையும் பதிப்பித்திருக்கிறதைக் கண்டு ஆசியாடிக்கு சரித்திரம் 303 - வது 
பக்கத்தில் ( Vide J. B. B. R. S. S. MIII -303 ) எழுதி இருக்கிறார்கள் . 
அப்படி ஆண்ட ஆதி ஆந்தார்கள் ஆகியில் பவுத்தமதஸ்தர்களாயும், பிறகு 
சக்தி , சைவ , வைணவமதஸ்தர்களாயும் இருந்ததாக அநேக சரித்திரங்களால் 
ஸ்பஷ்டமாகிறது . 

ஆதி ஆந்திரர்கள் புத்தமதஸ்தர்களாக இருந்ததில் , பிராம்மண மதஸ்தர் 
களுக்கும் , அவர்களுக்கும் அடிக்கடி சமய விஷயமாகச் சண்டைசச்சரவுகள் நட 
ந்துவரக் குடிகளுக்குள் ஐகமத்தியம் என்னும் ஒருமைப்பாடுகெட்டும் , அதனால் 
தேசாபிமனமும் அற்றுத் தவிக்கும் காலத்தில்,இத்தேசத்தின் செல்வச்செருக்கை 
யும் , சமயபேத ஜாதி பேதச் சண்டைச் சச்சரவுகளையும் கேட்டும் , தக்கச்சமயம் 
பார்த்திருந்த ஏனைய நாட்டார் படை எடுத்து வந்து தாக்கிப் பிடித்துக்கொள்ள 
பிரவர்த்தித்தார்கள் . அதாவது ஆந்திர ராஜர்களில் புலோமருடைய தந்தை 
சந்திரகேச இராஜன் காலத்தில் , கிரேக்கர் , பாகதாதியர் , பாரசீகர் முதலான 
எனைய நாட்டார் இந்தியாவின் மீது படை எடுத்துவந்ததை, அக்காலத்தில் 
பாணினி வியாகரணத்துக்கு வியாக்யானம் செய்த பதஞ்சலியார் பிரத்திய 
க்ஷமாகப் பார்த்தவர் . புராணரீதியாகப்பார்க்கையில், ஆந்தர சக்கரவர்த்திகளின் 
கடைசிகாலத்தில் அலெக்சாந்தர்படை எடுத்து வந்திருக்கவேண்டும் . அன்றியும் , 


GI 


11 


அந்தக்காலத்தில் மகமதியரும் படை எடுத்துவந்து இந்தியாவின் மத்திய 
நாடுகளைத் தாக்கினார்கள் . அப்படி சித்தியர் முதலான யவனர்கள் இந்தியாவின் 
மீது படை எடுத்துவந்து எட்டு தாம் தாக்கி , கோயில் கோபுர விக்கிரகங்களை 
எல்லாம் இடித்தும் , வேதாதி கிரந்தங்களை பெல்லாம் பொசுக்கியும் , ஜாதி பேதம் 
குலபேதங்களைக் கெடுத்தும் , மங்கையரை மானபங்கஞ் செய்தும் வந்ததனால் , 

யற்கையிற் சாதுக்களான இந்துக்கள் அவர்களுக்கு பயந்து , (பிளேக் முதலான 
கொடிய விஷவியாதிகள் பிரவேசிக்கும் காலத்தில் குடிகள் பயந்து நாட்டை 
யும் , வீட்டையும் , காட்டையும் விட்டு ஓவெதைப் போல காட்டிலுள்ள கல்லபி 
ராம்மணர் முதலானவர்கள் காட்டுக்குள் போய் காத்தவஞ் செய்ய ஆரம்பித்தனர் . 
அப்படி ஆரம்பிக்கவே , இந்தநாட்டில் சுமார் 250 வருஷகாலம் சரியான சக்கிர 
வர்த்திகளும் , இராஜர்களும் இல்லாமல் குடிகள் தவித்து நாட்டின் நாலாபக்கங் 
களில் ஓடியும் , மாலை முதலான மறைவான விடங்களிலும் குடி புகுந்தார்கள் . 

( The Andhras end in Pulama or Palomarisli A.D. 436 and 
from thence forward the chronology of Magada relapses into con 
fusion ( Page 151. History of India by the Hon . Mountstuart Eleph 
anston )) 

ஆகவே , ஆந்திரருடைய சந்ததி வம்சாவளி புலோமரிஷிகாலத்தின் முடிவு 
வரையில் , அதாவது கி.பி. 436 வருஷம் வரையில் தெரிய வருகிறதேயன்றி 
அந்தபுலோமரிஷிக்குப் பிறகு மகந்தேசத்திலாண்ட ஆந்திரருடைய வம்சாவளி 
குழப்பமாகவே இருக்கிறது என்று கணம் மவுண்டுஸ்வொர்டு எலியன் ஸ்டன் அவ 
ர்கள் எழுதிய இந்திதேச சரித்திரம் 157 வது பக்கத்தில் எழுதினார் . அப்போது 
புத்தமதஸ்தர்களாக இருந்த ஆந்திரர்களுடைய வம்சாவளி முதலான சரித்திர 
ங்களை படிப்பாளிகளான பிராம்மண மதஸ்தர்கள் மதாவேசத்தினால் எழுதாமல் 
விட்டு விட்டார்களோ , அல்லது அவர்கள் எழுதிவைத்திருந்த சரித்திரங்களை 
அபபோது இக்காட்டடன் மீது படை எடுத்து வந்துப்பிடித்த பாரசீகர் , கிரேக்கர் 
மகமதியர் முதலான வர்களால் பொசுக்கப்பட்டு பஸ்பமாகிவிட்டனவோ உண் 
மை இன்னதென்று விவரமாக காளது வரையிலும் விளங்கவில்லை . 

ஆயினும் , ஆந்திரர்கள் பிராம்மணமதஸ்தருடைய சச்சரவுகளுக்கும் , பார 
சீகர் கிரேக்கர் முதலான யுவனர்களுடைய படை எடுப்புக்குப் படந்தோ , மற் 
றெந்த காரணத்தைப்பற்றியோ,இனி மக்ததேசத்திலிருந்து ஆளுவதில் சுகமில்லை 
என்று கண்டு மகத நாட்டிற்கு தெற்கே மலைகள் அடர்க்க மறைவான விடங் 
களுக்கும், நீர் வளம், சிலவளம் பொருந்திய நாடுகளுக்கும் குடியேறி தம் தம் 
பெயர்களாள் சில ஸமஸ்தானங்களை ஸ்தாபித்து ஆண்வொ ஆரம்பித்தார்கள் . 

அப்படி வந்தவர்கள் ஐந்து ஆறு ஆந்திர சகோதிர்கள் என்று , விசாகப் 
பட்டணம் , கோதாவரி ஜில்லா சரித்திரங்களினால் தெரியவந்தாலும் , வடக்கே 
மேஸ்டர் ஜேம்ஸ் பிரின்சிப்பவர்களுக்ககப்பட்ட சிலாசாசனங்களினால் , மக்த 
நாட்டிலாண்ட மாருதி இராஜனுடைய சந்ததியார்களில் ஏழு பெயர் மகத 


12 


நாட்டை விட்டுப்புறப்பட்டு மாளவ நாட்டிலும் , ஓரங்கள் , கொண்ட விடு 
ஆண குந்தி , விஜய மகாம் முதலான விடங்களிலும் கால தேசார்த்தமானங்க 
வைத்தழுவி ஆந்திர ஸமஸ்தானங்களை ஸ்தாபித்து ஆண்டுவந்ததாகத் தெரியகரு 
கிறது . அவர்களில் மாளவ நாட்டிலாண்ட உஜ்ஜினி ( 1 ) விக்ரமார்க்கனுடைய , 
குடும்பத்தாரும் ( 2 ) கால சூரியராயலு குடும்பத்தாரும் (3 ) தக்ஷணத்தின் வட 
மேற்கு கீழ்க்கரை காடுகளையாண்ட சாலுக்கியரும் ( 4 ) ஓரங்கல் நாட்டி வாண்ட 
கணபதிராயலும் ( 5 ) 

கொண்ட விவிலாண்ட கஜபதிராயலும் ( 6 ) 
ஆண் குந்தி விஜயக்கரத்திலாண்ட நரபதிகளும் ஆக ( 6 ) ஆறு ஆந்திர குடும்பத் 
தாருடைய சாசன சரித்திரங்கள் மாத்திரம் இதுவரையில் அகப்பட்டிருக்கின் 
றன . மற்றொரு ஆந்திர குடும்பத்தாருடைய சரித்திர சாசனங்கள் இன்னும் அக 
ப்படவில்லை . ஒருவேளை சங்கம ஜாதியாரும் ஒரிசா நாட்டிலாண்ட கேசரி வமி 
சத்தாரும் அந்த அந்த ஆந்திர குடும்பத்தாராக இருந்தாலும் இருக்கலாம் .. 


1 


சில சரித்திரங்களினால் சங்கஜாதியார் , ஒரிசாவிவாண்ட கேசரி ஜாதி 
யார் கொண்டவிடுரெட்டி ஜாதியார் , கேலாதிராஜர்கள் , களிங்கஜா தியார் கபிலே 
சுவர ஜாதியர் முதலான பிரபலமான சில ஜாதியார்களும் ஆந்திரவமிசத்தைச் 
சாந்தவர்கள் என்றும் வடக்கே கஞ்சம், கோதாவரி , விசாகப்பட்டணம் , இராஜ 
மஹேந்திரம் , நெல்லூர் முதலான விடங்களிலிருக்கும் ஐயபூர் , போடிலி , மடு 
கொவி , சாலூர், ஆந்திரிகம் , பஞ்சபேட்ட , சேகு, சங்கம் விலாசம் , பெல்காம் , 
மேரங்கி , குரியம், அன கயல்வி, நக்கபல்லி , பாலகொண்ட , குண்டலி மந்தி 
னாவு , முதலான குருநில மன்னர்களும் , ஜமீன்தாரர்களும் ஆந்திர வமிசத்தைச் 
சார்ந்த கணபதி , சஜபதி , நரபதிகளுடைய ஜாதியாகளென்றும் , சந்ததிக 
ளென்றும் சில தெலுங்குக்கவிவாணர்களும் , சரித்திரக்காரர்களும் சொல்லி 
இருக்கிறார்கள் . 


உண்மையான 


சங்கதி 


அப்படிக்கவிகள் சொல்லும் வாக்கியங்களையே 
களாகரும்பி சரித்திரம் எழுதுவதைப் பார்க்கிலும், கவிகளாலும் , சரித்திரக் 
காரர்களாலும் , கல்சிலாசாசனம் , தாம்பிரம் செப்பேடு முதலான சாசனங்களை 
யும் , காலதேசவர்த்தமானங்களையும் தழுவி எழு தவதே நம்பத்தக்க சரித்திர 
மாகுமாகையால் ; இன்றுவரையிலும் ஆந்திர ஜாதியாருடைய சரித்திரத்தைப் 
பற்றி வேதபுராண இதிகாசங்களினாலும் , சிலா செப்பேடு சாசனங்களினாலும் , 
சர்க்கார் சோதனை சரித்திர கிரந்தங்களினால் அகப்பட்ட ஆதாரங்களினாலும், 
ஆந்தரர்கள் என்றுஸ்திரப்படுத்தப் பட்டவர்களுடைய சரித்திரங்களை மாத்திரம் 
எழுதலானோம் அப்படி நாளதுவரையிலகப்பட்ட சிவா செப்பேடு முதலான 
சாசனங்களினாலும், புராண இதிகாசங்களினாலும் ஸ்திரப்படுத்தலானவர்கள் 
( 1 ) தாராநகரத்தை ஆண்ட விக்கிரமார்க்கன் குடும்பத்தார்களும் ( 2 ) சாலு 
கிய ஜாதியாரும் , (3 ) ஓரங்கல் கணபதிராயர்களும் (4) கொண்டவிடு கஜபதிரா 
யர்களும் (5 )விஜயநகர நரபதிராயர்களும் ஆத்திரவமிசத்தாரில் முக்கியமான 
வர்கள் என்று ஸ்பஷ்டமாகிறபடியால் அந்த ஐந்து குடும்ப ஆந்திரர்களுடைய 


[ 3 


சரித்திரங்களை மாத்திரம் சங்கிரமமாக எழுதத் தீர்மானித்தோம் - அவர்களில் 
முக்கியமானவர்கள் மாளவ நாட்டில் உஜ்ஜினியி லாண்ட விக்கிர மார்க்க மஹா 
ராஜனுடைய குடும்பத்தார்களே . 


இரண்டாவது அத்தியாயம் . 


விக்கியமார்க்கனுடைய சரித்திரம் . 


மேஸ்டர் ரோபர் லித் பிரிட்ஜி அவர்கள் எழுதிய இந்து தேச சரித்திரம் 
174 - வது பககத்தில், நாம் சொல்லுகிற சில நூற்றாண்டுகளில் இந்தியாவில் 
அதிகபராச்சிரமசாவிகளும் , இராஜபுத்திரர்களுக்குள் சிறந்தவர்களுமாகிய ஆந்தி 
நாளும் அவர்களுடைய சந்ததிகள் மாநாட்டிலாண்டு வந்தபோது புத்தமதவி 
ஷயமாகத் தாக்கப்பட்டு ஒரிசாநாட்டின் தெற்கே தெலுங்கானா வென்னும் ஓரங்க 
லுக்கும் , அக்காலத்தில் இந்தியாவில் சிறந்திருந்த மால்வாவைச் சார்ந்த உஜ்ஜினி 
நகரத்துக்கும் வந்தாண்டார்கள் , ஆந்திரர்களுக்கு சிறந்த மன்னனும் , வீரபராக 
சிரமமுடையவனும் ,உஜ்ஜினி நகரத்திலிருந்து ஆண்டவனுமான விக்கிரமார்க்க 
மமோராஜன் என்று சொல்லி இருக்கிறார் ; ஆகவே , இனி அந்த விக்கிரமார்க்க 
னுடைய சரித்திரத்தைப்பற்றி விசாரிப்போம் . 

" For Some centuries during the period of which we are speaking 
the most powerful family in India , and the greatest of all the Raja 
put Dynasties, was called Andhra Branches of this great family 
reigned in Magada (whence they had expelled the Buddist kings) 
in Wara gel in that part of the Deccan called Telingana , south of 
Orissa and also in Ujjain in Milwa , wbich was the most famous city 
of India at that time. The greatest king of the Andra dynasty was 
the heroic Vickramaditya king of Ujjain . Mr. I. Lrthbrdge . 

விக்கிரமார்க்கனுடைய சரித்திரத்தைப்பற்றி தென் தேசத்தில் வழங்கி 
வரும் முப்பத்திரெண்பெதுமைக்கதை முதலான துகளில் சொல்லி இருக்கும் 
சங்கதி சக்கிரஹமாவது : 

நந்தியா புரவாசியாகிய சந்திரவர்ணன் என்னுமோர் அந்தணர், தாம் 
சற்றுத்தெளிந்த கல்வியோடு ,பின்னும் பலகலைகளைக் கற்றுத்தெளிய தக்க ஓர் 
குருவை நாடி தேசசஞ்சாரம் செய்துக்கொண்டு ஒரு வனத்தில் போய் ஓர் அரச 
மரத்தடியிற் படுத்திருந்ததாகவும் , அப்போது அந்த மரத்திலிருந்த ஓர் பிரம்மரா 
ஷிஷி வந்த அந்தணருக்கு பிரத்தியக்ஷமாகி ஒவ்வொரு இலையிலும் ஒவ்வொரு 
ஞானத்தையும் எழுதிப்போட , அலைகளை அந்த அந்தணர் (உபவாசத்தோடிரு 
ந்தி ) படித்துத் தெளிந்த பிறகு , அக்காட்டைவிட்டு சன்னியா புரத்துக்குவந்து 
ஆறுமாதகாலமாகவிருந்த உபவாச கஷ்டத்தினால் அங்கிருக்கும் அலங்காரவல்லி 
என்னும் தாசி வீட்டின் நடையில் படுத்துத் தூங்கிக்கொண்டிருந்ததாகவும் ; 


அப்படித் தூங்கிக்கொண்டிருந்தஉரை அந்த அலங்காரவல்லி வந்தப் பார்த்த 
செய் அன்னம் வேது செய்து எழுப்பித் தன்னை கலியாணம் செய்தக் கொள் 
ளும்படி வருந்திய தாகவும் , அதற்கவர் சம்மதிக்காமையால் இருக்குக்கும் சன் 
டைசச்சரவுகளுண்டாக் அந்நாட்டுக்கரகனான சுந்தவர்மாவினிடம் போய் 
முறையிட, அவ்வரசன் தனது மந்திரிபிரதானி புரோகிதர்களிடம் அதைப்பற்றி 
யோசிக்க தனது குமாரத்தியாகிய சித்திரரேகையையும் , புரோகிதன் மகள் யே 
கலியாணியையும் , செட்டிமகளாகிய கோமலாங்கியையும் , தாசிமகளாக 
அலங்காரவல்லியையும் சேர்த்து ஒரே காலத்தில் விவாகம் செய்வித்தல் சாஸ் 
திர சம்மதமென , அந்த அரசனும் அப்படியே செய்வித்ததாகவும் , அப்படி 
விவாஹம் செய்வித்த , சுத்தவர்மா அரசன் சாகும்தருவாயில் தனக்கு ஆண் 
பிள்ளைகளில் லாக்குறைவினால் சமஸ்தானத்தைச் சந்திரவாணனுக்குபட்டாமி 
ஷேகம் செய்து விட்டத கவும் , அப்படி பட்டாபிவேகம் செய்துக்கொண்ட சம் 
திரகூரணனுக்கு முதல் மனைவியாகிய சித்திரரேகையினால் விக்கிரமார்க்கலும் , 
கலியாணியினால் வல்லவரிஷியும் , கோமலாங்கியினால் பட்டி என்பவனும் , அலங் 
கார வல்லியினால் பிரித்துலஹா என்பவனு மாக நான் குமக்கள் பிறந்ததாகவும், 
அப்படிப் பிறந்த நான்கு குமாரர்களில் வல்லவரிஷி துறவியாகிவிட்டதாகவும், 
சிலகாரணங்களைப்பற்றி பிரித்தலஹரி சிங்காசனத்தைப் பெற்று 120 மனைவி 
களை விவாஹம் செய்து அரசு செலுத்தி வருங்காலத்தில் , சாந்தயோகரிஷிசொடு 
த்த கொம்மட்டி மாதுளம்பழத்தினால் தன் மனைவிமேல் சந்தேகமுற்று 
தான ததைவிட்டு சங்கியாசியாகிவிட்டதாகவும் , பிறகு அந்த சிங்காசனத்துக்கு 
விக்கிரமார்க்கள் வந்து தனது சகோதிரன் பட்டியை மந்திரியாக நியமித்துக் 
கொண்டும் , நானிருக்கும் கன்னியாபுரியை விட்டு உஜ்ஜினி புரத்தை இராஜ.க 
னியாக்கிக் கொண்டும் , அங்குப் போய்பத்திர காளியம்மனுடைய தரிசனையையும் 
வரத்தையும் பெற்றும் , அங்கிருக்கும் 7 உரிகளை வெட்டி பொக்கிஷத்தைப் 
பெற்று தன் நாட்டை அலங்கரித்தும் , ஏலகாரம்பை யாதி 1008 மனைவிகளை 
விவாஹம் செய்துக்கொண்டும் மஹாபராக்கிரமத்தோடு ஆண்டெந்ததாகவும் ; 
அப்படி ஆண்டுவருகையில், தேவலோகத்தில் அரட்பை ஊர்வசி மார்களுடைய 
நடன யோக்கியதையை அறிந்துச் சொல்லும்படி தேவேந்திரனால் அழைக்கப் 
பட்டுப்போய் அந்தேவேந்திரனுக்கு திருப்தி யுண்டாக்க , அந்தேவேந்திரன் 
வியந்து 1000 = ஆயுளும் , தேவலோக சிங்காசனத்தையும் கொடுத்தனு 
பியதாகவும் , அவைகளைப் பெற்று பூலோகத்துக்கு வந்து பத்தா காளியின் 
நாடாறு மாதமும் காடாறு மாதமுமாக 2000 – ஆயுளைப் பெற்றும் ஐம்பத்தாது 
தேசங்களுக்க திபதியாக செங்கோல் செலுத்தியதாகவும் , அந்த சிங்காசனத்தை 


SDA 


15 


ஏறவிரும்பிய போஜனுக்கு 32 பதுமைகள் சொன்ன கதைகஷை புத்தகத் 
தில் சொல்லப்பட்டிருக்கிறது . 


சாலிவாஹனனுடைய விவரம் . 


காவேரி தீரத்தில் பல்லாண்டு பரிவாசிய இராமகிருஷ்ண அவதானி தன் 
மனைவிதிவ்விய சிந்தாமணியை சித்திராபர்வம் 15 ம் திதி இரவு 12 நாழிக்குமேல் 
ரோகினி நக்ஷத்திரத்தில் கூடினால் அற்புதப்பிள்ளை பிறக்குயென்று கண்டுப் 
போகையில் , இடையில் ஆற்றின் பெருவெள்ளத்தைக்கண்டுத் தவித்ததாக 
வும் , அப்போது அருகிலிருந்த குட நாட்டுக் குயவன இராம வேளாளன் தன் 
குமாரத்தியாகிய அன்ன பூரணியை அணையும்படி வேண்ட , அந்த அந்தணரும் 
சம்மதித்து சேர்ந்ததில் , சாலிவாஹனன் பிறந்ததாகவும் , அந்தச் சாலிவாக 
னன் கல்விகேள் வி மந்திர தந்திரங்களால் மைசாபுரி ( பைசூர் ) அரசன் விசு 
வநாதனுக்கு மந்திரியாகி ஆண்டுவரும்போது , மேலே சொன்ன விக்கிரமார்க்க 
னுக்கு மாமுல்படிகப்பம் கட்டாமலிருந்ததனால் , அந்த விக்கிர மார்க்கனும் பட்டி 
யுமா 

லமான தண் தேளாதிகளோடு படையெடுத்துவந்ததாகவும் , அப்படி எந்த 
விக்கிரமார்க்கனை சாலிவாஹனன் மந்திர தந்திரங்களினால் கொன்று அந்த 
சிங்காசனத்தை அந்தச் சாலிவாஹனன் கட்டியாண்டதாகவும் சொல்லப்பட்டி 
ருக்கிறது . 

விக்கிரமார்க்கனைப்பற்றி வடதேசத்தில் முக்கியமாக சிலாசாசன செப் 
பேடுகளில் கண்ட சரித்திரங்களைக் கொண்டு ஆசியாடிக் ரிசெர்சஸ் என்னும் 
சரித்திரம் 9- வது வாலியம் 181-135-146-147 - வது பக்கங்களிலும் , ஷைபத்தா 
வது வாலியத்திலும் வில்போடு ( Wilford ) சரித்திரம் 1 - வது வாலியம் , 274 
வது பக்கத்திலும் , மேஸ்டர் ஜேம்ஸ் பிரின்செய் (James Triusep ) இந்தி 
யன் அண்டி குட்டி சரித்திரம் 249-250 பக்கங்களிலும் பின்னும் பல சாசன 
சரித்திரங்களில் பின் வருகிறபடி சொல்லப்பட்டிருக்கிறது . 

பாடலீபுத்து விக்கிப்மார்க்கன் . 
அவர்களில் , பாடலீபுரத்தில் ஒரு விக்கிரமார்க்கன் பிறந்து விக்கிரமகே 
சரி என்ற பெயரால் பிரபலனாகி ஒரு சாலிவாஹனனால் கொல்லப்பட்டதாக 
சொல்லப்பட்டிருக்கிறது , மற்ருெரு விக்கிரமார்க்கனைப்பற்றி பின் வருகிறபடி 
சொல்லப்பட்டிருக்கிறது . 


அதாவது 
மால்வா நாட்டில் திருபுரநாதனென்ற சிவபெருமானே விக்கிரமார்க்கன் 
என்றப் பெயரால் பிரபலனாக அட்போது இந்தியாவின்மீது படை எடுத்து 
வந்த மிலேச்சரைத் துறத்தியடித் தோட்டினானாம் . அந்த விக்கிரமனுக்கு விக் 
ரமசக்தி என்ற ஒரு மந்திரி இருந்ததாகவும் , அவன் மஹாமதியூகி என்றும் அந்த 


16 


விகிரயன் உஜினியில் குணவதி , சந்திரவதி , மதன சுந்திரி என்ற மூன்று 
மனவிகளை விவாஹம் செய்துக் கொண்டிருந்ததன்றியில், இலங்கை மன்னனா 
கிய வீரசேனசிம்ஹலேசுவான் குமாரத்தி குட்டக்காளையும் , களிங்க நாட்டு மன் 
னன் குமாரத்தி விசுவகர்மினியையும் விவாஹம் செய்துக் கொண்டிருந்தான் 
என்றும் , அப்படி பலமனைவிமார்களை விவாஹம் செய்து வாழ்ந்துவருங்காலத்தில் 

வனது சமஸ்சானத்திலிருக்கும் பரந்தசபாவாசியாகிய ஒரு பிரபல தனவான் 
தான் சாகும்போது தனது நான்கு குமாரர்களை அருகில் தருவித்து அந்த நான்கு 
குமாரர்களுக்கும் நான்குப் பானைகளைக்கொடுத்து இறந்தானென்றும் ; சந்த நா 
ன்கு பானைகளில் முதற்பானையில் மண்ணும் 2 - வதில் அடுப்புக்கறியும் , மூன்றா 
உ.தில் எலும்புகளும் , நான்காவதில் தவிடும் போட்டிருக்கக் கண்டு அதன் 
பொள் தெரியாமல் தவித்து அதின் விஷயத்தைப்பற்றி அரசனாகிய அந்த 
விச்சிர மார்க்கனுக்கு அறிவிக்ச ; அந்த விக்கிரமார்க்கனும் அவன் மந்திரி முதலா 
சனவர்களும் அதைப்பற்றிச் சிந்தித்துச் சித்தித்தும் பொருள் விளங்காதவர்களா 
அந்தப்பொருளை அறிவிப்போருக்கு நல்ல பஹமானம் தருவதாக விளம்பாம் 
செய்வித்ததாகவும் , அப்போது அடுத்த கிராமத்தில்வதிந்த அந்தணர் இருவருக்கு 
ஒரு விதந்துவான சஹோதிரி இருந்ததாகவும் , அந்த விதந்துவான பிராம்மண 
ஸ்திரி எப்படியோ கர்பவதியாகியதை அவளுடைய சகோதரர்கள் கண்டு வெட் 
கப்பட்டு 

அவளை வீட்டை விட்டு ஓட்டிவிட , அவள் போய் ஓர் குயவன் வீட்டில் 
அடைக்கலம் பெற்று அந்தக்குயவன் வீட்டில் சாலிவாஹனன் என்ற பெயரால் 
ஒரு குமாரனைப்பெற்று வளர்த்ததாகவும் , அச்சாலிவாகனன் 12 வயது பைய 
னாகிய பாது அந்தப்பயன் அந்த ராஜ விளம்பரத்தைப்படித்துப் பார்த்துச்சிரி 
த்து இறந்துபோன தனவர்தன் தன் மக்களுக்குக் கொடுத்த நான்குபானை களில் , 
மண் போட்டுவைத்திருந்த பானையைப் பெற்றமகன் தன் தந்தையின் பூஸ்த்திக் 
ளையும் , கறிப்போட்டுவைத்திருந்த பானைக்குடையவன் தன் தகப்பனுடைய மா 
முதலான சாமான்களையும் , எலும்புகள் போட்டுவைத்திருந்தப் பானைக்குடைய 

ஆனை எரு சமுதலானமிருகங்களாகிய சொத்துக்களையும் , தவிடு போட்டிரு 
ந்தப்பானைக்குடையவன் தானிய முதலான சொத்துக்களையும் அடையவேண் 
டியதென்று ஒருசீட்டில் எழுதிராஜனுக்கு அனுப்ப இராஜன்படித்துப்பார்த்தா. 
சந்தோஷப்பட்டு அந்தப்பையனை நேரில் பார்க்கக் கருதி சொல்லியதால் ; அப்பை 
யன்வராமல் உன் இராஜனை வந்து என்னைப்பார்க்கச் சொல் , என்று அவமானமா 
கச்சொல்லி அனுப்பியதாகவும் , அதைக்கேட்டு இராஜன் அதிக கோபமூண்டு 
தனது தண்டு தளாதிகளோப்போய் சண்டைப் போட , அந்தப்பையன் மன 
முதலான துகளால் வேடிக்கைக்குச் செய்துவைத்திருந்த குதிரை ஆனைகளுக்கு 
உயிரைக் கொடுத்து அவைகளைக் கொண்டு விக்கிரமார்க்கமஹாராஜனோ 
சண்டை செய்து , ஜபித்தானென்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. 

அக்கினி புராணத்தின்படி விக்கிர மார்க்கன் சந்திர வமிசசுத்திரிய ஆந்திர 
குலதிலகனென்றும் , அவன் பாண்டவரைச்சார்ந்த அர்ஜுனனுக்கு 785 
வருஷங்களால பிறகு உஜ்ஜினியிலாண்டவ னென்றும் , அந்த ஆந்திரசந்ததி 


17 


யில் விக்கிரமார்க்கனுக்கு முன்பு உஜ்ஜினியில் அடியில் கண்ட அரசர்கள் 
ஆண்டார்களென்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது . 


உஜ்ஜினியில் விக்கிரமார்க்கனுக்கு முன்பு ஆண்ட 

ஆந்திர அபசர்களின் விவரம் . 


அரசர்களின் பெயர்கள். 


ஆண்ட காலம் . 


கி - மு 


23 


35 


தனஞ்சயன் 

840 - ம் 
ஜிதச்சந்திரன் 

760 
சமுத்திர பாவன் 

670 
காவாஹனன் 

680 
பூதிராஜன் 

580 
ஆதித்யபுவனன் 

400 
பிரம்மராஜன் 

890 
ஆதிபிரம்மன் 

360 
சதாசிவசேனன் 

271 
ஹமீரதன் 

191 
கந்தரூபன கார்த்தய ரூபன் 
விக்கிரமார்க்கன் 

56 
அந்த விக்கிரமார்க்கனுக்கு பிறகு. 
சந்திரசேனன் 
சூரியசேனன் 

135 
சந்திரசேனன் 

215 
கனகசேனன் 

216 
சந்திரபாலன் 

302 
மஹேந்திர பாலன் 

402 
கர்மசந்திரன் 

409 
விஜயாகந்தன் - அவனுக்குபிள்ளைகளில்லாமையால் 
சிந்துவாவை தத்துவாங்கினான் 

410 
முஞ்சன் (சிந்துலாவின் சகோதிரன் ) ... 

470 
அந்த சித்துலாவுக்கு போஜன் பிறந்தான் சகாப்தம் 540w ம் 
போஜன் 

483 


3 


22 


1S 


அந்த போஜராஜனுக்குப் பிறகு 45 அரசர்கள் சி . பி . 1210 வருஷங்கள் 
வரையில் மாளவ உஜ்ஜினிப்பட்டணத்திலிருந்து ஆண்டார்கள் ( அந்த 45 
அரசர்களின் பெயர் முதலான விவரங்களை இந்நூலின் நூண் முகத்தில் மாளவா 
வில் ஆண்டவர்களின் பட்டியிற்பார்க்க ) அப்படி , ஆண்ட அரசர்களிவெல்லா 
ரிலும் விக்கிரமார்க்கன் ஆந்திரவம்சதிலகனென்றும் , கந்தரூபனுடைய குமாரன் 
என்றும் , அந்தகந்தரூபனும் அவனுடைய முன்னோர்களும் புத்தமதஸ்தர்களாக 
இருந்தார்களென்றும் , விக்கிரமார்க்கன் தன் முன்னோருடைய புத்தமதத்தை 
விட்டு, இந்து (பிராம்மண ) மதத்தைத் தழுவி சத்தி பூஜை சிவபூஜைகளில் 
ஈபேட்டவனாக; அநேக பிரம்மாலை யங்களையும் , மாடமாளிகை கூடகோபுர 
அகிரமேரங்களையும், ஆலிகூபதடாகாதி தருமங்களை நியமித்தும் ; சகலரிடத்தி 
லும் சமாசஞானியாகவிருந்துத் தழுவியும் , துஷ்ட நிகிரகம் சிஷ்டடரிபாலனம் 
செய்தும் , அக்காலத்தில் இந்த நாட்டை நாடித் தாக்க வந்த சித்தியர் , யுவனர் 
மகமதியர் முதலானவர்களைத் தடுத்தும் , 

னவர்களைத் தடுத்தும் , அவர்களை கார் என்னுமிடத்தில் 
மடக்கியடித்தும் , வடக்கே ஹிமாசலபர்வத அடிவாரம் வரையில் இராஜ்ஜியத்தை 
ப்பரவச்செய்தும்,மஹாபராக்கிரமசாவியாகியும் , தன்னுயிரை ப்போலமன்னுமி 
ரைப்பாதுகாத்தும் வரருசி , வராஹமீரர், தனவந்திரி , சபாநா தன் ,அமரகோசன் , 
விட்டலபட்டர் , கடகர்பர் , சங்கர், சதாநந்தன் என்னும் ஒன்பது வித்வத் சிங்கள் 
களையும் , மற்றும் அநேக கற்றோர் கவிகளையும் தக்கட்டி ஆதரித்தும் , தாராக்கா 
அரசனாகிய இராஜேந்திரனுடைய குமாரத்தியைமணந்து புத்திரசந்தானம்பெற 
றும் , அனைவராலும் கொண்டாடும்படியான ஓர் அவதார புருஷனாக இருந்தும் , 
135 ஆண்டபடியால் , அந்த விக்கிரமனுடைய நல்ல பெயரை உலகோர் 
என்றும் புகழும்படி அவனுடைய ஆளுகை முதல் ஒரு புது சகாப்தத்தை ஏற 
படுத்த , அதற்கு விக்கிரமாதிசம்மக்ஷா மென்றும் ,அது கி.மு. 562 ஆம் மார்ச்சு 
மாதம் முதலாரம்பித்த தென்றும் , அப்படி புகழ் பெற்ற விக்கிரமார்க்கன் தனது 
130 வயதாகிய கலியுகாப்தம் 3044 ளும் மரணமடைந்தான் என்றும் ; ஆகவே , 
அந்த விக்கிரமார்க்கனுக்கு பலவருஷங்களுக்குப் பிறகு பட்டத்துக்கு வந்த 
சாலிவாஹனன் அவனைக் கொன்றதாகச் சொல்லுவது பிசகான சரித்திரம் 
என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது . அதற்கொரு திருஷ்டாந்திரமாக- விக்கிர 
மார்க்கன் சகாப்தம் , கிறுஸ்து பிறப்பதற்கு முன் 56 வாவங்களுக்கு முன் 
ஆரம்பிக்கிறது , சாலிவாஹன சகாப்தமோ கிறிஸ்து பிறந்த பிறகு 9 வருஷங் 
களுக்கு பின்பு ஆரம்பிக்கிறது ; ஆகவே , இருவருடைய காலவித்தியாசம் 
அதிகமாக இருக்கிறது . இருக்கவே , சாதாரண ஜனங்கள் நம்புவதைப் போல 
சாலிவாஹனனே விக்கிரமார்க்கனை கொன்றான் எனில் , விக்கிரமார்க்கன் 
பெயரால் பல சாஜர்கள் ஆண்டுவந்ததாக இப்புத்தகத்தின் 13-14பக்கங்களில் 
தெரிவித்திருக்கிறபடியால் , அவர்களில் யாரோ ஒரு விக்கிர மார்க்கனைக் கொன் 
றிருக்கலாமே யொழிய, ( 32 ) பதுமைக்கதையில் சொல்லி இருக்கும் காவிரி 
திரத்திலுள்ள , மைசூர் நாட்டை ஆண்ட சாலிவாஹனன் , வடக்கே வெகுதாரச் 
திலிருக்கும் உஜ்ஜினி நாட்டையாண்ட விக்கிரமார்க்கனைக் கொன்றதாகத் 
சொல்லதக்க ஆதாரசாசனங்களில்லை. 


19 


சிலாசாசன சரித்திரங்களினால் தெரிவிக்கப்பட்ட 

போஜ மஹாராஜன் 


விக்கிரமார்க்கன் என்ற பெயரால் நான்கைந்து விக்கிரமார்க்கன்மார்கள் 
பிறந்து பிரபலப்பட்டதாக சரித்திர சாசனங்கள் சொல்வதைப்போலவே , 
போஜராஜன் என்ற பெயரால் இரண்டு மூன்று போஜர்கள் இருந்ததாகச் 
சரித்திர சாசனங்கள் சொல்கின்றன , அதில் ஒருபோஜனயே விக்கிரமார்க்க 
சென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது . ஆயினும் பெரும்பான்மையான சரித்திர 
சாசனங்களில் 

மாளவ தேசத்துக்காசனாக , தராநகர திலாண்ட ஆந்திர 
போஜனையே சரியான போஜனாக ஸ்தாபிக்கின்றது , 

அந்த போஜராஜன் மாளவ நாட்டைச்சார்ந்த தாரக்கரத்தில் ஆண்ட 
சிந்துல ராஜனுடைய மகன் . அந்த போஜனுடைய மனைவி லீலாவதி . அவ 
னுடைய மந்திரி புத்திசாகரன் . அவனுடைய சமுகவித்துவான்கள் - காளி 
தாசன் , பபூதி , தண்டி , பாணன், வரருசி , சுபந்து , கிராடாசந்திரன், கவி 
சேகான் ,விஷ்ணு, மாயூரன் முதலானவர்கள் . அந்த போஜராஜன் சைவமதஸ்த 
னாக விருந்தும் , தருமராஜிய பரிபாலனம் செய்தும் , சகலமதஸ்தர்ளிடத்தும் 
சமாச சினேகிதனாகவிருதான் . அந்த போஜன் காலத்தில் ஸய ஸ்கிருத வித்தியா 
விஷயம் விருத்தியானதைப் போல அவனுக்கு முன்னுமில்லை, பின்னு மில்லை . 
போஜராஜனும் மஹாவித்வானாக இருந்து போஜச் சொம்பு , போஜபிரபந்தம் 
முதலான கிரந்தங்களை இயற்றினான் . அந்த போஜராஜனே ஆகம வேதபுராண 
இதிகாசங்களைத் தக்கபடி , ஆராய்ந்து தெளிந்தவனாக இருந்ததன்றியில், அவன் 
காலத்தில் வாகடவைத்திய நூல்களும் விருத்தியாகின் அவன் காலத்தில் மானுஷ 
வைதியத்தோடு அகாவைதிய மாகிய (சர்ஜரி ) சத்திரவைதியமும் விருத்தியாக 
இருந்ததென்பதற்கு திருஷ்டாங்கமாக , அந்தபோஜனுக்கே ஒருகாலத்தில் பயங் 
கரமான தலைவலியுண்டாகித்தவிக்க, சலிய சாஸ்திரத்திரத்திற்ச் சிறந்த சகோ 
திரர்கள் இருவர் வந்து அவனைப்பார்த்தம் , சமோஹினி என்னும் மருந்தினால் 
அந்த அரசனை . மூர்ச்சை அடையும்படி செய்தும் , அவன் கபாலத்தைக் கத்தி 
வினால் பிளந்தும் , மூளையிலிருந்த விஷத்தை நீக்கி சுத்திசெய்தும் , மறுபடியும் 
கபாலத்தைப் பழமைப் போலப் பொருத்தி சந்தைத்தைத்தும் , சந்தானகரனி 
என்னும் மருந்தைக் கொடுத்தும் , மூர்ச்சையை நீக்கி நீழிேவாழச் செய்ததாகவும் 
அவனுடைய பிரபந்தமொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது . அந்த போஜனுக்கு 
வயது 114 வருஷங்கள், போஜனுக்குப்பிறகு அவனுடைய குமாரன் ஜயாநந்தன் 
21 வருஷங்களாண்டான் . அந்த ஜயாநந்தன் போஜனுடைய குமாரத்தி 
பானுமதியை விவாஹம் செய்துக்கொண்டவன் என்று ( A. R. S. Vol.9 ) ஒரு 
சர்சனத்தினால் வெளியாகிறபடியால் , அவன் போஜனுடைய மருமகனாக 
இருந்தாலும் இருக்கலாம் . பிறகு சாவிலாகனன் மாளவ நாட்டை மஹாராஷ்டிர 


20 


நாட்டுடன் சேர்த்து 21 வருஷங்களாண்டு வரும்போது , மகமதியர்கள் முக்கிய 
மாக , மகமது குஜினி கூர்ஜரநாட்டின் மேல் படை எடுத்து வந்து சோமநாத 
புரத்தையும் , அதன் கோயிலையும் இடித்து குட்டிச்சுவர்களாக்கி அங்கிருந்த 
அளவற்ற திரவியத்தை ஆனை ஒட்டைகைகளின் மேலேற்றிக்கொண்டு 
போனான் , 


மூன்றாம் அத்தியாயம் . 


சாலுகிய ஜாதியார். 


பாலபாகவதம் , வசுசரித்திரம் , நாகபூபாலியம் , நாபதி விஜயம் முதலான 
இரந்தங்களின் படியும் ,வேறு சாசனங்களின் படியும் சந்திரவமிசப் பாண்டவரில் 
ஒருவன் அர்ஜுனனுடைய 83 வது சங்கதி நந்தராஜன் என்றும் , அந்த நந்த 
ராஜலுடைய 9 -வது சந்ததி சாலுகியன் என்றும் , அந்த சாலுகியிரில் கலி 
யான் புரியிலாண்டவன் விஜ்ஜ்லராஜன் என்றும், அவன் போன் வீரஹெம்மல 
ராயன் என்றும் , அந்த ஹெம்மலராயன் மகன் சபீனன் என்றும் , அந்த தப் 
னன் சந்ததியில் இராமராஜாபிறந்தான் என்றும் , அந்த மாமராஜா கிருஷ்ண 

தவறாய லுடைய மருமகனென்றும் , டாக்டர் கஸ்டவ் அப்போர்டுக்கு அசப் 
பட்ட சாசனத்தை அவர் தென்னிந்தியா சரித்திரம் 73 - வது பக்கத்தில் எழுதி 
இருக்கிறார் , 

( Inscription ) " From Naryana, Brama , Atri , Chendra , Buda, 
Pararavas , Ayu , Nabasa , Yayati, Paru ta . axe descended the Bahratas 
and as the 83rd , in deseent from Arjuna is given in the Narpati 
Vijiam Nanda his 9th descendent is Chalokya and from is descended 
Vijjal or Bijjala of Kalyana" & c . Geniological Tree of the Narapatis 
contributions to the southeren India inscriptions Part 1 , Page 73 . 
By Dr. Gnstar Oppert, Ph . D. Professor of Sanserit Presidency 
College Madras . & ce . 

சந்திர வமிச கூதிரிய ஆந்திரர்களில் ஒரு வகுப்பாராகிய சாலுக்கியர் 
கி . பி . ஆருவது நாற்றாண்டு முதல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டுவரையில் 
அதாவது ஆறு காற்றாண்டுகள் வரையில் ஸமஸ்தானத்தை ஸ்தாபித்து பிரபல 
மாக ஆண்டவர்கள் என்றும் , ஆதியில் அவர்களில் அசசர்கள் ஐயோத்தியாவை 
பிரதான பட்டணமாகக் கொண்டு ஆண்டதாக அநேக சாசனங்களிருக்கினும், 
அவர்களில் மூன்றாவது அரசன் கி . பி . 566 லம் தக்ஷணதேசத்தில் ஸமஸ் 
தானத்தை ஸ்தாபித்தாண்ட சங்கதி முதல் அநேக சரித்திர சாசனங்களினால் 
ஸ்படமாகிறது . அவர்களில் விஜயாதித்தியன் தக்ஷண நாடுகளை நாடி எமஸ் 
தானங் ஸ்தாபிக்க வந்த போது , ஒரு உயுத்தத்தில் கொல்லப்பட்டான் . 


21 


அவன் மனைவி. அப்போது பூர்ணகர்பவதியாக இருந்தமையால் , ஓசந்தணா 
வீட்டில் அடைக்கலம் புகுந்து ,விஷ்ணுவர்த்தனன் என்னும் மகனைப் பெற்றாள் . 
அந்த விஷ்ணுவர்த்தனன் பல்கிப் பெறும் பராக்கிரமசாலியாகி காஞ்சிபுரத்தி 
லாண் வெந்த பல்லவரா ஜூன ஜயித்து , அவனுடைய குமாரத்தியை விவா 
ஹம் செய்துக்கொண்டான் . அவர்களுக்கு விஜயாதித்யனும் , அவ்விஜியாதித்ய 
னுக்கு புலிகேசி வல்லவனும் பிறந்தார்கள் . அந்தப் புலிகேசியின் பேரன்மார் 
கள் பிரபலமானபோது , அவர்களில் மூத்த குடும்பத்தார்கள் , மேற்கு தக்காணத் 
திலும் ,இளையவனான குப்ஜவிஷ்ணுவர்த்தனன் கிழக்குக் கரையோரங்களிலும் 
படை எடுத்துப்போய் வெங்கிநாட்டிலிருந்த பல்லவ சாலான் கியானர்களை 
ஜயித்தான் . அப்போது வெங்கி நாட்டிலாண்ட ஆந்திர பிருதியர்கள் புத்தமத ஸ் 
தர்கள் , சாலுகஜாதியாரோ வைணவ மதஸ்தர்கள் . 

அந்தச் சாகியருடைய வம்சாவளியைப்பற்றி டாக்ட்டர் பர்னல் ( Dr. 
Burnel s) South Indian Palaeography Page 18 & Mr. Fleets Dynasties 
of Kanara District P.18 ) மேஸ்டர் பிளீட்டவர்களுடைய சரித்திர 
கிரந்தங்களையும் அனுசரித்து எழுதினோம் . அந்த வமிசத்திற்கு ஆதிபிதா 
தைலேபர் என்று இரண்டொரு சாசனங்களினால் தெரியவரினும் , பெரும் 
பான்மையான சாசனங்களில் அடியில் கண்டபடி எழுதப்பட்டிருக்கிறது . 


சாலுக்கியருடைய வம்சாவளி. 


1. ஐயசிம்ஹன் . 
2. புத்தவர் மன் . 
3 விஜயவர்மன் . அல்லது விஜயராஜன் 

( சாலிவாகன சகாப்தம் 394 ளும் கிறுஸ்து சகாப்தம் 472 
4 .. இராணராஜன் . 
5. புலகேசிவல்லபன் . 
6. கீர்த்திவர்மன் 
7. பிருதுவி வல்லபன் 

சாவிவ 

வாகனன் சகாப்தம் 489 கி . பி . 567 
8 . மங்க லீசராஜன் . 

கி.பி. 567 சிங்காசனமேறி 610 வலம் ஆண்டான் , 
9. சத்யஸரிய இந்திரவர்மன் . 

சகாப்தம் 532 கி . பி . 610 


சகாப்தம் 919-930கி.பி . 997-1008 
11. வல்ல பேந்திரன் அல்லது 2 - வது புலகேசி வல்லபன் . 

சி . பி . 610 முதல் 634 ஹம் ஆண்டான் . 
11 : குப்ஜவிஷ்ணுவர்த்தனன் . 

கிழக்கு நாட்டு அரசன் கி . பி . 615-683 வரும் ஆண்டான். 
12. 2 - வது ஐபசிமஹன் . 633-663 
13. நாகவர்த்தனன் = இந்திரபட்டகன் . 663 
14. ஆதித்யவர்மன் . 
15. விஜயபதிரன் 
16. விக்கிரமாதிதியன் = அம்பீரம்மாள் . 

அம்பீரம்மாள் . ஆதி சங்கராசாரி 

வதிந்தகாலம் . சகாப்தம் 592-602 சி . பி . 670-681 . 
17. வினையாதிதியன் , 

. 

சகாப்தம் 603-618 கி . பி . 681-696 
18. விஜயாதிதியன் . 

சகாப்தம் 6.18-655 கி . பி . 696-733 . 
19. விக்கிரமாதிதியன் , 2 - வது லோகமாதேவியின் கணவன், 

சகாப்தம் 655-669 கி.பி. 733-747 . 
20. கீர்த்திவர்மன் , 2 -வது 

சகாப்தம் 669-679 கி . பி . 747-1757 . 
21. 1 - பீமராஜன் 
22. 3 - கீர்த்தி வர்மன் . 
28. 3 - விக்கிரமாதித்யன் . 
24. 2 - பீமராஜன் . 
25. ஜபானன் . 
26. 4 -வது விக்கிரமார்க்கன் . பூகதேவியின்கணவன் , 

சகாப்தம் 895-919 8. பி . 973-997 . 
27. 4 - வது விக்கிரமார்க்கன் . 
28. 2 - வது சைல பூபன் . 
29. சத்யசிசேயன் . அம்பிகாதேவியின் கணவன் . 


30. தாசவர்மன் . பாகியவதியின் கணவன் . 
31. விபுவிகிரமன் . 

சகாப்தம் 950-9402. பி . 1008-1018 
32. ஓயணன் . 


23 


33. அக்கதேவி . 

சகாப்தம் 944-969 இ.பி. 1022-1047 
34. 3- ஜயசிம்ஹன் 

சகாப்தம் 940-964கி.பி . 1018-104.2 
35. சோமேசுவான் . 

சகாப்தம் 964-990 A. 1042-1068 
36.2- சோமேசுவரன் . 

சகாப்தம் 990-997 கி . 1068-1075 
37. 6 - வது விக்கிரமாக தயன் . 

சகாப்தம் 997-1048 பி . 1075-1126 
18. 4 - வது ஜயசிமஹன் -பானவாசியிலாண்டவன் 

சகாப்தம் 1001-1003 A. 1079-1081 
39. ஜயகாரணன் 
40. 3 - வது சோமேசுவான் . 

சகாப்தம் 1048-10608.1126-1139 
41. மையிலாலதேவி -காம்பஜய் கேசிரியை மணந்தாள் . 
42. ஜகத்காமலன் 

சகாப்தம் 1060-10728.1133-1150 
43. 3 - வது திரிலோகமல்லன் . 

சகாப்தம் 1702-103 8. 1150-1162 
44. 4 - வது வீரசோமேசுவான் . 

சகாப்தம் 1104-1111கி . 1182-1189 
அவர்களில் புலிகேசிவல்லபன் கதம்பருடைய தலைநகரமாகிய பானவாசி 
யைப் பிடித்து பாதாமிகோட்டையை வசமாக்கிக் கொண்டான் . 
கீர்த்திவர்மன் ( 1 ) கதம்பரை ஜயித்து பிரபலனான தன்றியில், 

றியில், அவன் 
தம்பி மங்கலீசன் காலசுரிஜாதியாரை ஓயித்து கொங்கன நாட்டைச்சார்ந்த 
ரேவதி தீபம் , மதங்கம் முதலான கோட்டைகளை பிடித்தான் . சத்யஸிரயன் 
மஹாபராக்கிரமசாலியாகி கனோஜி நாட்டு அரசனாகிய ஹர்சவர்த்தனனையும் , 
ரஸ்தாகூட ஜாதியைச்சார்ந்த கோவிந்தனையும் , கோரரோண மவுரியசையும், 
கூர்ஜாமால்வ அரசர்களையும் ஜபித்தும் , மஹாராஷ்டிரருடைய பிஷ்டா 
புரத்தைப் பிடித்தும் , களிங்கரையும் , கோசலரையும் , அடக்கியும் , பல்லவரை 
காஞ்சிபுரம் வரையிலோட ஓட்டியும் , சோழர்களையும் ஜபித்தாளுவதற்காகப் 
பெரிய சேனையை அனுப்பினான் . அந்த சத்ய சிசேயனுடைய பராக்கிரமத் 
தையும் , தருமராஜாங்கத்தையும் பற்றி அநேக கவிகள் புகழ்ந்தும் , அவன் 
குடும்பத்துக்கே " சதீயசிரேஷ்டர்கள் என்று பெயரிட்டதன்றியில் , அவன் 


24 


காலத்திலுண்டான கல்வி சீர்திருத்தத்தை நேரில் வந்து கண்ட Hewen Thsang 
எவன் திசாங்கு என்னும் சைனா நாட்டு யாத்திரைகாரரும் கொண்டாடி எழுதி 
இருப்பதோடு , பாரசீக நாட்டின் அரசன் Khosru II கொச்ருமாஜன் வியந்து 
விலையற்ற வெகுமதிகளைக் கொடுத்துப் புகழ்ந்தான் . 

அந்த சத்யாசிரேயனுக்குப் பிறகு பட்டத்துக்குவந்தவர்கள் , அதிக பிரபல 
ராக இராவிடினும் , அவன் பட்டத்தையடைந்த விக்கிரமாதித்யன் முதலில் 
பல்லவருடைய முக்கட்டுச்சண்டைகளினால் சற்று சலித்தாலும் , கடைசியில் 
அவர்களை ஜபித்து காஞ்சிபுரத்தைப் பிடித்தான் . அப்போது சந்திய காசாவில் 
ஆண்ட தேவசக்திராஜன் அந்த விக்கிரமார்க்கனுக்கு கப்பம் கட்டி வந்தான். 

அந்த விக்கிர மார்க்கனுடைய குமாரன் வினையாதி தியனும் பல்லவரைக் 
கண்டித்தடக்கிய தன்றியில் , அவன் சமஸ்தானம் தக்காணத்தில் தென்னாடு 
களினபலவிடங்களிற்பரவச்செய்தும் காலம்பார் ,கோளர், ஐயசலார்,விலாசர் , 
மாலவர் , சோழபாண்டியர்களையும் ஜயித்ததாக சிலசாசனங்களால் தெரியவரு 
கிறது . அவன் குமாரன் விஜியாதித்யன் காலத்தில் ஸமஸ்தானத்தில் சண்டை 
சச்சரவு களின்றி சமாதானமாக இருந்தது . அவன் குமாரன் 2 - வது விக்கிரமார் 
க்கன் பல்லவரை மூன்று தாம் ஜயித்து காஞ்சியைக் கைப்பெற்றான் . 

2 - வது கீர்த்திவர்மன் 2 -வது திரிலோகவல்லபன் காலத்தில் விசேஷ 
விகல்பங்களில்லையாயினும் , 3 - வது ஜயசிம்ஹன் சேரசோழர்களைத் தாக்கினான் . 
( 2 ) சோமேசுவரன் , குலத்துங்க சோழனை ஜயித்தான் . அவனுக்கு பக்தலா 
தேவி , சந்திரகதேவி , மைலதேவி என்ற மூன்று மனைவிகள் 
( 2 ) சோமேசுவரன் கதம்பரை ஜபிக்க அவர்களுடைய நாட்டின் பாதிபாகத்தை 
அவன் சகோதிரன் (4 வது ) விக்கிரமாதித்தன் ஆண்டான் . 

அந்த ( 4 - ம் ) விக்கிரமாதித்தன் சோழராஜனுடைய 
விவாஹம் செய்துக் கொண்டதன்றியில் ,தன் குமாரத்தியை கதம்பராஜனுக்கும் 
கொடுத்தான் . அப்படி மஹாபசாக்கிரமசாலியாக ஆண் வெரும்போது 1189 ம் 
பிஜ்ஜாலர் , காலசூரியர் , கணபதிராயலு , பல்லாளராஜர்கள் பிரபலமாகி வந்த 
போது அந்த மேற்கு நாட்டு சாலுகியருடைய மகிமைமங்கியது . 

சாலுகிய ஜாதியில் இரண்டு கிளையார்களென்று முன்னமே சொல்லி 
அவர்களில் மேல் பிரிவு சாலுகியரைப்பற்றி விவரித்தோம் , இனிகீழ்பிரிவு சாலு 
இயரைப்பற்றி சற்றுச்சங்கிரஹமாகச் சொல்வோம் . சாலுகிய குடும்பத்தில் 
சிரேஷ்ட னான குப்ஜவிஷ்ணுவர்த்தனன் , கீழ்கரைநாடுகளை நாடிவந்து 
நாட்டிலிருந்து சாலங்கியானனை ஜபித்து ஸமஸ்தானத்தை ஸ்தாபிக்க, அது 
ஓரிசா மாகானம் வரையில் பரவி இராஜமஹேந்திரத்தை பிரதான பட்டண 
மாக்கிக்கொண்டு நந் நூறு வருஷகாலங்களாக அந்த களிங்க நாட்டை ஆண்டார் 
கள் , டாக்டர் பானல் ( The s . I. Pilaeagraphy P.21-22 ) சாசனத்தின்படி 
அவர்களுடையவம்சாவளி, 


களிருந்தார்கள் 


குமாரத்தியை 


வெங்கி 


33 


- 


இய 


1. குப்ஜவிஷ்ணுவர்த்தனன் 18 ம் ஆண்டான் ! 
2. ஜயசிம்ஹவல்லபன் 

30 
3. இந்திரராஜன் 
4 . இராஜருந்தன விஷ்ணுவர்த்தனனடி 
5. மங்கியுவராஜன் 
6. 2 - வது ஜயமேஹவல்லபன் 13 
7. கோகிவிராஜன் 

6 மீ 
8. ( 3 ) விஷ்ணுவர்த்தனன் 
9. சக்திவர்மன் (விஜியாத்திய பட்டான் ) 16 அல்லது 18 
10. ( 4) விஷ்ணுவர்த்தனன் 30 ஆண்டான் 
11. ( 2 ) விஜயாரேந்தரமிருகராஜன் 40 அல்லது 43 வருஷம் 
12. ( 5 ) காளிவிஷ்ணுவர்த்தனன் 1 

ஆண்டான் 
13. ( 3 ) குணபூஷண விஜியாதிதியன் 40-48 ,, 
14. விக்கிரமாதியயுவராஜன் 
15. சாலுகிய பீமன் 

30 
16. உயுத்தமல்லன் , காரப்பன் ,உயுத்தமல்லன் ஆண்டான் 
17. கொல்லபீகாவிஜியாதிதியன் 6 ஆண்ட 

ண்டான் 
18. விக்கிரமாத்தியன் 

11 
19. அம்மராஜ விஷ்ணுவர்த்தனன் 7 ம் 
20. விஜியாதிதியன் 
21. இராஜமன் 

12 ( வரும். ஆண்டான 
22. அம்மராஜன் 

25 
23. தானாரஜன் வருஷம் ஆண்டபோது பிரபலசண்டைகள் 
24. சக்திரவர்மன் 

12 ஆண்டான் 
25. விமலா திதியன் 

அவர்களில் விமலாதிதியன் சூரியவமிசக்ஷத்திரியனாகிய இராஜராஜேந்திர 
சோழனுடைய தங்கையாகிய சூத்தியை விவாலும் செய்தான் . அவன் குமாரன் 
சந்திர வமிச கூத்திரியனாகிய இராஜராஜனுடைய குமாரத்தி இருமாங்கியை 
1022 ம் விவாஹம் செய்தான் . அவர்களுக்குப் பிறந்த இராஜேந்திரசோழன் 
1064 வதம் வெங்கிநாட்டிற்கு முதற்சோழராஜனானான் . அப்போது வெங்கிநாடு 
சோழ நாட்டிற்கு வடக்கெல்லையாகியது. இராஜேந்திரகுலத்துங்கன் ( 1 ) தன் 

மாரனை சா ஒகிய நாட்டிற்கு பிரதிநிதி யாக்கினாலும் , ஒருவருஷம் கடந்த 
பிறகு இராஜியத்தை தன் சிற்றப்டன் விஜியாதித்தியனிடம் கொடுத்து விட்டு 
தெற்கே வந்து விட்டான் . 

அந்த வியாதித்தியன் களிங்க நாட்டை 15 வருஷகாலம் ஆண்டு இறந்த 


26 


பிறகு குலத்துங்கள் தனது தவிதியகுமாரனாகிய விசாாதனுக்கு பிரதித்தி தாச 
னாக்க , அவன் கி.பி. 1102 வருஷம் வரையில் ஆண்டான் பானல் சாஸ்திரியின் 
சாசனத்தின்படி, சோழர்கள் அந்த நாட்டை கி.பி. 1228 வருடம் விட்டு 
விட நேர்ந்தது . தப்ஜவிஷ்ணுவர்த்தன னுடைய ஐயம் கி.பி. 605 வருஷம் 
ஆரம்பித்தது கி.பி. 610 வருஷம் தன் சகோதிரரை விட்டுப் பிரிந்தான் . 

மங்கியுவராஜன் , அவனுடைய சகோதிரின் கோக்களிராஜனும் பட்டத் 
துக்குச் சண்டைப் போட்டுக் கடையில் மங்கியேபட்டத்தை வதித்தான் . 
பிறகு தாசப்பனுக்கும் விக்கிரமார்க்கன் மகன் அம்மராஜனுக்கும் இராஜ்ஜி 
யத்தைப்பற்றி சண்டை சச்சரவுகளுண்டாக இராஜபீமனுக்கே ஜயம் கிடைத்து 
12 வருவகாலம் ஆண் டான் . வெது அம்மராஜன் கிபி 945 வரும் பட்டத்துக்கு 
வந்த பொது பிரபவராஜகலகங்களுண்டாகி காட படல் 

சுமார் 27 அல்லது 
30 வருஷம் காகனற்று குடிகள் தவித்தார்கள் . அந்த சாலுகியர்களில் இராஜம் 
ஹேந்திரத்திலிருந்த விஷணுவர்த்தனன் நன்ளையபட்டு என்ற தெலுங்கு 
வாணரைக்கொண்டு ஸமஸ்கிருத மஹாபாரதத்தை தெலுங்கில் பாடும்படி செய் 
வித்தான் . எப்படி பிரபலமாக நாநூறு வருங்காலங்களாக வெங்கட் 
டையும் , களிங்க நாட்டின் பெரும்பாகத்தையும் சமாதானத்தோடு ஆண்டு 
வந்த சாலுகியரை ஒரிசா பாட்டு 

சஜபதிகளும் , ஓரங்கல் நாட்டு 

கணபதி 
ராயலுகளும் பிரபலராகவந்து காக்க கி.பி 1223 வருஷம் மங்கலடைந்து மறை 
ந்தது . அந்த சாக்கியர் ஒரு காலத்தில் கலியாணிபுரத்தையும் பிரகான பட் 
டணமாகக்கொண்டு ஆண் வேந்தார்கள் என்றும் , ஆண் குந்தி பேதி , ஸ்மஸ் 
தானம் கிருஷ்ணதேவராயலுடைய மருமகன் (இராமராஜா, அந்த சாலுகிய 
குடும்ப ஸ்தானென்றும் சாசனங்களால் பிரத்தியாகமாறே த (Vide Page 105 
Vol 8 - Indian Antiquity by Mr. Fleet ) --- Vide Pages 1481 to 53-155 , 
156 157 158 The Archaeological Survay of s . I. Vol II by Robert 
SOwell ALS 


சாலுகிய மேற்குப்பிரிவு ராஜர்களுடைய காலத்திலுண் 

டான சாசனங்களின் 


ELS TE 


இ.பி. 


இராஜர்களுடைய சாசனங்கள் இப் 

பெயர்கள் போதிருக்குமிடம் 
அமயாஜன் ஒகா 

தாம்பிர சாசனம் 
சதிய ஸ்ரீரியன்கும் கர்னூல் 

வ 


முதல் GGO 


ஹரிலே 
ஒக்கலேரி 


விக்கிரமார்க்கன் 

மேல் சாசனங்கள் 
690 முதல் 5 விக்கிரமாதித்தியன் பெல்காம் , சோ ராம் , சிலாசாசனம் , தாம்பி 

சம் 
158 கீர்த்திவர்மன் 

தாம்பிச்சாசனம் 
997 ஆபாவமல்லன் தாட குண்டி 

சிலா சாசனம் 
1019 

வயசிம்மன் 
1020to1035 ஜகதேவமல்லன்ன் ளை 
1145 to 1048 சோமேசுவர தேவ காவிட குண்டி , 


ஷ 
கூடி 


மே 


லகாம் 


மை 

மை 
Gong 


1066 

விஷ்ணுவர்த்தனன் தேவன் கிரி 
1068 இரிலோகமல்லன் 

வனவாசி 
1070-1075 புவனேகமல்லன் 
1071-1125 விக்கிரமாதித்தியன் அைாந்தப்பூர் , கோ 15 சாசனங்கள் 

பாடமுதேவன்கரி 

முதலான விடம் 
1020 to 1142 பூலோகமல்லன் மெல்காம் , இந்திரி சிலா சாசனம் 

தேவன் திரி 
ஐகதேவமல்லன் ஹரிஜா 
தையலாஜன் 
திரிலோகமல்லன் வெல்காம் 


Che 


கீழ்பிரிவு சாலுகியருடைய சாசனங்கள் . 
650 1 ஜயசிம்மன் கிருஷ்ணாஜில்லா, நாம சாசனம் 

பெத்தமாத் கிராமம் 
இந்திரபா திரில் 

சாலையில் 
சாலுகிய பீமன் கோதாவரி , மண்ட 


SUD 


அம்ம சாஜன் 1 


சிருஷ்ன ஜில்லா 

கிருஷ்ண 


எருே 


ST 


2 வது 


சிருஷ்குஜில்லா 


இந்த சாசனங்களினால் அந்த சகியாருடைய தாஜிய பரியாவனம் பிரதி 
தியமாகும் . 


28 


நான்காவது அத்தியாயம் . 


004 


காலசூரிய ஜாதியார் . 


5 


சாறுகிய ஜாதியாரின் சந்ததியாகிய கலியா புரியிலாண்ட விஜ்ஜலள் 
அல்லது பின் ஜவன் அல்லது விஜயன் என்னும் அரசன் முதலில் காலசூரிய 
ஜாதியைச் சார்ந்தவனாகவும் அதற்குத் தலைவனாகவும் இருந்து , பிறகு சாலுகிய 
நாராயணன், என்றும் வெங்கதிரு புவனமல்லன் என்று திப்பெயர்களைப் பெற்ற 
தாக டாக்டர் ஆபோர்ட்டரவர்களுக்கு தேவன் ஹன்ளிலும் , செயிரூரிலும் அசுப் 

சொகனங்களினாலும் , பாலபாகவத முதலான சரித்திரங்களினாலும் 
எபேஷ்டமாகிறது . 

From Calukya descended in course of time the well-known Vijjala 
or Bijjala of Kalyana . This Vijjala who belonged to the family of the 
Kilacaryas , tborgh he nsurped the throne of the Chalukyas of Kalysmee 
** We hope farther to have brought to light * * The Chalakras 
through Vijjala the Head of the Kalasuxya dynasty Pages 25-25-44 T.J. 
History by Dr. Oppert. 

அவர்களுடையவம்சாவளி. 


9 


சசன 


3 


புத்தாஹாராஜன் 

7 வசுதேவி -1164 
8 கோமேசுவான் - 1167-1175 

9 சங்கம்மாள் 1176-1180 
4 சோதிலிங்ன் 

11 

ஆஹமல்லன் 1186-1188 
பிமாதி -1128 

12 அங்கன்னன் 1189 
விஜவன் - 1161-1162 

ஆந்தா ஜாதிவகுப்பைச் சார்ந்த காலசூரியலு ஜாதியார் இ -1567 முதல் 
660 ஆம் வரையில் ஆண்ட ஒரு பிரபலமான ஜாதியார்கள் என்று கேஸ்டர் 
பிளீட் ( MT . Fleet ) அவர்களுக்கு அகப்பட்ட சாசனங்களைக் கொண்டு தமத 
கனரிஜாதி சரித்திரம் 10-11 பக்கங்களில் எழுதி இருக்கிறார் . 

அந்த ஜாதியின் ஆதித்தலைவர் புத்தமஹாராஜன் . அவனுக்கு சங்கார், 
கானர் என்ற புத்திரர்கள் பிறந்து , ஒருவன் உடதேசங்களிலும், மற்ருெருவன் 
தென்தேசங்களிலும் ஆண் டார்கள் , அந்த சங்காருக்கு , ஜோதிசிங்கனும் , அவ 
அக்கு பிரமாதியும் பிறந்து 1128 மேற்கு சாலுக்கியருக்கு அடங்கி ஆண்டார் 
கள் . அவனுக்குப் பிறகு அவன் குமாரன் விஜ்ஐலன் 1161 முதல் 1162 ஒரு 
பர் வரையிடும் , பிறகுஸ்ரீவசுதேவியும் , பிறகு சோமேசுவரன் 167 முதல் 


1175 வரையிலும் , பிறகு சங்கம்மாள் 1175 முதல் 118 வரையிலும் , பிறகு 
ஆஹவமல்லன் 1186 முதல் 1188 வரையிலும் , அருந்தரம் சிங்கன்னன் 1189 
வருஷம் வரையிலும் ஆண் வெந்தார்கள் . அவர்கள் ஆண்டுவந்த இடங்கள் பும் , 
அவர்கள் காலத்தில் நடந்த விசேஷங்களையும் விவரமாகக் காட்டும் சாசன 
சரித்திரங்கள் இது வரையிலும் கிட்டவில்லை . டாக்டர் ஆடோர்டுக்கு செய்சூரில் 
இடைத்த 

சாசனங்களினாலும் , சரித்திரங்களினாலும் அந்த காலகா 
சாயலைச்சார்ந்த விஜ்ஜான் சாலுங்கி ஜாதிக்கும் தலைவனென்றும் அவன் 
கலியாணபுரியைக்கட்டி ஆண்டு , லிங்காயத்து மதத்தை ஸ்தாபித்த 
பசுவரை தனது மந்திர பிரதானியாக நியமித்துக்கொண்டும் , அவர் சகோதரி 
பத்மாவதியை விவாஹம் செய்துக்கொண்டதாகவும் , கடைசியில் அந்த பசுவரு 
டைய ஏவுதலினால் விஜ்ஜலன் சொல்லப்பட்டானாம் . அந்த விஜ்ஜவனுடைய 
சந்தத்தான் விஜயநகா கிருஷ்ண தேவராய லுடைய மருமகனாகிய இராமரா 
ஜாவாம் . அவர்களின் வீட்டின் பெயர் பூசப்பாட்டிவராம் . 

டேயில் NI II -தெலுங்கானாவின் பிரதான பட்டணமாகிய ஓரங்கல் 
லில் ஆண்ட ஆந்தி ( துளுவ ) ஆதேவராஜர்கள் பிரதாபருச்திரருக்கு முன் ஒரு 
ங்கள்ளில் ஆண்ட 19 இராஜர்களில் 18 பெயர் 370 காலம் ஆந்திர 
ஆதேவராஜர்கள் ஆண்டார்கள் , என ஓங்கல்லின் ஒரு கோயிலில் கட்டப்ப 
ட்ட சாசனத்தில் கண்டிருப்பதாக ஆரி கிரந்த முதல் வாலியத்தில் கண் 
உருக்கிறது . அவர்களில் திருபுவன மல்லராஜா ஓரங்கல்லை ஸ்தாபித்தான் .. 

கி - பி 1162 பிரதாபருத்திரன் கோயிலைக் கட்டிவைத்தான், அவன் கால 
த்தில் அந்த சமஸ்தானம் , கிழக்கு சமுத்திரகக்சை , ஐதராடாத்தின் தெற்கு 
ஸ்ரீசைலமலை , மேற்கு வேங்கடமலை , வடக்கு கோதாவரி மாகாணமாம் . 

அங்கு ஆண்ட ஆந்திரர்கள் . 


13 


3 


கி.பி. 800.ஸ்ரீசங்கராயன் 25 ம் நரசிம்ம ஹன் 
வீரநாராயணன் 

23 துய்யமஹாராஜன் 
விளிராஜன் 

ஸ்ரீபாண்டியன் 
ஸ்ரீரங்கநாயகன் 

22 வாசுதேவன் 

12 
பீரங்கிஎண்டயன் 15 

ஸ்ரீவீரதி 
சந்திரகோபாலன் 32 
5 சிம்மஹன் 

13 

இராஜவிஜயபஜங்கன் 
கம் வீரன் 

சாலிகாராயணன் 
பக்கள்ளன் 

பிரதிவாதிபயங்கர சாலிகன் 87 
வீரநரசிம்மன் 


15 
14 


2 


குப்ஜயவேலன் 


157 


12 
10 


15 


22 , 


22 


12 


ஊரகண்டி பிரதாபருத்திரன் 58 அல்லது 54 வருஷம் ஆண்டு 1221 க்கு 
முடிந்தது பிறகு மிலேச்சராகிய மகமதியர் வந்து தாக்க ,பிரதாபருத்திரனுடைய 


சேனாதிபதிகளாகிய, ஹக்கன் , புக்கள் , விஜயக்காத்துக்குப் போய் சமஸ்தா 
னத்தை ஸ்தாபித்தார்கள் . ( மேஸ்டர் பிரின்சிப் அவர்கள் எழுதிய வம்சாவளி 
இரந்தம் 278-279 - வது பக்கங்களில் காணலாம். ) 

Table XIII Adeva Rajas of Titlava, Andra or Tolingana Capital 
Warangali or Warancal. 

Ninteum Adeva Rajhas rcigned 370 years supposed to be the cightaan 
princos of Audra ioscant , prior to Pratapa Rudra ( 

SA Res VOL Sacn 
1113 , ) Sasanam from a temple at Warungoll & Trans Lip So A Vol III 
I. Tribuvana Mall Raja of Warangolli Poli Raja his son A. D. 1162 
Pratapa thudra bails a temple . 

East boundry the Sea Shore, Sri Sela m ( South of Hydrabad 
West Venketa country , North Countries Godavery : 


230 Sri Banga . A.B. 25 Yeats ., 

Virauminyan 
Woalas 
Sriranga Nayakan 22 
Peruuge Enden 
Canda Gopala 
Narasimha 

13 

15 
Bucana 
Viranarasjmnha 


| 


simha 

BTears . 

1 
Sri Pandia 
Vasa Dera 
Si Virandi 
Cutia Deva 
Rain visio Bajanga 
Salica Naana 
Pridirodisayarankam Sadiuans7 


2 


1167 Unacondi Pratapa Endra 58 05seudad 1221 The miliales 
( Muba nadans.) followed and Pratapa Budra , whose officers Haaos & 
Baccas raised the vigianagar dynasty ie . ville Pages ars- 279. Gioratalogi 
cal Tables of James Prinsip do. 

மேஸ்டர் ஜே . சி . மார்ஸ்மேன் எழுதிய இந்துதே சரித்திரம் 13 - வது 
பக்கத்தில் ஏறக்குறைய கி . மு . 56 வருஷம் ஆந்திரவசெத்தார் மாத ராஜ்ஜியத் 
தைப்பெற்று 436 வருஷம் ஆண்டார்கள் அவர்களுடைய சமஸ்தானம் தெற்கே 
அவா களுடைய பிரதான பட்டா மாசிய ஒருங்கல் வரையிலும் , வடக்கே புகழ் 
பெற்ற உஜ்ஜினிபட்டணம்வரையிலும் பரவி இருந்ததாக எழுதியிருக்கார். 

About the year 50 I. C. The Audra Dynasty obtained possession 
of the throtic of Magada and flowrieshed till 136 A , D. Their dominion 
extended into the Deccan with Warangal for their capital and Ojjein 
as the great metropolis of their power in the north ( The History of 
India Page 13.by J. L. Marshman .) 


ஐந்தாவது அத்தியாயம் . 


சந்திரவமிச ஆந்திர மாஜர்களில் 

மற்றொருபிரிவாராகிய 
ஓரங்கல் கணபதி ( ஞானபதி ) இராஜர்கள் . 


காத-p 


அவர்களை காகத்திய ஜாதியாமென்று சொல்வது முண்டு . சந்திர வமிர 
ஆந்திரர்களில் மற்ருெரு பிரிவாராகிய இரங்கல்கணபதி இராஜர்களுடைய சரித் 
திரத்தைப் பற்றி மேட்டர் பிரின்சிப் (Prinsep ) டாக்டர் , வாகர் ( Dr. Walter ) 
கனம் டெயிலர் (Tev.W. Irsion) சானல் மெக்கன்சி ( col Mckansie ) 
முதலானவர்கள் பிசயல பிரயத்தனப்பட்டு காசனங்களைத்தேடி எழுதி இருக் 
இனும் , திருப்திகாவான சரித்திரம் இன்னமும் அகப்படவில்லை. ஆயினும் அந்த 
சமஸ்தானத்தை ஸ்தாபித்த வாசன் கோதாவரி தரத்தில் நந்தாவளம் என்னும் 
பெயரால் இராஜதானியை ஸ்தாபித்தும் , சோழர்களை ஜயித்தும் , இலங்கை 
மன்னதுடைய குமாரத்தியை விவாரம் செய்துக்கொண்டதில் , பிறந்த 
குமாரன் புத்திசுவாதி மற்றவனாக இருந்ததைக் கருதியும் , அவனுடைய 
இரண்ேெபான்மாக்கள் இராஜ்ஜியத்தை ஆண்டு வந்ததாகவும் , அவர்களுக்குப் 
பின் ஆண்ட பத்து (10) ஓசாஜர்களுடையப் பெயர்கள் திருப்தி கரமாக 
தெரியவராவிட்டாலும், அவர்களுடைய ஆண் சந்ததியாகிய புரோளராஜன் 
பட்டத்துக்கு வந்ததாகவும் , டாக்டர் வாகர் சாஸ்திரியாருக்கு விற்கப்பட்ட சாசன 
சங்கதியினால் தெரியவருகிறது . 

அந்த கணபதிராஜர்களுடைய வம்சாவளி. 


1 . கரியவன் மல்லன 
2. புரேராளஜன் ( அவன் மனைவி முப்பம்மதேவி ) 
3. பிரதர் பருத்திரன் 
4 . கணபதிதேவராஜன் 

அவன் விதந்து 
ருகிரம்மசாருகி. பி . 12571595 38 உருஷங்கள் ஆண்டார் 
. டி குமாரத்தி 
1 . பாகாபருத்திரன் 2 - வது கி.பி. 1297-1325 
8 . கிருஷ்ணன் 

விகாயகன் அல்லது நாகதேவன் 


32 


அந்தத் திருபுவனமல்லன் அனுமகொண்டாவில் அகப்பட்ட சாசனத்தின் 
படி ( VideMr.Fleets) புசோளிஇராஜனுடைய தந்தை என்று மாத்திரம் தெரிய 
வருகிறதே யன்றி மற்ற சங்கதிகள் தெரியவரவில்லை . 

2. புரோளிராஜனும் அவனுக்கு முன்னிருந்த 8 பெயர்களும் அனும் 
கொண்டாவிலிருந்து காசு செய்தாலும், அது வசதியாக இராமையால் , புரோளி 
ராஜன் ஓரங்கள் அதாவது ஒரே கல்லில் 12,546 கஜ மண் மதில் சுற்றளவுள்ள 
பலமான கோட்டையையும் , அதைச்சுற்றி அழகான பட்டணத்தையும் கட்டு 
வித்து ஆண்டான் . அவனுடைய பிதா இறந்தபோது புரோளிராஜன் பாலிய 
னாக இருந்தும் தக்கக் கல்வியறிவைப் பெற்றும் ஒரிசாகஜபதி மன்னனோடு 
சண்டை செய்து ஜயித்ததாகவும் , சாதிய வமிசஸ்தனாகிய தைலப்பதேவ 
னையும் , மைசூரை சாந்தா அரசர்களையும் ஜயித்ததாகவும் , தற்செயலாக தன் 
குமானால் கொல்லப்பட்டான் 

என்றும் அனும கொண்ட சாசனத்தினால் 
தெரிய வருகிறது . 

3. ( 1 ) பிரதாபருத்திரன் 1162 எருஷம் பட்டத்துக்கு வந்து பீமராஜனை 
வும் , சோழர்களையும் ஜயித்து பராக்கிரமசாலியானான் . 

4. கணபதிதேவன் 1190 முதல் 1258 வருஷம் வரையில் ஆண்டான் 
ருத்திரம் மகாரு அவனுடைய மனைவி, அவர்களுக்குப் பிறந்த ஞானம்பாள் 
என்னும் குமாரத்தியை அப்போது தாரணிகோட்டைக்கரசனாகிய கோட்ட 
பேட்டராஜனுக்கு விவாஹம் செய்துக்கொடுத்தார்கள் . அந்த கோட்டபெட்ட 
ஜயினம் தஸ்தனாக இருந்தும் , இராஜரீகய 

விஷயத்தைக்கருதி 
பெண்ணைக் கொடுத்தார்கள் போலும் , அப்படி விவாஹமானவர்களுக்கு புகழ் 
பெற்ற ( 2 ) பிரதாபருத்திரன் பிறந்தான் . 

5. ருத்திரப்மகாரு , காலை பதிதேவனுக்கு ஆண் சந்ததி இல்லாமையால் , அவன் 
மனைவிருத்திரம்மாள் 1290 வருவம் பட்டத்துக்கு வந்து சுமார் 1323 வருஷம் 
வரையில் 40 உருவகாலங்களாக அதிக தருமராஜிய பரிபாலனம் பண் வினதை 
மார்கபோலோ ( Marco Polo ) என்ற யாத்திராகன் நேரில் பார்த்து புகழ்ந்து 
எழுதியிருக்கிறான் . அப்போது மாதாவீரதீரனான கங்கைய்ய செட்டி ருத்திரம் 
மாளுடைய புகழ்பெற்ற தளர்த்தனாக இருந்தான் . 

6. 2 -வது பிரதாபருத்திரன் ருத்திரம்மாளுடைய போனானபடியால் தன் 
பாட்டன் பாட்டியின் பிரபுத்துவத்தை வகித்தான் . அவன் தந்தை ஜயினமதஸ் 
தனாக இருந்தாலும் , பிரதாபருத்திரன் தன் தாய் வர்க்கத்தாருடைய இந்து 
மதத்தை அடித்து அதிக பிரபலனாகி ஸமஸ்தானத்தை கன்னியாகுமரி 
வமையில் பாவச் செய்தான் . அவன் புகழ் எங்கும் பரவியது . அந்தக்காலத்தில் 
ஐயோதியாவிலாண்ட பாயின் சேனைசன் படை எடுத்து வந்து , ஓரங்கல்லுக்கு 
அடுத்த தேவகிரிகோட்டையையும் தாக்க , ஏராளமான பொருள்களை வாரிக் 
கொன்ேெபான தன்றியில், கி . பி . 1306 வருஷம் அலாவுதீன், மாலிக்கபூர் 
என்னும் சேனைத்த வேலைனை அனுப்பி தேவகிரியைத் தாக்கச் செய்தும் , சுப்பம் 


ராஜன் 


00 


கட்டாதிருந்த ( பிரதாபருத்திரனை ) சிறைப்பிடித்து டில்லிக்குக் கொண்டு 
போனான் . பிறகு மன்மதியர் 1309 உருவம் ஒருங்கல்லின் மேல் படையை 
அனுப்பிப் பிடித்து டில்லிக்கு அடங்கி ஆளச்செய்தார்கள் . 1310 வருஷம் 
மகமதியர் மறுபடியும் மலிக்கபூரை அனுப்பி கொள்ளை பிடச்செய்தார்கள் 
1326 வருஷம் பிரதாபருத்திரன் தேவகிரி அரசனோடு சமாதானமாகி தக்க . 
சேனைகளைச் சேர்த்துவைத்துக்கொண்டு, தான் டில்லி மகமதியருக்குக் கட்டும் 
கப்பத்தை நிறுத்திவிட , 1321 ம் டில்லி மகமதியர் மஹா கோயங்கொண்டு 
மறுபடியும் ஓரங்கல்லுக்கு ஒரு சேனையை அனுப்பு , மகமதியர் சேனைகள் 
கொடிய வியாதிகளால் தாக்கப்பட்டு டில்லிக்குத் திரும்பினாலும் , 1323 வயம் 
மகமதியர் மறுபடியும் பலமான சேனையை அனுப்பி ஓரங்கல் வைப் பிடித்தும் , 
பிரதாப ருத்திரனை டில்லிக்கு கொண்டுபோய் விட்டார்கள் . 

7. அந்த பிரதாப ருத்திரனுடைய குமாரனாயெ வீரபத்திரனென்னும் 
கிருஷ்ணன் , 1425 ரும் பட்டத்துக்குவந்து , 1344 வரும் அடுத்திருந்த இந்து 
ராஜர்களை சமாதானப்படுத்தி பெருஞ் சேனையைத் திரட்டி மகமதியரை துரத்தி 
அடித்தாலும் ; 1358 வருஷம் மகமதுஷா பாமினி படை எடுத்துப்போய் 
கொள்ளையடித்து உயுத்தச் செலவை வாங்கிக்கொண்டு திரும்பினான் . 

8. அந்த கிருஷ்ணனுக்குப் பிறகு அவன் குமாரன் வினயக்தேவன் 
அல்லது நாகதேவன் பட்டத்துக்கு வந்து கொஞ்சகாலம் ஆண்டாலும் , சிலசாச 
னங்களில் , அவன் குமாரன் கிருஷ்ண நாயன் ஆண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக் 
கிறது . 1371 அம் மறுபடியும் மகமது பாமினி வமிசத்தாருக்கும் , ஓரங்கல்லா 
ரூக்கும் சண்டையுண்டாக , பெலலம் பட்டணம் பிடிப்பட்ட தன்றியில் , நாக 
தேவனும் கொல்லப்பட்டபடியால் இந்துக்கள் மகமதியரைச் சின்னா பின்னமாக 
அடிக்க , மூன்றில் ஒரு பாகச்சேனை மாத்திரம் தான் குல்பர்காவுக்குப் போக 
சேர்ந்தது . அந்தக்காலத்தில் இந்து மன்னருக்கு சிநேகிதரான டில்லிமகமதியர் 
இந்தராஜருக்கு உதவிசெய்யாமல் விட்டது சதிமோசமே . 142 ரும் மறுபடி 
யும் மகமதியர் ஓரங்கல்லின் மேல் படை எடுத்து வந்து பிடித்தாலும் , ஒரிசா 
கஜபதி மன்னர்களும் , மற்ற இந்த மன்னர்களும் தேசாபிமானமும் ஜாதியபி 
மானமுமற்று ஒருவரொருவரைத் தாக்கிச்சண்டைசச்சரவுகள் செய்துகா ஓம் 
கல்லின் மகிமை மங்கலடையச் சம்பவித்தது . 


ஓரங்கல் 


கணபதிராயர்களுடைய காலத்திலுண்டான 
சாசனங்கள் , இப்போது இருக்கும் இடம் , காலம் 

முதலான துகளைக்காட்டும் ஜாபதா. 
இராஜாகளுடைய 

சாசனங்கள் இருப்பிடம் 
8.1175 கணபதிம்ன கே தாவாதாகிரகணம் 

சிலா சாசனம் 
மருமான 
1179 காகதிய பிரதாபருக்குனு குடைய 

3. சாசனம் 
இமன் 
1201 கணபதி தேவர் மச்சி பெஜ்வாடா, சொபர் ஓ 


சை 


83 


ஷை 
வை 


Gas 


1248 கணபதிதேவன் 

இராஜமந்திரம் 
1249 முதல் ருதிரதேவன் காஜா, இருஷ்ண, துக்கி , 

Guru 
1254 

லை 

பட்டி பெலுமன் 
இலிமல் 

5 சாசனம் 
1255 பிரதாடருதிரன் துர்க்கி - ருஷன் 

வடி 
1258 கணபதிதேவன் 

கை 
1264 ருதிரம் மாள் 

காய்பொடி இருணை 
1268 ருதிரமறாதேவன் 

குடி மெட்டல- கிருஷ்ணா 
சாயின் ஞனம நாயு பெத்தவர்ம 

சை 
தென கர்த்தர் 
1268 சூதிரதேவன் 
ஷே கணபதிதேவன் 
1270 குதிரம்ட்தேவி 
1978 கதிரதேவன் கோதாவரி தாகூராம் 
1279 

கர்னூல் 
1292 குமாரரு திரதேவன் 8 

வத்தளைளயல்வி 
1293 பிரதாடருமன் 

மச்சர்வா -கிருஷ்ணா 
2295 ஆதிரமதேவன் குடிமெட்டலாஷ 
1247-99 பிரதாபருதிரன் தர்க்கி , தாடாய் , ஸ்ரீகா 

குளம் 
13041 

சிந்தமல்லி கிருஷ்ண 
1805 

கை 
1306 

ஸ்ரீகாகுளம் 
1807 

கர்னூல் , பில்கலகரும் 
1810 

கெல்லூ கொசிரல் கேப்ட 
1311 

காவால் தாம்கபடல் 
1812 

தாடியம் 
1813 

நெல்லூர்- தார்சி 
2817 

காரம்பாடி , கிஷ்ன 
1818 

கோலாகருஞ்சுரை 
1319 

தாரிவில், 

n 
காகதிய கணபதி ( ன் பெத்தசெருகூரு 
காஷிய பிரதாபருதி கோதாவரி , பாலிவேறு 

கிருஷ்ணகுடி மெட்டலா 
நந்திவெலூரு, செப்ரோலு 
என்ற விடங்களில் 


ம 
வேல 


31 


13 


33 


வ 


கனம் மவுண்டு ஸ்வோர்டு எலியன் ஸ்டன், இந்து தேச சரித்திரம் 243 - வது 
பக்கத்தில் ஒரிசா கொண்ட விடு ஜாதியாரைப்பற்றி எழுதுகையில், தரிசா 
நாட்டு சரித்திரமு மற்ற தக்ஷண நாட்டினரைப்போல மஹாபாரதத்தில் 
கண்ட அரசர்களுடைய சந்ததிகளைப்பற்றியே ஆரம்பிக்கிற அடி என்று எழுதி 
இருக்கிறார் . ( The history of Orissa likeall others in the netoxn , begins 
with princes connected with the Mahabarata & ePage 243. The 
History of India by M. S. Elphinston - Edited by Mr. E. B. Cowell. 


ஆருவது அத்தியாயும் . 


ஒரிசாகொண்டவிடு கஜபதிராஜர்கள் . 


ஆண்டார்கள் 


சந்திரவமிச ஆந்திரர்களில் ஒரு பிரிவாராகிய கஜபதிராஜர்கள் கொண்ட 
விபெட்டணத்தை கெடிஸ்தானமாகக் கொண்டு 

அந்த 
கொண்டவில் , கிருஷ்ணா ஜில்லாவில் கிருஷ்ணாதிக்குத் தெற்கே குண்கே 
க்கு இமைல் தூரத்தில் இருக்கும் அரனனமலைக்கோட்டை , கேமதியர்களால் 
ஓரக்கள் கணபதிராஜியம் மங்கலடைந்தபோது , கிழக்குகரையோரமாக இரு 

சில பெட்டிகள் கிளம்பி அதைப் பிடித்து கி - பி -1328 முதல் 1427 வலாயி 
வாண்டுவரச்சே , அவர்களையும் மகம்தியர்கள் தாக்கினார்கள் - பிறகு அதன் 
பிரதான பாத்தியஸ்தார்களான கஜபதிராஜர்கள் பட்டத்தை அடைந்தார் 
கள் . அவர்களில் விசுவம்பாதேவன் மறுபடியும் அந்த மைஸ்தானத்தை ஸ்தா 
பித்து , புட்ட கோட்டையைக் கட்டுவித்தான் . அவனுக்கு கணபதிதேவன் , 
பாலபாஷ்காதேவன் , ஹரிஹாதேவன் , விசுவாம்பரதேவன் என்னும் 
நான்கு குமாரர்கள் பிறந்திருந்தார்கள் ( இ - பி 1145 ) ஒரு பெரிய கிராமத்தை 
தானம் செய்து , பிறகு தனது அரசாஷியை காகத்தி படுத்திரதேவனுக்குத் தத் 
தம் செய்து விட்டான் , 

ஆசியாடிக் குரீசெர்ஸ் திரந்தம் 15 ம் லாவியம் 250 பக்கத்தில் , ஒரிசாசஜப்தி 
ராஜனாகிய அனங்கபீமதேவன் தனது அரசாக்ஷியின் 12 ம் வருவத்தில் 
பூரியை தரிசித்து , தான் ஸ்ரீகாகுளம் முதல் இராஜமஹேந்திரம் வரையில் 
ஐயிந்த ஜப்பலன்களைப் பற்றி பிரபலமாக்கி , தனது ஜயபவனாக ஐகந்நாத 
சுவாமிக்கு கோயிலைக் கட்டிவைத்ததாகவும் , அப்படி கட்டியது கி . பி . 1171 
வருஷம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது 


36 


சஜபதிராஜர்கள் அதிகபிரபலராக 103 ம் ஆண்டார்கள் . அப்போது 
இருஷ்ணாசதிக் கரையிலிருக்கும் அமராவதிக் கடுத்த தாரணிகோட்டை 
தோண்டி அல்லி ரெட்டி வசத்திலிருந்தது. அந்த ரெட்டியின் குடும்பத்தைச் 
சார்ந்த பாளைய வேமரெட்டி நாளாலட்டத்தில் வீரதீரனாகி தாரணி கோட்டைக் 
கருகில் காகித்திய பிரதாபருத்திரனுடைய சேனாவீரனைத் தாக்கியும் , கொண்ட 
விடுக்கு வந்த புட்டகோட்டையைப் புதுப்பித்தும் கி . பி . 1320-1331 ம் 
வரையில் ஆண்டு வந்ததாக சில சாசனங்களினால் தெரிய வருகிறது . 

கி . பி . 1420 வருஷம் அலங்காரக ஜபதி , இராஜ வெங்கட ரெட்டியை 
ஓவித்து கி . பி . 1421 வருஷம் வரையில் ஆண்டுவா ; ஆண குந்தி விஜயநகர 
ஸமஸ்தானத்தைச் சார்ந்த பிரதாய தேவனும் , ஹரிஹாதேவனும் படை எடுத்து 
வந்து பிடித்து , அவர்கள் கி.பி. 1431-1454 வருஷம் முறையே முதல்வர் எழு 
வருஷங்களும் , பிந்தியவர் பதினைந்து வருஷங்களும் ஆண்டார்கள் . 

பிறகு மறுபடியும் பழய கஜபதியாஜர்களுடைய பழய வார்சாகிய கபிலேசு 
வர சஜபதி கி . பி . 1454 வருஷம் சிங்காசனத்தைப் பெற்று கி . பி . 1461 -வரு 
ஷம் 21 வருவங்கள் ஆண்டான் 


அந்தகபிலேசுவாகஜபதியின் வம்சாவளி. 


குடிகளின் 


கபிலேசுவா கஜபதிராஜன் கி.பி. 1454-1461-27 வருஷம் . 
பரீவிரபிரதாப் புருஷோத்த மகஜபதி ராசன் கி . பி . 1461-1496 
35 வருஷம் ஆண்டு ச -1411 கீள கவருஷம் கொண்டவிடு 

வரியைநீக்கினான் . 
பிரதாபருத்திரகஜபதி கி . பி . 1496-1497 ஒருவருஷம் . 
விரபத்திரகஜபதி கி . பி . 1497-1515-18 வருஷம் ஆண்டான் . 

அந்த வீரபத்திரகஜ்பதியைவி ஜயநகர கிருஷ்ணதேவராயலு பி .1515 
வருஷம் உதயகிரி வழியாக போய் ஜமித்து அந்த கஜபதியின் குமாரத்தியை 
விவாஹம் செய்துக்கொண்டதன்றியில் , சாலவதிம்மாசின் அண்ணன் குமார் 

யெ நடிண்டிலகோபமந்திரியை கொண்ட விடுக்குத் தலைவனாக்கியும் ஒரு 
கோயிலைக் கட்டிவைத்தான் . அந்தக்கட்டிடத்தில் பதிக்கப்படிருக்கும் சாசன 
தில் ச -1443 ( 8. பி . 1521 வருஷம் ) மேல்கண்ட சங்கதிகள் பதிப்பிக்கப் 
பட்டிருக்கின்றன . 

பிறகு அச்சுத தேவார்யலு படை எடுத்துப் போனதைப் பற்றி பிரஸ்தா 
பித்திருக்கிற தன் றியில், இராமய்ய பாஷ்கருடு என்னும் மந்திரியும் கொண்டு 
விவிேலிருந்து. 72 செட்டித்தலைவர்களைக் கொல்லவைத்து , கோட்டையைப் 


படித்தான் , பிறகு விஜயாகா சதாசிவராய் காலத்தில் கந்தனாவிலி இராம் 
ராஜனுடைய போனும் , மூர்த்திராஜனுடைய குமாரனாகிய விட்டலதேவ 
னுடைய சுவா தீனத்தால் கொண்ட விடு கோட்டை இருந்தது . மேலும் விஜய 
நகா திருமவேதேவராயம் பெரியசேனையைத் திரட்டி மகமதியரை யொட்டி 
தனது குமாரன் இரங்கரா ஜயதேவனை கொண்டவிடுக்கு அரசனாக்கினான் . 
அகந்தாம் இருமலை தேவமாய் 1574 வருஷத்திலும், ஸ்ரீரங்க தேவராய இது 
காலத்தில் போலதண்டா இபிராம் முதல் சாயபு தராமராவ் என்னும் 
மஹாராஷ்டிர பிரரமண்னன் மூலியமாகப் படையை அனுப்ப வரந்தராயன் 
பாலநாடு சர்னூல், நெல்லூர்க்கடுத்த நாடுகளைப் பிடித்துக் கொன்டு கடைசியில் 
கொண்ட விடுவையும் தாக்கிப் பிடித்தான் . அத்தோடு கொண்டுவிடுவின் மகி 
மை மங்கலடைந்தது . 

வொன பத்தியங்கள் என்னும் வேதாக்க தெலுங்கு பத்தியங்களைப்பாடிய 
வேமனர் அந்த கொண்ட வீடு காட்டில் பிறந்து அக்கவிகளேப்பா டஞர் . 


ஏழாவது அத்தியாயம் . 


விஜய நகா ஸமஸ்தான 
நரபதி ஆந்திரராயர்கள் 


சந்திரவமிச ஆத்தார்களில் மற்றொரு சந்ததியாரா இய விஜயநகர ஸ்மஸ் 
தானம் நரபதிகளும் சந்தாவமிசாஷத்திரியராகிய பாண்டவருடைய கோான 
சந்ததிகளென்று புராண இதிகாசங்களினாலும் , பாரிஜாதா பஹானம் , மநுசரித் 
தியம் , கிருஷ்ண ராஜ விஜயமு , பாண்டுரங்க விஜயமு , பிரஷட பிரயத்தகவி 
சரித்திரம் , பாலபாகவதம் , ரேசா பூபாலியம் , காபதி விஜயம் , வசு சரித்திரம் , 
முதலான சுவிசத்தனங்களுடைய இரத்தங்களின் ஜம், ஜேம்ஸ் பிரின்சிபு 
(James Prinsep ) கர்னல் மெக்கன்சி ( col Mackantie C. S. Surveyor 
General of India ) இராபர்டு சுவேல் ( Robert Sewell . M. C.S.) முதலான 
வர்கள் எழுதிப் பதிப்பித்த சிலா செப்பேடு சாசன சரித்திரங்களினாலும் ஸ்தா 
பிக்கப்பட்டிருக்கின்றது . அந்த 

ஸ்தாபிக்க உடநாடுகளில் 
மேஸ்டர் பிரின்சிப்பவர்களுக்கு மகப்பட்ட சாசனத்தின் நகலை இதனடியில் 
பதிப்பிக்கின்றனம் . 


உண்மையை 


38 


Table - X i V i - Rajas of Vijianagar. 


From history , inscriptions, and family genealogy (See A , 
Res Vol Xx ) The later authority , in the usual maner , deduce a 
direct line fran Pandu of the lunar dynasty , imperfectly following 
the Puranie lists to Chandrabiga , the last of the Magadha rajas to 
whom succeeds 


A. D. 

Mara 
Nanda 
Bhatanand 

Nandali, who has two song Seshunandi and Yesananili , 
whose fourteen sous ruling over Bylendish , are disposed by two 
invaders Amitra and Durruitra , and seven fled to Andharadesa or 
Telungaa , where A. D. 
1034. Nanda Maharaja erected 

a kingdom and founded 
Nandoper and Warangal. 

1076. Chalika Raja . 
118. Vejia rajn founder of Vijianngar , 
1158. Vimal Rao . 
1182. Narasimha Deve . 
1249. Raina Deta . 
1374. Bhoja Raya died without issue 
1834 Bukka, Son of a neighbouring Raja raised to the throne of 

the Dakhan by Vidyaranya his Guru 
1367. Harihara Rao 
1301 DV3 RaO 
1414. Vijia Rao 
1424. Pandara Deva Rao deposed by Sri Rang Raja of Kalian 

Drug 
1450. Ramachandra Row Son of Sri Ranga 
1473. Narasimha Rao 
1490. Vira Narasimha Raja 

Achutha Row 
1524. Kristna Deva ; extended his sway to Gugerat & 

Rama Raja killed in invasion of Nizam Shab 


And Imudul Mulk 

Rama Rao , recovered a portion of 
1565. Sri Ranga Raja 

theterritory 
Tirumala Raja 

1693. Haridoss 
Viravengatapaty 

1704. Clirecka Doss his brother . 
Sre Ranga II 

1721. Chinma Doss Gopal Rao 
Rama Drea. Row 

Son of Chinnu Doss 
Verakétapaty 

1741. Venkata Paty Rao 
Tirumalu Row 

Tirumala Rao Sultan khan took 
Rama Deva Row 

the country in the name of Tipu; 
Sri Ranga Row 

and with Vira Venketapathy 
Venkatapaty ; invaded by the Rama Raja the dynasty becs 
Moghuls and fled to Chundrageri me extinc4 . D. 1129 

See Page 281. Volul Tissays on Indian Antiquities by James 
Prinsep and Useful Tables by Edward Thomas , MA 

இந்த சாசனத்தின் கருத்து . 


விஜய நகர இராஜர்கள் . 


சரித்திரத்தினதும், செப்பேடு முதலான சாசனங்களினாலும் , ( ஆசியாடி 
க்கு சோதல் கிரந்தம் சரித்திர புத்தகத்தில் கண்ட குடும்பவம்சாவளியின் 
ஆம் ( விஜயநகர சாயர்கள் ) சந்திர வமிசத்தைச்சார்ந்த பாண்மேவதாரா 23 
அடைய நேரான சந்ததிகள் , 
பரான ரீதயாகப் பரிவிக்கையில் அவர்கள் 

மல் தராஜாதிபாதியாகிய 
சந்திரபீஜராஜனுக்குப் பிறகு செங்கோல் செலுத்தியவர்கள் - அவர்களில் , 

மாருதி ராஜன் , 


கந்திலி அவனுக்கு சேவா , சுசாந்தி என்ற இரண் குமாரர்கள் 
இருக்கார்கள் . அவர்கள் பைலாண் டேஸ் நாட்டிலாண் வெச்சே அமிர்தன் , 
மிதன் என்ற இரண்டு மன்னர்கள் படை எடுத்து வந்துதாக்க , அப்போது எழு 
ஆந்தியர்கள் தெலுங்கானம் என்னும் ஆந்திர தேசத்திற்வந்து ஆண்டார்கள் 
அவாகளில் . 


1034 வாலம் கந்தமஹாராஜன்- அங்கு சந்தாபுரத்தையும் , ஓரங்கல் மைஸ்தானத் 

தையும் ஸ்தாபித்தான் 


1076- சாவிகராஜன் 
1118-- விஜயராஜன் , விஜயக்கரத்தை ஸ்தாபித்தான் 
1158 --விமலராயலு 
1182-- சிம்மதேவராயலு 
1249- இராமதேவராய ஓ 
1274- பூபாாய ஓ சந்ததியற்றவன் 
133. புக்கராய ஐ பயன்பாட்டாசருடைய குமாரன் . அவன் குரு 

விதியராணியரால் தனை நாட்டிற்கு அரசனாம் யோக்கப்பட்டான் 
1867-- ஹரிஹாராய ஓம் 
1891-- தேவராயலு 
1414 ---விஜயராயது 
1424 புண்டாதேவராய ஓ, கலியாண துாகத்திலிருந்த ஸ்ரீரங்கராயலால் 

நீக்கப்பட்டான் 
1450 - ஸ்ரீசாமசந்திரராயலு ஸ்ரீரங்கருடைய குமாரன் 
1473- நரசிம்ம தேவராயலு 
1490 - வீரநரசிம்மராயலு 

அச்சு ததேவாரயது 
1524 , கிழிஷ்கதேவராயலு குஜராது வரையில் சம்ஸ் தானத்தை பாவச் 

செய்தான் 

இராமராஜா நைஜாம்ஷா இமிட்லுேம் ராவல் கொல்லப்பட்டான் 1595 
ஸ்ரீசங்கராஜா திருமலராஜா, வீரவேங்கடபதி - ஸ்ரீரங்கன் 2- வது இராமதேவ 
ராயலு , வெங்கடபதிராயலு, திருமலராயலு , இராமதேவராயன் , 
ராய - தெங்கடபதி அவர்காலத்தில் மோசுலர் படைத்துவா சத்தரிக்கேனோர் 

சமமராயலு , இழந்த சமஸ்தானத்தல் பாது யைப் பெற்று ஆண்டார் . 
1693 - தாரிதாசன் 
1704 - சிக்க தாசன் 
1721 --சின்னதாசன் 
1734 -- ராமராய இரு 
1741 -- வெங்கடபதி 
1756- திருமலைராய - அவன் காபுத்தில் தான் சுல்தான் கான் திப்புவின் பெய 
சால் தேசத்தைப் பிடிக்க 1829.ரும் வீரவெங்கடபதி ராமராயலுகாலத்தில் 
சமஸதானமழிந்தது . 

ஜேமஸ் பிரின்சிப்பவர்களுடைய இந்தில் புராதன சரித்திரம் எட்வார்டு 
தாமஸவர்களுடைய வமிசாவளி புத்தகம் 281 - பக்கம் பார்க்கவும் . 


41 


விஜயநகரத்திலாண்ட ஆந்திர நாபதிகள் சிங்காசனம் 
ஏறிய காலத்தைப்பற்றி, 1630 ளும் சர்வேஜனால் கர்னல் 
மெக்கன் ஜிக்கு அகப்பட்ட சாசனத்தின்படி விவரம் 


14 ) 


சாலி 

கிறுஸ்து ஆண்ட 
விஜயங்கா அரசர்களுடைய பெயர்கள் வாகன் சகாய காலம் 

சகாப்தம் தம் வருக 
நரபதி ராமதேவ சாயலு 

தெரியவில்லை 
2 ஹரிஹா மாயது - தாது வரும் வைகாசி -2 ம் 

11253 1336 
3 புக்கதேவராயலு 

1272 1350 2918 
4 ஹரி ஹாடராயலு ( 2 - வது ) 

1301 1379122 
5. விஜயபுக்கராயலு ( 2 வது ) 

1323 1401 17 . 
6 வல்ல புக்க அல்லது தேவராயலு 

1340 1418 16 
7 குண்டதேவராயலு 

1356 1434 20 ... 
8 இராஜசேகர ராயலு 

1876 1454 

9 
9. விஜயராய் 

11376 

101 
10 பிரவுட பிரதாபராயலு 

1378 1456 121 
11 வீர ராயலு 

1399 1477 4 
13 மல்லிகார்ஜுன ராயலு 

1403 1481 
13 இராமசந்திர ராயலு 

1409 1487 1 
14 விருபாக்ஷ ராயலு 

1488 

2 
15 திம்மராய ஓ - காலம் தெரிய வில்லை 
16 ஈசுவர ராய் - 

ஷை 
17 காசிம்மதேவராயலும் 

11412 

5 
வீர நரசிம்மராயலு 

1426 
19. கிருஷ்ணதேவராயலு இரக்தாக்ஷி வர 1480 1509 21 

வைகாசிறி சுக்லபக்ஷம் 
20 அச்சுதவேராயலு விக்கிருதி வருஷம் 

1463 1530 
21 சாலுகதிம்ம ராய்லு , சோபகிருது ஜேஷ்ட 1464 

1542 
( லை அச்சுதர் குமாரன் வெங்கடா திரி 

மைனராக இருந்ததினால் ) 
22 சதாசிவராயலு 5 கலகம் . இராமராஜன் 1486 

1564 
23 திருமலைராயலு - பிரமோதூத ( பெனு 1451 1569 

கொண்டாவில் 
24 ஸ்ரீரங்கராயலு- ஆங்கிரச வைகாசி 10 தேதி 1494 

1572 [ 14 . 
25 வெங்கடபதிராசலு பரிதாயிரு மாசம் 1011507 1585 1231815 
சிக்க தேவராயலு 

1535 161 
27 இராமதேவராய லு 

1552 1030 
28 ஸ்ரீரங்க தேவராயன் 

1659 


6 


42 


2 


பிறகு அகப்பட்ட மற்றோர் சாசனத்தின்படி 

கிறுஸ்து சகாப்தம் . 

1665 1678 
| ஸ்ரீரங்க தேவராயலு 
2 வெங்கடபதிராயலு 

1678 

1680 

1692 
3 ஸ்ரீரங்கராயலும் 
வெங்கடராயலு 

1706 
5 பரீரங்க தேவராயலு 

1716 
6 மஹாதேவராயலு 

1724 
ஸ்ரீரங்கராயலு 

1729 
8. வெங்கடபதியாமலும் 

1732 
9 இராம ராயலு 

1789 
10 வெங்கடபதி ராயலு 

1744 
தை 

1791 
எடி 

1793 
12 திருமலைராயலு 

1801 1824 
13 வீர வெங்கடபதி ராய்லு 

1831 
14. திருமலை தேவராயலு 

1866 
15 வெங்கட்ராம் பாயலு 

1870 
16 நரசிம்மதேவ ராயலு 

1871 
இப்போதிருப்பவர் ஸ்ரீரங்கதேவராயலு 

ரான் 
சாஹிபு பின் சன் தாரர் 


(மேஸ்டர் ஜேம்ஸ் பிரின்சிப்புக்கு அகப்பட்ட சாசனங்களின் படி ) 
விஜயநகா நரபதிகளின் வம்சாவளி , 


1 மாருதிமஹாராஜன் ( மகதநாட்டிலாண்டவன் ) 
2 நந்தமஹாராஜன் - அர்ஜனுைக்கு 83 ம் சந்ததி 
3 பூதநந்தன் 
4 தந் தவிராஜன் ( மகத நாட்டு அரசன் ) 
5 யாசாந்திராஜன் 
6 பூதகத்தி -14 குமாரர்கள் ( பயிலாநந்தமரசர்கள் ) 
7 கந்தமஹாராஜன் ( கி.பி -1034 ரும் ) நந்தபுரம் ஓரங்கல் 

லுக்கு அரசன் 
8. 9 ம் சந்ததி சாலுக்கியன் (கி.பி - 1076 
9. விஜ்ஜலன் அல்லது 2 வது விஜயன் கி - பி -1118 ம்- , 

( ஆண்குந்தி விஜயநகரம் ஸ்தாபித்தவன் ) 
10 விமலசாயலு விட்டலராயலு ( சி - பி -1158 வரம்) 


43 


11 நாசிம்மதேவராயலு ( 1182 ( வ ) 
12 இராமதேவராயலு ( 1249 ( ஹ ) 
13 பூபராயலு - ( கி - பி -1274 ) புக்கன் , ஹாஹான் மந்திரி 

பிரதானிகள் 
14 புக்கராயலு ( துளுவநாட்டிற்க்குக் கொண்டுபோய் வளர்க் 

தவன் ) 
15 திம்மராயலு அல்லது இராமசந்திரராயலு 1450 
16 நரசிம்மராயலு 
17 ஈசுவரராயலு-1473 
18 பிரவுடதேவராயலு 
19 வீரநரசிம்மராயலு 1490 
20 அச்சுதரரியலு 
21 கிருஷ்ணதேவராயலு 1524 

22 ஸ்ரீரங்கராயலு 1565 
மற்ற பெயர்களை மேஸ்டர் பிரின்சிப் நாமாவளி XIV பார்க்க 


(மேஸ்டர் இராபர்செவேல் அவர்களுக்கு முதலில் கிடைத்தசாசன 

த்தின்படி ) 
விஜயநகாஸமஸ்தானத்தின் வம்சாவளி., 

இரண்டாம்சந்ததி 


1 புக்கராயலு மங்கம்மாள் மனைவி 
2 சங்கமகாராஜன் -மல்லாம்பிகா - சாரதா மனைவிகள் 
3 ஹரிஹான் - கி - பி - 1336-1850 
4 கம்பஹீபதி சங்கமா 
5 புக்கராயலு - கவராம்பிகா , காமாக்ஷி 1350-1379 
6 மாரப்பா 
7 முத்தப்பா 
8 காமிதேவிக்கு ஹரிஹரன் - மல்லதேவி மனைவி 1379-1401 
9 பாஷ்கா பூபதி 
10 விருபாக்ஷி 
11 பிசவுடதேவராயலு - பத்மாம்ப , - மல்லாம்பா மனைவிகள் 

1406-1412 


12 விஜயபூபதி நாராயணதேவி கி - பி -1418 
13 தேவராயலு 1422-1447 
14 விரமல்லன்ன 

3 - வது சந்ததி 
1 திம்மராயலு தேவகிமனைவி 
2 ஈசுவரராயலு புக்கம்மாள் மனைவி 
3 நாசராயலு- திப்பாம்பா- நாகாம்பா மனைவிகன் 1590 வரம் 
திப்பாம்பாளால் வீரநரசிம்மராயலு 1509y 

[ தேவி 
காகாம்பாள் வயற்றில் கிருஷ்ணதேவராயலு சின்ன தேவி - திருமலை 

( ஒரிசா ) மனைவிகள் 1509-1530வம் 

மற்றொருசாசனத்தின்படி 3 - வது சந்ததி 
1 இராமாஜா-இலக்ஷிமியாம்பிகாள்மனைவி 
2 ஸ்ரீரங்கதேவராயலு- திருமலை தேவி மனைவி 
3 இராமராஜன் - சதாசிவனுக்கு பிந்தி கிருஷ்ணதேவராயலு 

குமாரத்தி மனைவி தவிகோட்டையில் மரணம் 1564 
4 திருமலராயலு 1564-1574 வெங்கலாம்பா, பத்மாம்பாள் 

கிருஷ்ணாம்பாள் , இராகவாம்பாள் - மனைவிகள் மைல் தா 

னத்தை 1567 பெனுகொண்டாவுக்கு கொண்டு போனான் 
5 வெங்கடாத்திரி 

மற்றொருசாசனத்தின்படி , 
1. இராமாாஜா 
2 திருமலராயலு 
3 கிருஷ்ணராஜா 
4 திருமலராஜா - ஆனைகுத்தியை ஆண்டான் 
5. ஸ்ரீரங்கராயலு -திருமலதேவி கதம்பா 1574-1585 குமாரத் 

தியை ஜகதேவாயலு மணம் செய்தார் 
6 திருமலைதேவன் 
7 வெங்கடபதி 1585-1614 இராஜியத்தை பெனுகொண்டாவி 

விருந்து சந்திரகிரிக்கு மாற்றினான் 


அந்தவெங்கடபதிக்குப் பிறகுவந்தவர்கள் . 
சு.. 18 வெங்கடபதி 

1678-1680 
இராமராயலு 1622 ஸ்ரீரங்கராயலு 

1692 
பரீரங்கராயலு 

1628 வெங்கடபதி 

1706 வதி 
1623 ஸ்ரீரங்கராயலு 

1724 
மாமராய 1629 மஹதேவராயலு 

1729 
1686 ஸ்ரீரங்கராயலு 
1865 வெங்கடபதி 

1736 
இராமராயலு 

1739 
ஸ்ரீரங்கராயலு 1665-1878 வெங்கடபதி 

1791-1793 


ஸ்ரீரங்கர் 


4 - ம் சந்ததி 
திருமலைராஜா - 1801 -நிஜாம்ஷா , பின்சன் கொடுத்தார் 
2 

ஒருகுமாரன் 
3 ஒருகுமாரத்தி 
4. வீவெங்கடபதிராயலு -1831 ல் இறந்தான் 
5 திருமலை தேவன் 
6 இலமீதேவியம்மாள் நாசிம்மராயலு மனைவி 
7 வெங்கடராமராயலு-ஸ்ரீரங்கம்மாள் மனைவி 1871 இறந்தார் 
8. கிருஷ்ணதேவராயலு குப்பம்மா இராஜ்ஜியம் 1872 இறந்தா 
9 வெங்கய்யா 
10 ஒரு குமார்த்தி 
11 ஒரு குமார்த்தி 

12 காசிம்மராயலு 1870 பிறந்தார் 
இந்தியன் ஆர்கியாலோஜிகல் சர்வே புத்தகம் 2 - வது 

வாலியம் 
243-253 பக்கங்களில் பார்க்க , 


நாபதிகளுடைய ஆதிசரித்திரம் . 


நாபதிகளுடைய ஆதிசரித்திரம் திட்டமாகக்கிட்ட வில்லை - சென்னை 
சர்வகலாசாலை ஸமஸ்கிருத ஆந்தரபாஷா பண்டிதர் , டாக்டர் ஆப்பர்ட்டு 
( Dr. Gustow Oppert , P. H. Dr. Professor of Sanskrit Presidency 
College Madras, Telugu Translator to Govt, Curator Govt Oriental 
afss library & c ) அவர்கள் 1881 ரும் எழுதிப்பதிப்பித்த ( The History 


ofs . Tudia ) தென்னிந்திய சரித்திரப்புத்தகம் 24 முதல் 73 பக்கங்கள் வரை 
யில் நரபதிகளைப்பற்றி தமக்குக்கிடைத்த கிரந்த சில சனங்களைப்பரிக்ஷித்து 
அடியில்கண்டபடி எழுதிஇருக்கிறார் - அதாவது நாபதிகளிற் சிறந்த திருமலை 
ராஜருக்கு அங்கிதமாக பதிநான்காம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் , பாலபாசவ 
தம் என்னும் தெலுங்கு கிரந்தம் இயற்றப்பட்டதாம் . அதை அந்த ஸ்மஸ்தான 
த்தில் அப்போது பிரதான மந்திரியாக இருந்த நாகையருடைய குமாரரும் , 
அந்த நாபதிகளுடைய ஆதிஉற்பத்தி முதலான விவரங்களை சர்கார் ரிகாட் 
களினாலும் , அக்கால தேசவர்த்தமானங்களினாலும் தெள்ளத்தெரிந்தவராயும் 
சிறந்த ஸமஸ்கிருத தெலுங்கு வித்துவாம் சாாயும் இருந்த கோனேரிநாதர் 
இயற்றியதாம் . அந்தப்பால பாகவதத்தின் முகவுரையில் தமது பாட்டுடைத் 
தலைவருடைய பிரதயத்தையும் , அவருடைய ஆதிசந்ததி சரித்திரங்களையும் 
விவரமாகக்காட்டி இருக்கிறார் . அந்த விவரத்தை இராமபூஷணர் இயற்றிய 
வசுசரித்திரம் , சாரதாழர்த்தி இயற்றிய நரசபூபாலியம் , நரபதிவிஜயம் , 
இராமராஜியம் முதலான கிரந்தங்களில்கண்ட நாபதிகளுடைய சரத்திரங்க 
ளோடு ஒப்பிட்டுப்பார்க்கையில் , அந்த பாலபாகவத்த்திற்கண்ட சங்க தகளும் 
சரியாக இருப்பதோடு , தேவனஹள்ளியில் கிடைத்த சிலாசாசனத்திற்கண்ட 
சங்கதிகளுக்கும் சரியாக இருக்கின்றனவாம் . 

அந்த விவரமாவது. 


நரபதிகள், பூர்வகந்திரவமிச பாண்டவரில் ஒருவராகிய அரஜனனு 
டைய நேரான சந்ததிகளென்றும் , அந்த அர்ஜுனனுடைய 83 வது சந்ததி 
யாகிய நந்தராஜனுக்கு ஒன்பதாவது சந்ததி சாலுகியன் பிறந்தானென்றும் , 
அந்த சாலுகியனுடைய சந்ததியில் சலியாணபுரத்தையாண்ட விஜ் ஜலன் , 
அல்லது பிஜ்ஜலன் , அல்லது விஜயன் பிறந்தானென்றும் , பாலபாகவதத்திற் 
செப்பி இருப்பதைப்போலவே , நாபதி விஜபத்திலும் தேவனஹல்வி சாசனத் 
திலும் சொல்லப்பட்டிருக்கிறதாம் . 

அந்த விஜ் ஜலன் அல்லது விஜயராஜனுக்கு யுவராஜனுண்டாகி அவனு 
க்கு ஹெம்மவராஜனும் , அவனுக்கு தாதபின்னராஐறும் பிறந்ததாகவும் , 
அந்தத் தாதபின்னராஜன்தான் நரபதிகளுக்கு தலைவனாறும் பாலபாக 
வதம் , வசுசரித்திரம் , சரசபூபாலியத்திற் சொல்லப்பட்டிருக்க றதாம் . 

அந்தத் தாதபின்னமசாஜுக்கு " மன்னுபுலி " என்று பெயர் . அந்ததாத 
பின்னமராஜுக்கு சோமதேவன் என்னும் குமாரன் பிறந்து பஹூபராகிரமசா 
லியாகி 60000 சேனைகளை உடையவன இருந்தானாம் . அவன் ஆர்வீட்டு என் 
னும் இடத்திலிருந்து ஆண்டு , கொண்டனவவி , இராயகர் , சாதனிகோட்ட 
யாதவகிரி , கால சோறு , முசலி மடுகு, கங்களினி கொண்ட என்று எழுகோட் 
டைகளையும் பிடித்தாண்டானாம் . அவனுக்கு பாரமல்லன் அல்லது விபாலன் 
என் மப்பட்டப் பெயர் வழங்கிவந்ததாம் . 


அவனுடைய குமாரன் இராகவராஜன் ஆண்ட பிறகு , அவன் குமாரன் 
பின்னமராஜன் அல்லது பின்னசவுரி பட்டத்துக்கு வந்தானாம் . அவனுக்குச் 
சாலுவ நாசிங்கராயலு பிரதம மந்திரியாக இருந்தானாம் , அந்த பின்னமராஜு 
க்குப் பிறகு அவன் குமாரன் புக்கராஜன் பட்டத்துக்கு வந்தானும் , அவன் ஆரு 
விடுவில் வந்து குடியிருந்தபடியால் அவனுக்கு ஆர் வீட்டு புக்கராஜன் என்று 
பெயர் வழங்கி வந்ததாம் . அவனுக்கு அபலாதேவி , பல்லாதேவி என்ற இரண் 
டுமனைவிகள் இருந்தார்களாம் . அவர்களில் அபிலதேவி வயற்றில் சிங்கராஜ் 
னும் , பல்லதேவி வயற்றில் இராமராஜனும் பிறந்தார்களாம் . அவர்களில் இளை 
யகுமாரனான இயாமராஜன் கண்டனவலியில் சண்டை செய்து கலியாணபுரத் 
தைப் பிடித்து ஆண் - நன்றியில் , அதவேனியை அடுத்த காகதேசத்தையும் 
ஜயித்தானாம் . கோனேரியாதர் காணக்கின்படி அந்த அரசனிடம் அப்போதிருந்த 
சேனையின் பலம்70000 பதாதிகளாம் , 


இராமராஜாவின் மனைவி இலக்கம்பாள் வயற்றில் திப்மயாஜன் , கொண் 
ட சவுரி , ஸ்ரீரங்கராஜன் என்ற மூன்று மக்கள் பிறந்து , அவர்களில் கடைசி 
மானான ஸ்ரீசங்கராஜன் கலியாணபுரத்தின் பட்டத்தை அடைந்தானும் , அவ 
னுடைய மனைவி திம்மாம்பானாம் . அவன் நைடாமின் கொட்டத்தை அடக்கியும் 
காஞ்சிபுரத்தைப்பிடித்தும் , கர்நாடக தேசம் மழுவதையும் சுவாதினமாக்கிக் 
கொண்டானாம் . அந்த ஸ்ரீரங்கனுடைய அண்ணன் இம்மராஜன் ஆர் விடுவில் 
குடியிருந்தான் . அவனுக்கு மன்னிபுவி அதாவது காட்டுப்புலி என்று பட்டப் 
பெயர்வழங்கிவந்ததாம் . அவன் குத்தி , பெனுகொண்ட , நர்சி , கண்டி கோட்ட , 
கொண்டவைலி, அடோவளி முதலான கோட்டைகளைப் பிடித்தானாம் . அவ 
அவன் அண்ணன்மகன் இராமராஜ கொன்றதாக ஒரு சரித்திரத்தால் தெரிய 
வருகிறதாம் , 

அந்த திம்மராஜனுக்கு திருமலைராஜா , விடலேசன் , சின்ன திம்மாாஜன் , 
பாபதிம்மராஜன் என்னும் நான்கு குமாரர்கள் பிறந்து , அவர்களில் மூத்தவனா 
கிய திருமலைராஜன் பிரதாபசா லியாக " சாலுகியநாராயுணன் " என்றப்பட்டத் 
தைவகித்தானும் , அவனுடைய சமுகவித்தவனாகிய கோனேரி நாதகவி பிரகாசி 
பத்து பாலம் வாதத்தை இயற்றினாராம் . அந்தப்பாகவதத்தில் தான்மேல்கண்ட 
சங்கதிகள் யாவும் விவரமாகச் சொல்லப்பட்டிருக் கின்றனவாம் . கடைசிகுமார 
னாகிய விடலேன் அதிகபிரதாபசாலியாகி மன்னிபுலி, மன்னவிபாலாள் 
குதி பிருதுகளைப் பெற்றும் மால்வ நாடு , சாகநாடு முதலான துகளைப் பிடித்தும் 
கடைசியில் நேபாளதேசத்தையும் ஜயித்துப் பிடித்தானாம் . 
அப்படிக்கெல்லாம் இருந்தும் , அவனுடைய 

அண்கன் குமாரனாகிய 
இராமராஜன் ஆயு சுவரையில் நரபதி என்றப்பட்டத்தை வகித்துவந்தானாம் 
அவன் தந்தையாகிய ஸ்ரீரங்கராஜனுடைய மனைவி திப்மாம்பாள் வயற்றிற் 
பிறந்தவன் . அவனுக்கு கோனராஜன் , திம்மராஜன் , திருமலைராஜன் , வெங்கட 
பாஜன் என்ற சகோதிரர்களும் , இலக்ஷமாம்பா என்ற சகோதரியும் இருந் 


முதலா 


தாளாம் . அந்த இலக்ஷ மாம்பாளை சூரிய வமிசத்தைச் சார்ந்த கலி கலகோல 
விபுடுவின் ஐந்தாம் சந்ததியாகிய அவு பலராஜனுக்கு விவாஹம் செய்து கொடு 
க்கப்பட்டாராம் . 

அந்த அவுபலராஜனுக்கு நாசராஜன் பிறந்தானாம் . அந்த காசராஜனுக்கு 
தான் சாரதா மூர்த்தி என்னும் பட்டுழர்த்தி நாசபூபாலியம் என்னும் கிரந்த 
த்தைப்பாடி அங்கிதம் செய்வித்தாராம் . மேலே சொன்ன இராமராஜன் , 
விஜயநகரத்திலாண்டான் . அவன் மனைவி கிருஷ்ணதேவனுடைய குமாரத்தி 
டாம் சதாசிவராஜன் அவனுடைய மந்திரியாகஇருந்த நன்றியில் , திருமலைராஜ 
வெங்டமாஜன் என்ற இரண்டு சகோதரர்களும் அவனுக்கு உதவி செய்துவக் 
தார்களாம் . அவர்கள் உதவியினால் அந்த நாசராஜா பாரிடாவிலுள்ள அதில் 
கானையோட்டி பீமாதம் என்னும் இடத்தில் பிடித்தார்களாம் ,, 

நரசபூபாலியத்தின் படி கர்னாடகதேசமுழுதும் இராமராஜாவின் சுவாதி 
னப்பட்டிருந்த தன்றியில் , குடுயிப்படல் முல்குடன் சண்டை செய்து ஐயித்தும் , 
நைஜாமை ஜயித்தும் , ரெயிஞருக்கு கப்பம் கட்டும்படி செய்தான் . நாபதி விஜ 
பத்தின்படி புடல்கான் , அடில்கான் , அயின் அலிமுல்கு , உல்லிகான் 
னவர்களை ஜயித்தான் என்பது சென்சூரிலகப்பட்ட சாகனங்களினாலும் ஸ்தா 
பிதமாகிறதாகவும் எழுதிஇருக்கினார் , 

** The origin of the Narapatees is in all the four works ( Bala 
bagavatliam , Vasacharitram , Narasabapeliam ,and Narapathy Vigiam ) 
and in Dev : nhalli inscrption traced back to Arjuua and thence to 
Candra The Narapaties are more over styled Chalukyas. Accor 
ding to the Narapativijim and to the Devanahalli incription 
Nanduraja is the eighty third (88rd) descendent of the Pandava 
Arjuna , and Chlukya the ninth descendent Nanda . From Calnkys . 
descended incourse of time the well known Vijala or Bijjala of 
Kalyana . This Vijala , who belonged to the family of the Kala 
surayaes, though he usurped the throne of tho Calukyas , of Kalyana, 
le himself called Calokya Narayana ; he is also knias Vinga 
tribavanu Malin -Vijala : s power increased rapidly until he came to 
au untimely end by the machinations of the faptus Easare, the 
founder of the Lirujanzates, 

Vijjalu had raised this Basuva from an insignificant position to 
the post of Primo minister and commander -in - chief through the 
influance of the beautiful Paulmacal , the sister of Basuva , to whose 
charms Vijjala had succumbed and whom he had married . , Vajidova 
analla, Mallaya and Bonmanın are inentional is the Cenas Basana 
Purma as the actual murderers of Hijjala. 


The son of Vijala generally known as the Yuvarajha was , accor 
ding to the Narapaty Vijiam the father of Hemmaliruja, who in his 
turn became the father of Tatapinnaraja , who in the Balabagavatham 
Vasucartrain and Sarasabupoliyam heads the Isit of the Narapaty 
Dynasty.. 

The Narapalies ) are therefore, according to the Narapaty Vijiam , 
the representatives of Vijala and like him they are repeatedly called 
Calukyas *** Tatapinameraja of the founder the Narapaty dynasty . 
who was also ualled Manrapaly was succeeded by his son . Sornadeva 
who seems to have been a very powerful prince in his time & c . Pages 
256027 Inscription. History in the Southern India by Dr. G. Oppert. 


மேஸ்டர் ஜேம்வல பிரினிசிபு முதலான சாஸ்திரிகளுக்கு 

அகப்பட்ட சாசனங்களின்படி 
விஜய நகா நாபதிகளுடைய ஆதிசரித்திர 

சங்கிரகம் . 


மகத தேசத்தை ஆண்ட இந்தியர்களில் மாருதி இராஜனுக்கு நந்தன் , பூத 
நந்தன் என்னும் இரண்டு குமாரர்கள் பிறந்து , இராஜிய பரியாலனம் செய்து 
வருகையில் மூத்தவனாகிய நந்தனக்கு , நந்தலி என்பவன் பிறந்து , எக்க காலம் 
வாய்ந்தபோது பட்டத்துக்குவர் தர மத்த காட்டை பிரபலமாக ஆண்டு வந்தான் . 

அந்த நந்தனுக்கு , சேஷநந்தி , யாரநந்தி என்னும் இரண்குமாரர்கள் 
பிறந்து , அவருக்கு பதிநான்கு ( 14 ) குமாரர்கள் பிறந்து 
டிக்க த்ெத பாலாந்த தேசத்தில் , அரசுபுரிந்து வருங்காலத்தில் , அமிர்தன் , 
தர்மித்திரன் செனும் இரண்டு இயலாசர்கள் கிளம்பிவந்து , அந்த 14 பெயர் 
களைத்து துசத்தி பாக்க அவளில் , எழ பெயர்கள் அந்த மகத நாட்டை 
விட்டு தெம்கேவந்து ங்கானாவில் ஆந்திர எமஸ்தானத்தை ஸ்தாபித் 
கார்கள் , அப்படி ஸ்தாபித்தவர்களில் (க - பி .1034 ரூபம் ) 

நந்தாமஷாராஜன் , தோபுரத்தையும் , ஓரங்கல்லையும் கட்டி ஆண்டு 
அந்தான் ( கி.பி .1076 ம்) -ந்த நந்த மஹராஜனுடைய சந்ததிகளில் ஒரு 
மேனாகிய , சாலுகியன் பட்டத்துக்கு வந்து பிகனோத ஆண்டான் , 

அருந்தரம் (2-31118 வரம்) அந்த நந்தமஹாராஜனுடைய சந்ததிகளில் 
மற்றொரு ஆந்திரனாகிய விஜ்ஜலன் அல்லது விஜயராஜன் பின்னும் சற்று 


7 


50 


தெற்கே துங்கபத்திரா நதிக்கரையோரத்திலிருந்த ஆனைகுந்தி தக்க இடம் 
எனத்தோன்றியபடியால், அங்கு தனது பெயரால் விஜயநகரம் என்னும் நகா 
த்தைக் கட்டி மைஸ்தானத்தை ஸ்தாபித்து ஆண்டுவர, ( கி - பி 1158 வட்டம் ) 
அவன் குமாரன் விமலரால் பட்டத்துக்கு வந்தான் - பிறகு ( கி.பி 1162 வலம் 
அவன் குமாரன் நரசிம்மதேவராயலும் ( க - பி 1249 வலம் ) இராமதேவராய 
லும் , ( கி.பி. 1274 வருஷம் ) பூபராயலும் முறையே பட்டத்துக்கு வந்து பிடி 
பலமாக ஆண்டார்கள், 

அந்த பூபராயலுக்கு , புக்கனும் , ஹஹானும் மந்திரி பிரதானிகளாக 
இருந்து பிரகாசித்தார்கள் . அந்த புக்கனும் மரிஹரனும் சந்திர வமிசயாதவரா 
கிய சங்க மஹாராஜருடைய குமாரர்கள் - அவர்கள் முதலில் ஓரங்கல் பிரதாப் 
ருத்திரனிடம் மந்திரி பிரதானிகளாக இருந்தார்கள் ; அந்தராஜியம் மகமதிய 
ரால் பிடிப்பட்ட பொழுது , அதை விட்டுத் தெற்கேவந்து விஜயாகா பூபதி 
ராயலிடம் வேலைக்கமைந்தார்கள் . ( Vide llages 278-279 Genealogical 
Tables by James Prinsep .) 

அந்த பூபராயலு புக்கன் , ஹரிஹானுடைய சகாயத்தைக்கொண்டு , சத்திய 
த்தை நாட்டி தருமராஜிய பரிபாலனஞ்செய்து வருங்காலத்தில் , டில்லிப் 
பட்டணத்துக் கதிபதியாகிய மகமதுடோக்லாகு எழுந்து 

சுற்றுப்பக்கத்து 
குருநில பெருரில மன்னர்களைத் தாக்கி ஐயித்திய, தான்னைசக்கிரவர்த்தி என்று 
கொண்டாடும்படி கொடுங்கோல் செய்யச்சே , இல்ஜில்மிசத்தைச் சார்ந்த அலா 
வுதீன் என்பவன் , கூர்ஜஜாம் முகலான நாடுகளைத் தாக்கிப்பிடித்து கப்பம் வாக 
இக்கொண்டு குடிகளை வருத்திய சன்றியில் கி.பி 1325 வருவம் தன் சேனைச் 
னான மாலிக்காப்பூர் (Malict Karur ) என்பவனைத் தெற்கே இராமே 

வரையில் போய் , இந்து ராஜர்களைத் தாக்கி ஜயித்துக் கப்பம் வாங்கி 
வருபடிகட்டளை இட்டனுப்பினான் . 

அந்தமல்லிக்காபூரும் அவனது சேனைகளும் அப்படியே வந்து அனேக 
இந்த ராஜர்களைத் தாக்கி கப்பம் வாங்கிக் கொண்டு ஆனைகுத்திக்குவா; அப்போது 
அங்கிருந்த நமபதி பூபராயலும் , அவருடைய சேனை வீரர்களாயே ஹரிஹான் 
புக்கன் முதல னவர்களும் கட்டி 

பயந்து கப்பங்கட்ட 

கப்பல் கட்ட மாட் 
டோயென்றும் , எதிர் நின்று சண்டை செய்பச் 

இதமாக இருக்கிருேமென்றும் 
சேதி சொல்லியனுப்ப , அதற்கு அம்மஹமதியர் மதிக்க , இருகக் 
கர்மருக்கும் பிரமாத சண்டைகள் நடந்தன 
அப்போது ஹரிஹானும் புக்கனும் சில மாதம் 

மேகிய வீரர்களுடன் ஒரு 
மூலையில் 

நின்று மல்லயுத்தம் செய்துகொண்டிருக்க, இது சங்கதியை 
அறிந்த மகமதியரில் சிலர் , ஹாஹானும் புக்கனும் மல்ல 
மகமதியரால் கொல்லப்பட்டு இருக்கவிட்டார்கள் என்று பொய்யான சங் 
தியைச் சொல்ல , இந்து சேனைகள் பயந்து பல பக்கங்களில் ஓடமகமதியர் 
கோட்டையைச் சுற்றி வளைத்துக்கொண்டும் , உள்ளே இருந்த இராயலையும், 


தலைவனான 


உமாகா 


அவருடைய பதினொரு மக்களையும் பிடித்து வரச் சொல்லி , அவர்களுடையக் 
கோட்டை கொத்தளங்களை மகமதியர் தம்வசமாக்கி விடும்படிக்கும் . உயுத்த 
செலவுக்கு மூன்று கோடி ரூபாய் தரும்படிக்கும் , பிரதி வருஷமும் கிரம 
மாகக் 

சுப்பம் கட்டி வரும்படிக்கும் ; இராயலும் அவருடைய மக்களும் 
மகமது மதத்தை அநுஷ்டிக்கவேண்டு மென்றும் , அப்படி செய்யா விட் 
டால் சிரச்சேதம் செய்யப்படும் என்றும் சொல்ல , பூபராப லுக் கேட்டுச் 
சிரித்து , மகமதிய சேனாதிபதி கேட்ட கோட்டை முதலான சொத்துக் 
களைச் சுவாதினமாக்கச் சித்தமால் இருப்பதாகவும் , ஆனால் தாமும் தம் 
மக்களும் தமது இந்து மதத்தை விட்டு, மசமது மதத்தைத் தழவ பிராணன் 

நாள் வரையில் சம்மதிக்கோமென்றும் சொல்ல இருகஷிக்காரருக் 
கும் வெகுநேரம் தர்க்கமாகக் கடைசியில் , பூபராயலும் தனது பிள்ளைகளும் 
மதவைராக்கியத்தினால் அங்கு முன்னாடி தயார் செய்திருந்த அக்கினி குண்ட 
த்தில் " ஹரி நாராம் ராம் என்று சொல்லிக்கொண்டு இறங்கி சுத்த வீரர்க 
ளாக சொர்க்கலோக மடைந்தார்கள் . கோட்டையின் முனவாசலில் இப்படி 
நடக்கவே , கோட்டையின் உள்ளே அந்தப்புரத்திலிருந்த இராஜ மஹிஷிகள் 
தமது நாயகர் கருத்தின்படி , முன்னடியாக தயார் செய்திருந்த அக்கினி குண் 
டத்தில் குதித்து வீர சொர்க்கத்தை அடைந்தார்கள் 

அக்காலத்தில் பூபராயலுவுடைய மூன்று வயது ஆண் குழந்தையாக இருந் 
தவனை , ஒரு தாதிக்கிழவி யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கொண்டுபோய் , 
கோட்டையின் பெரிய சாக்கடைக்குள் மறைத்து வைத்திருந்தும் , மகமதிய 
பகையாளிக்குத் தெரியாமலும் , இராத்திரி காலங்களில் எடுத்துக்கொண்டோ 
டியும் , கட்சியாக துளவதேசத்தை (கனராவைச் சார்ந்த ஒரு மலை காட்டில் 
போய் மறைத்தும் , அவ்விடத்திய மலையாளிகளோடு உறவாடியும் அவர்களால் 
தேனும் தினை மாவும் பெற்று வளர்த்தும் வந்தாள் . இது கிற்க , 

கோட்டைக்குள் பிரவேசித்த மகமதியர் சேனைகள் ( 1334வருஷம்) அதைச் 
சின்னாபின்னமாக இடித்தம் , அதிலுள்ள விலை உயர்ந்த பொருளாக போ எல்லாம் 
வாரிக்கொ 

காண்டு வெளியில் வந்தும் , கோயில் கூட கோபுசங்களை எல்லாம் இடித் 
தும் , நகர கர்சிகளை நாலாவிதமாக ஹிம்சை செய்தும் ,அவர்கள் வீடு வாசல்க 
ளைக் கொள் கட்டித்தும் , 

படித்தும் , குருரங்கள் செய்ய , அநேகர் அந்நாட்டைவிட்டு 
காலாபக்கங்களிலும் ஓடிப்போய் விட்டார்கள் . 

ஆனைகுந்தி பட்டவும் அல்லோல கல்லோலமாகிவிட , இத்தியாதிகளைக் 
கண்டும் கேட்ட ஹரிஹான் புக்கன் என்னும் சேனாதிபதிகள், இனி அவ்விடத் 
திலிருப்பதில் யாது பிரயோஜனமுமில்லையெனக் கண்டுத்தெளித்து , ஆடுமேய் 
க்கும் குரும்பர்களைப் போலவேஷம் தரித்துக்கொண்டும் , அநேக காடுமலைகளைத் 
தாண்டியும் , தாங்கள் முன்னிருந்த பட்டணத்தைச் சேர்ந்தார்கள் . அங்கும் 
மகமதியர் குடிகளை மருத்துவதைக் கண்டு , அதற்கடுத்த ஓர் பெரிய மனத்துக் 
குள் மறைந்து நிற்கப் போயினர் . அந்த பயங்கரவனத்தில் ஓர் அழகிய ஆச்சிர 


மமும் , அந்த ஆச்சிரமத்துக் சருகே பரமசிவமே அவதாரமாக வந்தாற்போல 
ஒரு பெரியவர் புலித்தோலா சனத்திலிருந்து , அவரைக் சுற்றியிருக்கும் சிடர் 
களை நோக்கி இந்து மதத்தின் பெருமையையும் , அதை மகமதியர் கெடுக்கும் 
அக்கிரமத்தையும் பற்றி அழுதகணணோடும் , அனுதாபத்தோடும் சொல்லிக் 
கொண்டிருப்பதைக் கண்டும் கேட்டும் ; ஹரிஹரன் புக்கன் அவர் பாதத்தில் 
விழுந்து வணங்கி நின்றார்கள் . 


வித்தியாரண்ணியர் சரித்திரம் . 


அந்தப் பெரியவர் யாவரனில் , துங்கபத்திரா நதி தீரத்தில் பம்பாக்காத் 
தில் , தெலுங்கு பிராமண குலத்தில் , பிறந்து வளர்ந்தவர் . அவரது தந்தையின் 
பெயர் மாயண்ணர் - சாயணா சாரியார் அவருடைய தமயனார் பார் துவாஜ கோத் 
திரத்தைச் சார்ந்தவர் - புக்கருடைய குலகுருவு என்பதற்கு அடியிற்கண்ட 
கலோகமே ஆதாரமாம் . 

. 


ఆశ్లో || యస్యబోధాయనం సూత్రంశాభాయస్యచయాజుషీ ! 

భారద్వాజకులం యస్య సర్వజ్ఞస్సహిమాదము | 
வேலைகல்- வ - 

సాయణాభోగనాధశ్చమనోబుద్ధిసహోదరా ! 
ஆமைவேக புராண இதிகாசங்களைக் கரைகண்டுணர்ந்து , இல்லறம்புக, 
அவரது உத்தம பத்தினியார் சிறுபிராயத்திலேயே பாடியதமடைந்த தனால் , 
மகர் உலக ஆசையை விட்டொழித்து சந்நியாச ஆச்சிரமத்தை வசித்தும், 
நல்லொழுக்கம் , சீலம் , சிவபக்தி , பரோபகாரம் , தேசோபகாரம் முதலான 
குணங்களிற் சிறந்த வித்தியாரண்ணிய சுவாமிகளாம் , வேதாந்த மத சித்தாந்த 
யாகிய அவ்விப்பிரர், 108 உபநிஷத்துக்களுக்கு அத்வைத பாமாக பாஷியமெழு 
தியும், பராசரமாத் வீயம் , காலமாத் வீயம் , சங்கர விஜயம், விதியாரண்ணியம் , 
சர்வதாசன சங்கிரஹம் , மாதவ நிதானம் , காலஞானம் முதலான கிரந்தங்களை 
இயற்றிமஹா மாத்துவா சாரியர் என்று மகிமைபெற்று ஸ்ரீ சங்கராசரியர் பீடத் 
தைப் பெற்றவர் . அந்த சங்கராசாரியர் பீடத்துக்கு வந்தவர்களில் அவரை விட 
சிறந்தவித்துவான் அவருக்கு முன்னுமில்லை, பின்னுமில்லை . அவர் சனியாசாமர் 
தைச் சார்ந்தவராகினும் , புக்கனுக்கு மந்திரியாக இருந்தமையால் ; அழகிய அரண 
மனைகளில் வதிந்தும் , ஆனைக்குதிரை தண்தெளாதிமிரு மகளுடன் பனிைளந்து 
பிரகாசித்தார் . அவர் காலம் தொடங்கிதான் அந்த மடாதியதியை உலக்தா 
வென்ற பெரும்பெயர் வழங்கிவரப்பட்ட தன் றியில் , அவரைப்பார்தது மற்ற 
மடாதிபதிகளும் ஆனைக் குதிரை முதலான பிரு ரகளை வகிக்க ஆரம்பித்தார்கள் . 


தோலும் எலும்புமாகத் தோன்றும் அத்தபோநிதி , தம் நாட்டில் துருக்கர் 
புகுந்து தேவாலயங்களையும் , மடாலயங்களையும் , விக்கிரகங்களையும் , வீடுகள் 
யும் உடைத்துக் கொள்ளையிட்டும் , குடிகளைக் குரூரமாக நடத்திவருதைக் 
கண்டு சயொமல் , சதா அழுதகண்னும் சிந்திய மூக்குடன் சிவனைத் தியானி 
த்தும் , தமது டேர்களுக்கு சிவபக்தி சீலத்தையும் , தேசாபிமானத்தையும் போ 
திப்பதைக் கண்டும் கேட்ட ஹரிஹரனுக்கும் புக்கனுக்கும் அவரிடத்தில் அத் 
பக்ச விசுவாசமுண்டாக , அவர்பாதத்தில் அடைக்கலாமாக விழுந்ததைக்கண்டு 
அந்த வேத்தா அவர்களை ஆசீர்வதித்து , கீங்களாப்பா ? எங்கிருந்து வந்தீர்கள் ? 
என்று வினவ , அந்த மரிஹா புக்கனும் தாம் பிறந்த முதல் அங்கு வந்தவரை 
மில் கடந்த விருத்தாந்தங்களை யெல்லாம் சவிஸ்தாரமாகச் சொல்லக்கேட்டு , 
ஆனைகுந்திக்கு உண்டான கஷ்டத்தைக் கருதி அழுது , அந்தோ ! அந்தப் பட்ட 
மனத்திலும் கருக்கர் புகுந்து துவம்சம் செய்ததற்கு துக்கப்பட்டும் ; இனி அந்தப் 
பட்டரைத்துக்கு தாம் வந்து குடிகளுக்கு நன்மை செய்ய சித்தமாக இருப்பதா 
கவும் சொன்னார் , 


வித்தியா நகாம் என்னும் விஜய நகாம் 

உண்டான விதம் . 


அம்முனிவர் அப்படி சொன்னாலும் என்ன , அப்போது ஓரங்கள் நாடு முதல் 
ஆனைகுந்தி வரைக்கும் இடைக்கிடை மகமதியர் சேனைகள் தங்கி, வழிப்போக்கர் 
என் மரித்து உதைத்துக் கொள்ளையடித்து கொலை புரிந்து வந்தபடியால் ஒரூரி 
லிருந்து அடுத்த ஊருக்கு உயிருடன் போய்ச் சேர்வது கஷ்ட சாத்தியமாக 
இருந்தது. ஆகவே , அந்த வித்தியாகனணிய சுவாமிகளை ஒரு பிரேதம்போல் 
வேஷமிட்டும் , ஒரு பாடையில் படுக்கவைத்தும் , அவரை விவர் சீடர்களில் 
சிலரும் ; வரிஹரன் புக்கன் முதலானவர்களும் மாறு வேடம் தரித்து தூக்கிக் 
கொண்டு ஆனைகுக் திவழியே பிணக்கோலமாகப் பொய் துங்கபத்திராகதி தீரத் 
இல் வந்திறக்கினார்கள் . 

அவ்விடம் சிறு முயற்குட்டி ஒன்று ஒரு பெரிய சிங்கத்தைத் துரத்திக் 
கொண்டு போவதை வித்தியாரணியர்ப் பார்த்து " என்ன ஒரு சிறு முயல் சிங் 
சத்தை எதிர்த்துச் சண்டை செய்யுமாகில் , இந்த இடம் எப்படிப்பட்ட வீரர் 
குடியிருந்த விடமாக விருக்கவேண்டும் . இதுவன்சே வீரதீசர்கள் வசிக்கத் 
தக்க விடம் ! ” என்று ஆச்சரியப்படக்கொண்டு, அருகில் ஒரு மலையின் மேல் 
விருபாக்ஷி சிவஸ்தலமிருக்கக் கண்ப்ே போய் உள்ளே அழைத்து அங்குள்ள 
புவனேசுவரி சுவாமியைத் தியானித்தும் , அந்தக் கோயிலைக் கட்டியவர்கள் 
பாகசென்று அருகில் நின்ற அர்ச்சகரை வின ; அவ்வர்ச்சகர் , அம்முனிச் சிரே 
ஸ்டளை போக்கி வா எதிந்திரா ! மத்சாமாயகளத்தில் கண்ட சுக்கிரீவன் 


54 


இந்த மலை மீது ஏறிசுவாமியைச் தரிசிக்சையில் , வாலியும் அவனைத் தொடர் 
ந்து வந்து கனனாலானயட்டும் வறிப்போக முக்கியும் முடியாமல் போய்விட் 
டான் இசைச் சுற்றிலும் மாலவதம் , ஏமகூடம் , பசுவசிங்கம் , மதங்க பரு 
வதம் . கிஷ்கந்தம் , என்னும் ஐ பருவதப் பிரதேசங்களிருக்கின்றன . இக்கு 
தான் ஹம்பிஸ்தலழமிருக்கிறது. இவைகளைச் சாகாத் தசாதமாயர் கட்ட தரி 
சித்தது முதல் அநேக தயாநிதிகள் வந்து வனசஞ்சாரிகளாகித் தவஞ் செய்து சர் 
வேசுவானை அடைந்தார்கள் என்ற சொல்லவே ; அக்கு வித்தியாரணியருக்கு 
வையாவும் ஞானதிருஷ்டியினாலும் உண்மையாகவே தோன்றியசன்மேல் , 
இப்படிப்பட்ட ஸ்தலத்தில் தாமும் தம் உயிர் உள்ளநாள் உள்ளவரையில் 
காலம் போக்கக் கருதியும் , அவ்விடத்தில் அஷ்ட ஐசுவரியங்களும் திரண்டுவந்த 
அழயே நகரமொன்றை உண்டாக்கித் தரவேண்டுமென்றும், தமது இஷ்ட 
தேவதையாகிய அஷ்டலக்ஷமையைத் தியானித்தார் . 

அப்படி தியானித்துக் கொண்டிருக்கும்போது , அம்முனி புங்கவருடைய 
சீடர்களான ஹரிஹான் புக்கன் முதலானவர்கள் வேறுவேடர் தரித்து ஆனேன் 
த்திக்குள் போய்ப்பார்க்க , அவ்விடத்திய கோயில் கோபுரங்களும் , கோட்டை 
கொக்களங்களும் , இடிந்தி குட்டிச்சுவர்களாக நிற்கவும், அக்நகரத்தில் உள்ள 
ஜனங்கள் எல்லாரும் நாலாடக்கங்களில் வலசைப்போய் ஒரு காட்டைப் போன 
ருப்பதையும் கண்டு பரிதவித்து , தம்தபோநிதியினிடம் திரும்பிவருகையில் வழி 
யில் ஓர் தடாகததைக்கண்டு தண்ணி குடிக் இறங்கினார்கள் , அங்கு ஒரு 
குகை இருக்கக்கண்டு அதற்குள் புக்கன் பிரவேசித்துப் பார்க்க , தங்கக் கம்பல் 
களும் , தகடுகளும் கட்டி கட்டியாகவும் , வைரம் கெம்பு முத்து முதலான கவாத் 
னங்கள் கூடை கூடைகளாகவும் , பணம் கட்டுகள் பானை பாளைகளாகவும் 
கிடக்கக்கண்டு ஆச்சரியப்பட்டு, இப்பொருள்களை எந்த ஹிந்தராஜன் சுருக் 

முதலானவர்களுக்குப் பயந்து இங்குமறைத்து வைதானோவென்று மயங்க 
ஓடிப்போய் வித்தியாரணியருக்கு அறிவிக்க, அவர் உத்தரவுப்படி அவைகளைக் 
அவர்கள் கொண்வொ ; அங்கு மஹா வித்துவசிகாமணிகளும் , வீரசிகாமணிகளும் 
வசிக்கத்தக்க நகரத்தைக் க- பி . 1836 - வருஷம் ( அதாவது சுமார் 1000 

ருஷங்களுக்கு மு.க ) கட்டிவைப்பித்தார் , அவரிப்படிப் பட்டிய பட்டணத்திற்கு 
அவர் பெயசே வழங்கிவருகிறது . அதுதான் 

அதுதான் வித்தியாரண்ணியர் நகரம் 
அந்த விடந்தான் முன் விஜயாயதுக்கட்டிய விஜயநகரம் . அந்த நகரர் தான் 
பிற்காலத்தில் ஆந்திர இராயலு பலமஸ்தானத்தார் தலைநகரமாகவும் , சக்கிரவர் 
த்திப்பட்டம் கட்டும் கெடிஸ்தலமாகவும் வலப்பட்டது . 

அப்படிப் பட்டணம் கட்டி முடிந்தது . போதுமான பொருளும் கிட்டியது . 
அப்படி இடமும் பொருளும் கிட்டவே , முன் மகமதியர்களுக்குப் பயந்து பல 
சைபோன குடிகளும் நாளாவட்டத்தில் நகரத்தில் வந்து குடிபுக ஆரம்பித் 
தார்கள், ஆரம்பித்தாது மென்ன ? அவர்களைத் தக்க தருமதே சட்ட திட்டங்க 
வைக்கொண்டு ஆளுவதற்கு ஓர் அரசனில்லாமையால் , அக்குறைவை நீக்கும் 
பொருட்டு வித்தியாரணியர் அந்த அனைருத்தியில் முன் ஆண் போத ஸ்ரீக 


பதி பூபராயலு அவர்களுடைய சந்ததிகள் எங்கிருக் கிறார்களோவென்று 
தேடிப்பார்க்க , அக்குடும்ப வார்சுகள் அகப்படவில்லையே என்று விசனப்பட்டுக் 
கொண்டிருக்கையில் , அவரது உண்மையான சீடர்களாகிய ஹரிஹானும் பக் 
கனும் வந்து 

உந்து சுவாமி ஸ்ரீபூவராய ஒடைய சந்ததிகள் இந்நகரம் வரும்மட்டும் 
தாங்களே அரசகுக இராஜிய பரிபாலனம் செய்துவர வேண்டுமென்று அவர் 
பாதங்களைப்பற்றி வேண்ட அந்த வித்தியாரணியர் சிரித்து , தான் பிராமண 
சந்தியாக , க்ஷத்திரியர் வேலையிலும் , இல்லறத்தார் வேலையிலும் பிரவேசிக்க 
சரிப்படாது ; ஆகவே . பராய லுடைய சங்கதிகள் கருகிறலமையில் , உங்களில் 
மூத்தவனாகய ஹரிஹான் இராஜனாசவு புக்கன் சேனாதிபதியாகவும் இருங் 
கள் , நான் உங்களுக்கு மந்திரியாகவிருந்து என்னாலான உதவிகளைச் செய்து 
வருகிறேன் என் சொல்ல , அவர்களைச் சாமதிக்க செய்தம் , ஆர்வதித்தம், 
அந்நகரத்தில் அரானுக்கு என்று முன்னாடியாக தயார் செய்திருந்த தங்கத் 
தினாலும், நவரத்தினங்கள் லும் பிரகாசிக்கு ஓங்காசனத்தின் மீது கல்ல முகூ 
ரத்தகாலத்தில் ஹரிஹரனைக் கைலாகுக் கொடுத்து ஏற்றி உட்காரச்செய்து 
பட்டங்கட்டினார் . அந்த நியான் கதைக் குடிகள் யாவரும் அங்கிகரித்துக் 
கொண்டு , அந்த வேத புருனையும் அவரால் நியமிக்கலான ஹரிஹரராயறு 
அரசனையும் வணங்கினார்கள் . 


( 1 ) ஹரிஹாதேவராயலு ஸமஸ்தானம் . 


( கி . பி . 1336 முதல் கி . பி . 1350- வருஷம் ) 
அப்படி , ஸ்ரீவித்தியாரணிய சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தினால் அரசா 
வியைக் கைக்கொண்ட ஹர்மராய 

சந்திரவமிசதரிய ஜாதி , சங் 
கம் வகுப்பைச் சார்ந்தவன் , அவனுடன் பிறந்தவர்கள் ஐவர் . அவர்களில் புக் 
சன் சேனாதிபதியாக நியமிக்கப்பட்ட இரும் , பெரும்பான்மையான இராய 
காரியங்களையும் பார்த்துக்கொன் முக்கியமா 

மைசூரிலிருந்து அரசுசெய் 
தான் . மற்ற சகோதியர்களில் செம்பராயலு " கீழ் நாடுகளையும் ," மாரப்பராய ஓம் 
பானவாசி நாட்டையும் ஆங்கிலத்தார்கள் , அக்காலத்தில் கோவா (களும் ) 
கனரா ஹயிசாலம் அல்லது மைஞர் , -ாைசி , குண்டலம் முதலான நாடுகள் 
அவர்களுக்கு சவாரினமாகி இருந்தான்சியில் , கனரா நாட்டி ஒள்ள ஜயினர் 
களையும் , கோவாவின் மேற்கு பாகத்திலிருந்த அராபிய தலைவர்களையும் , ஜயத் 
தது , 1813 -வருஷம் நாட்டின் மீது படை எடுத்துவந்த மகமதியரைத் தாத்தி 
யடிக்க, ஓசங்கல் இந்து மன்னருக்கு உதவியும் செய்தான் . பிறகு அவன் பாதாமி 
என்னும் இடத்தில் பலமான கோட்டையைக் கட்டி 7 வம் சமாதானமாக 
ஆண் .1343 ம் பாபதமடைந்தான் . அவனுக்குப் பிறகு 


56 


( 2 ) புக்கதேவராயலு ஸமஸ்தானம் . 


* 


கள் . 


லங்கை 


( 8. பி . 1343 - முதல் 1879 - ம் .) 
நரிமோராயலுக்குப் பிறகு அவனுடைய தம்பி புக்கராயலு விஜயாகாத் 
துக்கேலத்து அதை எமஸ்தானத் தலைநகரமாக்கிக் கொண்டும் , கல்பர்க்காவின் 
சூத்த பாமினி கும்ப மகமதியர்களைத் தாக்கியும் , அகே உருவகாலம் மகம் தி 
மர் இந்துக்களைத் தாக்காதபடி யாதாகாப்பு செய்தான் . அதன் ஓரங்கல் நாட்டாக 
னாகிய ருத்திரதேவனுக்கு உதவி செய்ததினால் , சுல்தான் மகமது வாவுக்கு 
விரோத முண்டாகி , ரெயிசூர் ஆேயில் 1865 -வருஷம் இருவருக்கும் பிரமாத சன் 
டைகளுண்டாக, கடைசியில், நிரபராதிகளான குடிகனை எவரும் கொல்லக்கூடா 
தென்ற நிபந்தனைகளோடு சமாதானம் செய்துகொண்டார்கள் . பிறகு 1376 - ம் 
வருவகம். அந்தச் சுல்தான் மகம் திவின் குமாரன் மூஜாஹித் சாய்பு சண்டை 
க்குவந்தும் தோல்வியடைந்து அதோனியில் சமாதானம் செய்துகொண்டார் 

அந்த புக்கராயலு காலத்தில் விஜயநகர சமஸ்தானத்துக்கு கோவா 
பெல்காம் , அருவம் , கொங்கணம் முதலான நாநேகரங்கள் சுவாதீனமானதன்றி 
யில், விஜயநகர ஸமஸ்தானம் தெற்கே இராமேசுவரம் வரையில் பரவியதனால் , 

மலையாள மன்னர்களும் , இருந்த வெகுமானங்களுடன் ஸ்தான 
பதிகளை விஜயநகரத்துக்கு அனுப்பினார்கள் . 

அக்காலத்தில் விஜய 550 ம் சகலசம்பத்துக்களில் நிறைவு பெற்று பிரகாசி 
த்தது . அந்த புக் சாயலு கேவலம் உயுத்தத்தில் சுத்தவீரனாக மாத்திரம் ஜுவ 
வித்ததோடு , கல்வி விருத்தி விஷயத்திலும் , பகவத்பக்தி விஷயத்திலும் அதிகசி 
எத்தையுடையவனாக விருகதான் . வித்தியாரணியருடைய சகோதரர் சாயன 
சாரியார் வேதங்களுக்கு பாஷ்யம் செய்ய ஆரம்பித்தது இந்தப் புக்கராயது 
காலத்தில்தான் . கி.பி. ஏழாம் காரமுண்டில் ஸ்ரீசங்கராசாரிய சுவாமிகளால் 
ஸ்தாபிக்கலான மைசூரையடுத்த ஸ்ரீங்கேரி மடத்துக்கு வித்தியாரண்ணிய 
சுவாமிகளைப் பிரதம ஆசாரியராக நியமித்ததும் அக்காலத்தில் தான் . இம்ம 
ட்டோ , அந்தப் புக்கராய இ மதத்தில் சைவனாக விருக்கினும் அன்னிய மதம் 
எளை இஷிக்காமலும் , அவைகளை ஆதரித்தும் வந்தான் , இந்து மதத்துக்கு 
விரோதிகளான ஜயினர்களுக்கும் உதவிசெய் வந்ததோடு , ஐவினருக்கும் 
இராமா துஜ மதஸ்தர்களுக்கும் ஊர்கோல விஷயமாக உண்டான பெருங் கலக 
தலதச் சிராவண பெலகோலாவில் சமரசமாக சமாதானப்படுத்திஞன் , குடிகளு 
க்கு உபயோகமான சந்திரங்களையும் , வைத்திய சாலைகளையும் , கிணறுகளையும் 
வாய்க்கால் முதலான சாதனங்களையும் , இப்போது அந்தப்பூரிலிருக்கும் பக்கசா 
கரம் முதலான தடாகங்களையும் உண்டாக்கினான் . இப்படி 36 ஆண்ட 
புக்கதேவராய 1379 ளும் மரணமடைந்தான் . அவனுக்குப் பிறகு 


2 - வது ஹரிஹரராயலு ஸமஸ்தானம் , 


கி.பி. 1379 முதல் 1406 வருஷம் . 


அந்த புக்கராயலுக்குப் பிறகு அவனுடைய குமாரன் ( 2 - வது ) புக்கரா 
யா அல்லது ஹரிஹாராயலு சிங்காசன மேறினான் . அவனுடைய பட்டபுதே 
வியின் பெயர் மலவாம்பிகையம்மாள் , அவன் 1393 -வருஷம் தென்னாகெள் 
வரையில் தமது அதிகாரத்தைப் பரவச்செய்தும் , சோழ பாண்டியர்களை அட 
க்கி அவர்களிடம் கப்பம் வாங்கிக்கொண்டும் , அப்படி அவர்களை அடக்கியதனால் 
சாரதுலமாத பஞ்சனன் " அல்லது மஹாராஜாதிராஜன் என்ற பிருதுப்பெய 
ரைப் பெற்றான் என மைசூர் , தார்வார் , செங்கல்பட்டு , திரிசிரபுரம் , கா 

காஞ்போம் 
முதலான விடங்களில் அநேக சாசனங்க ளகப்பட்டன . அவன் பிராம்மணர் 
களுக்கு அநேக அக்கிரகாரங்களையும் , கோயில் கோபுர கட்டிடங்களையும் கட்டி 
க்கொடுத்த தன்றியில் , ஜயினமத வித்துவானாகிய " தண்ட திபர் வேண்டு 
கோளின்படி , விஜய் கேரத்தில் ஒரு அழகிய ஐவினர் கோயிலையும் கட்டிக்கொ 
கொள்ள இடங்கொடுத்தான் . அவன் ஸமஸ்தானத்தில் எமஸ்கிருத வித்தை 
யைப்பரவச் செய்ததோடு , வித்தியாணியருடைய சகோதரரும் , தமது முக்கிய 
மான மந்திரியுமாயெ சாயனசாரியாரை அவரது வேத பாஷியத்தை எழுதி 
முடிக்கவேண்டிய உதவிசெய்து முடிப்பித்தான் . இந்தியாவின் வடதேசத்தில் 
பிரோஜஷ் டொகளாக் பிராமணர்களுடைய கோயில் கூட கோபுரங்களை 
இடித்தும் , சிறந்த கிரந்தங்களைக் கொளுத்தி நாசமாக்கி வருகையில் , தெற்கே 
ஹரிஹரன் பிராமணர்களையும் அவர்களுடைய கிரந்தங்களையும் கோயில் கோபு 
விக்கிரகங்களையும் பாதுகாத்துப் பரிபாலித்து வந்தான் . அவன் அப்படி பாது 
காத்து வந்ததற்கு தார்வார் , கன்னடா, கோவா , மைசூர் , பல்லார் , கடப்பை 
காஞ்சி , திரிசிராப்பள்ளி முதலான விடங்களில் அகப்பட்ட சாசனங்கள் இன் 
றும் சாக்ஷிப் பாருகின்றன 

விஜயநகரத்தினுடைய போகங்களைக்கண்டு சகியாத கூல்பர்கா சுல்தான் 
பெரோஜிஷா 1398 - ம் வருஷம் சண்டைக்கு எத்தனிக்க , விஜய நகரத்தாரும் 
துங்கபத்திரா நதியைக் கடந்து செழிச்சூர்வோபைப் பிடித்துக்கொண்டார்கள், 
பிறகு மகமதியசேனை மஹா மூர்க்கத்தோடு விஜயநகரம் வரையில் வா , இருக 
க்ஷியாருக்கும் சமாதான முண்டாகியது. அந்தக்காலத்தில் தக்ஷணத்திலும் கர் 
னாடகத்திலும் கடும்பஞ்சம் சம்பவித்து 12 வருவகாலம் நீடித்து நாலாபக்கத்து 
நம் சீவர்களை நாமாக்கி விட்டது . அக்காலத்தில் வடக்கே தாமர்லேன் படை 
யெடுத்துவந்து இந்துக்களைத் தும்சக்செய்து வருவதைக் கல்பர்க்காவிலிருந்த 
பெரோராஜிஷா கேட்டு அவன் உதவியைக் கொண்டு குஜராத்திலும் , காண்க 
ஷிலும் , கூ மொகில் விஜயநகரத்திலும் இரண்டாந்தரம் சண்டை செய்யப் 
பிரயத்தனப்படுகையில் , 1106 வருஷம் ஹரிஹாராயலு சயார் 20U 
ஆண்டு இறந்தான் . அவன் காலத்தில் செலாவணியாகிவந்த பொன் வெள்ளி 


செம்பு நாணயங்கள் இன்னும் அகப்படுகின்றன . அவன் கட்டுவித்த புதிய 
கோட்டை கொத்தளங்களும் , கோயில் கோபுரங்களும் தருமசாலைகளும் இன் 
னும் அவன் பெயரைப் புகழுகின்றன . 
1 - வது தேவராயலு ஸமஸ்தானம் . 
கி . பி . 1406 - ம் முதல் 1416- ம் வரையில் 

F இன 
இரண்டாவது ஹரிஹர ராயலுக்குப் பிறகு அவன் குமாரன் தேவராய லு 
106 நவம்பர் சிங்காசனமேறினான் . அவன் காலத்தில் குடிகளுக்கு கஷ் 

மேயொழிய இடலாபம் கிடையாமல் தவித்தார்கள் , அப்படி ஆவதற்குக் 
காரணம் , கூல்பர்கா பெரோஜிஷா சமஸ்தானத்தைச்சேர்ந்த முகேலநாட்டில் 
ஒரு குடியானவனுடைய அதிக அழகுடைய பெண்ணேயாம் அந்தப் பெண் 
என் பெயர் பிரிதுலை அவளுக்கு உபாத்தியாயாகா ருந்த பிராம்மணன் அவள் 
அழகைப்பற்றி அடிக்கடி தேவராயவிடம் புகழ்த்துச் சொல்ல , அந்த தேவார் 
பலும் அவளை விவாஹக்செய்ய விரும்பி அநேக ஆடையர்பாணங்களை அந்த 
அந்தணா மூலியமாக அனுப்பித்தார் அந்தப் பெண் , அரசனை விவாஹம் செய் 
கால் தன்னை பெற்றானை இனி பார்ப்பதற்கு அது லப்படா தெனக்கருதி 
வந்த அந்தணரை திருப்பியனுப்பிவிட , அந்த பிராமணன் கொண்வெந்த 
ஆடையாபரணங்க 2 அரசனிடம் கொண்டுபோய்வாய்ள்கொடுகக , அரசன் அதிக 
கோபாரூடனாக அப்பிரிதலைப் பெண்ணை எப்படியாவதுக்கொண் வெர தக்கதண 
தெளா திகளோடு முகெல் நாட்டின் மேல் படை எடுத்துப்போக அந்தப் பெண் 
ணின் தந்தை அதைப்பற்றி தமது சுல்தானிடன் முறையிட, சுல்தான் விஜய 
நகரத்தின் மேல் படையெடுத்துவர , இருக்ஷிக்காரர்களுக்கும் பிரமாத சண் 
டைகள் நடந்ததில் , விஜயநகரத்தார் நாவல் குண்டத்தையும் பங்காபுரத்தை 
யும் சுல்தானுடைய உயுத்தச் செலவுக்குக் கொடுத்துச் சமாதானம் செய்யப் 
பட்டது . இச்சமாதானத்தில் தேவராய லுடைய குமாரத்தியை சுல்தான் 
விவாஹம் செய்துக் கொண்டதாகவும் , மாருல் நாட்டு குடியானவன் மகளா 
இய பிரி தலையை பெரோஷா தன் குமாரன் ஹசேன் கானுக்கு விவாஹம் 
செய்வித்ததாகவும் ஒரு சாசனத்தில் வெளியாகிறது . இந்த விசனத்தினால் 
1116 - ல் பரமபதமடைந்தான் . 
விஜயபூபதிராயலு ஸமஸ்தானம் 

கி . பி . 1416 முதல் 1418 - ம் வருஷம் 


இறந்து போன தேவராயனுக்கும் அவன் மனைவி இம்மாம்பிகா தேவிக்கும் 
பிறந்த விஜயபூபதிராய தமது காலத்தையெல்லாம் கல்வியை விருத்தியாக 
குவதிலும் , சிற்றின்ப சுகத்திலும் கழித்து விட்டான் 


பிரவுட தேவராயலு சமஸ்தானம் 


கி.பி. 1419 முதல் 1414 ரூ - ம் . 


விஜயபூபதிராயலுக்கும் அவன் மனைவி நாராயணாம்பிகாளுக்கும் ஜனித்த 
பிரவுட தேவராயலு பட்டத்துக்கு வந்தான் . புராதன புக்கராயலுக்குப் பிறகு 
பிரபலமான இராயலாகிய பிரிவுடதேவராயலு, மகமதியர் தம் முன்னோரிடம் 
பிடித்துக்கொண்டிருந்த கோட்டைகளை எல்லாம் சண்டை செய்து ஜயித்து 
தம் வசமாக்கிக்கொண்டான் . அச்சண்டைகளில் மகமதிய சேனைத் தலைவரான 
மீயர்பைசுரல் சாயபு இந்துக்களால் சொல்லப்பட்ட சங்கதி சுல்தான் 
பெரோஜிஷாகேட்டு மனமொடிந்து அதே விசனத்தில் மரணமடைந்தான் , 
அந்தச் சுல்தானுக்குப் பிறகு வந்த அஹமத்ஷா தம்து தகப்பனாருக்கும் சேனை 
க்கும் உண்டான கஷ்டத்தைக் கருதி 1422 - ம் வருஷம் தேவராயலுக்கு 
விரோதமாகப் படையெடுத்து வந்து விஜயநகரத்துக்கு முற்றுகை போட்டு 
வழியில் கண்ட கோயில் கோபுரங்களை எல்லாம் இடித்துச் சண்டை செய்ய , 
அவன் உயுத்த செலவைத் தருவதாக சமாதானமாகியது . அந்த பிரமாத சண் 
டைசச்சரவுகளினால் 1421-25 நாட்டில் பிரமாத பஞ்சமுண்டாக பலலா 
யிரம் பிரஜைகள் பரலோக மடைந்தார்கள் , 

அந்தச் சண்டையினால் இந்துக்களுக்கு வரவர வில் வித்தையில் சாமார்த் 
சியம் குறைந்து போய்விட்ட தென்று கண்டு , தேவராயலும் தனது சமஸ்தா 
னத்தில் 2,000 மகமதியரைச் சேனையில் சேர்த்தும் , அவர்களுடன் 80,000 
இந்துச் சிப்பாய்களையும் சேர்த்தும் , மாமதியரை விஜயநகரத்தில் வதிந்து வரு 
ம்படி இடங்கொடுத்தும் , அவர்களால் இராஜத்துரோகம் செய்கிறதில்லையே 
என்று சொல்வி குரானில் சத்தியம் வாங்கியும், அக்குரானைத் தனது ஸமஸ்கா 
கனத்தில் வைத்துக்கொண்டான் . அப்படி மகமதியரை இந்து சேனையோடு 
சிப்பாய்களாக சேர்த்துக் கொண்டது இந்த விஜயபதி காலத்தில் தான் 
ஆரம்பம் , 

1435 வருஷம் சுல்தான் அஹமத் சாய்பு இறந்துவிட , அவனுடைய குமா 
என் அலாவுதீன் பட்டத்துக்கு வந்தான் . அவனது தம்பி மகமது , தேவராய ஓர் 
டைய உதவியினால் அலாவுதீனை ஐயித்து ரெயிச்சூர் , பீஜப்பூர் , ஷோரனூர் 
முதலான கோட்டைகளைப் பிடித்துக்கொள்ள, தேவராயலை மஹாபராக்கிரம 
சாலி என்று மகமதியர்கள் கொண்டாடினர் . அந்தக்காலத்தில் ( 1420-1491 
வலம் ) விஜயநகரத்தைவந்து பார்த்த ஐரோபிய யாத்திரைக்காரராகிய 
பதிகாலா கொண்டி " ( Nicola Contin ) என்பவர் விஜயநகரம் சகல சம்பத்துப் 
பெற்றும் , 60 -கைல் சுற்றளவுள்ள சிறந்த பட்டணமாகவும் , 90,000 -சேனாவின் 
ர்களால் காக்கப்பட்டும் , சஹாமனம் , ரத உற்சவம் , செடில் குத்தியாடல் முத 
லான உற்சலங்களையும் கண்டதாக எழுதியிருக்கின்றனர் . மற்றோர் யாத்திரை 


60 


க்காரமாகிய " அப்தல் ரஜாக் என்பவர் விஜயநகரத்தைப்பற்றி பின்னும் விசே 
ஷித்து எழுதி இருக்கின்றனர் . 

அதாவது தான் ( அப்தல் ரஜாக் ) பாரசீக நாட்டு கோரேசன் இராஜாவின் 
ஏஜண்டாகி மலையாள கரையோரமாக மங்களூருக்கு வந்து அங்கிருந்து விஜய 
நகருக்கு வந்ததில் , அந்த விஜயநகரமும் அதைச் சுற்றிலு மிருந்த விடங்களில் 
பலவித பயிர்கள் செய்யப்பட்டு ஓர் சிங்காரநந்தவனம் போலவும் , அதன் இரா 
ஜாங்கம் தெற்கே இலங்கை முதல் , கல்பர்காவரையிலும் , மலையாளம் முதல் 
பங்காளம் வரையிலும் பாவி , அந்த எல்லைக்குள்ளாக 300 பெரிய அரணான 
கோட்டைகளும் கட்டிருந்தனவாகவும் , அவைகளையடக்கி ஆண்ட இராயலு 
இந்தியாதேசத்திற்குள் சிறந்த சக்கிரவர்த்தியாகவும் , அவனுக்குப் பிரதிமாதமும் 
சிரமச் சம்பளம் பெற்றுவந்த ( 11,00,000) லக்ஷம் சேனைகள் சுத்த வீரர்க 
ளாகவும் , ஆயிரங்கணக்கான யானைகளும் , அனேக ஆயிரம் குதிரைகளும் , 
இரதங்களும் இருந்தனவாசவும் , வித்யாநகரம் அல்லது லிஜயநகரபட்டணம் 
10 மைல் நீளமும் , 12 மைல் அகலமுள்ள விஸ்தீரண முள்ளதாயும் , அதைச் 
சுற்றிலும் எழுசுற்றுள்ள பிரமாண்ட கல்சுவர்கள் கட்டப்பட்டும் , அதற்குள் 
அரணான ஓர் பெரிய கோட்டையும் , உருவிய கத்திகயோடு இமை போடாமல் 
அனேக வீரர்கள் பாதுகாத்துக்கொண்டிருந்ததாகவும் , அந்த நகரத்தில் எங்கு 
பார்த்தபோதிலும் விசாலமான ரோட்டுகளும் , வாய்க்கால்களும் , கூட 

டகோபு 
மாடமாளிகைளும் , அனேகவித பஷ்பங்களையும் பழங்களையும் தரும் நந்தவனம் 
களும் , உத்தியான வனங்களும் நிறைந்திருந்ததாகவும் , அனேக ஆபாணக்கடை 
களும் , ஆடைகளை விற்கும் கடைகளும் , தானியக்கடைகளும் , பலசரக்கு கடை 
களும் நிறைவுப் பெற்று , குடிகள் குதூகலத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்த 
தாகவும் , கண்டு இருந்தித்து சரித்திரமெழுதி இருப்பதன்றியில் ; அந்த மஸ் 
தானத்தில் நீதிபரிபாலனத்துக்காக அரண்மனைக்கு பின்புரத்தில் கட்டி இருந்த 
பெரிய நீதிஸ்தலத்தில் " தண்டநாயுடு ” என்ற திே அதிபர் பிரதிதினமும் வந்து 
பிரா இக்காரர்களிடம் சொற்ப நஜர் பெற்றுக்கொண்டு, பிராதுகளை விசாரித்து 
நீதி செலுத்தியும் ; அச்சங்க தினய அன்றாடம் மாலையில், இராயலவர்களுக்கு 
அறிவித்து வந்ததாகவும் , அப்படி அறிவிக்கும் கேசுகளில் பிசகுகள் நடந்தால் 
லும் , நீதிதவறி இருந்தாகிலும் , அல்லது சிக்குமுக்கான வழக்குகளாக விருந் 
தாகிலும் இருக்கில் உடனே ஸ்மஸ்தானத்திலுள்ள தக்க பண்டிதர்களையும் , 
பெரிய மனுஷர்களையும் தருவித்து அவர்களோசுயோசனைசெய்து நீதி செலுத்தி 
வந்ததாகவும் , இந்த நீதிஸ்தலத்துக்குப் பின்பக்கத்தில் ரிகார்டு அறைகளும் , 
அங்கு அநேக உத்தியோகஸ்தர்கள் எழுத்தாணிகளால் ஓலைகளில் எழுதிக் 
கொண்டும் , மாப்பலகைகளில் எழுதிக்கொண்டு மிருந்ததாகவும், அந்த ரிக் 
கார்டு ரூமுகளுக்கு அருகில் அழகான தங்கசாலைக் கட்டப்பட்டு அதில் தங்கத்தி 
வலும் வெள்ளி, செம்புகளினாலும், வராகன் , பரதாயன் டணங்களை வார்ப்பிடம் 
செய்து கொண்டிருந்ததாகவும் , மாஜிஸ்ட்ரேட்டும் , அவர் கச்சேரியைகாக்கவும் , 
அமுலை நடத்திவரவும் 12,000 பதாதி சேவகர்கள் இருந்ததாகவும் , 


அவர்களுடைய ( பதாதிகளுடைய மாதாந்திர சம்பளத்தை விக்நகரில் 
அப்போது செல்வத்தில் சிறந்த தாசிகளுக்கு விதித்த வரியிலிருந்து கிராமமாகக் 
கொடுக்கப்பட்டு வந்ததாகவும் , அந்தப் பன்னீராயிரம் பதாதிகளுக்கு நகரிலும் , 
மற்ற விடங்களிலும் நடக்கும் அக்கிரமங்கள் பூரணமாகத் தெரியும் என்றும் , 
எமஸ்தானத்தில் குற்றம் செய்க்குற்றவாளிகள் அகப்படாவிட்டால் அந்த 
12,000 பதாதிகள் உத்தரவாதிகளாகக் கொண்டு நீதி செலுத்தப்பட்டு வந்த 
படியால் , அங்கு குற்றங்கள் அபூர்வயென்றும் , ஆகவே குடிகள் தம்பொருள் 
பயம் பிராணபயம் அற்று சிம்மதியாக வாழ்ந்திருந்தார்களென்றும் , எப்படிப் 
பட்ட குடிகளும் நிர்ப்பயமாக நல்ல ஆடை ஆபரணங்களைத் தரித்துக்கொண்டு 
சுபமுகமாக இருந்தார்களென்றும் தெரிவித்ததோடு , இராஜாயாளிகையில் 
அநேக அறைகளின் சுவர் சுடரைகளையும் , தங்கத் தகடுகளில் சித்திரவேலை 
செய்துப் பத்தித்து அலங்கரிக்கப்பட்டிருந்ததாகவும் , இராஜ சிங்காசனம் தங் 
கத்தினாலும் , நலாத்தினங்களினாலும் பதிக்கப்பட்டு பிரம்ம விமானம் போல் 
தோன்றியதாகவும், இராஜ அரண்மனையில் 12,000 ஸ்திரிகள் மஹாசக்தாவதி 
கனாகவும் , அவர்களில் 3000 பெயர் இராய லுடைய மனைவிகளாகவும் , அவர் 
களில் 500 பெயர் இராயலு வெளியில் போகும் போது கூடயல் வக்கில் போய் 
வருவதாகவும் இன்னும் பலவிதமாக இந்த ஸமஸ்தானத்தின் பெருமையைப் 
பற்சிப் பிரபலமாக எழுதி இருக்கிறார். அன்றியும் , அங்கு நடந்த தசரா பண் 
டிகை காலத்தில் சாய் கொ இரவிருந்த போது அநேக பெருநில குருரிலயன் 
னர்களைத் தருவித்து மரியாதை செய்து பவனிவந்த வைபவத்தையும் பின்னும் 
போவளிபண்டிகை காமன்பண்டிகைகளின் விநோதங்களையும் புகழ்ந்து எழுதி 
இருக்கின்றனர். அந்த அப்தல் ரஜாக்சாயபே இராயலவர்களைத் தரிசிக்கப்போனா 
பொழுது அவரை அன்போடு அழைத்து அருகிலிருக்கச்செய்தும் மகமதிய 
ராஜாங்க விஷயங்களைப்பற்றி விசாரித்ததாகவும் , அந்தராயலு நீண்ட உருவ 
மும் , ஆஜானுபாகுவும் அழகிய முகாாவிந்தமுடைய காலியனென்றும் புகழ்ந்து 
எழுதியிருக்கின்றனர் . 

அவ்ளைவு வைபோகத்தோடிருந்த தேவராயலு 1443 - ம் வருஷம் பீசார் 
சல்தான மீது படை எடுத்துப் போய் முடுகல் , பான்சியூர் என்ற கோட்டை 
களைப்பிடிடத்தான் . அவன் காலத்தில் ரெயிச்சூர்லிங்கசாகர் என்ற இரண்டு விடங் 
களில் தவிர , மற்ற பாகங்களிருந்த குடிகள் மகமதியர் பயமற்று வாழ்ந்தார்கள் . 
அப்படி 30 வருவங்களாக மாகேமையோடு ஆண்ட பிரிவுடதேவராயலு 
1446 - ம் வருஷம் பரமபதமடைந்தாள் , 
இம்முடி 

தவராயலு 
கி.பி. 1144 முதல் 1449 வருஷம் 


தெ de 


பிரவுடதேவன் மனைவி சிம்ஹலாதேவி வயிற்றில் ஜனித்த மல்லிகார்ஜ் 
னனுக்கு திம்மன்ன தண்ட நாயும் மந்திரி மல்லிகார்ஜானன் பெனுகொண் 


டாவுக்குப்போய் அங்கிருந்த நாசிங்கராயலு தக்கட்டி அரசு செய்யாமையால் 
தனது குமாரன் நந்த ராஜலை அங்கு அரசனாக்கினான், 


விருபாக்ஷிராயலு ஸமஸ்தானம் 

கி . பி . 1467 - முதல் 1485- வருஷம் . 


மல்லிகார்ஜுனனுடைய தம்பியாரிய,விரூபாக்ஷ இராயலு பயங்காளியாக 
இருந்தமையால் , பாமினி ஸ்தானம் காஜா கான் கவான் 1470 வருலகம் 
கொங்கனி நாட்டின் மீது படை எடுத்துப்போய் , 1471 - ம் கருகம் கோவா 
பட்டணத்தைப் பிடித்தான் . பிறகு பெல்காமும் 1472 - ம் வருஷம் மகமதியர் 
வசமாகிவிட்டது . அந்தக் காலத்தில் கடகபுரியிலிருந்து புருஷோத்தமதேவனும் 
படை எடுத்து வந்து வருத்தின் விருபாஷிராயலுக்கு புத்திரசந்தானமில்லே. 
மல்லிகார்களையாயதுக்கு சொந்தமாக்கவில்லாமையால் அவனோடு , ( அதாவது 
சாலிவாகன சகாப்தம் 1407 க்கு சரியாக றிேஸ்து சகாப்தம் 1485 வருஷத்தில் 
சுமார் 150 வருஷகாலம் ) கம்பீரமாக ஆண் வெந்த ஹரிஹாபுக்கராயலுடைய 
சமஸ்தானம் முடிந்து விட்டது . ஆகவே பெனுகொண்டாவில் அரசு புரிந்த 
ராயஓடைய குமாரனாகிய பிரவுடதேவராயலை ( UN ) மல்லிகார்ச்சுன ராயம் 
சுவீகாரம் செய்துகொண்டு விஜயநகரத்தில் பட்டாபியோகம் செய்வித்ததாக 
வும் , அந்த பிரிவுடதேவராயது வாலிப தசையோடு பன்னியண் ஒருவர் 
ஆண் வெந்து 1498 - ம் வருஷம் மகமதியரோடு சண்டைசெய்ய , கோயம் 
பட்டு அந்த காயும் சவுக்கியப்படாமல் இறந்துவிட்டதாகவும் , அந்த சாறுக்கு 
நரசிம்மராயலு தளகர்த்தனாகவும் மந்திரியாகவும் இருந்ததாக (Terishta ) 
பிரஷ்டாஎன்பவர் சரித்திரத்தில் எழுதி இருக்கிறார் , 

அந்த 3 - வது பிரவுட தேவராயலும் , அவன் தளகர்த்தனும் மந்தியுமாக 
இருந்த நரசிம்மராயலும் , எவர்களென்று சில சாசன சரித்திரங்களைச் சோதித் 
துபார்கையில் , முன்பு மாலிகாபூர் விஜயாகாத்தின் மீது படை எ 

எடுத்து வந்து 
பிரமாத சண்டை செய்து கோட்டையை முற்றுகை போட்டுப்பிடித்து அக்கோ 
ட்டைக்குள்ளிருந்த நாபதி இராஜனாகிய பூபராயலையும் , அவன் மக்களையும் 
அக்கினிக்கு இரையாக்கியபோது , அவனுடைய தாதியானவள் அரன்மனையில் 
இருந்த மூன்று வயதுள்ள புக்கன் என்னும் ஆண் பிள்ளையை அந்தசங்கமாக 
வும் , கோட்டையின் சாக்கடை வழியாகவும் கொண்டுபோய் , களும் - 
டெல்லை மலேயாளர் குடிசையில் தேனும் நினைமாவும் கொடுத்து வளர்த்த 
பிள்ளையின் சந்ததிகளென்ற ஸ்பஷ்டமாகிறது . 

தாதியின் தந்திரத்தினால் களுவாட் டெல்லைக்குக் கொண்டுபோன 
பிள்ளையின் பெயர் புக்கராயலு . அந்தப் பெயரை பாய உயிரோடிருந்த 

அ தம்த சேதவினாயே புக்கனுடைய பராக்கிரமத்தை மெச்சி அசே 
னைத் தலைவன் பெயர் மறவாதிருக்கும் சிமித்தம் தமது மக்களில் கடைசி 


விக்கு வைத்தான் , அந்தச் சிறுவனும் தனது பெயருக்குத் தக்கபடி பராக்கிரம் 
முகலான குணங்களை உடைத்தாயிருக்கும் , மலையாளருடைய தேனுக்கும் 
இனைமாவுக்கும் எதிர்பார்த் திருந்தபடியால் , அப் பராக்கிரமத்தை உடனே 
அதியருக்கு காட்ட வகையில்லை. ஆயினும் , அவனை ஆசையோடு எடுத்துக் 
கொண்டுபோய் வளர்த்ததாதியானவள் அம்மலை நாட்டில் அகப்பட்ட உபாத்தி 

பர்களிடத்தில் சுவல்பக்கல்வியையும் , மலையாளர்களிடத்தில் மல்ல உயுத் 
தம் , வில்லு உயுத்தத் தொழில்களையும் , கற்பித்தும் , காலம் முதிர , அந்த புக்க 
னுக்கு அம்மலை காட்டில் வந்து வளரும் விருத்தாந்தத்தை எல்லாம் சாங்கோ 
பாங்கமாகச் சொல்ல , அவன் கேட்டு தம் விதிவசத்தை எண்ணி சக்கப்பட்டும் , 
அப்போது விஜயநகரத்தில் பிரபலமாக ஆண் வெந்த புக்கராயலுக்கு தமது 
உண்மையான நிலைமையைச் சொன்னாலும் கால வித்தியாசத்தினால் காரிய 
சித்தியடைய உகையில்லை என்றஞ்சியும் , அந்தத் தாதியைத் தமது தாயாகப் 
பாவித்தும் , அவள் சொற்படி நடந்தும் , மலசர்ரப் பிள்ளைகளுக்குக் கல்வியைக் 
கற்பித்துக் கொண்டும் , மலசருக்கு வேண்டிய வேட்டைகளாடியும் , சொற்ப 
பொருள் சம்பாதித்து காலம் கழித் துவந்தான் . அவனுக்கு கிட்டத்தட்ட இரு 
பது வருஷ வயது ஆகவே , தாதியம்மாள் பார்த்து இனி அவலுக்குக் கலியா 
ணம் செய்து வைக்கவேண்டுமென்று கருதியும் , இரவில் யாரிடமும் சொல் 
லாமலும் , ஆண் குந்திக்குப்போயும் , அங்கு பாபதி இரசமராய ஓடைய பூர்வயந்து 
க்களில் அதிக எழைகளாக இருந்த ஒரு குடும்பத்தில் தான் நடத்திய இரகசிய 
ங்களை எல்லாம் சொல்லியும் புக்கனுக்கு அங்குள்ள ஓர் நல்ல பெண்னைப்பார் 
த்து சம்மதப்படச் செய்வித்தும் , அப்பெண்ணையும் , அப்பெண் வீட்டாரையும் 
இரகசியமாக இராக்காலங்களில் துளுவ நாட்டிற்கு அழைத்து வந்தும் , மலசர் 
சமூஷத்தில் மணம் செய்விக்க ; அம்மலசர்கள் , அந்த வாலிபம் புக்கராயலு 
டைய பூர்வசரித்திரத்தையும் , அவனுக்கு அங்கு நடந்த விவாஹ வைபவத்தை 
யும் கண்டு அவன் சாக்ஷாத் புராதன நரபதி பூபராயலுடைய குமாரனென்று 
அறிந்து அவனை அந்தத் தளுவநாட்டிற்கு அரசனாகக் கொண்டு அவன் ஆக் 
இனைக்குள் அடங்கி வாழ்ந்து வந்தார்கள் அந்த புக்கராயலுடை ஆதிபாட்டன் 
பூட்டன் தந்தை மார்களாகிய நரபதிகாய மார்களின் ஆதி வீட்ப் பெயர் 
கள் ஸம்பி நவாரு ". கோட்டவாரு , " " கோலவாரு , " தேசாவாது என்பவை 
களாம் . இடையில் காலதேச வித்தியாசங்களினால் அந்த புக்கராயலு துளுவ 
நாட்டிற்கு அரசனாகிய தால் அன்று முதல் அந்த புக்கராயது கும்பத்திற்கு 
துளுவவாரு என்ற புது ( வீட்பே ) பெயர் வழங்க நேர்ந்தது . 

அந்தத் தளுவ புக்கராயலுக்கு திம்மராயலு என்ற குமாரன் பிறந்தான் . 
அவனும் தம்முன்னோருடைய விஜய் சகரத்தை அடைய பிரயத்தனப்பட்டும் , 
காரியத்தி பெருமையால் , தமது தந்தையைப் போலவே துளுவநாட்டில் 
ஆண்டுவந்தான் ; ஆயினும் அககாலத்தில் விஜயநகரத்தை யாண்டுவந்த மல்லி 
காஜன சாயலும் தமது 

சாயலும் தமது பிறப்பையும் , பாத்தியதையையும் தெரிவிக்க , 
அவன் உண்மையறிந்தும் தம் மைஸ்தானத்தைக்கொடுக்க சம்மதியாமல் , அவ 


64 


னுடைய இளைய குமாரன் நரசிங்கராயலைப் பெனுகொண்டாவுக்கு அதிபதியா 
க்கியும் , மறுபடியும் சில வருஷங்களுக்குள்ளாக அவன் அதிகாரத்தை திருக்கு , 
அவ்விடத்திற்குக் தன் குமாரன் நந்தராஜனை நியமித்து விட்டதாக ஒரு சரித் 
திரத்தால் தெரியவருகிறது . அந்ததிம்மராயலுக்குப் பிறகு அவர் குமார் ஈசுவர 
சாயலும் துளுவநாட்டில் சிலகாலம் ஆண்டுவர அவருக்கு நரசராய ஓ என்ற 
குமாரர் பிறந்தும் சகல கல்விலே ஞானங்களைக்கற்றும் சுந்தவீரனாக இருந்த 
மையால் , தம்முன்வேருடைய பிதுரார்ச்சித சொத்தாகிய விஜய நகாத்தை 
ய மூலமாகக் கேட்டும் கிடைக்காததனால் , பிறர் சகாயம் பெற்று அந்தக் கொட் 
டையின் மேல் படை எடுத்துப்போகப் பிரயத்தனப்பட்டுக்கொண்டிருக்க, அந்த 
விஜயநகரத்தில் புக்கார்ய லுடைய சமஸ்தானத்துக்குச் சரியான வார்சுகளற்று 
பெனுகொண்டாவில் சிலகாயம் ஆண்ட தமது சிறிய தகப்பனாருடைய குமா 
சான் பிரவுடதேவராயலை விருபாகவிராயலு சுவீகாரம் செய்துகொண்டு விஜயக 
கா சிம்மாசனத்திலேற்றின் சங்கதியைக் கேப்டு ஆந்தித்து , தாமும் வந்து சே 
பயிரவுட தேவராயலு 1494 - ம் வருஷம் இறந்துப்போக , அவன் மந்திரியாகிய 
நரசிம்ம ராயலே அந்த நரபதிச் சக்கரவர்த்தி பட்டத்தைய 
ஆண்வெர ஆரம்பித்தார் . மேஸ்டர் சுவேல் அவர்கள் எழுதிய பரீகாட்டன் 
எம்பயர் சரித்தின் புத்தகம் 208 வது பக்கத்தில் விருபாஷிராயலு சிற்றின் 
பத்தில் மூழ்கி துஷ்கிருதியங்களைச் செய்துவருவதைப்பற்றி அவன் மூத்த 
குமாரன் அவனைக் கொலைசெய்து விட்டுதான் சிங்காசனமேற , அவனுடைய 
சகோதானாகிய பிரவுட தேவராயலு அந்த மூத்தகுமாமனைக் கொலை செய்து 
பட்டம் கட்டிக்கொண்டதாகவும், அந்த பிரபுடதேவராயலும் திருப்திகரமாக 
ஆண்டு வராமையால் ஸமஸ்தான் குடிகளும் பிரபுக்களும் நொந்து அவனைப் 
பட்டத்திலிருந்து நீக்கி நாபதி ஸமஸ்த்தானத்தின் ஆதிசந்த்தியாகிய நரசிம்ம 
இராயலை சிங்காசன மேற்றி வித்ததாக எழுதி இருக்கிறார் . 
விஜய நகரத்தில் மறுபடியும் நாபதி 

ஸமஸ்தான ஸ்தாபனம் 


இப்படி விஜயநகரம் மறுபடியும் காபதி சமஸ்தானமாக காசராயலு 
ஆண்டுவா ஆரம்பிக்கையில் , ஸமஸ்தான குடிகளும் பிரபுக்களும் சுதந்தர சுக 
வாழ்வைப்பெற்றார்கள் , பிறகு பிரார் நாட்டு அரசனாகிய காலூகவான் சாயிபு 
இறந்துவிட 1480 - ம் வருஷம் ஈசுப் ஆதல் ஷாப் பட்டத்திற்குவர அந்நாடெங் 
கும் கலகங்களாகி அல்லோலகல்லோமாகியது . அதே மாதிரியாகவே அஹமத் 
நகரம் , பீரமர் , பெத்லூர், கோல்கொண்டா முதலான விடங்களிலும் கலகங்க 
ரூண்டாக பாமினி, சாஜியம்பாழடைந்துவந்தது . தென்தோத்தின்ஸ்திதி இப் 
படி இருக்க , வடக்கே பேயர் என்பான் படை எடுத்துவந்து டில்வியைப் 
பிடித்து மோகல் ராஜியத்தை ஸ்தாபித்தும் , இந்தியாவிலுள்ள மகமதிய சித்தாச 


65 


சர்களுக்கெல்லாம் உதவிபுரியச் சித்தமாக இருப்பதாகச் சங்கதி அறிவித்தான் 
அப்போது ஐரோப்பா கண்டத்தைச் சார்ந்த போர்த்துகல்லிலிருந்து 1498 வம் 
ஆகஸ்டு மாதம் 26 ம் தேதி வாஸ்கோடிகாமா என்பவன் மலையாளக்கரையி 
விறங்கி வர்த்தகம் செய்ய ஆரம்பித்தான் , இப்படிப்பட்ட நவீன சம்பவங்கள் 
நடக்கும் காலத்தில் அரசாக்ஷி செய்ய ஆரம்பித்த நாசராயவின் ஸ்திதி எப்படி 
இருக்கவேண்டும் . 


நாபதி நாசராயலு ஸமஸ்தானம் . 


கிபி - 1490 - வலம் முதல் 1497- ட்வரையில் 


அப்படி தமது பிதுரார்ச்சித யை ஸ்தானத்தை குடிகளுடைய வேண்டுகோ 
ளின்படி அடைந்த நாசராயலு சந்திரவமிச கூத்திரிய ஆந்திரர். அவர் வீட் 
டீன் பெயர் கோட்டவாரு. அதாவது அவருடைய ஆதி தாய்தந்தைகள் மகத 
நாடு அல்லது புஷ்பபுரி கோட்டையிலிருந்து வந்தவர்களானபடியால் , அவர் 
கள் வீட்டின் பெயர் கோட்டைவாரு என்றாகியது . மத்திய காலத்தில் கால வித் 
தியாசத்தினால் தமது தாய் தந்தைகள் துளுவநாட்டிலாண்டு வந்ததைப்பற்றி 
துளுவவாரு என்றுசில சரித்திரக்காரர்கள் வழங்கிவருகிறார்கள் . இதற்கு முன் 
லிஜயநகரம் ஆண்டக்கராயலு முதலானவர்கள் சைவர்களாக விருந்தார்கள் . 
நரபதி நரசராயலு குடும்பத்தார் ஆதியில் புத்தர்களாகவும் , பிறகு சைவர்க 
வும் இருந்து , பிறகு வைணவர்களாகிவிட்டார்கள் . அப்படியாகினும் , சகல மதஸ் 
தரிடத்திலும் சமரச மரியாதையுடையவர்களாக இருந்தார்கள் . அவருடைய 
மந்திரி மஹாமதியூகியென்று பிரபலப் பெயர் பெற்ற சாலுவதிம்மரசு அல்லது 
அப்பாஜி என்பவர் . 

அந்த காசராயலுக்குத் திப்பாம்பாதேவி , நாகாம்பிகாதேவி , உமாம்பிகா 
தேலி , என்ற மூன்று மனைவிகளிருந்தார்கள் . அவர்களில் திப்பாம்பாதேவி 
வயிற்றில் வீரநரசிம்மராயலும் , நாகாம்பிகாதேவிக்கு கிருஷ்ண தேவரா 
யலும் , உமாம்பிகாதேவிக்கு அச்சுததேவராயலும் , அரங்கதேவராயலுமாக 
நான்கு குமாரர்கள் பிறந்தார்கள் . வேறொரு சாசனத்தினால் , நரசராயலு 
க்கு புஜபலராயலு என்ற ஜேஷ் குமாரர் பிறந்து 6 உருவகாலம் சமஸ் 
தானத்தை அதிககம் பீரமாக ஆண் வெந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது . மற் 
செரு சாசனத்தில் , வீர நரசிம்மலு ராயலுக்கே புஜபலராயலு என்ற பெயரும் 
வழங்கி வந்ததாகத் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ( Vide P.110 . A Forgotten 
Empire by Robers Sewell ) அப்படிப் பிறந்த ஆண் மக்களுக்கு க்ஷத்திரிய 
தருமத்தின்படி சிறுவயதிலேயே கல்வி ஞானத்தையும் , வில்வித்தைமல்ல 
யுத்த முதலான பயிற்சிகளையும் போதித்து , சமஸ்தானத்துக்குத் தக்கபடி வளர் 
த்திரைகள் . 


66 


அந்த நாசராய இ காலத்தில் நடந்த விசேஷங்களைப்பற்றி அநேக சாச 
னங்கள் இருக்கின்றன . அவைகளில் அவர் திக்கு விஜயம் செய்து துவஜஸ்தம் 
பத்தை நாட்டியதையும் , களிங்கன் , யவனன் , முதலான ராஜர்களை ஜயித்த 
தையும் , விஜயநகரத்தில் ராயலு சமஸ்தானத்தை ஊர்ஜிதமாக்கியதையும் , குக் 
தலேசுவானை ஜயித்து பீஜப்பூரைச் சுவாதீனமாக்கிக் கொண்டதையும் ; மாளவ 
துருக்க சீமையில் பாரசீகர் முதலானவர்களை ஜயித்தும் , சோழபாண்டியருடன் 
சண்டை செய்து அவர்கள் நாடுகளை வசமாக்கியதையும் , ஸ்ரீரங்கபட்டணத்தில் 
ஹன நரேந்திரனோடு சண்டை செய்து ஜயித்ததையும் , தான் மண்டலீக 
மேகமராண்டன் என்ற பிருதை வகித்துக் கொண்டதையும் சொல்லி யிருக் 
இன்றது . ஆயினும் ரேசராய ஓ விஜயம் என்னும் அவர் சரித்திரத்தைச் சோ 
திக்கையில் , அந்த நாசராய ஓ தென் சமுத்திரம் வரையில் நேராகப் போய் 
இடையிலுள்ள சேர சோழ பாண்டியர்களை ஜயித்தும் , அவர்களிடம் கப்பம் 
வாங்கிக்கொண்டு , இன மேசுவரத்தையும் , ஸ்ரீரங்கத்தையும் தரிசித்துக் 
கொண்டும் அவ்விடங்களில் அநேக தருமங்களைச் செய்தும் , காவிரிந்தியில் குடி 
களுக்கே அணைகளைக் கட்டிக் தடுத்து அநேக வாய்க்கால்களை வெட்டிப் 
பயிர்பச்சைகளைச் செழித்தோங்கச் செய்வித்தும் , அங்குள்ள கோயில் கோபு 
மங்களுக்கு அநேக மானியங்களையும் தருமங்களையும் தந்தும் ; ஸ்ரீரங்கத்திற் 
கும் , காஞ்சீபுரத்துக்கும் மத்தியில் தாம் குடியிருந்து விஷ்ணுவை வணங்க 
வேலூரில் ஒரு கோட்டையையும் ; அதற்குள் அநேக கோயில் கோபுர வீடு 
களையும் கட்டிவைத்தும் , அதில் கொஞ்சகாலம் இருந்தும் , அது பகைவர்வந்துத் 
தாக்க வசதியாக இருக்கக்கண்டு, அதை விட்டு மலைகளால் சூழ்ந்த அரணான 
சந்தகிரியில் ஒரு கோட்டையைக் கட்டி , அதில் தமது பொக்கிஷத்துடன் 
சிலகாலம் வாழ்ந்தும் , பிறகு வடக்கே மகம் தியர் கலகம் செய்த படியால் , 
அவர்கள் மீது படையெடுத்துப்போய் ஜயித்தும் , கங்கைக்கரைவரை 

ரைவரையில் தமது 
இராஜியத்தைப் பரவச்செய்தும் ஜயசீலனாகிவந்து விஜயநகரத்தமர்ந்தும் , 
வயோதிகம் வருவதற்கு முன்பே தமது ஜேஷ்ட குமாரர் வீரநரசிம்மராயலுக்கு 
சக்கிரவர்த்தி பட்டங்கட்டியும் , தம் இளைய குமாரர்களான கிருஷ்ணதேவரா 
யலு , அச்சுததேவராயலு , பங்கதேவராயலு அவருக்குதவியாக விருக்கச்செய் 
தும் , அவர்கள் யாவரும் சாலுவதிம்மரசு என்னும் அப்பாஜியை மந்திரியாகக் 
கொண்டு அரசுசெய்ய வேண்டுமமன்று திட்டப்படுத்தியும் , இவ்விதமாகக் 
13 வருஷங்களாண்ட பிறகு சாலிவாஹன சகாப்தம் 1401 - ம் வருஷம் சார்வரி 
நாமசம் கூச்சரமாகிய கி . பி . 1498 - ம் வருஷம் பரமபதமடைந்தார் . 
விரநாசிம்மராயலு ஸமஸ்தானம் 

கி . பி . 1437 - முதல் 1598 – வரையில் 


அந்த நரசராயலுக்குப் பிறகு அவர் ஜேஷ்டகுமாரர் வீரநரசிம்மராயலு சாலி 
வாகன சகாப்தம் 1410 -வருஷம் ( சார்வரி நாம சம்வச்சரம் ) சிங்காசனமேறின 


67 


உடனே தமது அதிகாரத்துக்குட்பட்ட அநேக பெருகிய குருவில மன்னர்க 
ளிடம் கப்பம் வாங்கி வந்தாலும் , மைசூர் ஸமஸ் தானத்தாரும், சர்னாடகத்தைச் 
சார்ந்த உம்மத்தூர், தலை நாடு முதலான விடங்களிலுள்ள பாளைக்காரர்கள் 
தாம் கப்பங்கட்டமாட்டோமென்று கர்வத்தைக் காட்டியதனால் , - எங்க 
க்குத் தமது தம்பிமார்களாகிய கிருஷ்ண தேவராயலையும் , அச்சுத தேவராயலை 
யும் தகுந்த சேனையோடு அனுப்பி அவர்கள் கொட்டத்தை அடக்கி கப்பம் 
வாங்கிக்கொண்டு வாழ்ந்து வருகையில் , 1493 உருவகம் போர்த்துகல் தேச 
தந்து வாஸ்கோடிகாமா வின் கப்பல் கார்வார் கதைக்கு வந்தது . 1503 வரு 
ஷம் போர்த்துக் கேசியர் ஹானிவர் கோட்டையைத் தாக்க அந்நகரத்தா 
நெருப்புக்கிரையாக்கி விட்டார் . பிறகு அவர்கள் பட்கல்ம என்னும் இடத்திற் 
குப் போய்த்தாக்கி சாயலு னுமதியினால் 1505 உருஷம் அஸ்ஜிடிவ் ( Anjdiv ) 
என்ற விடத்தில் கோட்டையைக் கட்டிக்கொண்டார்கள் . அந்தப் போர்த்து 
கேசியருக்கு ( Almeyda ) அலம்டியா என்பவர் பிரதி நிதியாக இருந்தார், அந்த 
ப்பிர திரிதிக்கு நரசிம்மராயது ஒரு தானாதிபதியையனுப்பிச் சமாதானம் 
செய்து கொண்டார் . 

அந்தக்காலத்தில் இடாலியா யாத்திரைக் காரராகிய ( Varthema ) 
வர்த்தமா என்பவர் கனராலையும் , விஜயநகரத்தையும் வந்த நேரில் பார்த்தி 
புகழ்ந்து எழுதியிருக்கிறார். அதாவது விஜயநகரம் அப்போது பூலோகத்தில் 
ஓர் விசித்திர பட்டினமென்றும் , விதை ஆண்ட நரசிம்மதேவராய கோடீசு 
வாரென்றும் , அவருக்கு வருஷம் ஒன்றுக்கு ரூபாய் 15,00,000 பவுன் 
அல்லது 2,25,00,000 ரூபாய் வருமானம் என்றும் , அவரிடம் 49,000 குதிரை 
வீரர்களும் , 4,000 யானைகளும் இருந்தனவென்றும் , அந்தராயலு வெளியில் 
புறப்படும்போது அவருடன் 5,000 குதிரைகளும் , அனேக இராஜர்களும் , 
பிரபுக்களும் புறப்பட்டு மரியாதை செய்கிறார்களென்றும் , அவர் சமஸ்தானக் 
தில் திருடர் துஷ்டர் பயம் கிடையாதென்றும் எழுதியிருக்கிறார் . அந்த கா 
சிம்மராயலுடைய ஜயாதிபராகிரமத்தைப்பற்றி பாரிஜா தபஹாணத்தில் . 
సీ ॥ కుంత లేశ్వరుడు చిక్కు పడంగ విద్యాపురంబున గైకొని , నిజ 

ప్రొడిసేబీ పెం | బారసీకునకు దుర్భరమాన వత్వంబుఁ దొల 
గించే మానవదుర్గసీమ జోలవల్లభునకు సురవధూమదురాధర 
ముచ్చి మధురాపురంబు గొనియె | శ్రీరంగ పట్టణ సీమఖడ్గనటీ 
వినోధంబు హాపసంధునరుజూ !! 


॥ సత్యడు సుతి కెక్కె రామసేత్వంతరాళ 
కలితపోడశదానవిఖ్యాతయశుడు 
మండలీకరమేఘమార్తాండ బిరుదుఁ 

దీశ్వరాధిపునరస సృద్వీశ్వరుండు . 
என்று சொல்லி இருக்கும் கவியால் காணலாம் . அப்படி பிரபலத்தோடு 
11 வருஷகாலம் ஆண்ட வீரநரசிம்மராயலை " இராஜாதிராஜ ராஜ பரமேசுவர 
பிரவுட பிரதாப வீரநாசிம்ம மஹாபுஜபலராயலு என்று புகழ்ந்து கொண் 
டாட சாலிவாஹனசகாப்தம் 1430 ( கி பி 1509 ) ( ருத்திரொத்காரி ) வருஷம் 
விஷ்ணுபதமடைந்தார் . அவருக்குப் பிறகு அவருடைய தம்பி ஸ்ரீகிருஷ்ண 
தேவராயலு சிங்காசனமேறினார் . 


ஸ்ரீ கிருஷ்ணதேவராயலு ஸமஸ்தானம் . 


1509- வா முதல் 1530 வ வரையில் , 


ஸ்ரீகிருஷ்ணதேவராய ஓடைய ஜனனத்தைப்பற்றி ஒரு விநோத கதை 
உண்டு. அதாவது :- அவரது தந்தைக்கு முதல் குமாரனாகிய வீரநரசிம்மராயலு 
பாலியத்தில் சரீச திடனற்றும், சோம்பலாகவும் இருந்தமையால் , அப்படிப்பட்ட 
என் தனது பெரிய இராஜியத்தை நிருவகிக்க முடியாதென்றும் ; ஆகவே, 
சுறுசுறுப்பும் சுத்தவீரனாகவுமிருக்கும் ஒரு மகன் பிறக்கவேண்டுமென்றும் 
சகாசகதிசுவரனைத் தியானித்தம் , அநேக ஜோசியர்களுடன் ஆலோசனை 
செய்தும் வருகையில் , அந்த ஜோசியரில் வல்லவனான ஒருவன் , இராயலம் 
பார்த்து , " வேந்தே , விசனப்படவேண்டாம் , வெகு சமீபசிக்கிரத்தில் வின்னுல 
இல் ஒரு விசேஷமான வெள்ளி ஜுவலிக்கப்போகின்றது , அதை ஜாக்கிரதை 
யாகக் கவனித்துப்பார்த்து , அன்றிரவு தமது பட்டமகஷியோடு சேர்ந்தால், 
உடனே கர்ப்பமாகி ஜகதலப் பிரதாபனாகும் படியான ஒரு சுத்தவீரன் பிறப் 
பான் " என்று சொன்னான் . அந்த வாக்கியத்தை காசராயலு வெகு கவனத் 
தோய ஆராய்ச்சி செய்துகொண்டிருக்க , ஒரு நாள் இரவு படுத்து நித்திரை 
செய்த , சொத்திரியில் சித்திரைத் தெளித்து வெளிக்குவர , அப்போது ஆகா 
மத்திலிருந்து அதிக அற்புதமான ஒரு க்ஷத்திரம் அந்த அரசன் காலலும்பச் 
கொண்ேெயாய் அருகில் வைத்திருந்த பாத்திர ஜலத்தில் பிரகாசத்துடன் பாய் 
* துவிழந்தது , உடனே இராயலு அது சங்க தியை வேவுகாரன் மூவியமாய் 
தமது மந்திரி சா ஓவதிம்மரசுக்கு அறிவித்தார் . 


3 


அந்த திம்மரசு கேட்ட உடனே ஜோசியன் சொன்ன வாக்குவதன் 
நினைத்து வேவுக்கரனைப்பார்த்து , " ஓடிப்போய் இராயலவர்களைத் தம்மருகிலி 
ருக்கும் பாத்திர ஜலத்தில் நக்ஷத்திரம் விழுந்ததாகச் சொன் னாரே , அந்த 
ஜலத்தை உடனே குடித்துவிட்டு , தமது பட்டம் ஹிஷியோன் சேரும்படிச் 
சொன்ன தாகச் சொல் " என்று சொல்லியனுப்ப, அந்த வேலகாரனும் ஓடி 
வந்து அப்படியேச் சொல்ல , இராயவலர்களும் அருகிலிருந்த ஜலத்தை உடனே 
பானம் செய்தும் , தம் பட்டமஹிஷியைப் பள்ளியறைக்கு வரும்படி கட்டளை 
விட்டார் . அந்த வேவுகாரனும் ஓட்டமாக ஓடிப்போய் பட்டமஹிஷியிடம் 
சங்கதியைச் சொல்ல , அந்த மஹாராணி தன் அந்தஸ்துக்குத் தக்கபடி ஆடை 
யாபாணங்களைச் சாவதானமாக அணிந்துக்கொண்டுவா , " ஐயர் வருகிறதற்குள் 
அமாவாசை யோடிப் போய்விடும் . என்னும் பழமொழிப்படி அந்தப் பட்டம் 
விஷி வருவதற்குள் குறித்த நல்ல முகூர்த்த காலம் முடிந்து விடுமென்று 
எண்ணி ; இராயலு உடனே தமது பள்ளியறையில் விளக்குகளைத் தூண்டி 
விாறியை வீசும் கன்னிகையான ஒரு நாகாம்பாளை க்கூட , அந்தப் பெண் காப்ப 
வதியாகி பத்தாம் மாதத்தில் பாலசூரியனைப்போன்ற பிள்ளையைப் ( கிருஷ்ண 
தேவராயலை ) பெற்றாளாம் . அந்த கிருஷ்ணதேவராயது பிறந்த காலத்தைப் 
பற்றி . 
ఉఅందలిశాలివాహన శకాబ్లముల ద్రివసుత్రిసోముల వందితమై 
నయవ్వికృతి వత్సరముందలి పుష్యమాసమందుందగు కృష్ణపక్ష 
ముననుండెడి ద్వాదశి శుక్ర వాసరంబందు దయిం చెఁ గృష్ణుఁడు 
శుభానితుడా సరసింహము , 
மேலேகாட்டிய கவியினால் கிருஷணதேவராய கி - பி 1465 ஹித்துக் 
குச் சரியான சகாப்தம் 1387 வம் விருந்தி வருஷம் புஷியபஹள துவாதசி 
வெள்ளிக்கிழமை தினம் பிறந்ததாக பிரதியமாகிறது. 

ஸ்ரீகிருஷணதேவராயலுடைய ஜாதி 
கிருஷ்ண தேவராயலு சந்திரவமிச கத்திரயர் குலதிலகனாகிலும் , அவரு 
டைய முன்னோர்களிற் சிலர் துளுவநாட்டில் சிலகாலம் வதிந்து வந்தபடியால் 
களுவ தேசஸ் சார் என்றும் அவருடைய வீட்டின் பெயர்கள் , சாலுவவாரு , 
சம்பேட்டவாக , சேலகோலவ த என்றதி ளென கொண்ட வீட்டி கவிகள் 
சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கன்றன . அவர் சந்திரவமிசத்தார் என்று மது 
சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது . 

எப்படியெனில் , 
కృష్ణ రాయని పూర్వుల వృత్తాంతము. 


కృష్ణ రాయని పూర్వుల వంశము , చంద్రవంశమైనట్లును, తుళువ 


అను పౌరుషనామంబుగింది. అయినట్లునీక్రింది. పద్యము వలనంగా 
న్పించు - మనుచరిత్రములో 

చంద్రవంశములో నొక పురుషుడు , 


కం అతనికి యదు దుర్వసులను 

సుతులుద్భవమంది హితసూదనులుబలా ! 
న్వితమతులు వారిలో లి ! 

శతకీర్తివహించే దుర్వసుడు గుణనిధియై! 
| వాని వంశంబుతుళు నాన్వవాయము య్యె 

అందు బెక్కండ్రు నృపులుదయంబునంది ! 
నిఖిలభువన ప్రపూర్ణ నిర్నిద్రకీర్తి , 
నధికులయిరి తదీయా స్వయమునబుట్టి " అని 


அப்படி அந்தக் கிருவ தேவராயலு பிறந்த உடனே இராயலுக்கு 
அநேக நல்ல சகுனங்களுண்டாகிச் சந்தோகத்தை விருத்தியாக்கிய துடன் , 
பீஜப்பூர் ஸமஸ்தானம் முழுதும் இராயலுக்குச் சொந்தமானபடியால் , நாசரா 
யலு மகிழ்ந்து , அந்தக் கிருஷணமாய ஓ மஹா அதிர்ஷ்டசாலியாவாவெனக் 
கொண்டு , காளொருவண்னமும் பொழுதொரு மேனியுமாக 

கோர்த்து 
வந்தாராம் . 

இதையறிந்த அந்த ராய லுடைய மற்ற மனைவிகள் இனி இந்த திருவுல 
ராய ஓ உயிருடனிருந்தால் , தம் மக்களுக்கு சிங்காசனம் இட்டாதென்றஞ்சி , 
அம்மகலை அரண்மனைக்குள்ளாகவே கொன்றுவிட்டுவண்ெெமன்று இரகசிய 
மாகச் கொலைப் பாதகரைத் தாண்டி வந்தார்களாம் , ஆந்தச் சூதைய நிர்தி 
சாலுவ திம்மரசு என்னும் மந்திரி , அக் கொலைபாதகரைத் தம்வசப்படுதியும் , 
அவர்கள் காத்திலிருந்த கிருஷ்ணதேவசாயலு என்னும் பிள்ளையைத் நாம் 
பெற்றுக்கொண்டும் , அப் பிள்ளைக்குப் பதில் ஒரு பாஷியைக் கொடுத்துக் கொல் 
லச்செய்து அதன் இரத்தத்தை இராஜா ஹிஷிகளுக்கு காட்டும்படி செய்து 
திருப்தியாக்கிவிட்டும் , கிருஷணராயலு என்னும் கெவைத் தன் வீட்டிற்குக் 
கொண் வேந்து போஷித் தயார் இனத்தும் பல கலைகளையும் போவர். இவர் ,அந்தப் 
பாலியனான இருஷ்ணதேவராய ஓ , சாலுவதிகமாசு தான் தன கமிதாவென்றும் , 
அவரை , அப்பாஜி என்று அழைக்கவர் , அந்த மாதிரிக்கு அன்று முரல் 


என் 


அப்பாஜி" என்ற பெயரே அதிக பிரபலமாகிவிட்டதாம் , அந்த அப்பாஜியும் 
அந்தக் இருணதேவராயலை அதிக காருணியத்தோடும் , கருத்தோடும் , வளர் 
த்துவந்தாராம் , 

அப்படி இருவணதேவராயலுரம் மந்திரி வீட்டில் வளர்ந்துவர . கான் 
மனையிலிருந்து தந்தையாகிய நான் இராயலுக்கு இச்சங்கதிகளை அறிவிக்காமல் , 
திருவணராயன் என்னும் சிசு மாந்தத்தினால் இறந்து விட்டதுஎன்று பெண்டு 
கள்படி பெரும் பொய்யைச் சொல்ல , அந்த அசலும் அது உண்மை 
நம்பி , பரன்று முதல் நல்ல ஆஹாரமும் நித்திரை முதலானவைகளுமற்று 
வியாஉலராக தாலம் கழித்துவர , வியாதியும் மேவிட்டு, இனி பிழையோ 
மென்மெண்ணி , தமது மந்திரி சாலுவதிம்மாசையும் , தமது மூத்த மனைவியின் 
மக்களையும் அருகில் தருவித்தும் , தமது கண் விெரலில் அணிந்திருந்த இராஜ 
முத்திர மோதிரத்தை எந்தமகன் பியங்க வல்லவனோ, அவனுக்குத் தான 
தமது இராசியம் கொடுப்பதாகச் சொல்ல; அந்த ராஜபுத்திரர்கள் அந்த 
மோதிரத்தைப் பிடுங்கப் பல பாபெட்டும் , மோதிரமணிந்த விரலில் வீக்கமிரு 
ந்தபடியால் , அதைப்பிடுங்க வகையற்றுத் தவிக்க ; அபசன் திம்மரசைப்பார்த்து 
" மதியூகியாகிய மந்திரியே ! இப்போது கிருஷ்ண தேவராயலு உயிருடனிருந் 
தால் இம்மோதிரம் இதுவரையில் என் வி விலிருக்குமோ? என்று விசனப் 
படுகையில் , திம்மா சுப்பார்த்து வேந்தே விசனப்படாதே , உமது திருஷண 
தெகராய ஓ இறந்துப் போகவில்லை , என் வீட்டில் சுகமாக வளர்ந்து வருகிறான் , 
ஆக்கினை கொடுத்தால் அழைப்பிக்கிறேன் என, இராயலு சொல்லிமுடியாத 
சந்தோஷமுற்று உடனே அருகில் தருவிக்கச் செய்து கிருஷ்ணதேவராயலைக் 
கட்டித்தாவி முத்தமிட்டும் அந்தப்புரத்து அஞ்ஞான பிரிவையர்செய்த சதி 
மோசத்திற்காக விசனப்பட்டும் , கிருஷணமாயனை ஏறிட்டுப்பார்த்தும் , தன் கை 
விசலிலிருக்கும் மோதிரத்தைக் கழற்றும்படி சொல்ல , அந்தக் கிருஷ்ணதேவரா 
யலு மகாபுத்திசாலியானபடியால் , அந்த மோதிரமணிந்த விரலுக்கு ஒரு ஈரத் 
துணியைச் சற்றுநோம் சற்றிவைத்து வீக்கம் நீங்கிய பிறகு அம்மோதிரத்தை 
லகுவில் கழற்றிக்கொடுத்தான் . இராயலுக்கு அதிக சந்தோஷ முண்டாகி , 
தக் கிருஷண சாயலே தமது சிங்காசனத்துக்குத் தக்கவனென்றும் , ஆயினும் 
மூத்த குமாரன் வீரநரசிம்மராயலு காலம் வரையிலும் அவனுக்கு உதவியாக 
இளவராக பட்டம் தரிக்கவேண்டுமென்று மந்திரியிடம் சொன்னதாகவும் 
சிலராற் சொல்லப்பட்டு வருகின்றது . 


இந்தக்கதை உண்மையானதோ என்று நரபதிகளுடைய வம்சாவளியைக் 

வித்தியாநகர இராஜ சரித்திரம் , பிரவுடதேவராயலும் 
கொண்ட விடுதண்டகவியிலும் , மது சரித்திரம் , பாரிஜாதாபஹாணம் முதலா 
னகிரந்தங்களையும் , அநேக சிலாசனங்களையும் கொண்டு பரிசோதிக்கையில், 
இது பொய்யான கதையென்றும் , கிருஷ்ணதேவராயலுடைய தாயாராகிய 
நோகாம்பாதேவி சந்திரவமிசகூத்திரிய குலஸ்திரி என்றும் , அவள் நரசிம்ம 


72 


தேவராயஇடைய இரண்டாந்தாரமாகிய தருமபத்தினி என்றும் தெரிய 
வருகிறது . 
கிருஷணதேவராயலு தமது தமயனார் இறந்த பிறகு 

சகாப்தம் 1430 - க்கு விடவ உருவம் சித்திரை மாதம் ( கி.பி. 1509 - ம் 
வருஷம் பிப்ரவரி 45. ) சிங்காசன மேறிய தாக அனேக சரித்திரங்கள் 
னாலும் , ச சனங்களினாலும் ஸ்பஷ்டமாகிறது. அவரைத் திருமாசு என்னும் 
மந்திரி நல்ல சுபமுகூர்த்த காலமறிந்து தேவபிராமண பூஜைகளைச்செய்வித்தும் , 
அனேகமுடி சார்ந்த மன்னர்கள் பந்து மித்திரர்களுக்கு முன்பாகவும் , சாஸ்திர 
பத்ததியாகவும் , சடங்குகளை நடப்பித்தும், சிங்காசன மேற்றியதாக ஒரு சாசனத் 
தில் ஸ்பஷ்டமாகிறது . 

அப்படி சிங்காசனமேறிய கிருஷ்ண தேவராயலு , தமது மந்திரி திப்மா 
சை அருகில் அழைத்து தமது சமஸ்தான சங்கதிகளை எல்லாம் சாங்கோபாங்க 
மாக அறிந்தும் , இராக்காலங்களில் மாறுவேடம் பூண்டு வீதி வீதியாக உலா 

குடிகளுடைய சுகதுக்கங்களை நேர் நேராகக் கேட்டும் , அரசுசெய்து 
வருங்காலத்தில் , பிரதாபருத்திரனாகிய கஜபதிராஜனும் , கைஜமும் வேறு 
சில குருநிலமன்னர்களும் செமமாக தம் குடிகளுடைய க்ஷேமத்தைக் கருதர் 
மல் கஷ்டப்படுத்தி வருவதையும் , தமக்குச் செலுத்தவேண்டிய கப்பத்தைக் 
இரமமாகச் செலுத்தாமல் அசட்டை செய் தவருவதை அறிந்தும் ; பெரிய 
தண்தேளாதிகளுடன் படையெடுத்தும் , கிருஷ்ணா நதியைத் தாண்டிப்போய் 
கோல்கொண்டாவை முற்றுகைப் போட்டு அங்கிருந்த மகமதியர்க ள ஜமித்தும், 
அருலிருந்த அகமது நகரத்துக்குப்போய் அதைப் பிடித்தும் , அங்கு தமது 
ஐயஸ் தம்பத்தை நாட்டியும் , சஜபதி சமஸ்தான நாட்டின் வழியாகத் திரும்பு 
சையில் , அந்த கஜபதியும் கப்பங்கட்டாத்தைப்பற்றி சண்டை செய்ய ஆரம் 
பிக்கையில் , அந்தக் கஜபதி ஜகந்நாதத் திலிருக்கும் மஹாவிஷ்ணு பக்தனென் 
றும் , சதாபிராம்மண சாதுஜன போஷானான் சொந்த பர் அவென்றும் , அப்படிப் 
பட்டவன் மேல் படை எபெபது சருமமல்லவென்றும் , திம்மரசு மந்திரி தடுத் 
துச் சொல்லியும், கிருஷ்ண தேவராயலு கேளாமல் , படை எடுக்க ; அப்படைகள் 
அங்கிருந்த பயங்கரமான வனத்துக்குள் சண்டைக் கோலமாகப்போக , அங்கு 
சித்தாவுக்கான் என்னும் மஹமதிய வீசன் 60 - ஆயிரம் சேனையோ வெந்து தாக்க 
உடனே கஜபதியின் சேனைகளும் , சிந்தாவுக்கான் சினேக பர்தத்தால் மற்றோர் 
புறம் வந்து கிருஷ்ணதேவராயலை ஓத்தக்கொள்ள , சிருவணதேவராய ஒரு 
டைய சேவைகள் வேறு வழிப்போக வழியற்றுத் தவிப்பதைக் கிருஷ்ணதேவ 

மோ ! மாந்தர் இடி வார்த்தையைக் கேளாமையால் 


73 


இந்த வம்புவந்து வாய்த்ததே என்று முகம் வாடி நிற்பதைத் திம்மாசு மந்திரி 
பார்த்து வேந்தே விசனப்படாதே , " மிஞ்சிப்போன காரியத்தை எஞ்சி 
யெஞ்சி யோசிப்பதில் பிரயோசனமில்லை; இந்த அசந்தர்ப்பத்தில் இராஜ தந் 
திரமாக காரியத்தை முடித்தால் மாத்திரம் காரிய சித்திப்பெறலா " மென , 
கிருஷ்ணதேவராயலு " அஃதெப்படி ” என , " இதோ செய்கிறேன் பாருங்கள் " 
என்று அடியில் கண்ட உபாயத்தைச் சொன்னார் . அதாவது : --- . 

இந்தச் சண்டையில் அதிக வீரதீரனான மகமது தேவக்கானுக்கு ஒரு 
கடிதமெழுதி , அக்கடிதத்தில் " ஐயா , தாங்கள் முன் கிருஷ்ண தேவராயலுக்கு 
ஒப்பந்தம் செய்து கொடுத்தபடி , கஜபதி பிரதாப ருத்திரரை உயிருடன் பிடித் 
துக் கொடுத்தால் உமக்கு வாக்குத்தத்தம் செய்தபடி ஓரங்கல் கோட்டையை 
யும் , பின்னு மநேக கிராமங்கள் கண் தெளாதி ஆபரணங்களையும் , பமான 
மாகத் தாச் சித்தமாக இருக்கிறோம் ; அதற்கு அத்தாணியாக இக்கடிதத்துடன் 
சில ஆடை ஆபாணங்களை அனுப்பி இருக்கிறோம் , அங்கீகரித்துக்கொண்டு இது 
சங்கதியை யாவருக்கும் அறிவிக்காமல் அதிக அந்தரங்க சங்கதியாக வைக்க 
வேண்டும் . 


இப்படிக்கு இஷ்டன் 

மஹாமந்திரி 
சொலுவ திம்மரசு 


என்று எழுதி கிருஷ்ண தேவராயலுக்குக் காட்ட , கிருஷ்ண தேவராய இ 
பார்த்து இப்படிப் பட்ட காரியம் செய்ய இஷ்டப்படாதவராக இருந்தும் , இராச 
கீய விஷயத்தையும் , காலதேச வர்த்தமானத்தையும் அறிந்த , மந்திரியின் இவ் 
விதமான தந்திரக் கடிதத்தை எங்க்களித்தார் . இதை அங்கீகரிக்கவே , 

உடனே இம்மாசு மந்திரி , அந்தக்காகிதத்தையும் , அத்துடன் சில ஆடை 
ஆபரணங்களையும் சேர்த்து அவைகளை ( சிதவுக்கானுக்கு அனுப்பாமல் ) கஜபதி 
சாயலிடம் நேரில் கொடுக்கும்படி வேவுகாரனிடம் கொடுத்தனுப்ப , அந்த 
வேவுகாரனும் வாயுவேக மனோவேகமாக ஓடி பிரதாபருத்திர கஜரோய 
லிடம் கொண்டுபோய்க் கொடுக்க, அவர் யாதோ சமாதான உடன்படிக்கைக் 
கடிதமென்றெண்ணி , தம் யானையை விட்டிறங்கி அந்தரங்கமான விடத்திற் 
கொண்டுபோய் வாசிக்க, அதிற்கண்ட சங்கதியினால் , அது மகமது சிதவுக்கா 
னுக்கு எழுதிய கடிதமென்றும் , அது வகை மோசமாக தம்மிடம் வந்து விட்ட 
தென்றும் , இனி அதில் கண்டபடி சிதவத்கான் தம்மைப் பிடித்து கிருஷ்ண 
தேவராயவிடம் ஒப்புவித்து விடுவானென்றும் பயந்து , எண்ணாத எண்ணமெல் 
லாம் எண்ணி , எங்கித் தேங்கித் தவித்துத் தலைகுனிந்து நிற்க , அவருடைய 
சேனைகள் அவர் வெகு நேரமாக யுத்த களத்தில் வராதிருப்பதைக் கருதி 
கஜபதிக்கு யாதோ கெடுதி அல்லது பகைவரால் கொலை சம்பவித்ததென் 
றெண்ணிப் பயந்து பலபக்கமும் பரந்து ஓடி விட்டார்கள் 

10 


74 


இத்தியாதி சங்கதிகளைக்கண்ட வேவுகாரன் ஓடிவந்து , திம்மாசு மந்திரி 
யிடமும் இராயலிடமும் சவிஸ்தாரமாகச் சொல்ல , திம்மரசு தம் பல்லக்கு 
எதி இசாயலைப் பாதுகாக்கவேண்டிய சேனையை அவரிடம் விட்டு , அவருந்திய 
வின்படி சிலதண்தெளங்களைக் கட்டிக்கொண்டு சஜபதி ஸம ஸ்தானக் கோட் 
டைக்கருகில் வந்து , கஜபதிக்கு தாம் சமாதானம் செய்ய வந்திருப்பதாகச் சங் 
கதி சொல்லியனுப்பினார் . 

கஜபதியும் , அவருடைய மந்திரி முதலானவர்களும் சாலுவதிம்மாசை மரி 
யாதையுடன் அழைத்துக்கொண்டு கோட்டைக்குள்ளே போய் பேசகம் சமாசா 
பங்களைப் பேசியபிறகு , திம்மாசு , கஜபதியை நோக்கி , பிரபுவே , நாப்தி சமஸ் 
தானத்தாரும் , கஜபதிசமஸ்தானத்தாரும் இந்துக்களாகவும், சந்திரவமிருகத் 
திரியர்களாகவும் , மாமன் மருமகன் வரிசையான பந்துக்களாகவும் இருக்க , 
நீங்களிருவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்துகொண்டும் , இந்துக்களுக்குப் 
பொதுப்பகையாளியான மகமதியரை இந்நாட்டை விட்டு ஓட்வெதைவிடடு, 
அவர்களைக்சிநேகிதர்களாகக்கொண்டு உங்கள் பொது கும்பத்தைப் பாழ்த்தும் 
போகச்செய்வது இந்து மதஸ்தர்களுக்குத் தருமமல்லவே " என்று புத்திமதிகளை 
சொல்ல , கஜபதியின் மனதும் கரைந்து திம்மரசு வாக்கைத் தேவலாக்காகக் 
கொள்வதாகச் சொல்ல , திம்மாசு பார்த்து, 


" ஓ ! பிரதாபருத்திர கெஜப்தியே , உமக்கு அதிக ரூபலாவண்யமான குமா 
எத்தி இருப்பதாக கேள்விப்படுகிறேன் . அந்தப் பெண்ணுக்கு ஏற்ற புருஷன் 
கிருஷ்ணதேவராயலை விட சிறந்தவர் யாருமில்லை. உங்களிரு குடும்பத்தார்களும் 
எப்போதும் மாமன் மச்சான் உறவினரான படியால் , தங்கள் பெண்னைக் 
கிருஷ்ணதேவராயலுக்கு விவாஹம் செய்துகொடுத்துவிட்டால் , உங்கள் பழய 
பந்துத்துவமும் போகாமல் நடிக்கும் மேலும் நீங்களிருவரும் இவ்விதமான சம் 
பந்தத்தினால் ஒருவருக்கொருவர் கட்டுப்பட்டு உதவியாக நிற்கில் ,உங்கள் சமஸ் 
தானங்களின்மேல் மகமதியர் முதலான வேறு நாட்டு மகஸ்தர்கள் அடி எடு 
த் துவைக்க வழியில்லை. இது விஷயத்தில் உமதிஷ்டம் என்ன " என்று , திம் 
மாசு கேட்க , பிரதாபருக்க கஜபதிராயலும் கேட்டு கால தேச வர்த்தமான 
களைத் தழுவியும் அப்படியே யாகட்டும் என்று சம்மதிப்பட்டு அந்தத் திம்மா 
சை அங்க பாத்துக்கு அழைத்துப்போய் தமது குமாரத்தியின் அழகிய அரண் 
மனையையும் , அப்படத்தையும் காட்டி , அகள் அன்போடு வளர்த்துவந்த பஞ்ச 
வர்ணக்கிளியையும் கிருணைதேவமாயலுக்கு பகுமானமாகக் கொடுத்தும் திம் 
மாசுக்கும் நீக்கமரியாதைகளைச் செய்தும் , இல்ல 

இல்ல சுடமுகூர்த்த காலமறிந்து 
வந்து நிச்சய தாம்பூல முடர்த்தம் நடப்பிக்க வேண்டுமென்றும் சொல்லி , திம் 
மாசைத் தமது சமஸ்தான எல்லைவரையில் மரியாதைகளுடன் கொண்டுபோய் 
விட்டு வரும்படி உத்தரவு செய்தார் , 

இப்படி மரியாதைகளுடன் திரும்பிப் புறப்பட்ட சிம்மாசு கிருஷ்ணதேவ 
நாயலிடம் வந்து தாம் போனது முதல் அங்கு வந்த நிமிஷம்வரையில் நிகழ்ந்த 


75 


சங்கதிகள் யாவையும் சவிஸ்தாரமாகச் சொல்லியும் , கஜபதி குமாரத்தி கொடு 
த்த பஞ்சவர்ணக்கிளியை இராயவிடம் கொடுக்க , அக்கிளியானது கிருஷ்ண 
தேவராயலை முகந்து முத்தமிட்டு தன்னை வளர்த்த வரதாம்பாள் அல்லது 
பிரதாபருத்திய கஜபதிராயலுடைய அருமையும் அழகு யாவும் திரன் வெந்த 
துகாம்பாதேவியின் அழகையும் , குணாதிசயங்களையும் அவளுக்கேற்ற கணவன் 
கிருஷ்ணதேவராயலே என்றும் இனிய வார்த்தைகளால் கொஞ்சிக் கொஞ்சி 
பேச , கிருஷ்ண தேவராயலும் அதிக சந்தோஷமுற்று , திமயரசின் புத்திசாதுரி 
யத்தைத் துதித்தும் , கூடிய சீக்கிரத்தில் கஜபதி குமாரத்திக்கு நிச்சயதாம் 
பூலம் செய்யவேண்டுமென்றும் , அப்படி செய்யும்போது அந்தப் பெண்ணைத் 
தாமும் மாறு வேடம் தரித்து முன்னாடியாகப் பார்த்து பிறகு முகூர்த்தத்தை 
கடத்த வேண்டுமென்றும் திம்மாசு மந்திரிக்கும் சொல்ல, அதற்கு அம்மந்திரி 
யும் சம்மதித்து , அந்த கிருஷ்ணதேவராயலை ஸமஸ்தான வெற்றிலைப்பாக்கு 
மடித்துக்கொடுக்கும் வேலைக்காரனைப்போல் வேஷம் போட்டும் , கிச்சய தாம் 
பூல உற்சவத்திற் கேற்ற ஆடை ஆபரணங்களை எடுத்துக்கொண்டும் , தக்க 
அரசு கஜ பதாதி பிருதுகளுடன் புறப்பட்டு வந்தும் , கஜபதி எமஸ்தானக் 
கோட்டைக்கு அருகில் பல்லக்குகளை நிறுத்தும்படி செய்தும் , தாம் வந்திருக் 
கும் சங்கதியைக் கஜபதிராயலுக்கு முன்னாடியாகத் தெரிவிக்கும்படி வேவு 
க்காரர்களை அனுப்பினார்கள் . 

அது சங்கதியைக் கேட்ட பிரதாபருத்திர சஜபதிராயலும் , தம் சபா 
மண்டபத்தைக் கமுகு வாழை பூங்கொடிகளால் அலங்கரித்தும் , அந்தபுரத்துக் 
குள் போய் தமது பத்தினி மார்களையும் பந்துக்களையும் அழைத்து , தாம் செய்ய 
தீர்மானித்த விவாக சங்கதியைச்சொல்ல , அவர்கள் கேட்டு அதிசயித்து அக் 
தோ ! கிருஷ்ணதேவராய சுபத்தினிக்கு பிறக்காமல் , தாசிவயிற்றில் பிறந்த 
வனாமே , அப்படிப்பட்ட இழிகுலத்தானுக்கு நமது உயர்குலப்பெண்ணை எப்படி 
த்தருவது " என்று சொல்லி விசனப்பட்டுக் கண்ணீர் விட்டழுதார்கள் . 


கஜபதிராயலு , தம்மனைவிமார்களையும் பத்துக்களையும் பார்த்து பேதை 
காள் பயப்படாதேயுங்கள் ! கிருஷ்ணதேவராயலு நரசராயலுக்கும் , அவரது 
தர்மபத்தினி நாகலாம்பாதேவிக்கும் பிறந்த குலஸ்தர் ; அவர் பிறந்தது முதல் 
காசராயலு அவர்மேல் மிதமிஞ்சிய அன்பைக் காட்டிவந்தமையாலும் , மற்ற 
மனைவிகளும் மக்களும் நரசராயலுடைய இராஜசிங்காசனம் தம்மக்களுக்கும் 
தமக்கும் கிட்டாதென்றஞ்சி , பொறாமைப் பேய்பிடித்து அவரைக் கொல்லவும் , 
ஜாதிபிரஷ்டருக்கவும் , தாசிபுத்திரன் என்று அகியாயமான அவதூறுகளைச் 
செய்தார்கள் . ஆகவே , அந்தப் பொய்க்கதைகளை நம்பவேண்டாம் ; கிருஷ்ண 
தேவராயலு தாசி புத்திரராக இருந்தால் , அப்படிப்பட்டவருக்கு எனது குல 
மணியைக் கொடுக்க சம்மதிப்பேன். அந்தக் கிருஷ்ணதேவராயலு பிறந்த நாள் 
முதல் நாள் துவசையில் நடந்த அவரது ஜாதகத்தைப் பார்த்துத்தான் காக்குத் 
தத்தம் செய்தேன் என்று பலவிதமாக புத்தியதிகளைச் சொல்லி சமாதானப் 


படுத்தியும் , தம் பத்தினிமார்களையும், புத்திரியும், தக்கபடி அலங்காரம் செய்து 
கொண்டிருங்கள் என்று திட்டம் செய்தும் , தமது பந்து மித்திரர்களையும் , 
பிராமணசிரேஷ்டர்களையும் , சமஸ்தான பெரிய உத்தியோகஸ்தர்களையும் சகல 
வாத்தியகோஷங்களுடன் கோட்டைக்கு வெளியில் அனுப்பி , அங்கு வந்து 
தங்க விருக்கும் திம்மரசு மந்திரிக்குத் தக்க மரியாதைகளைச் செய்தும் , 
கூட வெற்றிலைப்பாக்கு மடித்துக்கொடுக்கும் வேஷதாரியான கிருஷ்ணதேவ 
பாயலையும் , மற்ற உத்தியோகஸ்தர்களையும் கோட்டைக்குள் அழைத்துவந்தும் , 
அரண்மனைக்குள் அலங்கரித்து வைத்திருந்த சபாமண்டபத்தில் உட்காரச் 
செய்து உபசரித்தும் , கிருஷ்ணதேவராயலுடைய க்ஷேமத்தையும் , அவர் சம 
ஸ்தான க்ஷேமத்தையும் விசாரித்தும் விவாக முகூர்த்தகாலம் வரவே , வேதம் 
பிராமணர்கள் வேதகிதங்களைப்பாட நிச்சயதாம்பூலத்துக்கு ஆரம்பித்தார்கள் . 

உடனே முகூர்த்த காலம் கிட்டிவா, புரோகிதர்கள் மந்திரங்களைச் 
சொல்லி ஆசீர்வதிக்க, ஷத்திரிய தருமத்தின்படி , கிருஷ்ண தேவராயலு அனுப்பு 
பிய ஆடை ஆபரணங்களையும் , பண்பெலாதிகளையும் , வெற்றிலை பாக்கு புஷ்டர் 
சந்தன குங்குமாதிகளையும் , மணமகளுக்குக் கொடுக்க , கஜபதிராயலு திம்மாசு 
மந்திரியை அந்த வரிசைகளுடன் அந்தப்புரத்துக்கு வரும்படி அழைத்தும் 
போக , அந்தத்திம்மரசும் தன்னுடன் வெற்றிலைப்பாக்கு மடிக்கும் வேஷகார 
கை வந்திருக்கும் கிருஷ்ண தேவராயலையும் கஜபதியின் உத்தரவின்படி அந்தப் 
புரத்துக்குள் அழைத்துக்கொண்டுபோய் , தங்கத் தட்டுகளில் அநேக ஆடை 
ஆபாணங்களையும் , முத்துகள் கோர்த்த தட்டுக்களில் மல்லிகை முல்லை முத 
லான பஷ்பங்களையும் , வைர மணிகள் பதிந்தத் தட்டுக்களில் வெற்றிலையாக்கு 
சந்தன குங்குமாதிகளையும் , அவைகளின் மேல் வைர வைறிேய நவரத்தனங்கள் 
பதிந்த கட்டாரியையும் , அடுக்கடுக்கான் அக்ேகள் செய்வித்து , அவைகளை வெற் 
றிலைப் பாக்கு மடிக்கும் வேஷதாரியை எடுத்துக்கொண்டுபோய்த் திரைக்குள் 
சகல ஆடை ஆபாணங்களால் அலங்கரித்துக்கொண்டு தேவலோக அப்சர 
ஸ்திரீயைப்போல் இருந்த கஜபதி குமாரத்தியினிடம் கொடுக்கும்படி உத்த 
சவுசெய்ய , அதைக் கேட்டு கஜபதி ராஜகன்னிகையும் திரையை நக்கிக் 
கொண்டு தக்க தாதிமார்களுடன் திரைக்கு வெளியில் சற்று வந்து நிற்க, வெற் 
றிலைப் பாக்குக் கொடுக்கும் வேஷதாரியும் , திம்மாசு வார்த்தைக்கு மிக்க பயந்த 
வனைப் போல பாசாங்கு காட்டியும் , அடக்க ஒடுக்கமாக அந்தத் தங்கத் தட்டுக் 
களையும் , முத்துமணி வைரமணி கட்டாரி தட்டுகளையும் ஏந்திக்கொண்டுபோய் 
கஜபதி கன்னிகையின் முகார விரதத்தை ஜாடையாக ஏறிட்டுப் பார்த்தும் , 
அவள் அழகின் பெருமையைக் கண்டு தனக்குள் தான் சந்தோஷித்தும் , இரு 
கைகளாலும் எடுத்துக் கொடுக்க , அந்தக் கஜபதி புத்திரியும் , அந்த வெற்றிலை 
வேஷதாரியின் முகாச விந்தத்தையும், காலில் அணிந்திருந்த வஜ்ஜிர வீர சங் 
விெயையும் , கையிலணிந்திருந்த வச்சிரகண்டி முதலான துகளையும் பார்த்து 
பிரமித்து , இந்த வேஷதாரியே கிருஷ்ணதேவராயலென்று தீர்மானித்து 
பெருமூச்சு விட்டுக் கேவல ஸ்திர் ஜாதியான தன் நிமித்தமாக தன் அந்தஸ்தை 


யும் , பெருமையையும் மறைத்து , வேலைக்காரன் வேடம்பூண்டு வந்ததைச் சிந் 
தித்தவளைப் போல முகத்தை காட்டி நின்றாள் . 

உடனே பதில் தாம்பூல மரியாதையாகக் கிருஷ்ணதேவராயலுக்கு ஜ 
பதிராயலு தயார் செய்து வைத்திருந்த தங்கத் தட்டு தாம்பூலாதிகளை அந்தக் 
சன்னிகையின் கையில் கொடுத்து , வெற்றிலைப் பாக்கு மடிக்கும் வேஷதாரி 
வேலைக்காரனிடம் கொடுக்கும்படிச் சொல்ல , அந்தக் கன்னிகையும் மனமு 
வந்து தனது ஆசை நாயகனாகிய வேஷதாரியின் முக அழகை மறுபடியும் பார்த் 
தும் , இரண்ைெககளால் ஏந்திக்கொடுக்க , அவவேஷதாரியும் அடக்க ஒடுக்க 
மாக வாங்கி திம்மரசுக்கு அருகில் வந்து வைக்க, அந்தத்திம்மரசும் , கஜபதியும் 
அவர்பந்து மித்தார்களும் சந்தன புஷ்பங்களைத் தரித்துக் கொண்டு, உல்லாச 
மாக இரண்டு ஸமஸ்தானங்களின் சங்கதிகளைப் பேசிக்கொண்டிருக்க , திரைக் 
குள் போன இராசகன்னிகையை அவளுடைய தாயார் முதலான இராச 
மஹிஷிகள் வந்து சூழ்ந்துகொண்டு திரைக்கு வெளியில் நடந்த விருத்தாந்தங் 
கள் என்ன என்று கேட்க, அந்தக் கன்னிகையும் , கண்களில் இருந்த பாஷ்பம் 
பெருக, கரங்கள் நடுங்க , தனது தாயாரைப் பார்த்து , 

“ எனது ஆருயிராகிய அன்னையே , நான் திரைக்கு வெளியில் போய் 
வெற்றிலை மடிக்கும் வேலைக்காரனிடம் தாம்பூலமரியாதை வரிசைகள் வாங்கி 
யது முதல் , அந்த வேலைக்காரனே என் முனவந்து , இப்போதும் சயாபாரூபமாக 
கிற்கிறான் . பசும்பொன் நிறமும் , பதினெட்டு வயதும் , ஆஜானுபாஹனும் , 
வில்லுகளைப்போல் வளைந்தப் புருவங்களும் , செந்தாமரையைப்போன்ற பெருத்த 
கண்களும் , விசாலமான காதுகளும் , நீண்ட மூக்கும் , பவளத்தைப் போன்ற 
உதடுகளும் , முத்தவரிசையைப் போன்ற பற்களும் , அரும் துளிர் போல் ஆரம் 
பிக்கு மீசையும் , பூசண சந்திரனைப் போன்ற குளிர்ந்த முகமும் , தக்க காசர 
வாதிகளும் பொருத்தி இருப்பவனும் , காவில் உஜ்ஜிய வீரசங்கிலியையும் தரி 
த்தி , வெகு காம்பீரமாக வந்த அந்த வேலைக்கான் எவனோ அறிகிலேன் ! 
அவனைப்பார்த்தது முதல் எனக்கு தசாவஸ்தையும் சம்பவித்தது போலிருக்கிறது . 
அவன் இப்போதும் திரைக்கு வெளியில் தான் நமது அப்பாவுக்கு அருகில் 
கைகட்டிக்கொண்டு நிற்ருன் , பாருங்கள் " என்று சொன்னாள் . 

இராஜமஹிஷிகளும் மற்ற அந்தப்புர மாதுசிரோன்மணிகளும் உடனே 
கொஞ்சமாகத் திரையை நீக்கிப் பார்க்கையில் , அந்த வாலிய வேலைக்கார 
னுடைய விலக்ஷணங்கள் எல்லாம் தாம் முன் பலரால் கேட்டிருந்தபடி கிரு 
ஷ்ணதேவராயலுடைய விலகூணங்களாகவே இருக்கின்றன வென்றும் , 
அந்தக் கிருஷ்ணதேவராயலு இப்போது வேஷழிட்டு வந்திருக்கிறா னென்றும் , 
அவன் அவ்வளவு அழகு வாய்ந்தவனாகவும் , இராஜாதிராஜனாக இருக்கினும் 
தாசி புத்திரன் தான் என்றும் , அவனை இன்று இராத்திரியில் படுத்துத் தூங்கும் 
போது எப்படியாவது கொன்று விட்டால் , தமது இராஜகுமாரத்தியை வேறு 
கல்ல ஜாதியானுக்குக் கட்டிக் கொடுக்கலாமென்றும் , தசகுகவென்று அஞ் 


78 


ஞான அந்தபா ஸ்திரீகள் பேசியதை அந்தணர் சிரேஷ்டரான திம்மாக செரி 
ந்து , ஓஹோகமது அரசனுக்கு அபாயம் வந்ததே , என்மஞ்சி , உடனே அந்தக் 
கிருஷ்ணராயலு வேஷ தாரியை எப்படியாவது கோட்டைக்கு வெளியில் 
போகச்செய்வதே நலமென்றெண்ணி , அருகிலிருக்கும் வெற்றிலைப் பாக்குக் 
காரனைப் பார்த்து " அடே , எண்டா சும்மா மாம் போல் நிற்கிருய் , உவனிடம் 
கொடுத்த ஆடை ஆபாணங்களையும் பையில் போட்டுக்கட்டு , பொழுதாகிறது 
பொவோம் " என்று மிரட்டி அதட்டிச் சொல்ல , அந்தச் சூக்கமத்தை அறிந்த 
வேஷ தாரியான இருஷ்ணதேவராயலு , வெற்றிலை பாக்கு முதலானதுகளைச் 
சின்னாபின்னமாக நசுக்கிப் பைமிற்குள் போட்டுக்கட்ட திம்மரசு பார்த்து 
அடா இராஜாகன்னிகைக் கொடுத்த மரியாதை வரிசை சாமான்களை நசுக்கி 
நாசமாக்கலாமா அடிக்கிறேன் பார் என்று அகட்டி அடிக்க அபிகயித்தார். 

அந்த வேஷதாரியான வேலைக்காரன் மிக்கப் பயந்தவனைப் போல பதைப் 
பதைத்து ஓட்டமெடுத்து கோட்டைக்கு வெளியில் போய் தம்பல்லக்கு இருக் 
கும் இடத்தில் மறைந்துக் கொள்ள , திம்மாசும் அந்த வரிசை சாமான்களை 
வேறு வேலைக்காரர் இடம் கொடுத்து பந்தோபஸ்து செய்வித்துக்கொண்டிரு 
க்க , கஜபதிராயலு பார்த்து " (வேஷதாரியான ) வேலைக்காரன் செய்த பிழை 
யை க்ஷமிக்கவேண்டும் " மென்று சொல்ல , திம்மரசுப்பார்த்து வேந்தே , கூத் 
திரிய குலதிலகரான எங்கள் நரபதி சமஸ்தானத்தார் கட்டாரியை வைத்துத் 
தான் கலியாணம் செய்வது வழக்கம் . அந்த வழக்கத்தை அனுசரித்தே எமது 
கிருஷ்ணதேவ இராய ஓடைய வைரக் கட்டாரியைக் கொண்டுவந்து தக்க 
உபசார மரியாதைகளுடன் தங்கள் குமாரத்தியிடம் கொடுப்பித்தேன் , அதைத் 
தங்கள் குமாரத்தி வாங்கி முத்தமிட்டும் மறபடியும் எங்களுக்கே திருப்பித்தர 
வேண்டும் , அதை நாங்கள் பெற்றுக்கொண்டுபோய் எங்கள ராயலிடம் கொடுத் 
து , அவரதை முத்தமிட்டு வணங்கி , மடிபடியும் தக்க தண்டு தளாதிகளுடன் 
அக்கட்டாரியைத் தங்களிடம் அனுப்பினால் , தங்கள் குமாரத்தி மேற்படி கட 
டாரியைப் பெற்றுக்கொண்டு அத்துடன் எங்கள் சமஸ்தானத்துக்கு வரவேண் 
பே ; இதுதான் எங்கள் சாதாளவழக்கம் . 

என்னுடன் வந்த வேலைக்காரன் இவ்வளவு விசேஷமான கட்டாரியைத் 
தங்கள் குமாரத்தியிடமிருந்து மறுபடியும் வாங்க மறந்துவிட்டபடியால் , என 
க்கு அத்தனை கோபமுண்டாயிற்று . ஆயினும் தாங்கள் போய் அந்தக் கட்டாரி 
யை வாங்கி வாருங்கள் என்று சொல்ல; அவரும் வாங்கிவா , திம்மரசும் அதைப் 
பெற்றுக்கொண்டும் “ இந்தக்கட்டாரி எப்போது உங்கள் சமூகம் வருமோ அப் 
போது தங்கள் குமாரத்தியையும் அனுப்புங்கள் ” என்று சொல்லி , தக்க மரி 
யாதைகளைப் பெற்றுக் கோட்டைக்கு வெளியில் வந்து தம் பல்லக்கிலேறி 
அங்கு மறைந்திருந்த வேஷதாரி கிருஷ்ணராயலோடு புறப்பட்டு விஜய நகரம் 
வந்தனர். வேல தாரியாகிய கிருஷ்ணதேவராயலு தம் வேஷதமத மாற்றி திம் 
மாசு மந்திரியின் அற்புத சக்திக்கு அர்தித்து அவருக்குத் தக்க மரியாதை 


19 


களைச் செய்தனர் . பிறகு கிருஷ்ணதேவராயது தமது அரண் மனையில் தக்க 
பள்ளி அறையைச் சித்தப்படுத்தியும் , அதற்கு வேண்டிய தங்கத்தகட்டினால் 
மூடிய கட்டில் , சோபா , நாற்காலிகளையும் , பட்டு மஹமல் திண்டு திவாசுகளை 
யும் , கண்ணாடி குளோபு லாதர் - சகுண்டுகளையும் கொண்டு சிங்காரித்தும் , 
வித்தியாநகர் முழுதும் தமது கலியான விஷயத்தைப் பற்றி தண்டோரா 
போடவைத்தும் , அலங்காரம் செய்விக்கும்படி செய்வித்தும் , திம்மாசு மந்தி 
ரியைத் தருவித்துக் கஜபதி பெண்ணைத் அழைத்துவரும்படியாக உத்தரவளி 
க்க , அந்தத் திம்மரசும் , நல்ல சுபகாலமறிந்து , இராயலுடைய பந்து மித்திரர் 
களையும் , தேவப் பிராமணர்களையும் , ஸமஸ்தான உத்தியோகஸ்தர்களையும், 
தண்டு தளாதி சேனைகளையும் சேகரித்து சமஸ்தானத்திற் தங்கமயமான பல் 
லக்கில் சந்தண புஷ்ப தாம்பூல ஆடையாயாணத்தி கட்டுகளையும் , இராயலு 
டைய சமஸ்தான வைரமணி கட்டாரியையும் வைத்து , சகல வாத்திய கோ 
ஷங்களுடன் சஜபதி எமஸ்தானத்துக்கனுப்பி அவர் பெண்ணை அழைத்து 
வரும்படி ஆக்கியாபித்தார் . அப்படி அனுப்பிய கட்டாரிவரிசையும் கஜப்தி 
ஸமஸ் தானத்துக் கோட்டைக் சருகில் உத்து தங்கிய சங்கதியைக் கஜபதிக்கு 
முன்னாடியாகத் தெரிவித்தார்கள் . 

கிருஷ்ணதேவராயலின் முதல் விவாஹம் 
அப்படி நரபதி சமஸ்தானத்தார் வந்திறங்கி இருக்கிற சங்கதிகளைப் பிர 
தாபருத்த கஜபதி கேட்ட உடனே தமது பந்து மித்திரர்களையும் , ஸமஸ்தான 
உத்தியோகஸ்தர்களையும் , எதிர்கொண்டழைத்து வரும்படி அனுப்பிவிட்டும் , 
நாம் அந்த புரத்துக்கு வந்து தமது பத்தினிமார்களையும் , குமாரத்தியையும் 
பார்த்து , தக்க ஆடை ஆபாசிகளைப் பண்கொபதி மைஸ்தானத்துக்கேகத் 
தயாராக இருங்கள் என்று சொல்லிவிட்டும் , இருவ்ணதேவராயலாகிய பரு 
மகனுக்குத் தரவேண்டிய வரிசைகளைத் தயார் செய்யப்போனார் . 

இத்தியாதி சங்கதிகளை அறிந்த கஜபதியின் பட்ட மஹிஷி தனது அரு 
மை மகளைப் பார்த்து , கட்டித்தாவிக் கண்ணீர் விட்டு " அந்தே ! மகளே , உன் 
ஊனப் பெற்றெடுத்த வருமை என்ன ! உன் ஜாதியின் பெருமை என்ன ! அந் 
தஸ்தென்ன, உன்னை நல்ல குடும்பத்திற் பிறந்த குலஸ்தனுக்குக் கட்டிக்கொடு 
க்காமல் , வைப்பாட்டி மகனான கிருஷ்ணதேவராயலுக்கு மனைவியாக்க உனது 
தந்தை ஆத்திரப்பட்டு வாக்குத்தத்தம் செய்து விவாகம் செய்துவிட்டார் . 
அன்று முதல் நமதபந்து மித்திரர்கள் நம்மை இழிவாக எண்ணுகிறார்கள் . 
அது சங்கதி உனது அப்பாவுக்குத் தெரியாது . வர் கேவலம் இராஜ தந்திரத் 
கதை யனுசரித்து துர்மந்திரி வார்த்தையைக் கேட்டு இப்படி செய்தாரே யொ 
ழிய , பத்து மித்திரர்களுடைய யோசனையை அனுசரித்தாரில்லை, இனி என்ன 
செய்யலாம் . உன் தலைவிதி இப்படி முடிந்தது . ஆயினும் இப்படி நமது குடும் 
பத்துக்கு வந்த குறைவை நீக்க உன்னால் கூடும் . சண்ணே ! கவனமாகக் கேள் . 
இருஷ்ண தேவராயலு உன் பச்டை வீட்டுக்குள் வந்து படுத்துத் தூங்கும் 


80 


போது அவனது கட்டாரி யாலே அவனுடைய வயிற்றில் ஒரே குத்தாகக் 
குத்திக் கொன்று விட்டு நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டால் , நமது குடும்பத்துக்கு 
இப்போது வந்திருக்கும் இழிவான பெயர் மாறி , நல்ல புகழுண்டாகும் . இப்படி 
செய்வது தான் ஷத்திரிய தருமம் . இதை நீ கட்டாயமாகச் செய்யவேண்டும் " 
என்று சொல்ல , 


இதைக் கேட்ட கஜபதி குமாரத்தி , என் தாயே தங்கள் வார்த்தை 
யைத் தடுத்துப் பேசுவதாக எண்ண வேண்டாம் , கிருஷ்ண தேவராய ஓடைய 
பிறப்பைப்பற்றி அப்பா அவர்கள் அதிகமாகத் தங்களுக்கும் மற்ற பந்து மித்தி 
நர்களுக்கும் திருப்திகரமாகச் சொல்லி இருந்தும் , கேவலம் பொறுமையுள்ள 
சில பந்துக்கள் வார்த்தைகளை நம்பி இப்படி கிலேசப்படுதல் ஆச்சரியம் , என் 
னைக் கிருஷ்ண தேவராய லுக்கு கட்டிக் கொடுக்காமல் நமது பந்துக்களில் யா 
ரோ ஒரு முட்டாள் பயலுக்குக் கட்டிக்கொடுத்து விட்டால் அப்போது இப் 
படிப்பட்ட வார்த்தைகள் கடலா , நம்மைவிட கமது அப்பா ஞானமும் அறிவு 
மில்லாத அரசரா ? என்னை இழிகுலத்தானுக்குக் கட்டிக்கொடுத்தால் சில 
ரூக்கு அவமானமில்லையா ? அவர் இந்த அவமானமான காரியத்தைச் செய்தும் 
மீசைவைத்துக் கொண்டு அரசு செய்வாரா ? இதியாதிகளை ஆர அமர யோசியா 
மல் , தங்களுக்கு தெய்வீகமாக அமைந்த மருமகனாகிய கிருஷ்ணதேவராயலைப் 
படுக்கை வீட்டில் கொன்று விட்டுவரச் சொல்லுகிறீர்களே , இது கருமந்தானா 
அடைக்கலம் என்று அண்டிய பகையாளிகளையும் ஆதரிக்கவேண்டுமென்று 
க்ஷத்திரிய தரும் விதியாக இருக்க, இரவில் பிரபராதியாகவும் , நிராயுதபாணி 
யாகவும் , பத்தினியை நம்பிப் படுத்துத் தூங்கும் இராஜாதி இராஜூனக் கொல் 
6. எவர்மனது தான் அணியும் ? கொள்ளைகள் அடித்ததும் , குடும்பங்களைக் 
கெடுத்தும் , கொலைகள் செய்யும், குரூசகவ்நெஞ்சமுள்ள கள்ளரும், நிரபராதி 
யானவர்களைக் கொல்லத் துணியார்களெனில் , என்னைத் தமது வாழ்க்கைத் 
துணையாகக்கொண்டு , உலகில் உள்ள நாள் உள்ளவரையிலும் , பரலோகத்தி 
லும் ஏகதேகமாகவும் , ஏகமன சாகவும் இருப்பதாக வாக்களித்துத் தரும் விவா 
ஹம் செய்து கொண்ட உயிர்த்தோழனை உரங்கும்போது உயிர்லாங்கும்படி 
தாங்கள் எனக்குப் போதிப்பது தருமமா ? என்னை பாணிகிரஹணம் செய்து 
கொண்டவன் பள்ளனானாலும், பறையனானாலும், முரடனானாலும் , குரு 
னாலும் , குஷ்டரோகியானாலும், துஷ்டனானாலும் , திருடனானாலும் , எனக்குக் 
கணவனேயல்லவா ? அப்படிப்பட்டவனை இரவில் படுக்கையில் கொல்லச் 
சொல்வது பதிவிரதையாம் தங்களுக்குத் தகுமா ? நான் எக்காரியம் செய்ய 
னும் பத்துசோக மாகிய இ ரியத்தைச்செய்யேன் என்று அழுது , குனிந்து 
தன் தாயார் பாதங்களை உத்து நான் இப்படி சொன்னதற்கு கூவிக்க 
வேண்டுமென்று கேட்டுக்கொண்டாள் . இந்தியா திகளைக்கேட்ட ராஜ மஹிஷி 
தன் குமாரத்தி கிருஷ்ணதேவராய லுடைய மோகத்தில் மூழ்கிவிட்டார் , 
இன அவளைத் திருப்புவது கஷ்டமெனக் கண்டு வேறு உடாயத்தை நியமித் 
தாள் , அதாவது , தனது குமாரத்தியுடன் கிருஷ்ணதேவராயலுடைய படுக்கை 


ettiarie 


81 


வீட்டுக்குப்போய் தம் மகளை அலங்கரிக்கும் இரண்டு தாதிப் பெண்களை அந்த 
சங்கமாக அழைப்பித்தும் , அவர்களுக்கு நடந்த சங்கதிகளை எல்லாம் சொல்லி 
வும் , கிருஷ்ணதேவராயலு சோபனத்திற்கு இராஜ குமாரத்தியை அலங்கரிக் 
கும்போது , அவள் இடுப்பில் வில்வைத்த சிறு கத்திகளையும் , ஒட்டியாணத் 
கடன் தெரியாமல் பட்டி , மேலே மெல்லிய சால்வையைப் போட்டு 

மூடி 
படுக்கவைத்தும் , அந்த இராஜ கன்னிகையின் இடுப்பில் கிருஷ்ண தேவராயலு 
கைபோட்டவுடனே அந்த வில் கத்திகள் பீறிட்டுப் பாய்ந்து , கிருஷ்ணதேவ 
ராயலைச் சின்னாபின்னமாகக் குத்திக்கொல்லும்படி செய்வித்தரம் , தனது குமா 
எத்தியைக் கஜபதி ஸமஸ்தானத்துக்கே மறுபடியும் கூட்டிக்கொண்டுவந்தால் 
நல்ல மானியங்களும் , வெகுமதிகளும் தருவதாகவும் , இச்சங்- தியைத் தன் 
குமாரத்திக்கு கூடத் தெருவிக்கக் கூடாதென்றும் சத்தியம் வாங்கிக்கொண்டும் , 
நல்ல வில்லுவைத்த கத்திகளைச்செய்வித்துப் பட்டு சால்வைகளில் மறைத்துக் 
கொடுத்தும் , தம் மகளுக்கு வேண்டிய ஆடை ஆபரணங்களைக் கொண்டு சிங்கா 
ரித்துத் துக்கத்தோடு அழைத்துப்போய்ப் பல்லக்கில் அமர்த்தியும் , அவளுக்குத் 
துணையாக முன்னாடியே தாயார் செய்து வைத்திருந்த தாதிமார்களையும் , பந்து 
மித்திரர்களையும் அனுப்ப ; சஜபதி பார்த்துத் தனது மருமகனாகிய கிருஷ்ண 
தேவராயலுக்கு தாயார் செய்து வைத்திருந்த வரிசைகளுடனும் தண் தெளாதி 
களுடனும் , சகல 

வாத்திய கோஷங்களுடனும் நரபதி சமஸ்தானத்துக்கு 
அனுப்பினார்கள் . 


அப்படி பவனியாசுவர்த சங்கதியைக் கிருஷ்ணதேவராமலும் , திம்மரசங் 
கேட்டுச் சந்தோஷப்பட்டு சமஸ்தானத்திலுள்ள பெரிய உத்தியோகஸ்தர்களை 
யும் , தேவ பிராமணர்களையும் , பந்து மித்திரர்களையும் முன்னனுப்பி அழைத்து 
வர செய்தும் , அரண்மனையின் காலாபக்கங்களில் நகபத் , நகாரு மேளவாத்தி 
யம் , நாட்டியங்களும் , பாட்டுக் சச்சேரிகளும் , விருந்துகளும் , தாம்பூல மரியா 
தைகளும் நடக்கவும் , விஜயநகர மெங்கும் மேளவாத்தியங்களும் , தாம்பூல சுப 
சோபனங்களும் , சாப்பாடு சந்தோஷங்களும் நடக்கவும் , இராஜகுமாரியைத் 
தக்க மரியாதையுடன் அழைத்து வந்தும் , தேவபிராமணர்களால் ஓமங்களைச் 
செய்வித்தும் , சமஸ்தான பெண்களைக்கொண்டு திருஷ்டி ஆலத்திமுதலான 
சடங்குகளைக் கிரமமாக நிறைவேற்றியும் பெண்ணைப் படுக்கை வீட்டுக்கனுப்ப ; 
அவள் கூடவந்த தாதிமார்கள் அப்பெண்ணைத் தக்க ஆடை ஆபரணங்களால் 
அலங்கரித்தும் , இடுப்பில் வில் கத்திகளைப் பூட்டி மேலே சால்வையைப் 
போட்டு மூடவே 

இராஜகுமாரி பார்த்து , " எ , தாதிகாள் ! இதேன் இப்படி வில்லுள்ள கத்தி 
களை இடுப்பில் புகட்டுகிறீர்கள் ? என்ன காரண மென , தாதிகள்: " அம்மணி , 
நீங்கள் க்ஷத்திரிய ஜாதியானபடியினால் , தங்கள் நாயகர் கட்டாரியைவைத்து 
விவாஹம் செய்துக்கொண்டார் , தாங்கள் அதற்குப் பதிலாக இந்த வில்கத்தி 
கள் வைத்த கட்டியாணத்தைப் புகட்டிக் கொண்டு இன்றிரவு, 

காண்டு இன்றிரவு , இராஜனிடம் 

11 


S2 


படுத்தல் புராதன கத்திரிய தருமம் , மால்தான் இக்கதிகளைப் 
டிருேம் என, இஜகுமாரி கேட்டு இ படி பட்ட வழக்கத்தை முன்னும் 
பின்னும் பாராத பேதையானபடியால் , திகள் வார்த்தையை உண்மை 
பென்று நம்பி தரித்துக் கொண் ேதங்கட்டிலில் படுத்தாள் : 

இராஜதமாரத்தி அப்படிப்படுக்க, கிருஷ்ண தேவராயலும் கக்க ஆடையா 
பரணங்களைத் தரித்துக்கொண்டு படுக்கை வீட்டுக்குப் போகு முன் தம் தகப்பு 
வாருக்குச் சமானமான மந்திரி திப்மானை அழைப்பித்து ஆசீர்வதிக்கும்படி 
கேட்க, விடிந்ததிம்மாசும் கண்குளியக்கண்டு ஆவதித்து அசே உங்கள் 
கும்பமும், கஜகும் மும் ஆதியில் ஒரே கும்பஸ்தாக இருந்தாலும், 
இடையில் இரு குடும்பத்தாருக்கும் இராஜிய சண்டை சச்சரவுகளில் நடந்த 
பானதாபங்கள் இன்னும் பூரணமாகத் தராமல் இருப்பதாலும் , தங்கள் ஜனன 
விசேஷத்தைப் பற்றி கஜபதி குடும்பஸ்திரிகள் தப்பபிப்பிராயப்பட்டிருப்ப 
தாலர் , பேதையராகிய மாதர்கள் மூடத்தனத்தினால் முதலில் யாதாமொரு 
காரியத்தைச் செய்துவிட்டு பிறகு வியாக வட்படுவ து சமஜமாகையினாலும், 
தாங்கள் படுக்சைவீட்டில் ஐக்கிரதையாகக் கொஞ்சகாலம் கழிக்கவேண்டும், 
என்று புத்திமதிகலைச்சொல்லி , தாமே சிருஷ்ணராயலை அழைத் தப்போய் 
படுக்கைவீட்டில் விட்டு வந்து விட்டார் . 


தேவேந்திரகொலு மண்டபத்தைப்போல சாங் 

க்காரித்து அமைத்திருந்த 
பள்ளியறைக்குப் போன கிருஷ்ண தேவராமலு முத்துகளணிக்த சோபாவில் 
உட்காரத் தாதிகள் கஜ தி குமாரியை அழைத்து வந்து அரசனுடைய இடது 
பக்கத்தில் உட்காரவைத்து சந்தன புஷ் . தகக்பூலங்கள் நிறைந்த சிறு மே 
ஜையைக் கொண்டுவந்து இராஜகுமாரத்திக்கு அருகில் வைத்து களித்திருங் 

என்று சொல்லி கதவை மூடிக்கொண்டு வெளியில் போயினர் .. 

உடனே கிருஷ்ண தேவராபழம் , கஜபதி குமாரியும் சந்தன புஷ்ய தாடம் 
பூலங்களைத் தரித்தும் , ஒருவர் ஒருவர் க்ஷேம் சமாசாரத்தைப்பற்றி புன்னகை 
யுடன் பேசியும் , வீண முதலான வாத்தியக் கருவிகளை வாசித்துக் காட்ட காம 
மோகங்கொண்ட கிருஷ்ண தேவராயலு தனது செங்கோலேந்தும் சிங்காரக் 
கையைத் தனது கட்டழகியின் இடுப்பின் மேல் போட்டவுடனே , விலகத்திகள் 
பீறிட்டு வர்த தாக்க , கிருஷ்ண தெலர் தந்திரமாக குதித்தோட , பிராணபய 
மற்ற சொல்பகாயங்களுடன் அறையைவிட்டு வெளியில்வந்து , மந்திரி திம் 
மாசைத்தருவித்து, கேழ்ந்த சங்கதிகளைச்சொல்லி , அந்தப் பெண் 2397 யும் அவ 
ஞடைய பிதா பர்து மித்திரர்களையும் உடனே சொல்லத்தக்க ஏற்பாடுகளைச் 
செய்யச்சொல்ல , திகமாசுப்பார்த்து வேந்தே விசனப்படாதே! இக் குற்றம் 
அந்தப் பெண் என இலும் , அந்தப் பெண்ணின் தகப்பனாலும் நடந்ததல் வர 
அந்தப்புரத் திலிருக்கும் அவர் அஞ்ஞான ஸ்திர்களால் நடந்திருக்கலாம் . 
ஆசையால் ஜதியுடன் 

ஜ தியுடன் சண்டைக்குப்போதல் தருமமல்ல , அவருடைய 
பெண்ணை அவரிடத்திற்கே திருப்பி அனுப்பிவிட்டால் , அந்த அவமான 


சண்டனையே போதும் என , கிருஷ்ணராயலும் யோசித்து சம்மதித்து , 
அந்த இராஜகுமாரியை தம் தகப்பனார் வீட்டுக்குத் திருப்பி அனுப்ப , 
அந்தப் பெண் நடந்த ச ளேயும் , முக்கியமாகத் தனது தாயாருடைய தூர் 
புத்தியினால் தாதிகள் செய்துகளையும் எண்ணி , எங்கி , இனி தாயார் வீட் 
டுக்குப் போனாலும் தக்க மரியாதை கிடைக்காதென்று மயங்கி , தன்னை எங்கே 
யாவது ஒருவனத்தில் விட்டு விட்டால் நலமென அரசருக்கு விண்ணப்பம் 
செய்ய , அவரும் சம்மதித்து நகருக்கு தூரமான ஒரு வனத்தில் ஒரு வீட்டைக் 
கட்டி , அதில் சிறையாக வைத்து விட்டதாக பிரவுடக விசரித்திரக் கதையால் 
தெரியவருகிறது . 


கிருஷ்ணதேவராய லுடைய மனைவியும் கஜதி குமாரியுமாகிய துகாம்பா 
அல்லது வரதராஜம்மாள் அப்படி வனவாசம் செய்த இடம் சுடப்பை ஜில்லா 
வுக் கருகிலென்றும் , அங்கு அந்தம்மாள் நன்கு பக்கங்களிலிருக்கும் மலைகளின் 
மேற் பெய்யும் மழைநீர் வந்து ஒரு பெரிய குளமாகத் தங்கிப் பயிர் பச்சை 
களுக்கு உபயோகமாகும்படி அக்குளத்தின் நான்கு பக்கங்களிலும் பலம் ன 
பெரிய கற்களாற் கரைகளைக் கட்டிவைத்ததாகவும் , அப்படிக் கட்டிய கரை 
களில் 

சண்பேக்கங்களில் மலைக் கணவாய்க்கரைகள் அடிக்கடிக் கரைந்து 
உடைப் பெடுத்து வெகு பயிர்களுக்கு நஷ்டத்தையுண்டாக்கி வந்ததை அந்தம் 
மாளுடைய தயிர்க்காரி ஒருத்திப் பார்த்துப் பரிதபித்து , அதற்கு நரபலி கொடுத் 
தால் பலமென்றும் , தமக்குத் தக்க பொருள் கொடுத்தால் தமது குமாரர்களா 
கய பெரிய கப்பன் சின்னக்கப்பன் என்பவர்களை அந்த அணைக்கு நரபலி 
யாகக் கொடுக்க வாக்குத்தத்தம் செய்ததாகவும் அதன்மேல் அந்தத் தகாம்பா 
அம்மாள் சம்மதித்து ஆத்தயிர்க்காரிக்கு வேண்டிய ஆடை ஆபாணங்களையும் 
ரொக்கத் தொகையையும் கொடுத்து , அவளுடைய இரண்டு குமாரர்களையும் 
தருவித்துச் சம்மதிப்படச் செய்வித்தும் , அவர்களை அங்கு நரபலி செய்ததன் 
மேல் அந்த உடைப்பு நின்று விட்டதாகவும், அப்படி பல ஜனங்களுடைய உப 
யோகத்திற்காகத் தம்பிராணனைக் கொடுத்த கம்பர்களுடைய பெயர்களால் 
அங்கு ஒரு கிராமத்தை உண்டாக்கி அதற்கு கம்பம் என்று பெயரிட்டதாக 
வும் , அதைத்தான் இப்போது கடப்பைக் கழுகிலிருக்கும் கம்பம் தாலுக்கா 
என்றும் ஒருகதை உலாவுகின்றது . 


இக்கதைக்கு அனுசாணையாக மிஸ்டர் டயிவர் (Br . Taylor ) எழுதிய 
இரந்தத்தில் விஜயநகர ராயலின் மனைவி துகாம்பாள் சரியான ஜாதியானுக்கு 
விகாவகம் செய்யப்படாமையால் , விசனத்தோடு அவள் வனசஞ்சாரியாகத் 
தனக்குத்தன் தகப்பனார் சுஜ - தி கொடுத்த திரவியத்தை எல்லாம் செலவிட்டு 
இந்தக்குளத்தை உண்டாக்கினதாகக் கடப்பைக் கருகில் ஒரு சாசனம் அஉப் 
பட்டதாக எழுதி இருக்கின்றனர். 


கிருஷ்ணதேவராயலின் இரண்டாம் விவாமம். 


இப்படிக் கிருஷ்ணதேவராயலுக்கு முதல் விவாஹத்தினால் உண்டான 
கஷ்ட நிஷ்ரேங்களை நினைத்து நினைத்து விசனப்படுகையில் , இந்தச் சமய 
மறிந்த உத்கல தேசத்து ( ஒரிசா காட்டின் அரசன் நரபதிசமஸ்தானத்தின் 
மீது படையெடுத்து வந்துத் தாக்க , உடனே கிருஷ்ணதேவராயலும் , சாலுவ 
திம்மாச மந்திரியும் தக்க தண்தொளர் திகளுடன் எதிர்த்துப் போய்ச் சண்டை 
செய்து ஜயித்து உத்கல நாட்டின் கோட்டைக்கருகில் அந்த ராஜனிடம் திம் 
மாசு மந்திரி சமாதானம் செய்யப்போகவே , அந்த உத்கல வேந்தனுக்கு அழகு 
யாவும் திரண்டு அவதரித்தார்போல ஓர் சந்தாவதியாகிய குமாரத்தி இருப் 
பதை அறிந்து , அந்தப் பெண்ணை விசாரித்து கிருஷ்ணராயலுக்கு விவாகம் 
செய்து விட்டால் கிருஷ்ண தேவராயலுக்கு முதல் மனைவியாலுண்டாகிய 
வியாகலம் நீங்குவதுடன், உத்கல நாட்டாரும் நம்பதிகளும் சம்பந்திகளாக 
அவர்களோடு முன் சம்பந்தம் செய்த கஜபதியும் சேர் , மூன்று பெரிய இந்து 
ஸமஸ்தானங்களாகி , மகமதியரைத் தலை யெடுக்காமல் தடுக்க அனுகூல மாகு 
மென்று யோசித்து உத்கல நாட்டாசனுக்கு அறிவிக்க , அந்த இந்து மன்ன 
னும் ஒருகாலத்தில் நரபதி சுஜபதி குடும்பத்தைச் சார்ந்த சந்திர வமிசக்ஷத்திரிய 
ரான படியாலும் , தமது சுதிமணியாயே குமாரத்திக்குக் கிருஷ்ணதேவராயலை 
விடச் சிறந்த மணவாளன் அகப்பட மாட்டான் என்று எண்ணியும் , இந்தச் சம் 
பந்தத்தினால் , இந்து ராஜாங்கம் பிரபலப்பட்டுப் பெரிய ராஜாங்கமாகுமென்று 
எண்ணிச் சம்மதிக்க, திம்மாசு உடனே ருேஷ்ணதேவமாயலிடம் வந்து தாம் 
சமாதானத்துக்குப் போன 
போன இடத்தில் உத்கல ராஜனுடன் நடந்த வ 

கர்த்த 
மானங்களை எல்லாம் சாங்கோபாங்மாகச் சொல்ல , இருஷ்ண தேவராய லுங் 
கேட்டுச் சம்மதித்துச் சந்தோஷ முற்றார் . 

பிறகு முகூர்த்த கால மறிந்து , கிருஷ்ணதேவராயலும் , திம்மரசு மந்திரியும் 
தக்க தண்தெளாதிகளுடனும் , ஆடையாபரணங்களுடனும் , பந்து மித்திர கோ 
ஷ்டியுடனும் உத்கல தேசத்துக்குப் போக , அந்த உங்கலகர், நாடு நகர அரசு 
மனைகளைத் தக்கபடி அலங்கரித்தும் , தன் குமாரத்தியின் விவாஹத்தைப் பற 
றித் தனது அந்தப்புர ஸ்திரீகளுக்கும் பார்து மித்திரர்களுக்கும் சொல்லியும் , 
சிங்காரித்துக்கொண்டு சித்தமாக இருக்கும்படி திட்டப்படுத்தி வந்துக் கோட் 
டைக்கு வெளியில் நிற்கும் கிருஷ்ணதேவராயலு முதலானவர்களைத் தக்க மரி 
யாதையுடன் அழைத்துப்போய்ப் பால் பழங்கொடுத்து , உபசரித்து மங்கள் 
ஸ்கானத்துக்கு அனுப்பி, சுத்தமும் சுந்தரமுமான வஸ்திராபாணங்களைத் தரிக் 
கச்செய்வித்தும் , விவாஹ மண்டபத்திற்கு அழைத்து உட்காரச்செய்தும் வேத் 
பிராமணர்களைக்கொண்டு கலியாணச் சடங்குகளை பெல்லாம் முறைப்படி 
செய்வித்து முடித்தும் , வந்திருந்த பிராமணர்களுக்கு லஷங் கணக்கான பூர் 
நட்சணைகளைக் கொடுப்பித்தும் ,வந்திருந்த பர்து மித்திரர்களுக்கு விமரிசை 


মধ্যে 


அநியாயம் 


த்துகளையும் , வரிசைகளையும் , செய்வித்தும் , ஆடல் பாடல் கச்சேரி 
எம் , சகலரும் சந்தோஷ மடையும்படி செய்வித்தும் , அன்று ராத் 
முகூர்த்தத்துக்கு இன்றிமையா அலங்காரப் படுக்கைவீடும் , வரி 
செய்துக்கொண்டிருந்தார் . 
குெம் காலத்தில் உத்கலதேச மன்னருடைய மனைவியிடம் 

மங்கையர் வந்து , " அம்மணி , இது என்ன 
சுந்தரவதியைத் தாசிமகனான இருஷ்ணதேவராயலுக் 

இக்கவேண்ம்ே ? கிருஷ்ண தேவராய சுபத்தினிக்குப் 
ல்லவென்றும் , அவனுடைய முன்தாரமாகிய கஜதி குமாரத்தி அல 

வாழமாட்டேன் என்று வனவாசம் செய்யும் சங்கதி தெரியாதோ 
இருந்து இருந்து என்ன இழிவான வேலையைச் பெய்து விட்டீர்கள் ! இப்படி 
இழிவான வனைக் 

கட்டிக்கொள்வதைப்பார்க்கிலும் , அவனைக் 
கொன்று விட்டு அறுத்த முண்டச்சியாக அண்டத்தில் அந்தஸ்தோடு 

வாழுதல் 
கலம் , கிருஷ்ண தேவராய லுடைய உண்மையான பிறப்பை யறிந்தும் நமது 
அரசர் ராஜயே விஷயத்தைக் கருதி இக்காரியம் செய்தாரோ தாங்கள் எப் 
படி இப்படிப்பட்ட காரியம் செய்யத் துணிந்தீர்கள் ? என்று பலவிதமாகச் 


கண வகைக 


சொல்ல , 


இராக பாஷிகேட்டு, அடி ! இதென்ன விலை! எனது ஒருமை 

இப்படிப்பட்ட இழிகுலத்தானா கணவகுகவாய்த்தான் கிருஷ்ண 
உடைய சரித்திரத்தை நாம் முன்னரே பல அரண்மனை மங்கையர் 
கள்விப்பட்டிருக்கிறோம், அப்படிக் கேள்விப்பட்டிருக்தம், " ஆத்திரக் 
தப் புத்திமட்டு என்னும் பழமொழிப்படி அரசர் ஆரத்தி யோசி 
விரங்காலத்துப் பயிராகிய இந்தப் பெண்ணை இப்படிப்பட்ட இழி 
க்குக் கட்டி விட்டோம் , இனி விசனப்படுவதிற் பிரயோசனமில்லை . 
வக்க உபாயம் செய்யவேண்டு மென்று நீள நினைத்துத் தன் மக 
பின்வருகிறபடி சொல்லுகிறார் . 

இவன் தலைவிதியை என்னென்று சொல்வேன் ? உன்னைப் 
ன்ன ? உன்னை வளர்த்த அருமை எனன ? இழிகுலத்தா 
ஒருஷ்ண தேவராயலுக்கு உனது தந்தை கேவலம் இராஜ 
யோணம் செய்துகொடுப்பதாக வாக்களித்து முன்னும் 

விவாகத்தையும் செய்து விட்டார். முன்னே கஜபதி 
நமது நாயகியோடு கலந்துடேசிக் கலிய ணம் செய்யா 
செளுடைய வார்த்தைகளுக்கு இணங்கித் தன் குமாரத் 
தய ஒருக்கு விவாஹம் செய்ததனால் , அவர் பெண் இழி 
எப்பார்க்கிலும் வனப்பிராணிகளோடு வாழுதல் உசித 
வனசஞ்சரியாகத் திரிந்து தவிக்கிறாள் . இது சங்கதி 
வொரு இராஜ குடும்பத்தாருக்கும் தெரிந்திருப் 


பதைப்போலவே , நமது அந்தப்புர ஸ்திரிகளுக்கும் தெரிந்த விஷயம் தெரி 
திருந்தும் , உங்களப்பா அவர்களுடைய வாக்குக் மீறி நடக்கக் கூட 
பயத்தினால் , வாய் மூடிக்கொண்டிருந்தார்கள் . இனி உலைவான 

பமூடயாரால் முடியும் ? இனி என்ன செய்யலாம் ? 
காலத்தில் ஓர் உபாய மிருக்கிறது . அதை தக்கபடி கை 
குடும்பத்தாருக்கு உலகம் உளள நாள் உள்ள 
சிருஷ்டப் பெயரு முண்டாகும் , என , 


பாவாயை 


மலாயில் 


இராஜகுமாரி இந்தியாதிசங்கதிகளை அழுத கண் அறுடனும் , - 
குடனும் கேட்டு , " அன்பே அவதாசமாகவந்த தாயே ! இந்தக் கஷ்டகாலத்தில் 
தாங்கள் சொல்லுகிறபடி நடக்கச் சித்தமாக இருக்கிறேன் ” என , இராஜபஹிஷ் 
கண் மணியே ! சொல்லக்கேள் ! காரியமோ முடித்து விட்டது . இன்று இராது 
திரி உனக்குச் சோபன முகூர்த்தம் நிச்சயித்திருக்கிறார்கள் , பேடுக்கை விட 
டிற்குப் போகும் போது உனது அப்பாவின் கைக்கட்டாரியை மடியில் வைத்து 
மறைத்துக் கொண்டுபோய் வைத்திருந்து , கிருஷ்ண தேவராயலு உன்னோம் 
தூங்கும் போது இந்தக்கட்டாரியை எடுத்து அவன் வயிற்றில் இரண்டு மூன்று 
குத்துகள் குத்தி வயிற்றைப்பிளந்து கொன்று விட்டு, யாரோ ஒரு துராத்மா 
வந்து குத்திவிட்டான் என்று கூப்பிட்டழுது கொண்டு வெளியில் ஓடிவாக 
உடனே வந்து பார்ப்பவர்கள் பாபோ பகையாளிகள் இப்படிச் செய்தார்கள் 
என்று சொல்லிக் கிருஷ்ணராயலை அக்கினிக்கு இறையாக்கி விடுவார்கள். - 
படிச் செய்வதனால் நமது குடும்பத்தின் கீர்த்தியும் பிரகாசிக்கிறதோம் 
பதி ஸ்மஸ்தானத்துக்கு எடுங்கிக் கொண்டிருக்கும் நார்கள் நிம்மதியாக 
பார்கள் . நமது ராஜாங்கத்துக்கும் வேறுபயமில்லை என்று சொல்ல , 


இராஜகன்னிகைகேட்டு, அழுது " அம்மா, கிருஷ்ண தேவராய 
தினிக்குப் பிறந்தவரென்றும் , சுந்தா புருஷரென்றும் , சுத்தவிர 
சகல சமயத்தாருக்கும் , ஜாதியாருக்கும் உபகாரம் செய்யும் உள்ள 
அநேக கிரந்தங்களினாலும் கதை களினாலும் அறிந்திருக்க , தாங் 
சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது . ஆயினும் என்னை ஏ 
விவாஹம் செய்தாரோ அன்றே நான் அவருக்குப் பாரியாள 
படியிருக்க என் மனச்சாக்ஷிக்கு விரோதமாக அவரை எப் 
குத்திக்கொல்ல மனம் தணியும் " என்று தலைகுனிக் 
சொல்ல , இராஜமஹிஷிக்குக் கோபம் திகரித்துப் பதைத் 
குலத்தைக் கெடுக்கவந்த கோடாரிக்காம்போ உனக்கும் 
பிடித்த பைத்தியம் தலைமீது ஏறி இப்படி இல்லாத பொ 
களைப் பேசவந்தாய் ! அடி மாதரு துரோக ! நீ இப்படி எ 
இச் சொல்லலாமா ? ஆ ! ஆ ! என்ன கலிகாலம் இன்றே 
நீ எனக்குப் பிள்ளையன்று ! இப்போதே கிருஷ்ண ராம் 
வீட்டித் சேர்க்கமாட்டேன் என் அமடித்துச் சொல் 


87 


இராஜகுமாரி தயாருடைய கொயத்தைப் பார்த்துப் பயந்து பதைத்து 
என் அருமைத்தாமே ! உங்களுக்கேன் உண்மை. சொல்லப்போனால் இல் 
வளவு கோபம் , உங்களிஷ்டபடியே கிருஷ்ண தேவராயலைக் கொன்றுவிட்டுக் 
கட்டாரியோடு வருகிறேன் " என்று சொல்ல , அப்பெண்ணுக்கு அன்று சோப 
னத்துக்கு வேண்டிய ஆடையாபாணகளைப் பூட்டிக் கட்டாரியைக் கொடுத் 


இத்தியாதிக காத்தியமாசு இரசியமாகக் கேட்டு விசனப்பட்டுவந்து 
இருஷ்ண தேவராயவிடம் சொல்ல , அவரும் அந்தோ! முதல்மனை விதான் 
அப்படியானாள் ; இந்த இரண்டாம் மனைவியும் இப்படியாகவேண் மொ ! " என்று 
ஈசுவரனை நினைத்து விசனப்பட 

திம்மரசு பார்த்து பிரபவே பயப்படாதே ! கான சொல்லுகிறபடி கேட் 
டால் நமது காரியம் ஐயமாகும் " என்று சொல்லி ஓர் அறையில் கிருஷ்ண 
தேவராயனைப் படுக்கவைத்துவிட்டு, உக்கலதேச ராஜனிடம் போய் , " மஹா 
F ஜா ) இன்று கிருஷ்ணதேவராயலுக்கு ஜனன தினமாகவும் , உயுத்தத்தில் 
களைத்து ஆயாசமாகவும் இருப்பதால் , இன்று செய்யும் சொபன முகர்த்தத் 
தை நாளைக்குவைத்துக்கொண்டால் நலம் எனச் சொல்ல , அந்த மன்னரும் 
கேட்டு அப்படியேயாகட்டு மென்று சொல்லி அந்தப்புரத்துக்கும் சங்கதியைத் 
தெரிவித்வார் , 

அதன்மேல் மந்திரி திம்மரசு கிருஷ்ணதேவராய ஒடைய அறைக்கு 
வந்தி , அவருடன் கலந்து பேசியும் , அவரைப் போல மெழுகில் ஒரு சிலையைச் 
செய்வித்தும் , அச்சிலையின் வயற்றில் கொம்புத்தேன் நிறைந்த சுரைக்காய்க் 
குடுக்கையைப் 

யப் பதித்தும் , மேலே செல்லிய சால்வையைப்போட்டு மூடிவைத் 
துக்கொண்டிருந்தும் , மறுநாள் மாலை சோபன காலத்திற் படுக்கை வீட்டை 
அலங்கரித்தான் வடனே , திம்மரசு கிருஷ்ணதேவராய இடைய சிலையை ரக 
ஸியமாகக் கொண்டுபோய்ச் சோயனக் கட்டிலில் படுக்கவைத்தும் மேலே சல் 
லாத்மணி போட்டு மூடிக் கதவை மூடிக்கொண்டுவந்து அந்தப்புரத்துக்குப் 
போய் சிருஷ்ண தேவராயா ஆயாசமாகப்படுத்துக் கொண்டிருக்கிறார் , இப் 

து யாரும் அப்படுக்கை வீட்டுக்குள் போகக்கூடாதுதென்றும் , இராஜ 
குமாரி மாத்திரம் இராத்திரி பன்னிரண் மெணிக்கு நல்ல முகர்ந்தகாலமான 
படியால் சப்போது தனியாகப் போய்ப் படுக்கலாம் என்றும் சொல்லித் திட் 
டம் செய்து விட்டும் , திம்காசும் கிருஷ்ண தேவராயனும் இராப்போஜனம் 
செய்து முடித்துக்கொண்டு சோபனப்படுக்கை வீட்டிற்குள் போய்த் தங்கக் 
கட்டிலின் அடியில்பதுங்கிப் படுத்துக்கொண்டிருக்க , பன்னிரண் மெணியாக 
வே தாதிகள் இராஜ குமாரியை அழைத்துவந்து படுக்கைவீட்டிற்குள் விட்டு 
விட்டுக் கதவை மூடிக் கொண்டு போக , இராஜகுமாரி தாய் வார்த்தைக்குக் 
கட்டுப்பட்டுக் கட்டாரியைக்கையிலேந்திக் கட்டிலின் மீதிருக்கும் கிருஷ்ண 
தேவராய ஓ சிலையின் வயிற்றில் குத்திக் கிழிக்க, அதினுள் நிறைந்திருந்ததேன் 


88 


பீறிக்கொண்டுவந்து இராஜாகன்னிகையின் முகத்திலும் உதடு முதலான 
விடங்களிலும் விழ , இராஜகுமாரியின் உதட்டில் விழுந்த தேன் துளியை 
அவள் சப்பிப்பார்க்க ; அது அதிகமதுரமாக இருக்க " அக்தோ! அந்தோ! இந்தக் 
கிருஷ்ண தேவராய லுடைய இரத்தம்கூட அவர் குணங்களைப்போலவே ருசியா 
யிருக்க இப்படிப்பட்ட மஹானுபாவனை மூடமதியுள்ள தாயார் உத்தரவுப்படி 
கொன்றோமே ; இப்பாவத்துக்கென்ன செய்வோம் என்று துக்கித்தழ , இந்தியா 
திகளைக் கேட்டிருந்த திம்மரசு மந்திரி திடிரென்று கட்டிவின் கீழிருந்து வந்து 
இராஜகன்னிகையைப் பார்த்துக் கும்பிட்டு “ என் தாயே தயங்காதே ! இஃது 
உன் குற்றமன்று , உன் தாயாரும் மற்ற மூடஸ்திரீகளும் செய்வித்தகுற்றம் , 
நீ என் செய்வாய் . நீ கிருஷ்ணதேவராயலைக் கொல்லுவதில்லை என்று இந்தக் 
கட்டாரியைத் தலைமீது வைத்துச் சத்தியம் செய்துகொடுப்பாயாகில் உடனே 
கிருஷ்ணதேவராயலை எழுப்பித்தருவேன் " என , அந்தராசகன்னிகையும் 
இசைந்து கட்டாரியைத் தலைமீ துவைத்துச் சத்தியம் செய்துகொடுக்க , உட 
னெ கட்டிவின் கீழ்ப் பதுங்கியிருந்த கிருஷ்ணதேவராயலு வந்து இம்மாசின் 
தந்திரத்திற்குமெச்சி அந்த இராஜகுமாரியைத் தமது தர்மபத்தினியாக அங்க 
மரித்து ஆனந்த மடைந்தார் . 

( ஆக இந்தக் கிருஷ்ணதேவராயலுடைய இரண்டு விவாஹத்தைப்பற்றிய 
மேற்கண்ட கதைகள் இப்போது அந்தச் சமஸ்தானத்தின் சந்ததியும் , ஆன 
குந்தியிலிருக்கும் ஸ்ரீமந்த ஸ்ரீ சங்கதேவராயலூராவ்சாஹிபவர்கள் சென்ற 
ஷம் நீலகிரிமலைக்கு மாகவிமையுள்ள சென்னைக் கவர்னவர்களைப் பார்க்கப் 
போன போது , கோயமுத்தூர் ரெயில் ஸ்டேஷனில் நமக்கு வெகுமானமாகக் 
கொடுத்த பிரவுடகவுல சரித்திரம் என்னும் தெலுங்கும் புத்தகத்திலிருந்து 
மொழிபெயர்த்தது . ) 


கிருஷ்ணதேவராயலுடைய இராஜ்ய பரிபாலன 

விமரிசனை . 


வித்யாநகரம் அல்லது விஜயநகர சமஸ்தானத்தை ஆண் வெந்த பிரபுக் 
களில் கிருஷ்ண தேவராயலே சிசோயூவண சென்று அநேக 

சாசன சரித்திரங் 
களினால் பிரகாச மாவதுடன் , அவருடைய தரும இராஜிய பரிபாலனத்தைப் 
பற்றி இன்றளவும் அகேகர் கொண்டாடி வருகின்றார்கள் 


கிருஷ்ணதேவராயலுடைய விருதுகள் . 


அந்தக் கிருஷ்ணதேவ ராயலு காலத்திலிருந்த அநேக அரசர்களும் , கவி 
களும் , வித்வான் களும் , சுத்தவிரர்களும் , சமயாசாரியர்களும் அவரை 1. ஸ்ரீமத் 


83 


மஹாராஜாதிராஜா , 2. ரோஜபரமேசுவா , 3. மாருபாயபிரசண்ட , 4. ஆரிய 
ராயவிபாட , 5 பாஷிகதப்புவராயாகண்ட , 6. அஷ்டதிக்ராஜமனேயந்தா , 
7. பூர்வ தக்ஷண பஸ்சம் சமுத்திராதீசுவர , 8. யவனராஜியஸ்தாபனகாய, 
9. கஜபதிபாட , 10 , நரபத் பூஷண , 11. ஸ்ரீ வீரபிரத ப , 13. ஸ்ரீ கிருஷ்ண 
தேவராய ப்ரபோ , என்முதி பட்ட விருதுகளைச் சேர்த்துப் புகழ்ந்தார்கள் . 

இப்படிப் பல விருதுகளைப்பெற்றுத் தமது தம்பிமார்களாகிய அச்சுதடி 
தேவராயலையும் , ஸ்ரீரங்கதேவராயலையும் , மஹாம தியூகியாகிய சாலுவதிம்மரசு 
என்னும் அப்பாஜியையும் , இந்த அப்பாஜியின் தம்பியாகிய கோவிந்தராயலையும், 
மஹா சுத்தவீரனாகிய சதாசிவராயலு என்னும் தளகர்த்தரையும் , தண்ட நாட்டு 
காரு என்னும் நீதி பரிபாலன பிரதி நிதிகளையும் , அஷ்டகஜங்கள் என்னும் 

சி ஆந்தர வித்துவான்களையும் , அப்பயதீக்ஷதர் , ஸ்ரீ வேதாந்த தேசிகர் 
என்னும் தாதசாரியர் , சாம்பசிவாசாரியர் முதலான துவைதா அத்துவைத வின் 
ஷ்டாத் துவைத சித்தாந்த சிகாமணிகளையும் , தணையாகக்கொண்டு அரசுசெய்து 
வரும்போ 
பாது கிருஷ்ண தேவராயலுக்கு அனுகூலிகளாக விருந்த மஹா ஜனங் 
கள் யாவரெனில் , 

( 1 ) ஆர்விட்டிவாரு, ( 2 ) நவுகவாரு , ( 3 ) சந்தியா லுவாரு , (4 ) பெம்மசானி 
வாரு , ( 5 ) வெலம் அல்லது வெல்கோட்டிவாரு , ( 6 ) பூட்ட ஹரிவாரு, ( 7 ) திரு 
கண்டிவாரு , 8 ) துளுவதொர ஓ , ( 0 ) இராவலவாரு என்றதிவர்களே . 


கிருஷ்ணதேவராயலுடைய திரவிய சம்பத்தின் விபரம் . 


( 1 ) வித்தியாரணியர் விஜயநகரத்தைக் கட்டி முடிந்தப்பிறகு இராஜா 
பொக்கிஷத்தில் மிச்சமாக இருந்த ரூபாய் 99,00,00,000 . 

( 2 ) விததியாரண்ணியருக்குப் பிறகு கிருஷ்ண தேவராயலு வித்தியா 
ரண்ணியர் தபசு செய்த விடத்தில் அகப்பட்ட ரொக்கம் 9,00,00,000 ரூபாய் . 

( 3 ) எமஸ்தான அரண்மனையிலிருந்த இரத்தினங்கள் தங்கம் முதலான 
ஆபரணங்கள் 4,00,00,000 ரூபாய் . 
( க ) வெள்ளி 

முதலான தட்டு முட்டு கட்டல் முதலானவகைள் 
5,00,00,000 - ரூபாய் . 

( 5 ) கனராதேசத்தாற்கடிக் கப்பமாக அனுப்பிக்கொண்டுவந்தது 84,00 
000.ரூபாய் . 

( 6 ) பதாதிகள் 100 - க்கு ஒருலக்ஷமாக 24 - ஆயிரம் பட்டாளத்துக்கும் 
பதாதிகள் 24,00,000 இருந்தார்கள் . 

( 3 ) யுத்தத்துக்கும் வேறுவேலைகளுக்கும் உபயோகமாக 9,000 யானை 
சளும் , 

19 ) ஒட்டைகள் 60,000 . 


( 10 ) குதிரைகள் 66,000 . 
( 11 ) தண்ணீர் கொண்டுவர 12,000 பக்காளிகளும் , 
( 12) தாசினைகள் 21,000 பெயர்களும் , அந்தபு : ஸ்திரீகளுக்கு உதவி 
யாக 12,000 பெங்களும் 

( 13 ) இராயலுடைய சமுகத்திலும் , சொந்த வேலையிலும் மாதம் ஒன்றுக்கு 
24,000 ரூபாய் சம்பளத்தில் 1000 - சேவகர்களும் , 14 ஸமஸ்தான கோட்டைக் 
கானலாளிகளாக 4,00,000 ரூடாய் சய்டளத்தில் 1,60,000 வாலண்டியர் வீரர் 
களும் இருந்தார்கள் . இவர்களில் பெரும்பானமையோர் வெலம்வாரும் , கம்ம 
வாருமாம் . 

கிருஷ்ணதேவராயலு கஜபதி சமஸ்தானத்தாரோடு சம்பந்தம் செய்துக் 
கொண்டதில் , அந்த சமஸ்தானத்தார் . மூலியமாக கிருஷ்ண தேவராயலுக்கு 
உதவியாகவந்த வீரர்கள் எவர்களெனல் : 

( ப பலபதிரயாத்ருடு, ( 2 ) அர்க்காபாத்ரும் , ( 3 ) பீமாபாத்ரூடு, ( 4 ) முகக் 
தபாத்ரூம், (5 ) பீகாபாத்ரும், ( 6 ) பேருபாத்ரூடு , ( 3 ) இணங்கபாத்கும் , ( 8 ) 
கட்கா பாக்கும் , ( 9 ) கண்டலபாக்கும், (10 ) முகாரியாத்ரூடு , ( 11 ) வஜீமுஷ் 
டிபாத்ரும், 12 , ( 18 ) திருக்ரேவந்தபாத்ரூம் , ( 4 ) கஞ்சாகுசபாக்கும், ( 15 ) 
அசஹாயபாத்ருடு (16) மிருகேந்தியோத்ருடு, என்பவர்களாம் . இந்த வீரர்களன் 
மியில் சிருஷ்ணதேவராய லுடைய சண்டைக் காலத்தில் குதிசைபதர்திகளைக் 
கொடுத்து உதவி புரியும்படியான நாயடுகாரு அல்லது பிரபுக்கள் அல்லது 
பாளையக்காரர்கள் 200 பெயர்களும் இருந்தார்கள் , 

இந்தப் பிரபுக்களன்றியில் கிருஷ் தேவராய லுடைய அடைக்கலத்தை 
கடைந்த அனேக மகம் தியர்கள் சேனாவீரர்களாக அவருக்கனுகூலமாக 24 
த்த காலத்தில் உண்மையுடன் உழைத்து வந்ததன் றியில், அப்போது கோவா 
பட்டணத்தில் வந்து வர்த்தகம் செய்துவந்த போர்த் துசேயர்கள் தமக்கு விற் 
பனைக்காக அரபுநாட்டிலும் , பாரதிய நாட்டிலு மிருந்து வரும் முதல்தரமான 
குதிரைகளை எல்லாம் கிருஷ்ண தேவராயலுக்கே கொடுத்துக்கொண்டு வந்தார் 
எள் , அன்றியும் , அந்தப் போர்த்துக்கேயர்களில் அநேகர் கிருஷ்ணதேவ 
சாயலுடைய பீரங்கிப்பட்டாளத்தில் சேர்ந்தும் , ஐகோவை கண்டத்திலிருந்து 
முதல்தமான பீரங்கி , துபாக்கி , இரவை குண்டு மருந்துகளைத் தருவித்துக் 
கொடுத்தும் , துப்பாக்கிப் பீரங்கி யுத்தத்தில் உற்சாகமாகவும் உண்மையாகவும் 
உழைத்து வரபதி ஸமஸ்தானத்தைப் பெருமைப்படுத்தி வந்தார்கள் . 


கிருஷ்ணதேவராயலுடைய விஜயம் 


இப்படி இணையற்ற இரு தகஜ துரக பதாதிகளால் சூழ்ந்திருந்த இருஷ்ண 
தேவராயலுடைய உயுத்த பராக்கிரமத்தைப் 

பற்றிப் பல இரந்தங்களில் பிரபல் 
மாகச் சொல்லப் பட்டிருக்கிறது . 


விருவணதேவராயலு சிங்காசனமேறின உடனே தமது விஜயாகாக் 
கோட்டையை விருத்தியாக்கி , பகைவர்வந்து தாக்குவதற்கு வழியில்லாமல் பக் 
தோபஸ்தாகக் கட்டுவித்தும் , சக்க பாதுகாப்புகளை நியமித்ததன்றியில் அக்கா 
லத்தில் அந்தச் சமஸ்தானத்தின் சுவாதீனத்திலிருந்த பெனுகொண் சந்தா 
இ முதலானக் கோட்டைகளைப் பலப்படுத்தியும் , பிறகு காஞ்சி , செஞ்சி , வே 
லூர் கோட்டைகளைப் பலப்படுத்தியும் , அந்த வேலூர் கோட்டையில் தம்மினத் 
தைச் சாந்த புஜபலராயலை , நாயுகொரு என்னும் பட்டணத்தினால் பிரதிநிதி 
உாக நியமித்து ஆண்டுவரும்படி செய்ததில் , காடைக மைஸ்தானத்தைச் சார் 
ந்த உம்மத்தூர், சிவாழத்திரம் பாயக்காரராகிய சிற்றரசர்களைத் தம் வச 
மாக்க பிரயத்தனப்பட்டார் . அப்போதி சிகசமுத்திரத்தை ஆண்டுவந்த சங்க 
ராகன் முன் வீர நரசிம்மராய இது காலத்திலும் அசட்டை செய்ததோடு , இப்போ 
நம் அடுத்த சில பாளேடக்காரரைத் துணையாகக் கொண்டு , கிருஷ்ணதேவராய 
இடைய சேனையைப் பீரங்கப்பட்டாளத்தோடு எதிர்க்க கிருஷ்ண தேவராய இம் 
அத்தக்கங்கராயலின் விரோதியான சிக்கராயலைத் துணையாகக் கொண்டு சிவ 
சமுத்திரத்திற் கடுத்த பிரேத பருவதம் சவுரியலேக்கருகில் 150வம் சேலை 
கள் தங்கத் தாக, அந்தக் கங்கராயன் பயந்து காவிரி நதியோரத்திலிருந்த 
கய்கடு அசி என்னும் மடுவில் விழுந்து இறந்து போக , அந்தச் சிவ சமுத்திரக் 
கோட்டை கிருஷ்ணதேவராய வசமாகியது . பிறகு 1518 ம் உம்மத்தா 
கும் ஸ்வாதீனமாக இருகணதேவராய ஸ்ரீசக்கப்பட்டினத்திற்குப் போய் , 
அங்கிருந்த காம்பகவுடர் வீரப்ப கவுடர்களை வசமாக்க , அவர்களுடைய விசா 

னயில் சில நாடுகளையும் , சிக்கராயர் வசத்தில் சிலநாடுகளையும் கொடுத்தும் , 
அடுத்திருந்த அநேக பாளையக்காரர்களை ஜயித்தும் , அவர்களிடம் சப்பம் பெற் 
அக்கொண்டும் கர்நாடக தேசத்தில் சுமார் கோடிரும் தமக்குக் கப்பயாகக் 
கட்டும்படியாகச் செய்து கொண்டு சேகர்னாடக சமஸ்தானத்துக்கு ஸ்ரீரம் 
சப்பட்டணத்தைப் பிரதான ஸ்தலமாக நியமித்தும் , அவ்விடத்தில் சங்கு 
சக்கிரங்களாதி விருதுகளுடன்கூடிய கிருஷ்ண தேவாய துவஜஸ்தம்பத்தை 
யும் ஸ்தாபித்ததாக பாரிஜாதட தான் இருந்தத்தில் எழுகப்பட்டிருக்கின்றது.. 

அப்படி துவஜஸ்தம்பம் ஸ்தாபித்தபிறகு கிருஷ்ண தேவராய குடகு 
மலையாளம் கவுட முதலான நாடுகளின் மீது படை எடுத்துப்போய் ஐயத்து 
அந்த அரசர்களுக்கு கப்பங்களே நியமித்தும் , பிறகு சேர , சோழ , பாண்டிமாநாடு 
களின்மீ படையெடுத்துப்போய் ஜமித்து தவஜஸ்தம்பங்களை நாட்டி விட்டுத் 
தமது விஜ பாகரத்துக்குத் திரும்பிவந்தும் டெதேசங்களின் மீது படை எடுக்கத் 
தக்க குண்டு இயாக்க பீரங்கி மருந்து முதலான ககளைச் சித்தப்படுத்திக்கொள் 
டுக் களிங்க தேசரா ஜூனைத் தம் வசமாக்கிக் கொண்டும் , தமது பஹாமுதிய 
யாகிய திம்மர அப்பாவியையும் , சேதிைபதியாகிய சதாசிவராயலையம் 
டிக்கொண்டு மத்திய இந்தியா வர்க்கமாக கூர்ச்சம் அல்லது குஜராத் 
தேசத்தையும் , பிறகு மாததேசத்தையும் , இடைக்கிடை இருந்த மகம் தியர் 
களையும் ஜயித் எக்கொண்.ே விஜயாகரத்துக்குத் திரும்பிவந்து சமாதி 


8 


- 


தவத்தை வி.சேதா பரியந்தம் பிரபலமாகப் புகழும் டி . நடத்திவந்தார். 

கிருஷ்ண தேவராய 1515 கொண்ட வீட்ட சீமையை ஜயித்த 
விரோத சரித்திரத்தைப் புருஷார்த்த பிரதானியில் வெளியான கொடை 
வீட்டி, தண்டாவியில் விவரமாகச் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்டைச் 
சுற்றிலும் எழுபத்திமாடு பாளேயக்காரர்கள் சூழ்ந்திருந் தாடி பாலும் , அது 
மகா அரணான மலக்கோட்டையாக இருந்தபடியாலும் , அப்படி அவன் 
கோட்டையைத் தாக்கிப் பிடிப்பது கஷ்ட சாத்தியமென் றிருக்கையில் , அதை 
அறிந்த ஒரு பிராணர் தந்திர உபாயத்தால் அப்பாளையக்காரர்களாகிய ரெட் 
ந.களே வசப்படுத்தியும் , அவர்களால் அங்கு பெரியகோயிலைக் கட்டிலைக் 
கச் செய்தும் , அதில் கோபிநாதசுவாமி விக்கிரகத்தைப் பிரதிஷ்டிப்பிக்கச் செய் 
வித்தும் , அந்தப் பிரதிஷ்டை உற்சவத்தைப் பார்ப்பதற்கு அந்தப் பாளையக் 
காரர்களைத் தருவித்தும் , அவர்களைத் தந்திர மந்திர மருந்து விருந்துகளால் 
சாகும்படி செய்ய , அச்சமயமறிந்து கிருஷ்ண தேவராயலு அடிக்கோட்டையின் 

து படை எடுத்துப்போய் , மூன்று மாதகாலம் முற்றுகைப்போட்டிப்பிடித்து 
அங்கு சாறுவதில் மாசை அதிகாரியாக நியமித்து விட்டும் ,பிறகுபெல்லமுகொள் 

நாகார்ஜுன் கொண்ட , வினுகொண்ட , என்பதி மலைக்கோட்டைகளையும் , 
அவைகளை அடுத்த பதினான்கு நாடுகளையும் கைபற்றிக்கொண்டார் . அப்படிச் 
செய்ததனால் உதயகிரிக்கடுத்த கைதெபல்லி , சத்தங்க சீமைக்கடியில் பம சூபை 
யும் , கேசாலுயல்லே, யாமலமந்த, மாதவம் தொண்டம் , கோசரி , வவால் 
லு, பாகால சிங்கள பல்லே, தும்பலபேட்ட , கரேடு முதலான இராமங்கள் வசமா 
மின . அவைகளில் விற்கொண்ட , செல்லமு கொண்ட , நாகார்சுன கொண்ட 
என்ற கோட்டைகளை சில மாகாணங்களாக வகுத்தும் , மற்றப் பத்து கிராமம் 
களைக் கர்னாடகதேசத்தோேெசர்த்து விட்டார் . பிறகு கொண்ட கொட்றே 
அல்லது இப்போது பரஹாம்பூர் பட்டணம் என்று வழங்கி வரும் நாட்டின் 
அதிபதியாகிய சுகராஜபஸ்பலேந்திரனோடு சுமார் டன்னிரெண்டு வருவ 
காலமாக அடிக்கடி சண்டை செய்து ஜயம் பெற்றார் . 

( மது சரித்திரம் , பாரிஜாதாபாஹாணம், ஆமுக்தமாலியா தி செந்தல் 
களின்படி , அக்காலத்தில் ( 152 ) கிருஷ்ணதேவராய ஸ்வாதீனத்தில் 
உதயகிரி , வினு கொண்ட கொண்டவீடு , பெல்லமுகொண்ட , வெலுபுகொண்ட 
ஜல்லி பல்லி , அகந்தகிரி , கம்பம், பெஜவாடா, இராஜமஹேந்திரத்தில் கரும் 
விருக்கும் கனககிரி , கவுதமி , பொட்சே, மடியாலு , வட்டாதி , கடகபுரி முத 
வானமலைக் கோட்டைகளிருந்தனவாகத் தெரியவருகிறது . 1510 இல போர்த்த 
இகேயர், ஈசுப் அதில்வாவிட மிருந்த கோவாபட்டணத்தைப் பிடித்துக் 
கொண்டார்கள் . இந்த விவயத்தில் கிருணதேவராயலும் போர்த்துக்கேய 
ருக்கு பதவியாக மோருவாரிலிருந்த தமது வீரனாகிய இம்மய்யாவைத் தான் 
வர்த்தனாக அழப்பி , பாட்டகால் என்னும் இடத்தில் ஓர் பண்டகசாலையைச் 
வீட்டிக் கொள்ள விடை கொடுத்தார் . அன்று முதல் அடிப்போர்த்துகெயார் 
இருகணதேவராயலுக்கு தேர்களால் பில்டர் கண் படயில் வதவிசெய் 


93 


தார்கள் . 1510 - ம் வருஷம் முடிவில் ஈசுப் அதில்ஷா இறந்து போக , அவர் பட் 
டத்திற்கு (இஸ்மெயில் அதில்ஷா வந்தார் . 1520 - ம் வரும் மேமாதம் 19 - ந் 
தேதி சங்க் கிழமை கிருஷ்ண தேவராய பீஜப்பூரைச்சார்ந்த சொய்ச்சூர் முட 
கல் கோட்டைகளைப் பிரமாத சண்டை செய்து பிடித்துக்கொண்டார் . இக் 
கோட்டைகளுக்காக இஸ்மெயில் அதில்ஷா என்பவர் 1522 - ம் உருவம் கிருஷ் 
ண தேவராயலோடு பிரபல சண்டை செய்தும் ஐயமடையவில்லை . அந்த யுத்த 
காலத்தில் கிருஷ்ண தேவராயவிடத்தில் 3,26,000 குதிரைகளும் , 536 யானை 
களும் , 7,3,000 பதாதிகளும் , அவர்களுக்குத் தண்ணீர் கொண்டுவர 12,000 
பக்காளிகளும் , 20,000 தாசிகளும் இருந்ததாக ஓர் போர்த்துக்கேய சரித்திரகர் 
எழுதியிருக்கினார் . அந்த உயுத்தத்திற்கு பிறகு பீஜப்பூரார் கிருஷ்ணதேவராய 
அடைய ஆயுள் காலம் வடையில் உயுத்தத்துக்கு வரவேயில்லை , மைஞர்த் தலைல் 
னான உம்மத்தூர் அதிபதியும் பிறகு படை எடுக்கவில்லை . கிருஷ்ணதேவர் 
குடகு நாட்டின் வழியாக மலையாளத்துக்குப் போக பிரயத்தனப் பதினசயில் , 
மலையாள அரசன் சரணடைந்து கேட்ட கப்பம் கட்டிவந்தார். பிறகு பாண் 

காட்டை ஜயித்து , அதற்கு நாகம் நாயுடைப் பிரதிநிதியாக நியமித்து 
ஆண்டுவரச்செய்தார் . தமது திகப்பஞர் கட்டுவித்த செஞ்சி , வேலூர், சந்திர 
திரியில் கட்டிய சிறு கோட்டைகளைப் பெரிய கோட்டைகளாகக் கட்டுவித்தார் . 
பிறகு தெலுங்கராளுகையை நாடிச் சென்று செல்லூரில் உதயகிரி அரசனை 
ஐயித்துக்கொண்டு, அப்போது வாதம் சுவாசினத்திலிருக்கும் பெரும்பாகத் 
தைப் பிடித்துக்கொண்டார் ஒரிசா ஜப்தியோடு சண்டை செய்து கிருஷ்ணா 
கோதாவரி ஜில்லாக்களைப் பிடித்துக் கொண்டதோடு , சஜபதி குமாரத்தியை 
விவாஹம் செய்து ஜயசீலரானம் 

இப்படியே கிருஷ்ணதேவராய அலேக மகமதிய அசசர்களிடத்திலும் , 
இந்து சரசர்களிடத்திலும் பிரபல சண்டைகள் செய்து ஐயப்பெற்றுவந்ததா 
1. இருஷ்ணதேவராயதுடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் எப்படிப்பட்ட 
வீரதீரனும் திடுக்கிட்டு கடுங்க கலர் விரும்பிய சுப்பத்தைக் கட்டிக் கொண்டு 
வந்தார்கள் . 

சிருஷ்ண நோக்குயா இப்படிக் சேலலம் சத்தவீரனாக இருந்து பகைவர் 
மீது படையொத்ரப்போய் சண்டை செய்து ஜயாதிபதி என்று கயாதி பெற்று 
வரும் குணமே சிறந்த குணமாக உடையவரல்லர். 

அவர் தமது நிழலுக்குள் வாழ்ந்துவந்த குடிகளுடைய இசுபா சுகங்களை 
யும் நாடி அவர்கட்கு இன்றிமையா சாதனங்களையும் செய்து வந்தார் . அச் சாத 
னங்களில் சில இன்றளவும் அவருடைய தருமாாஜ்ய பரிபாலனத்தைப் பற்றிப் 
புகழ்ந்து கொண்டாகென்றன . 

கிருஷ்ணதேவராயலுடைய 22. வருஷ ஆளுகைக்குள் குடிகளுக்குள் 
டான நன்மைகள் இவ்ளை வவ்வளவல்ல . தமது மைல் 

தான் 19. விசாகனை 
களைத் தமது பிரதிநிதி தண்டதாயடவர்களைக்கொண்டு நடத்திவந்தாலும் , கேல 


S 


லம் உத்தியோகஸ்தர்களை நம்பினால் குடிகளுக்குக்கஷ்டம் வருமென்று எண்ணி , 
இராஜகீய ஒவ்வொரு காரியத்தையும் பெரும்பாலும் தாமே நேரில் கண்டும் 
கேட்டும் நீதி செலுத்திவந்தார் . முதலில் குடியானவர்களுடைய நன்மையைக் 
கருகி துங்கபத்திரா நதியின் மேல் 1521 - ம் வருஷம் பெரிய அணையைக்கட்டி , 
அதின் ஐலத்தை விஜயநகரத்துக்குள் திருப்பினார் . அதைப்பார்த்து அவ 
ருடைய உதவி மந்திரியார் மத்தண்ணன் என்பவர் அந்தத் துங்கபத்திராவிலிரு 
ந்து 7 வாய்க்கால்களையும் வெட்டுவித்தார் , பைகுருக்கும் , தார்வாருக்கும் இடை 
யிலுள்ள பெரியகுளம் அவர்காலத்தில்தான் வெட்டப்பட்டது . குடித்தனக் 
காரருக்கு வேண்டிய ஜூலபாசன வேலைகளை அப்போதைக்கப்போது சித்தப்படுத் 
திக்கொண்டும் , குடிகள் கிணறுகளை வெட்டவும் , ஆடுமாடுகளை வாங்கவும் , பூமி 
களைத் திருத்திச் சீர்படுத்தவும் , வேளான்மைக்கு வேண்டிய கருவிகள் விதை 
முதலான துகள் வாங்கவும் , குறைந்த வட்டியில் கடன் கொடுத்து வந்தார் . சிலக் 
காரர்களுக்குள் எல்லைத் தசரார்கள் உண்டாகாதபடி செ வினிய சர்வே டிபார்ம் 
வெண்டை நியமித்து தக்கபடி அளந்து கொடுத்து வந்த விவரத்தையும் , ஒவ் 
மொரு சொமத்திலும் சரியான செலினியூ ரிகார்டுகள் வைப்பித்து , மீதி செய்து 
வந்ததாகவும் , கனரா தேசத்தில் ஒரு சிகார்ஸெர்தாமஸ் மன்றே பிரபுவுக்கு 
அகப்பட்டிருக்கிறது . இப்போது இந்த சென்னை ராஜதானியில் இருக்கும் இரயத் 
துவாரி வழக்கம் அல்லது குடியானவர்களே நேராகக் ககான் மெண்டாருக்குக் 
கந்தாயத்தைச் செலுத்தும் வழக்கம் முதல் முதல் சிருஷ்ண தேவராயலு காலத் 
தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது . அப்போது குடிகள் கட்டிய கந்தாயம் அதிக 
கொஞ்சமாக இருந்ததோடு , அந்தக் குறைத்த கந்தாமத்தையும் நிலத்தில் விளை 
வான மாசூலிலும் , சிலவிடங்களில் ரொக்கமாகவும் ,சிலவிடங்களில் ஆறில் ஒரு 
பாகமாகவும் , குடியானவர்களின் காலஸ்திதிக்குத் தக்கபடி வருந்தாமல் சூல் 
செய்து வந்தார்கள் அந்தத் தரும் நியமனத்தை மகமதிய மன்னர் மாற்றி 
மதிக கந்தாயமாக்கி விட்டார்கள் . அன்றியும் காடுகளையும் புறம்போக்கு பூமி 
களையும் குடிகளுக்கு இலவசமாகக் கொடுத்து அவ்விடங்களில் நன்செய் , நந்த 
வனம் , புன்செய் , தோட்டங்களைச் செய்யச் செய்து இரவிய சகாயமும் செய்து 
உந்த இடன் , உள் நாட்டுக் கைத்தொழில் வர்த்தகம் விருத்தியாகக் கை 

லைத்தொழி 
லாளிகளுக்கும் , வர்த்தகர்களுக்கும் வேண்டி இரவிய சகாயமும் , வசதிகளும் 
செய்து வந்தார், 

அவர்காலத்தில் பர்மா இலங்கை முதலான விடங்களிலிருந்துவரும் பல 
வித இரத்தினங்கள் விற்பனைக்காக அர்த விஜயநகரத்தாருக்குத்தான் கொண்டு 
வரப்பட்டன . ஹாரமில் , கெயில் முதலான விடங்களிலிருந்து கல்ல ஆணி 
முத்துகள் அங்கு வந்துக் கொண்டிருந்தன. இனதேசத்திலிருந்தும் , ஐரோப்பா , 
அலக்சாந்திரியா, டமாஸ்கஸ் முதலான விடங்களிலிருந்தும் பட்டுத் தினுசு 
களும் , சாயத் துணிகளும் , ஏராளமாகக் கொண் வெரப்பட்டு விற்பனை செய்யப் 
பட்டன . அன்றியும் , 

கிருஷ்ணதேவராயலுக்கு இழ்சமுத்திரக்கலையோரத்திலிருந்த பெரிய 


பட்டணங்கள் ஸ்லாதீனத்திலிருந்தபடியால் , அவ்விடங்களுக்கு சீனா, பைகோ, 
இலங்கை , அரேபியா, மலபார் , சுமேத்தியா, ஜாவா முதலான விடங்களிலிருந் 
து பல பொருள்களுடைய கப்பல்கள் சதா வந்து வியாபாரம் செய்துக்கொண் 
டிருந்தன . அப்படி பல நாடுகளிலிருந்து ஏராளமான சாக்குகளும் ஜனங் 
களும் சிருஷ்ன தேவராய ஓ ஸமஸ்தானத்துக்கு வந்துக் கொண்டிருந்ததில் 

தொகை அதிகரித்தபடியால் , அக்காலதேச தர்த்தமானங்களைத் தழுவி , 
கர்னாடக சமஸ்தானத்தில் பப்ளி, பெங்களூர் , பல்லாரி , சிக்கபால்லா 
புரம் முதலான அநேகப் பட்டணங்களைப் புதிதாக நியமித்தும் , எதிரி ராஜாக் 
கள் தலை எடுத்து வராதபடி அநேக பலமான கோட்டைகளையும் கட்டுவித் 
உார் . இம்மட்டோமேஸ்தானத்தில் பலவிடங்களில் பாடசாலைகளையும் தரும் 
சாலை ஈபோயும், வைத்தியசாலைகளையும் , பிராமணர்களுக்கு அநேக அக்கிரஹாரங் 
களையும் , வழிப்போக்கர்களுக்கு குளங்கள் , கிணறுகள் , சாலைகள் , சத்திரங்கள் 
முதலானவைகளையும் , நியமித்திருந்ததுடன் , தாம் பட்டாபிஷேகம் பெற்றுக் 
கொண்ட தின்மேல் நம்பியில் ஒரு பெரிய கோபுர்த்தைக் கட்டிவைத்ததன்றி 
யில் , பின்னும் பல விடங்களில் அநேக கோயில் கோபுரங்களையும் கட்டி 
விரவைகளுக்கு மானிய தர்மங்களைச் செய்வித்தும் வந்தார் . விஜயக்காத்தை அடு 
த்த கிருஷ்ண புரத்தில் 1513-1 எருவம் பிரபலமான கிருஷ்ண குடைய 
கோயிலையும் , விஜயவிட்டலர் கோயிலையும் கட்டுவித்தன் றியில் , காஞ்சீபுரத் 
சிலிருக்கும் வரதராஜசுவாமி பெரிய கோயில் கோபுரங்களையும் கட்டி வித்தி 
நாக சாசன மிருக்கிறது . 

அவர் ஸ்ரீரங்கம் , திருப்பதி முதலான விடங்களில் கோயில்களுக்குச் 
செய்த சருமங்கள் அருந்தம் . இப்படிப் பலவிதத்திலும் புகழ் பெற்று வந்த 
தனால் விஜயநகர மாமஸ்தானம் உலகத்தில் ஒப்பற்ற ஸமஸ்தானமாக அந்த 
விஜயநகரத்தில் சகல ஜாதியாரும் , சகலமதஸ்தர்களும் , சகல வித்துவான் 
களும் ,கவிகளும் , சிற்பிகளும் , சாஸ்திரிகளும் , பூரண சுகமாகவும் சுதந்திரமாக 

கவும் 
வாழ்ந்து வந்ததாக கி.பி. 1514- ம் வருஷம் போர்த்துக்கல்லில் இருந்து யாத்தி 
மைக்காரராக வந்துப் பார்த்த ( Barbosa ) பார்போசா என்பவர் தமது யாத்தி 
ரைச் சரித்திரத்தில் கழுதி இருக்கிறார் . கிருஷ்ண தேவராயலுடைய பிரபத்து 
வம் இப்படி பலவிதத்திலும் பிரபலமான தற்குக் காரணமென்ன என்று யோசி 
க்கையில் உலகம் அறிவுடையார் மாட்டு " என்னும் முன்னோர் வாக்கியத்தின் 
படி , கிருஷ்ண தேவராயலு சமுகத்தில் சதா சமஸ்கிருத பண்டிதர்களும் , அஷ் 
ட சுஜங்களென்னும் எட்டு ஆந்திர வித்துவான்களும் , அடிக்கடி சந்தித்து , இரா 
பலுக்கு இராஜதந்திராதி அறிவையூட்டியும் , அவரையும் ஓர் சிறந்த ஆந்திர 
கவியாக்கியும் வந்ததனால் , அவர் காலத்தில் ஆந்திரபாஷை சீர்திருத்தப்பட்டு 
பூரணம் பெற்றது . 


96 


ஆந்திரபாஷைக்கு தெலுங்கு பாஷை என்ற பெயர் 

வந்த காரணம் . 


சுமார் 


ஆந்தரம் என்னும் பதத்துக்குப் பிரதிஷ்டை , பெருமை, மேன்மை என் 

பொருள்களானபடியால் , ஆந்திரர் என்றால் பிரதிஷ்ணி பெற்றவர்கள் , 
பெருமை பெற்றவர்கள் , மேன்மக்கள் , உயர்ந்தோர் என்பதுபெயர்களால் பிர 
காசித்து வந்தார்கள் . அந்த ஆந்தரர் ஆதியில் ஸமஸ்கிருத பாஷையை வழங்கி 
வந்தார்கள் . பிறகு அந்தப்பாஷையின் சில பதங்களுக்கு இறுதியில் டூ 
வு - லு , என்முதி ஈறு அல்லது பிரத்தியங்கள் சேர , அது ஒரு புது பாஷை 
போலாகியது . அந்த ஆந்தரபாஷை ஒருகாலத்தில் கங்கைமதிமுதல் தென் 
நாடுகள் பலவற்றிலும் வழங்கிய தன்றியில் ஜாவா , சுமேத்திரா முதலான 
உங்களிலும் பரவியிருந்தது . அது 1961 - ம் வருஷம் இந்து தேசத்தில் 
( 10,00,000 ) பத்துலக்ஷம் மைல் விஸ்தீரணமுள்ள நாடுகளில் , 
170,00,000 ஜனங்களால் வழங்கப்பட்டு வந்தது , அந்தப் பாஷைக்காரராகிய 
ஆந்திரருடைய சந்ததிகள் வடநாடுகளை விட்டுத் தக்ஷண தேசத்தில் முதல் 
முதல் குடியேறிய இடத்திற்குத் திரிலிங்கம் என்று பெயர் திரிலிங்கம் என் 
ல் ( 1 ) ஸ்ரீசை லபருவதம் , ( 2 ) காளேசுவரம் , 3 ) பீமேசுவரம் , என்னும் 
மூன்று விடங்களில் சிவபெருமான் மல்லிகார்ச்சுனன் , காலநாதன் , பீமேசு 
வான் , என்ற முப்பெயர்களால் மூன்று லிங்கங்களாக வமைக்க , அம்மூவிடங் 
களுக்கும் திரிலிங்கானம் என்ற பிரபலமான பெயர் பெற்றுப் பிரகாசிக்கிற 
படியால் , அப்படிப் பிரகாசிக்கும் மூன்று நாட்டெல்லைகளுக்குள் வந்து குடி 
யேறிய ஆந்திரர்களுக்கு திரிலிங்கர் என்ற பெயரிட்டழைக்கப்பட்டுவா , சந்ததி 
திரிலிங்கர் என்னும் வார்த்தையானது , காளா வட்டத்தில் தெலுங்கர் என்று 
மருவியதனால் , அந்தத் தெலுங்கர் வழங்கி லந்த பாஷைக்கும் , தெலுது, அ 
லது தேனுது , அல்லது தெலுங்கு என்று பிரசித்தியாகி விட்டது . 

இம திரியாகவே பிரம்ம ஷத்திரியர்களுக்கு , ஆதியில் ஆரியர் அல்லது 
ஆரிய என்று வழங்கிவந்த பட்டப் பெயர்களும் நாளாவட்டத்தில் ஐய , ஐயர் 
என்றும் ராஐ , என்ற பதம் ராய , ராயலு , என்று மாறிவட்டதாகவும் தோன்று 
இறது . மேலும் வித்தியாரண்ணிய சுவாமிகளால் உண்டாக்கிய வித்தியா நகரத் 
துக்கு - திபதிகளானர்கள் வீர தீரவர்களாக இருந்தபடியால் , அக்நகரத்திற்கு 
விஜய நகரமென்று பெயருண்டாகிய தாகத் தோற்றுகின்றது . 

அந்த விஜயநகர ஸமஸ்தானத்தாரால் முக்கியமாக கிருஷ்ண தேவராயது 
காலத்தில் ஆந்தாபாவை அதிகமாக ஸமஸ்தான உதவியைப் பெற்று பிரகா 
சித்த தென்பது அவருடைய சமுக வித்வான்களால் விளங்கும் . 
அந்த ஆந்திரச்சமுக வித்துவான்கள் எவர்களெனில் . 

1. அல்லகானி பெத்தன்ன - இவர் ஆது பாட்டி சீமையில் பிறந்து 


தெலுங்கு பாஷைக்கு பிதாவைப் போன்ற பிரபல வித்துவான் . இவர் மறு சரித் 
திரம் , ராமஸ்தவராஜியம், அத்வைதாகர் தம் முதலான இரந்தங்களை இயற்றி 


கணவர். 


2. பட்டுழர்த்தி -- இவர் பட்டபள்ளியில் குடியிருந்தவர் . வசுசரித்திரம் , 
பேசபூபாலிய முதலான கிரந்தங்களை இயற்றியவர் . 

3. ழக்குதிம்மன்ன -- சுன்னவாகுடி , பாரிஜாதா பஹாண முதலிய இரந் 
தங்களை இயற்றியவர் . 

4. மங்கள சூரன்ன --- இவர் எாகலயாண்டிய முதகா மேந்தங்களை 
இயற்றியவர் , 

க . தெருவிலாசியாகிய தெனாலி ராமலிங்கம் , இவர் பாண்டுரங்க விஜ 
பம் , பாண்டுரங்க மஹாத்திய முதலான காந்தங்களை இயற்றியவர் . 

6. டேட் டிஸ்ட்ரிக் இராமபத்திரகவி -- இவர் இசாடிபுத்திய முத 
லான கிரந்தங்களை இயற்றியவர், 

7. சங்காகவி - இகர் பார்வதிமாலாதி கிரந்தங்களை இயற்றியவர், 
8. தார்ச்சடி- இவர் அமேக வேடிக்கையான கவிகளைப் பாடியவர் . 

இப்படிப்பட்ட வடகவிச்சிங்கங்களால் சூழப்பட்டிருந்த கிருஷ்ணதேவ 
சாய இம் மகாவித்வ வென்று சொல்லவும் வேண் ேெமா . ஆகவே அந்தக் இரு 
ஷ்ணதேவராயலும் ( 1 ) ஆமுக்தமால , ( 2 ) சாலாதாசார சாரசங்கிரகம் , ( 3 ) 
சிங்காராசமஞ்சரி முதலான கிரந்தங்களை இயற்றினார் . அன்றியும் விநோதமாகக் 
காலம் போக்க அச்சமஸ்தானத்தில் சந்திர கரியில் பிறந்ததாகச் சொல்லும் 
தென்னாலிராமகிருஷண னுமிருந்து வெகு அபூர்வமான யுத்திகளால் இரா 
யலைச் சந்தோஷமடையச் செய்துவந்தார் . அந்த தென்ஞலராம கிருஷ்ண 
குடைய வேடிக்கையான கதைகளில் சிலதெ இங்கு தமிழ்ப் பாவைகளிலும் 
அச்சிட்டிருப்பதுடன் , மிஸ்டர் பண்டித நடேச சாள் கிரிகள் ஆங்கில பாஷை 
யிலும் பச்சிட்டிருக்கின்றனர். இவர்களன்றியில் அக்காலத்தில் விஜயநகர 
சமஸ்தானம் களிங்கம் , லேசி , விதர்ப்பம் , கோலருண்ட பஸ்சமோத்திர கண் 
டம் , துணை கண்டங்களாக விருந்தபடியால் ஒவ்வொரு காண்டத்திலும் சில 
சிறந்த ஆந்திர வித்வான் களிருந்தார்கள் . 
அந்தக் கவிகளுடைய 

இயற்றிய 
பெயரும் 

துல்சளு 
களிங்க நாட்டில் 
அடிதம்காக 

காவிரஞ்சனம் 
பூசபாடி தம்மழபால்கவி 

ஸ்ரீகிருாைன விஜயம் 
வேகிதேசத்தில் 
கூசியஞ்சி திம்மகவி 

சசிகஜன மனோபிராமம் 
எனகலகண கவி 

இராம் விலாசம் 
13 


SS 


விதர்ப்ப நாட்டில் 
ரெண்ரிேரங்கராஜரி 

பாதுமதிபாணியம் 
கனுடர்த்த அப்பபாகவி -- கவிராஜனோஞ்சது 

பஸ்சிமோத்திர கண்டத்தில் 
வெங்கடாசாரி -- சமத்காரமஞ்சரி 
சாரங்கதம்மயம் வைஜியத்திவிலாசம் 

தக்ஷண கண்டத்தில் 
சேலமுலைங்க பதி - தாராசங்கம் 
பண்டிபெத்தக்ருஷ்ண வி - யில் ஹணி மு 
சேயருவேங்கடமாஜகவி -- விஜயவிலாசம் என்பது இரந்தங்களை இயம் 

மூர்கள் . 
அந்த விகான்றியில் அவர்களுக்கு முன்னும் பின்னும் சில ஆந்திர 
கலிள் இச்சமஸ்தானத்தாரால் பிரபலமானார்கள் . அவர்களில் சிரைமாத்தி 
2 ம் இவ்விடம் காட்டுவது அவசியசென்ற என எழுகாரும்;: 

1. நன்னயபட்டர் - இவர் பி- 180 - ம் வரும். ஆந்திரர் காலத்தில் 
கண்னரிஷி எழுகிய இலக்கணத்தைச் சுருக்கி எழுதிட்தடன் , தெலுங்கு 
பாரதத்திலும் அதிக பாகம் பாடியவர் . தீக்கன் சோமயாஜி அதைப்பாணமாக 


as . ஆயினும் அவர் 


2. அப்பகவி - இவர் 12- ம் கற்றாண்டில் பிரகாசித்தஹா இலக்கண 
வித்துவான் . இவரும் அதே கிரந்தங்களை இயந்திஞர் , கிருஷ்ணதேவராய 
இக்குப் பிறகு வித்தான் காத்தக்கட்டி ஆதரிப்பவர் 
காலத்திற்குப் பிறகு . 

3. வேமலவாடாமேன்ன- இவர் பதின் மூன்றுவது எந்றாண்டிலிருந்த 
அராகத் தெரியவருகிறது . இவர் ஆதிசக்தம் என்னும் யாப்பிலக்கண கதை 
இயற்றினர். 

4. கோகுலபதி குருமன்ன-- இவர் விஜயா காத்து ஓர் ஆர்திரராஜர் கால 
ததில் கமார் 20 ருவன்களுக்கு முன்னிருக்கலர் . இர், மிருத்தயுன் ஜய 
விலாசத்தைக் கவியர் பாடியவர், இப்பாடத்தில் மானத்தை வெல் 
விதத்தைப்பற்றியதாகவும் சில 

கான், பார்வதியாரும் கங்கையை விவா 
கம் செய்த சங்கதிகளடங்கி இருக்கன்மன் 

5. அதிதம் தன்ன--இர்மார் 180 எருகங்களுக்கு முன்னிருந்தவர், 
வர் ஆக்காசே என்னும் சிரத்தாசை இயற்னர் 

6. ஜாக்கபள்ளி சோமப்பா 10 -ருவர் ஆக்கு முன்னிருந்தார் 
ஓர் அனபல்லி இஜா- மு.விதா விருந்த ஸ்ரீகிருஷ்ண ருக்கணி 
புத்திரனாகிய பியெம்மாஜனதமாஇனோத என்னும் - 
5ரையும், மேற் பிரத்தியும்னனுக்கு உருக்காக தியை விவாகம் செய்ததை 
யை உருள்மாவதி யாசினியாயம் " என்றும் இரத்தத்தையும் இயற்றினார். 


7. பிரயாகம் நல்ல காமேசுவரம் --இயர் சுமார் 180 வருஷங்களுக்கு 
முன்னிருந்தவர். இவர் சல்பனா காட்மாரி என்னும் ஸ்ரீராமருடைய பாட 
உனர் சிலு ஹஜர்தாதி என்னுள்திரியை விவாஹம் - சய்த சங்கதி 

ஸ்ரீ கிருஷ்ணர் நிர்வாணமா நின்றஇடைச்சமன் சிலை 
பத் திருடியதை - பிதானமும் 

இனமுர் எஸ்திர ஹாபலன் பாலலீலாக 
தால ஊரி என்தம் --வியலை ஸ்ரீகிருஷ்ணர் சுதாவை விவாஹம் 
செய்தவர்கள் பலிானம் என்ற கருந்ததையும் இயற்றினார் . 

சந்தூராலைமிநாசு - இவர் சுமார் 180 ருவங்களுக்கு முன் 
வி . என்டர்ல யே ஈசுவரியாணியம் , டன்னஞராதி , பீம 
கோதண்டராம சதகம் , விசேஷாத்தியம் , என்னும் அகராதி ஆதியங்களை இயம் 


9. காகரபார்த்திபந்துருடு - இடர் நாம் வருஷங்களுக்கு முன்னிருந்த 
வர் . இவர் சத்தியபாமா 12 

சத்தியபாமா திருவண சம்வாதம் , என்னும் இரத்தத்தை இடம் 


10. குருநந்தி நாசிப்படு - இவர் நூறு வருஷங்களுக்கு முன்னிருந்தனர் . 
வர் சிறந்த விஷ்டாதானி , 

11. நடமிண்டி பாவமங்களேஸ்வா சாஸ்திரி -- இவர் விஜயாகா சமஸ் 
சான சாஸ்கருதவித்தவன், தெங்கி ஓய நிடணா, இமரக் காளிதாகதார 
என்று சொல்லுவார்கள் . இடர் சமுஸ்கிருத சாமாவளி என்ற 

லக்ன சோ 
தான் இயற்றிஞர் , 

12. ஜயசி சராபகவி-இரும் நாம எருவங்களுக்கு முன்னிருந்தவர் . 
வாய வாயேண்ட வியம் என்னும் இரத்தத்னத இயற்றினார் . இந்தக் கிரக் 
தத்தின் ஒவ்வொருவாயே 

மாருபாபேலும் கிருஷ்ணர் , இராமர் , பாண்டவர் என்றும் 
மூர் பொருளடக்கியிருக்கின்ற .. 

13. பரவஸ்து ஸ்ரீநிவாசாசா ? -இவரும் கறு வருஷங்களுக்கு முன் 
னிருந்தார். இவா சமஸ்க்ருதத்திலும் வித்துவான் . வர்விஸ் குல தரிசனம் 
என்னும் இத்ததை மஸ்கிருதத்திலிருந்த மொழி பெயர்த்தார் . 

11. பாவஸ்து குரங்காசாரி - இவர் மேற்படியார் குமாரர்.-- இவர் பாப் 
தார்த் சர்வணம் என்னும் அகராதியை எழுதினவர் . 

15. ஸ்ரீ பாதசாலவய்ய சாஸ் -- இவர் கவுசலியோயாக்கியானம் , 
இராம இருனபாக்கியானம் என்னும் இருந்தான் . லை இயற்றினர். 

16. இவர்கனத் தவிர சில்லறைக் கவிகள் ஜனித்து நவீன நாடகங்களை 
எழுதினார்கள் . 

17. வேமன்ன- இவர் 16-1 எக்கண்டில் பிரகாசித்த வேதாந்த 
வித்துவான் . இவர் சுமார் 2009 - பத்தியங்களில் இத்தேசத்து தர்மதாசாரங் 
களைக்கண்டித்து திரனையும் வேதாந்த வீடியமானவைகளையும் பாடினார் 


100 


இகர் இப்படி வேதாந்தியான தற்கு பலர் பல்கதைகள் சொல்வதண்டு. இவர் 
கொண்டவிடுவில் பிறந்தவர் , 


இராவ்பஹதூர் வீரேசலிங்கம் பந்துலு அவர்களுடைய ஆந்திரகவி 
கள் சரித்திர கிரந்தத்தில் அடியில் கண்ட வித்வான்கள் ஆந்தில் 
தேசங்களில் பிரகாசித்ததாகப் பதிப்பித்திருக்கிறார் . 

முதல்பாகம் - பூர்வகவிகள் . 


--- 


( 1 ) நன்னையப்பட்டு , ( 2 ) திக்கன்ன சோமயாஜி , ( 3 ) எராபிரகாடாா ( 4 ) 
பாவலூரிமல் வன்ன , ( 5 ) இரங்காதடு , ( 0 ) பாஷ்காடு, ( 0 ) காசிவிடேனு வட் 
டலராஜு , ( 8 ) அதர்வனாசாசியா , ( 9) கேகன்ன , (10) மாரன்ன , ( 11 ) புகுல 
குரு சிசோயாநாதம் , ( 12 ) மஞ்சன்ன , (13) வினை கோட்ட பெத்தனன , (14) 
நடவரேகன்ன , ( 15 ) வேமலவாடி பீமகவி , ( 16 ) நரசன்ன சோமுடு , ( 17 ) 
ஸ்ரீநாதம் , ( 18 ) பம்மரபோதராஜு , ( 19 ) ஆந்தமாரியல் , ( 20 ) ஐசயகவி , ( 21 ) 
பில்வ மாரி பிரிவிமன்ன , ( 22 ) பிரவுடகவிமல்லன்னன் என்பவர்களாம் . 


இரண்டாம்பாகம் மத்தியகாலத்து கவிகள் . 


( 1 ) நந்திமல்லைய்ய , ( 2 ) கண்டிகங்கய்ய , 3 ) இருஷ்ணதேவராயலு , ( 4 ) 
அல்லசானி பெத்தன்ன , ( 5 ) தூர்ஜடாவி , ( 6 ) தாளபாக சின்னன்ன , ( 7 ) சங் 
குல நரசிம்மகவி , (8) கென்னலகண்டி ஞான்ன , (9 ) சாகேவாட்ப , ( 10 ) பால் 
காரபர்து னு ( 11 ) பைசரான வெங்கடகவி , ( 3 ) தூபகுண்ட நா 
ராயணகவி , ( 14 ) ஐயலராஜ் ( 15 ) இராமப துருடு , ( 16 ) வெல்லக்கதாதம் 
பட்டு ( 17 ) கும்மரமல்லடு , ( 18 ) பீபெர்த்தி சோடாபடு, ( 19 ) பீபோ தியசுவ 
" கவி , (20 ) கோடி சிவராமய்யர் , (21 ) குமார தூர்ஐடி , ( 22 ) தே லூசிகோனேரி 
கவி , ( 23 ) பிங்கள சூரியாாசாயம் , ( 21 ) அத்தங்கிகங்க தரகவி , ( 25 ) பொன்னு 
கண்டிதெலுகன்ன , (26) இராமராஷனும் , இ ) மல்வகெட்டி , ( 23 ) 
இராமராஜுரங்கப்பராஜு ( 29 ) மட்ல அருந்த பூபாலடு , (30) ஏரான்ன ( 81 ) 
கவானலீரசாபாவி , (32 ) தெனாலராமகிருஷ்ணடு, ( 83 ) தாள பாக திருவேங் 
கடநாதம் , 64 ) இராயசம் வேங்கடபதி, (85 ) கரிகொப்பயல் வன்ன , ( 86 ) சரி 
கொண்ட மாமன்ன, ( 37 ) சாரங்க தம்பய்ய , (38 ) அரகாராமகவி , ( 39 ) சென் 
னமாாஜு, (40) தென்னாலி அன்னய்ய, (41) சுவரமூ சின்னநாராயண காய 
0 , ( 42 ) தராமவெங்கடபதி , ( 43 ) சித்திரகவி பெத்தன்ன , ( 44 ) யாதவர் 
மாதியாவி , ( 45 ) கஞ்சாவித்திரய்ய , ( 46 ) ஏலகூசி பாலசிரவதி , ( 47 ) முத்த 
மாஜ் , ( 48 ) சாமன்ன , ( 49 ) விங்கமுகுண்ட ராமகவி , (50) லில் முகுண்ட 
மாமன்ன , ( 51) ரேன்ரிேசங்கள் , (59) சிம்ஹா இசிவெங்கட சசியல், (59 ) 


சோபாகா வெங்கடசுவி , (54 ) இராஜலிங்ககம் , ( 55 ) சிதிரகவிமணகவி , ( 56 ) 
அந்துருவ வெங்கய்ய , (67) காசுனாரி அப்பகவி என்பவர்களாம் . 


Cesaa 


மூன்றும் பாகம் பிற்காலத்து ( தக்காலத்து ) கவிகள் . 


- 


( 1 ) ஹரிபட்டு, ( 2 ) ஒட்டவூரி பெத்தப்ப , ( 3 ) காலமானி மூர்த்தி, ( 4 ) 
வேணு தூரப்பல் லிசிவநாதகவி , ( 5 ) காதலி கான்ன , ( 6 ) சமுகவெங்கட 
கிருஷ்ணப்பநாயா , ( 7 ) நேரசளரி வெங்கடபதி , ( பயியோரி வெங்கடபதி , 
( 9 ) வெலா பூடி. கிருஷ்னைய்ய ( 10 ) சேஷ வெங்கடபதி , ( )கம்பசிதிம்ம, 
கவி , ( 12 ) வக்கலிங்கவீரபத்திரகவி , ( 13 ) கூசிம்சிஜக்கவி , ( 14 ) கோவில் கோப் 
தாஜு , ( 15 ) கோடிசால சீனிவாச சுவி , ( 16 ) தீவிரமன்னவி, ( 17 ) கோரிே 
வெங்கடாசலகவி , (18 ) ஏனுகலைமணசுவி , ( 19 ) நெல்லூரி வியாகவகவி, 
( 20 ) கஞ்சா ஜு , கோடி வெங்ககாராயம், ( 22 ) அடிதமுருரகவி , ( 25 ) மங்கள் 
இர் அருந்தாவி , ( 24 ) கணடர்த்த அப்பாம நாயம் , (25 ) கணாத பெத்தன்ன 
சோமயாஜி . ( 26 ) கர் துருத்தி வெங்கடாசலகவி , ( 27 ) ஈ துருவல்லியவானிசங் 
காடு , ( 28 ) தூர்கடி வெங்கடராயம் , ( 29 ) அஜ்புபோயலிங்கமு , ( 30 ) மரி 
கண்டி சிக்கராஜசாயடு , (81) முத்தயாள ளி கங்கடிபாபா (32) புஷ் கீரி 
திம்மன்ன , ( 33 ) தரணி தேவலராமமந்திரி , (34) இராககை பயணகவி , ( 5 ) 
கஸ்தூரி சங்கைவி , 66 ) ஆவாரிகுப்பன்னக பின்னணி எல்லநாயக, 
( 38 ) இந்த குண்ட கோதண்ட ராமகவி , 30 கைபமாயன்ன , ( கொலி 
தன்ன வெங்கடபதி , ( 41) பட்டமெட்ட சாஸ்தி சோமயாஜி . ( 42 
பிச்சய்ய , ( 43 ) தக்கன் பாடி லங்கான்ன , ( 11 ) குடிபாடி தோ எண் டபணி ( I ) 

லகவான , ( 46 ) சிந்தலவள் வி வீ சவுடு , ( 47 ) சேய்சாவகாது 
ராய , ( 48 ) விணியாதி கணபதிதேவும் , ( 419 ) வெங்கடாசாரிய , (50) 
கலிங்ககவி , ( 50 ) அங்கர் நரசிம்மகவி , (52 ) சிரிரகடதர்மநாமா திட்டு, ( 5 ) 
கணபுவரபு வெங்கடாவி , ( 54 ) வேருகண்டித்ததே 55 ) குடார வொட 
தாசுகவி , ( 55 ) காயலூரி எருஷணைய்ய , (56 ) தெங்க நாகார வலம் 
பல்லி நாலுணகவி , (FS) சித்திரசுவிசிங்காரராயதோகரித்தார் வெங்க 
டாசாரியம், (60) போசிராஜ வின்ன, ( 61 ) ஐயராஜு ( 62 ) நாராயண 
கவி , ( 63 ) கவின் தாலவட்டிகவி , ( 64 ) கொத்தலம் மிருத்தஞ்சயா , ( 65 ) திரு 
மல புக்கட்டணபு வெங்கடாசார்யம், ( 66 ) சடிகளேனி சாமய்யாகவி , (67 ) 
கொண்டாடுகு புருஷோத்தமம் , ( 68 ) நாகலூரிசேஷனா தியடு , ( 69 ) வீண் 
மூலக்ஷிமீபதி , ( 70) வேமனார் யுவாங்கமேசுவரராதியம், ( 71 ) மூலபாதச்சன்ன 
சாஸ்தரி, (72 ) பாலவேகரிக தரீபதி, ( 78 ) மாதவமந்திரி , ( 74 ) கோபாலாசிங் 
கய்ய , ( 75 ) * சிகல்லு வெங்கடராமண கவி , ( 76 ) கிருஷ்ண சுவி , ( 77 ) வல்லூரி 
காகிம்மல்வி , (78 ) கொக்தேடி கன்ன, ( 79 ) பேதடி சிருஷ்ணைய , ( 60 ) 
பசுவராஜு கரேச்திரு , ( 81 ) மாசவரடிபாபகாமாதியா , ( 82 ) குருஷ்ன ராஜ 
சுல , ( 83 ) சொன்னேன் சோபனாதிரி , ( 34 ) கோடீ சுவரும் , 135 ) செல்லப் 


102 


வவே 


பின் நாசகவி , (86 )ஐயகாரி வீரபதிர கவி , ( 37 ) கட்டுபிரபுவு , (83) முப் 
பிராலசுப்புராயாவி , ( 89 ) பிரயாதாமேசுவரகவி . (00 அங்கக ராய . ( 1 ) 
பைா விகவி , (92) அதுமகு திரஎய்ய, ( 13 ) தாயல்ல . தி . ( 1) . 
எண்ஞமண்ண , (95 ) போரிே பெத்காரமச்யா, ( ID ) இராமாதலெஸ் 
பட்டு , ( 07 ) மாரயகவி , ( 98 ) பாசாமயந்து ஓவிக்கப் , ( 05 ) பசும் 
பந்து மூத் . (ID) வே . சொல்பநாடு, ( 0 ) சுதேவ 
போ , (102 ) சானலகாசிக்மகள் , 103 ) போவன்.னுல்காப . 
நாமு , ( 105 ) சதவும் சோமலிங்யிய , ( 0 ) ஸ்ரீ 

வெ 
சாம் (107 ) ஓாடி சோம்சோகவி , ( 108 ) முடே கரயம் , 
( 111 ) கனபல்லி நாசிம்மஹால் , ( 112 ) பைடியாடிபென்டசிமாவி , 
13) பொடிலடி வெங்கட கிருஷ்ணகலி , ( 1 ) கிருஷ்ண வி , 
( 115 ) ரஷ்ணய் , (116 ) சரி கொண்ட பெடம் ( 1 ) பிண்டி புரோலி 
லாண்ன , ( 118 ) சல்லாகாராம கிருதி, 11 காடர் பச் 
பாத ( 20 ) சஷ்டு சிருவன் மூத்தி.வி , ( 12 பாதி பாகுரி பில் 
க ச . (1 2 ) பக்க வெங்கட நாய் , ( IRS) வேலபுரி செங்கடசுகவி , 
( 121) திருடில பக்க பட்டணபிருமல சின்ன தாசார்யலு, ( 25 ) பாட 
காமம் சாரியது . (120) கோடமராட காய் , 127 கராலயா 
கபவி , ( 128 ) திராகராஜமொதல் , (129 ) ஒகாலாடிதவி, ( 130 ) 
கமரா 4 வி , (131) மாடபூதி வெங்கடாசார் , (13 ) மெச்ச சரிராஜு , 
(13 ) மண்டபாக பார்வு நீகலாம் , (131) சதிய - பால்தான், ( கே ) குருல 
பாமகவி , ( 186 ) அல்லமராய சுபிரமணியாலி , (137) கோபித சமுவேல் 
சுடாவி , ( 133 ) வீரேசலிங்கம் முதலானவர்களே . அவர்களுடைய சாத்சி 
களை அறிய விரும்பு வோர் அந்த ஆந்திர கவி சரித்தில் புத்தகத்தைப் படித்தும் 


கிருஷ்ணதேவராயலு இயற்றிய கிரந்தங்களைப் பற்றி 
விஷ்ணுசித்தீயமெனும் கிரந்தத்தில் அடியில் கண்டபடி. 

சொல்லப்பட்டிருக்கிறது . 


సీ. పలికితుతేజో పమల జాతిసం పెక్కరసీకు తానన మదాలస 

చరిత్ర ! భావధ్యని స్వంగ సేపధి గాంగం చెప్పి విసత్యా సధూవీణ 
నంబు | శ్రుతిపురాణాప సంహిత లేర్చి మార్చిత సకల కధా 
సారసంగ్రహంబు శ్రోత్రఘచ్చటలు విచ్చుగరచించితి సూక్ష 
పుణిజ్ఞాన చింతామణి కృతి ముడియుర సమంజరి ముఖ్య మధు 


రకాస్యరచన మెప్పించుకొంటి గీర్వాణభామనంధ్ర భాషయసా 
ధ్యం థెయందు నొక్క కృతి వినిపు మింక మీకుభయముగాగ . 
இந்தயச்பேத்தினால் அவருடைய கல்வியின் பெருமை பிரதியாகமாகும் . 
உன்வியும் கிருஷ்ண தராயலுக்கு முன்னிருந்த இந்தியாவில் பாரச இரா 
பாடல் பாகவததி புாதல கிரந்தங்களை மொழிபெயர்ப்பாக ஆந்திரயாவை 
யில் இயற்றினார்களே உன்றி வீன் கிரந்தங்கள் இயற்றி ஞர்களில்லை . ஆக 
வே . காலச்சலர்த்த மானங்களைத்தழுவி சமயோசித மாக நாகன ( Naval )) 
சிருத்தங்களை இயற்ற கிருஷ்ணதேவராயலு காண கோலாக இருந்த அமோப் 
புது புத்தகங்கள் எழுதி பிரபலமாக்கி வித்தார் . அன்று முதல் ஆந்திரபாவை 
க்கு உற்சாகமும், உயர்வும் அதிகரித்தன . 

சாறு எள் தானம் தருணத்தில் சந்திகரில்ல் ஸ்தாபித்த போது 
பென்னயோதன்ன 

தன்ன , கவிகடப்ப முதல ன வித்துவான்கள் பிரகாசிக்க என் 
றியின் பிரகு ஆங்காங்கு சில சில்லறை வித்துவான்கள் ஜனித்தப்பிரகாசித்த 
தார்சன் வ 

இ . 2.1506 தெ ஆங்கு பாஷைக்கு முதல் முதல் அச்செழுத் 
சண்டாக்கப்பட்டு 8 சில காவியங்கள் அச்சிட்டப்பட்டன. தேட 
டைமான்இதே 
இங்கு பவையைப் பெரும்பானமையான 
காட்டுவார்கள் இப்போது வழங்கி வருகின்றனர் . 

இப்படி திருவண்தோராயம் கல்வியறி இதும் சிறந்த சக்கரவர்த்தி 
யாக விளக்கு என் பின் செய்டைக்கத்தியின் கே மசைகரியம் 

தக விளக்கதாகச் சர் - திரம்தோத அம் 2 
நான் னையில் சக 18 சதாரேத பாடகர்களான ரே மகன்புதர் 
ச வேதம் கசப்பாடிக்கொண்டே யிருப்பர். வாது வீட்டு இராரோ 
தமிரர்களான 

களன " அதங்சாத தீக்ஷதர், சில திதைர் அடிக்கடி அரண்மனையில் 
வாஜபேயா ) யாகங்களைச் செய்து கொண்டிருப்பர் . 

கிருஷ்ண தேவராய வைணவ மதசித்தார்த் விசிஷ்டாத்தலை தியாகை 
யால் , அவர் பாஸ்தா சுத்து மகா வித்துவ தத்துவ சோகமணியாகிய வேதார்த் 
தோள் என்னும் தாதாகாரியார் மாயலுக்குக்கு குருவாகவிருந்த சடகோடர் 
முசலானவர்களுடைய பாவங்களைத் தத்துவார்த்த தியாகப் போதித்தவர் 
தர்மட்டோ, இந்த மரத்துக்கு விரோதிகளான கிறிஸ்து மாமதாதிபாசா 
சாரிகளும் ஸமஸ்தானத்தின் அங்கத்தினராகவிருந்த அவரவர் 
உருக்கும் சச்சியங்கச் சொல்வியந்தார்கள் . ஆகவே சக்பாலத்தில் விழய 
நகரம் சகல கஸ்தர்களும் சமாசமாக வாழ்ந்து வரும் சுதந்திர ஸமஸ் தானமாகப் 
பிரகாசித்தது . 


104 


கிருஷ்ணதேவராயலுடைய வலமஸ்தான வைபவம் . 


ஐரோடாகண்டக்கைச் சார்ந்த போர்த்துக்கல்தேசத்தில் வர்த்தகயாகிர 
கா கி டாமிங்கோஸ் பியேய்சு என்பவர் (Damingos Pars) 4.பி. 1520 
1522 ஸ்ரீ கருஷ்ண தேவராயலுடைய சமஸ்தானவைபவங்களை நேரில் 
வந்திப்பார்த்து தமது அதிகாரிக்கு எழுதியனு பி 

அதிகாரிக்கு எழுதிானு பி சரித்திரத்தை மேஸ்டர் 
சுவேல்லவர்கள் அந்தச் சரித்திரத்தன் சுயஸ்தலிகிதத்தைச் சம்பாதித்து அங் 
லெபாவையில் மொழி பெயர்த்து தமது பர் காட்டன் எம்பயர் என்னும் விஜய 
நகரசரித்திரம் 230 முதல் 290 - ம் பக்கங்களில் பதிப்பித்திருக்கிற சங்கதி 
களின் சங்கிரமமா.. 

ஸ்ரீ நரசிம்மராயலுடைய ஸமஸ்தானம் வடக்கே பீஜப்பூர் , கோவகுண்டா 
முதல் தெற்கே கன்னியாகுமரி வரையில் பரவி இருந்ததாகவும் , அதற்கு 
மூன்று பக்கங்களிலும் கேண்ட சமுத்திரங்களும் , பச்சமுத்திரகரையோரம் 
களில் வர்த்தக வானிஞ் செய்ய வசதியான கரைத்துமைப்பட்டணங்களிருந்த 
தாகவும் , உள் நாடுகளில் பிரம்மாண்ட பருவத பிரதேசங்களும் மலைகளும் , 
குன்றுகளும் , காடுகளும் , நதிகளும் குளங்களும் வசதியாக அமைந்து இருந்த 
தனால் , கஞ்சைப் புஞ்சை முதலான காலாககைத்தானியங்களும் , சென்னை, 
சமுகு மா பலா முதலான தோப்புகளும் பயிர் செய்யப்பட்டும் அவற்றின் பலனை 
பிரதி வெள்ளிக்கிழமைதோரும் கூடுக சந்தைகளுக்குக் கொண்டுவரப்பட்டு 
விற்பனைச்செய்து விடுவதாகவும் , அந்தச் சந்தைக்கருகிலிருந்த ஒரு பெரிய 
ஆலமரத்தடியில் சான் விற்பனைக்குக் கொண்டுவந்த 320 குதிரைகளை நிறுத்தி 
இருந்ததாகவும் , இந்த மமன் தானத்தில் வதிந்து வரும் ஆண் , பெண் பிரம் 
மணர்கள் அதிக அழகுள்ளவர்களாகவும் , படித்தவர்களாகவும் பக்திபூல ஜாளில் 
அதிக சிரத்தையுள்ளவர்களாகவும் , பொதுவாக பிரஜை எள் பகை 
ருடைய பயமற்று தைரியமாயும் அக்கியோனியமாயும் , சந்தோஷமாயும் இருக் 
ததாகவும் , 

தாம் விஜயநகரத்துக்குப்போகும் போது இடையில் தார்வாரில் தங்கிப் 
போனதாகவும் , அங்கு அழகான கோயில்களும் , அவைகளுக்குள் அநேச விகிர 
சங்கள்வைத்து பிரதிதினமும் பிராம்மணாகள் வந்து பூஜைசெய்துக்கொண் 
6 ம் தாசிப்பெண்கள் அழகான ஆடையாபரணங்களை அணிந்து வந்து ஆடி 
பாடியதாகவும் , அந்த கார்வாருக்கு 18 லீக தூரத்திலுள்ள விஜயாகரத்துக்குப் 
போனதில் , அது 24 லீக விஸ்தீரணமுள்ள தாயும் நான்குப் பக்கங்களிலும் 
மலைகளால் சூழப்பட்டதாயும் , அப்படி சூழப்பட்டிருந்த விஜயாகர்கோட்டை 
கருங்கற்களால் கட்ப்பட்ட உன்னதமான மதில் சுவர்களாலும் , கோயில் கோ 
புரங்களாலும் கட்டப்பட்டும் வாசல் வழியன்றி வேறுவழிகளற்றதாயும் , சக 
ரைச் சுற்றி இருக்கும் மலைகளுக்கும் கோட்டையின் மதில் சுவர்களுக்கும் இடை 
யில் அசோக் குளங்களும் வாய்க்கால்களும் வெட்டப் பட்டிருப்பதாயும் அவற் 


மன்ன 


105 


சா 


அ 


நின் தண்ணீரால் சென்னை மா முதலான தோப்புகளையும் புஷ்பதோட்டங் 
களையும் , சிங்காக உதியான வனங்களையுமுடைய தாயு மிருப்பதாகவும் , 
இந்த ஸமஸ்தானத்தில் பெரும்பான்மையோர் பிராம்மணர்களா 

பாயும் , 
மை தான த்தின் உரும்பான்மையான காரியங்களை அவர்கள் கடத்திவருவ 
தாசவும் --- 

இந்த விஜயக்கர் இராஜன் மத்தியதர உயரமும் , அமுகமைந்த உருவமும் , 
சற்றுள் தூவித்த தேகமும் , அம்மைத் தழும்பள்ள முகமும் , தரும் சிந்தையு , 
முடையவராய் இருந்த தாகவும் , 

இவர் அதிகாரத்திற்குள் அநேக ராஜராஜர்கள் அடங்க ஆண்டு வந்ததால் 
வும் , 12 மனைவிகளை உடையவராயும் அவர்களில் 3 பெயர் பட்டமஹிஷிகளா 
யும் , அவர்களில் சிலர்ஓரிசா, ஸ்ரீமங்கபட்டணம் முதலான மன்னர்களுடைய 
குமாரத்திகளாயும் ,ஒருவர் தனது பாலிய சிநேகதியாயும் இருந்ததாகவும் , அந்த 
( மனைவிகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான வீடுவாசல்களையும் , வேலைக்கான 
களையும் உடையவர்களாயும் , பொன்மய மாயும் இரத்தின மயமாயும் ஐவேலி 
கும் ஆடையாயாணங்களை உடையவர்களாயும் , அவர்களைப்பாதுகாக்க அநேக 
கோஷாப்பெண் கேளும் , கோஜாக்களும் உருவியகத்தி கட்டாரிகளோடு நின் 
காவல்காத்து வந்ததாயும் , இராஜஸ்திரிகள் வெளியில் போக்குவரத்து செய்ய 

நேக அழகான மூப்பல்லக்குகளும் , அவைகளைத் தாக்கிக் கொண்டுப்போக 
பெண் சிவிகைகளும் , பெண்மெய்காப்புகளும் நியமிக்கப்பட்டிருக்கிறதாகவும் , 
இந்த அந்தபுரஸ்திரிகளைப் பாதுகாக்க 12000 பெண் வேலைக்காரிகளிருந்ததா 
யும் , அவர்களில் சிலர் காவல்யுத்தம் , வில்லுயுத்தம் , சங்கீதம் , சட்டயோயங்கள் 
தெரிந்தவர்களாயும் இருந்து பெண்டுகளுக்குள் நடக்கும் சண்டைச் சச்சாவு 
களை விசாரித்து செலுத்தி வந்ததாகவும் : 

கிருஷ்ண தேவராய பெரும்பாலும் அண்மனையில் வீதியர்களாலும், 
கோஜாக்களாலும் குழப்பட்டிருந்ததாயும், தாம் விரும்பிய மகா வியைப் பற்றி 
முதலில் கோஜாக்களிடம் சொல்லியனுப்ப , அவர்கள் போய் கோஷாபெக் 
சாமல் காரிகளிடம் சொல்ல விரும்பிய மனைவி மூயெல்வக்கல் உருவதாகவும் 
இயாக வெண்பட்டின் போஜாமுதவான சரிகைச் சித்திர வேலைப்பாடுக 
வள்ள வேஷ்டிகளைத் தரிக்கிறவராயும், கழுத்சில் வற்றிரவைசிய மணிமாலை 
பனைத் தறிச் கிறவராயும் , அவரை தரிசிக்கவரும் பிரபுக்களையும் ஏனயாரை 
யும் தக்க மரியாதையுடன் கவுரவப்படுத்தி உபசரித்து அவர்கள் திரும் 
மபோகும் போது , சால்வை முதலான துணிமணிகளைக் கொடுத்து மரியா 
தைச் செய்து அனுப்பவராகவும் , இசாயலு அதிக விடியிற்காலத்தில் எழும் 
திருந்து குஸ்தி முதலான சொத்துக்களை கட்டாயமாகச் செய்துவந்ததாகவும் , 
இல் சொந்த உபயோகத்துக்கு 800 யானைனையும் 500 குதிரைகளையும் 
வைத்திருப்பதாகவும் , அவர் வருமானத்திற்கே சலக்கும் 

சனக்கும் சொல்லமுடியா 
தென்றும் எழுதி இருப்பதோடு , வயஸ்தானத்தில் டக்கும் தசாசாடண்டிகை 


106 


யில் மல்லக ஜட்டிகள் செய்யும் குஸ் திலளயும் , தாசிகளாடும் அழகையும் 
பூஜைகளை செய்யும் விநோதங்களைப் பற்றியும் , பவனிவையவங்களைப் பற்றியும் 
பிரபலயாக எழுதி இருக்கிறார் . 


கிருஷ்ணதேவராயலுடைய விஜயத்தைப் பற்றி 
மநுசரித்திரம் , பாரிஜாத பஹாணத்தில் பின்வருகிறபடி 

சொல்லப்பட்டிருக்கிறது . 


చక మునుకొని కొండవీటి కడ మూడతరుద్రుడు కృష్ణనందను 
న్మనకి జునిస్ జయించెనది మానుషమే నర సేంద్రు కృష్ణ రాయ 
సృపతితోడవిటి కడనాహవ భూమిఁబ్రతాపరుద్ర నందనుడగు 
వీరభద్రుఁ గరుణ మతిఁ గా చెజగత్ప్రసిద్ధిగక్ . 
చ . నెలకొని కృష్ణ రాయధరణీ విభుండుక్కలభూమి పాలుతో గల 
న నెదిర్చిహస్తికర కాండ తతుల సంపు బాములై మ ! సినచోట 
గూడిన సమగ్ర యశోవసనంబు గప్పి తావలవంగఁజేసె భూపతిని 

నిశ్యవిధాజ్ఞుండు గాలనేర్పునక్ , 
సీ . ఉదయాద్రివేగ సధ్యుద్ధతి సాధించే వినుకోడ మాటమాత్రన 

హరించెఁ గూటము ల్సెదరం గొండనీడగలించె బెల్లముకొండ 
యచ్చెల్ల ఇతిచె / వేలుపు కొండనుద్వృత్తి భంగము సే శె జల్లి 
పల్లెసమగ్రశక్తి గూల్చెగనుక మజననంత గరిక్రించుకుడంటేనే 
గంబం మెట్లు గ్రక్కన గదల్చె బలనికాయము కాలుముట్టుల 
నడంచు ! గటక మును నింక ననుచు నుత్కలమహిశుడనుదిన 
మును నెఱచు నెవ్వనికి నతఁడు రాజమాత్రం శ్రీకృష్ణరాయ 

విభుడు , పారిజాతాపహరణము . 
இன்னும் பலகிரந்தங்களில் பலவிதமாகப் புகழ்ந்து எழுதிப் பதிப்பிக்கப் பட் 
சருச்கிறது . 


T 


இப்படி கிருணதேவராயலு ஐதீசுரனுடைய அருளுக்கும் , ஜன 
சமூக ஷேமத்துக்கும் பாடுபட்டு உழைத்துவந்த சங்கதிகளுக்கு , அவரால் 
செய்த தரும் கைங்கரிய சிலாசாசனங்களே போதுமான நிதர்சனங்களாகும் . 


அவைகளில் சில எவையெனில் : 


e 


சாசனங்களிருக்கும் இடங்கள் 


சாலிவாகன சகம் , 


1132 --- 


பல்லாரி-விஜயக்காம் . 
கிருஷ்ணாஜில்லா நிடுமுக்கலகம் , 
கர்னூல், பால்காலம் 
பல்லாரி , பாடபுரம் . 
காஞ்சிபுரம் , செங்கற்பட்டு , 
பல்லார், காஞ்சிபுரம் 


31 


1433 


1435 
1136 


33 


1137 


விஜயாசரம். 
பல்லாரி , சங்கலபுரம் 
காஞ்சி , செங்கல்பட்டு , 
பெல்காம் , உரகல் , 
நெல்லூர் சு . 
கிருஷ்ணா, அவராவதி , 
பல்லாரி , விஜயநகரம் . 
தென்னாற்காடு , திருவண்ணாமலை 
இருஷ்ணா, மோடு 
காஞ்சீ , செங்கற்பட்டு, மதுரை 
அஹோபிலம் , ஸ்ரீசைலம் , செர்ர் மூர் 
செங்கல்பட்டு , எரும்பட்டியாளயம் 
கிருஷ்ணா, டெஐவாடா . 
பட்டல் வீடு ,சேஜால் பாபட்டலா 
ஸ்ரீகாகுளம் , காசாளி, கொண்ட 
காவூரு , தர்க்கி , திருக்கழிகுன்றம் 
காஞ்சிபுரம் , காதம்பாக்கம், 
தென்னக . பாலுவாய் , கட்டால் 
தென் ஆற்காடு , அன்னியானூர் 
மதுரை , பழனி , திண்டுக்கல் , 
விஜயநகரம் , மங்களபுரி , பல்லாரி , கிருஷ்ணா 


24-10 


இகல் லார், காவதின்னே, வல்லபாயும், 
கந்துகரி, கடப்ப, அந்த 
பாகரம் , நெல்லூர், நீரூர் 
மைசூர் , சிவமொக்க , சிமோகா 

1445 
கலபாடு செல்லூர் ரஞ்ச மார் 
இருவணு, கொண்ட 
கடப்ப கத்தரகாண் டே 

1448 
குடி கால்லி , பல்லாரி 
காஞ்சி , செங்கல்பட்டு, விருஞ்சிபாம், 
காஞம் , கர்னூல் , பாலேம் , விஜயபாம் 
திருவண்ணாமலை, சங்கராய 
கொண்ட , சங்கலடிசம், பட்ர்ே , கண்டபல்லி , கி.பி. 1509-1610 1512 , 1018 
1514, 1515 1618-14 வருஷங்கள் விரிஞ்சிபுரம் போமில் 1513 ல் 20 சப்டம் 
பர் - சங்கல்பாக் 1520-231527-28 1529 எப்கல் 23 ல் உகிரகாசிக்மர் கோயி 
லிலிலும் சிம்மாசலம் முதலான விடங்களில் இருக்கின்றன 

இன்னும் இவ் விதமாகவே தென்னாகெளில் அனேக தரும் சாசனங்கள் 
கண்டிருக்கின்றன. இத்தியாதி சாசனங்களினால் கிருஷ்ணதேவராயலுடைய 
சமஸ்தானம் டைக்கே ஓரிசா முதல் , தெற்கே இலங்கைவரையில் பாத்திருந்த 
தாகத் தெரியவருகிறது . இப்படி விஸ்தீரணத்தில் பரவி இருந்த இவ்வளவு 
பெரிய சமஸ்தானத்தை ஒரே ராய ஓ விஜயாகத்திலிருந்து ஆளுகை செய்வது 
கஷ்ட சாத்தியமெனக்கண்டு, சம்ஸமஸ் தானத்தைப் பலகண்டங்களாக வகுத் 
தும் , அவைகவைத் தமது " வைசிராய் என்னும் பிரதிநிதிகளைத் தமது பந்துக் 
களின் சில பிரபுக்கள் குடும்பத்திலிருந்து தெரிந்தெடுத்து அவர்களுக்கு 
நாயகொரு 

என்னும் பட்டங்கள் கொடுத்தனுப்பி ஆண்வெரச் செய்தார் . 
அதற்கு திருவட்டாந்தமாக கானாட்கதேசத்தை ஜயித்த பிறகு அதைப் 
பல கண்டங்களாக வருந்த விதங்களாவன :- கர்னாடக தேசத்தின் மீது 
100,000 பதாதிகளை அனுப்பி ஜயித்தபோது , அந்தப்பதாதிகளுக்கு தளகாத 
தர்களாக ( விஜயப்ப நாயடு, (2) அப்பாக்க கருஷணப்ப நாயடு, ( 9 ) 
விஜயராகவ நாயடு , வேங்கடபதி நாயடு , இருந்தார்கள் . அவர்களில் 
செஞ்சி, நெல்லூர் முதலான கொல்லிடம் வரைய லுள்ள 
துயாக்கி கிருஷ்ணப்ப நாயடுக்கும் , காவிரி நதியாயும் திரிசிராப்பள்ளி தந் 
சை முலலான மாகாணங்களை விஜயராகவலு நாயக்க்கும் , அதற்கு தெற்கே 
இருக்கும் மாகாணம் 25 வேங்கடபதி நாயடுக்கும் , மதுரை பாண்டியனுக்கு 
உதவியாக அனுப்பிய நாகம நாயடு திருப்தியாக கடவாமையால் அந்தப் பாண் 
டியன் மதுரையை விசுவநாத நாயடுக்கும் கொடுத்து , தமது பிரதி நிதிகளாக 
இன்வெரச் செய்வித்தார் . 


மாகாணங்களைக் 


ஸ்ரீகிருஷ்ண தேவராயலுடைய மாணம் 


கிருஷ்ணதேவராயலு சுமார் ஐந்தரையடி உலாமும் , அதற்குத் தக்க சற்று 
ஸ்தூலித்த தேகமும் , பொன்னிறமான வருணமும் , உயர்ந்தும் அதன் முகாா 
விந்தமும் , வில்லு களைப்போன்ற புருவங்களும் , கூர்மையுள்ள மூக்கும் , பெரு 
த்து மருண்ட கண்களும் , படிப்புள்ள மீசையும், நீண்ட காமானதிகளும் 
உடையவராகவும் , அவருக்கு அம்மையார்த்த தழும்புகள் ஆங்காங்கு முகத்தி 
விருக்கினும் சுந்தர ரூபமும், காருண்யம் கிருபை நிறைந்த முகார விலக்ஷண 
முடையவரென்றும் , பின்னும் பலவிதமாக வருணித்திருக்கிறார்கள் . கிருஷ்ண 
தேவராயலு பிரதி தினமும் விடியிற்காலம் நான்கு மணிக்கு முன் பதிக்கையை 
விட்டெழுந்து அரைப்படி எண்ணெயைக் குடித்து விட்டும் , தமது காலிக் கானா 
வில் விலாத் , தண்டால், கர்லா குஸ்தி முதலான நகளைச் செய்து தாம் குடித்த 
எண்ணெயை வேர்வையாக வெளியில் வந்த பிறகு குதிரையேறி குடிகள் பரிக் 
கையை விட்டெமாத்தற்கு முன்பே நகரைச் சுற்றி நல்ல சவாமிசெய்து அரண் 
மனைக்குவந்தும் பிராமணர்களால் சுத்தஸ்நானம் செய்துக்கொண்டும் சந்தியாவக் 
தனம் பூசை முதலான துகளை முடித்துக்கொண்டும் , தமது கொலு மண்டபத்து 
க்கு வந்து சர்க்கார்க் காரியங்களை நடத்திவருவது வழக்கம் , அந்தக் திரும்ப 
தேவராயலுக்கு (12 ) மகாவிகளிருந்தாலும், முக்கியமானவர்கள் துக்காப்பா, 
அல்லது திருமலா தேவியும் , சின்னதேவி அல்லது அள்ளபூரணி அன்னம் 
இருவரே பட்டா விஷிகளாக இருந்தனர்கள் . அவர்களுக்கு இலவ- மாப்பா 
அல்லதாககைவள்ளி ,மோஷனுங்க , என்னும் இரன் குமாரத்திகள் பிறக்க ; 
அவர்களுக்கு சங்கீத முதலான சாஸ்திரங்களைக் கற்பித்தும் , சாஓக்கிய குடுக் 
பத்தைச் சார்ந்த விஜ்ஜலராஜன் சந்ததிகளான பெஜவாடா அதிபதிகளாகிய 
இராமராஜு , திருமலராஜா என்பவர்களுக்கு முறையே விவாஹம் செய்து 
அவர்களை ஸமஸ்தான தளகர்த்தர்களாக்கிக் கொண்டார் , 

கிருஷ்ண தேவராய ஓடைய ஏக புத்திரனை சாலுவதிம்மாசின் குமாரன் 
மேற்படி திம்மரசினுடையவும் அவர் சகோதரனுடையவும் சதிமோச தந்திரத் 
தினால் பாஷாணங்கொடுத்துக் கொன்று விட , அது சங்கதியை விசாரிக்குக் 
போது உண்மையாகி , ஸமஸ்தான நீதி பரிபாலகர் அம்மூளையும் கொலை செய்து 
விடவேண்டுமென்று தீர்மானிக்கவே , திம்மரசு ஸமஸ்தானத்துக்கு இதுவரை 
யில் செய்த பேருதவி முதலான நகளைக் கருதியும் , அக்குலைக்குற்றத்திலிருந்து 
நீக்கியும் அம்மூவர்களுடைய நேத்திரங்களைப் பிடுங்கிவிடுவதே போதுமென்று 
தீர்மானித்து விட்டார்கள் ,கிருஷ்ண தேவராயது இவ்விதமாக 21 வரும் பிரபல 
மாக ஆண்டு கடைசியில் சம்பவித்த இந்த வியாகலத்தினாலும் , புத்திரசோகத் 
தினாலும் தமது 42 - ம் வயதாகிய சகாப்தம் 1442 - க்கு கி . பி . 1511 - ம் வருஷம் 
நவம்பர் மாதம் 19 - ந்தேதி பரமபதமடைய , அவரது சகோதரர் அச்சுத்தேன் 
ராயலு பட்டாபிஷேகம் பெற்றார் . 


10 


கிருஷ்ணதேவராயலு பரமபத காலத்தைப்பற்றி பின்வருகிற கவி 


பால் காணலாம் . 


ఉ , బోనయాచక ప్రతతి భూరివిపదశ నొందుచుండగా | నారయ 

శాలివాహన శకాబ్దము లద్రియగాభి సాములద్దారణ | సత్సరం 
బున ని దామదినంబున జ్యేష్ఠ శుద్ధషష్ఠిరవి వాసరంబున : నృసిం 
హుంని కృష్ణుడు చేరెవ్వర్గము ద్వారక నున్న కృష్ణుడు తా 

రసమాపమునొందు కైవడి , 
சந்திரவமிச க்ஷத்திரிய ஆந்திர பவிஜவார்களுக்குள் இந்த கிருஷ்ண 
தேவராயலைவிட சிறந்தவர்கள் யாரும் கிடையா . இவரே 

அக்குடும்பத்தின் சிபோ மணியாம் . 
அப்பாஜி - திம்மரசு சரித்தியம் , 


திம்மாசு நியோகி பிராம்மண குலத்திற் பிறந்வவர் , சிறு பிராயத்தில் பொம் 
சேரை இழக்கவிட்டபடியால் , திருப்பதிக்குச் சமீபத்தில் மொழிகள் மேய் 
த்து ஜீவனம் செய்தும் , பிறகு குத்திக்குப்போய் கிழிந்த துணிகளைரைத் 
தம்,பிறகு சந்திர கிரியில் சுயம்பாகிவேலைசெய்தும், பிறகு பெதுகொண்டாவில் 
சத்திரங்கணக்குப் பிள்ளையாக அமர்க்கும் , அச்சத்திரக்காரருடைய தாம்பூலம் 
பையைத் தூக்கிச்கொண்டு கிராம் கிராமமாக திரிந்தும் , பிறகு தமது இயற்கை 
யறிவினால் புக் கிபிரகாசிதராம் சிலபல பெரிய உத்தியோகால் அமர்ந்து 
கடைசியில் நாபதி வாஸ்தானத்தில் மந்திரியாகும். 

அவர் திருப்பதி டிவாரத்தில் மரத்தடியில் செய்மறந்து தூங்கச்சே ஒரு 
காகப்பாம்பு வந்து படமெடுத்து அவரது தலை மீது அருணன் வெயில் படாத 
படி ஆட , அவ்வழிபோன பட்டுழர்த்தியார் பார்த்து வந்து எழுப்பி இனி கொஞ் 
சங்காலத்தில் பிரபாஸ் நிதியை அடைவாய் என்று சொல்லிப்போனாராம் . 
சாலுவ என்றால் அவர் பிறந்த கிராமத்தின் பெயர் , ஆகவே அவருக்கு சாலுவ 
திம்மாசு அப்பா என்று பெயராகியது. 


அச்சுத தேவராயலு ஸமஸ்தானம் 


கி . பி . 1530 - இல் முதல் 1512 - நிம் 


இயாதிபெற்ற கிருஷ்ணதேவராயலுக்கு வியாதி அதிகரிக்கவே , இனி 
பிழையோ மென்றெண்ணித் தமது சமஸ்தானத்தை நடத்தவேண்டிய விதங் 
ளைப்பற்றி உயில் சாசனத்தைத் தயார் செய்துவைத்தார் . 


111 


அதில் தமது 18 மாத வயதுள்ள ஆண் சந்ததியை சாவ திம்மாசினால் 
பாஷணமிட்டு கொல்லப்பட்டபடியால் , சமது சமஸ்தானத்தைத் தமது தம்பிய 
ராசிய அச்சுத தேவராயலுக்குத் தரவேண்டுமென்றும் , அவருக்கு உதவியாக 
மற்ருெரு சகோதராகிய இரங்கதேவராயலும், தமது , தமயனார் குமாரராகிய 
புஜபலராயலும் , தமது மருமகனார்களாகிய திருமலைராயலு , இராமராஜு முத 
லானவர்கள் உதவி செய்ய வேண்டுமென்றும் , தெரிவித்திருந்தார். ஆகவே 
அக்காலத்தில் சந்திரகிரி கோட்டையிலிருந்த அச்சுத தேவராயலை வருவித்து , 
1530 - ம் வருஷம் ஆகஸ்டுமாதம் 15 -ந்தேதி திங்கட்கிழமை தினம் அவருக்குப் 
பட்டாபிவேகம் செய்விக்கப்பட்டுச் செங்கோலைக் கை கொண்டார் . அவர் சிங் 
காசன மேரி அரசு செய்து வந்த வைபவத்தைப்பற்றி அக்காலத்தில் அந்த விஜய 
நகமத்திலிருந்த ( Fernao Namiz ) பெர்னோ எனில் என்னும் போர்த்துகேசிய 
யாத்திரிகர் அந்தச் சமஸ்தான வைபவத்தை நேரில் பார்த்து சரித்திரமெழுதி 
இருக்கிறார் . ஆதன் கருக்காவது : 

இந்த அச்சுத தேவராயலுடைய அரண்மனையில் உபயோகித்து வந்த 
அண்டாபானை பாத்தியாதி நட்டு முட்டு சாமான்களெல்லாம் பொன் வெள்ளி 
யினால் செய்யப்பட்டிருந்தன வென்றும் , அவரும் அவர் மனைவியர்களும் படுத் 
துக்கொள்ளும் அறைகள் இரும்புத் தகட்டுச் சுவர்களால் அமைக்கப்பட்டும் , 
அவற்றுள் மேல் சித்திராலங்கார வேலைப்பாடுகளுள்ள பொன் தக கௌால் மூடப் 
பட்டிருந்தனவென்றம் , அவர் படுக்கும் கட்டில்களும் , பொன் நவரத்தினங் 
சளாற் அலங்கரிக்கப் பட்டிருந்தனவென்றும், அவருடைய சமயல் வேலைக்கு 
மாத்திரம் 200 சுடம்பாசிகளும் , அவர்ளுக்கு மேல் விசாரனை செய்ய 3 கர்த்தர் 
களும் , அச்சுத தேவசாயலுடைய சொந்த சாப்பாடைமாத்திரம் தயார் செய்ய 
10 பெண்டுகளும் , அவர்களுக்கு அதிகாரிகளாக ஐந்து மேல் விசாரனைக்காரரு 
மிருந்தார்கள் என்றும் , அச்சுதராயலு தங்கத்தகடுகளால் செய்யப்பட்ட முக் 
காலியின் மேல் சாதம் முதலான தகளைவைத்து சாப்பிடுவது வழக்கமென்றும் , 
அரண்மனையில் மற்றச் சாதாரண வேலைக்காரர் 600 பெயரும் , பெண் வேலைக் 
காரிகள் 4000 பெயர்களிருந்து சகல காரியங்களைப் பார்த்து வந்தார்களென் 
அம் அந்த 4000 பெண்களில் சமயல் வேலைச் சங்தேம் சாஸ்திர முதலான 
வைகளைக் கற்றுத் தெளிந்தும் , அவர்களில் அநேகர் அரண்மனைப் பெண்டுகளுக் 
குள் நடக்கும் சண்டை சச்சரவுகளை விசாரணை செய்து நீதி செலுத்தியும் , தின 
சரி சரித்திரம் எழுதி வந்தார்களாம் . 

மேலும் அரண்மனையின் கோயில் பூஜ்ை புரோஹிதாதி விஷயங்களுக் 
காக 3000 பிராமண சிப்பந்திகளிருந் தார்களென்றும் , இராயலுடைய சொந்த 
உபயோகத்திற்காக 200 பசுக்களும் , 200 குதினாகளும் 400 யானைகளும் 
இருந்தனவென்றும் , இராயரவர்கள் வெளியில் புறப்படும்போது முதலில் 200 
குதிரை வீரர்களும் , அவர்களுக்குப் பிறகு 100 யானை வீரர்களும் , அவர்களுக் 
குப் பிறகு 2000 ஆயுத பாணிகளும் , அவர்களுக்குப் பிறகு இராயா வர்களும் 
அவருடைய பட்ட மஹிஷிகளும் பொன் தகயெளால் மூடப்பட்ட பல்லக்கு 


112 


களில் வாவும் , அவர்களுக்குப் பிறகு 700 குதிரை வீரர்களும் , 40 யானை வீர் 
களும் , 150 நெய் தீவட்டிகளும் , பவனிக்கு முன்னும் பின்னும் நகபத் , நகார் 
முதலான 18 வாத்திய கோஷங்களுடன் வருவதைப் பார்ப்பவருக்கே ஆச்சரி 
யதிதை உண்டாக்குமென்றும் , அவரது சொந்த யானை குதிரைகளுக்கு பாத்தி 
எம் முறையே 1000 , 2000 வராகன் செலவாகிற தென்றும் , இந்த ராயலுக்கு 
ரொக்கமாக வரும் கப்பம் 60 லக்ஷம் வராகனென்றும் , அதில் 25 லக்ஷம் வரா 
கன் செருக்கு செலவாகிறதென்றும் , அத்தொகையை ஸமஸ்தானத்மைச் சார்ந்த 
200 பிரபுக்கள் கொடுத்துக்கொண்டு வந்தார்களென்றும் , சமஸ்தானத்தில் 
50,000 வேலைக்காரர் கிரமமாக சம்பளம் பெற்று வந்ததன்றியில் , சமஸ்தானத் 
தைப் பாதுகாக்காடு ) ஆறு வரம் சேனரும் , 80,000 குதிரைகளும் , 1,000 
யானைகளும் , பிரபுக்களால் எப்போதும் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தன 
வென்றும், அந்தச் சமஸ்தானத்தில் நவராத்திரி கொலுவின் உற்சவ விகோ 
தங்களையும் , அக்காலத்தில் பல பிரபுக்கள் வந்து தரிசித்து இராயலு சாலை 
முத்தமிட்டுப் போவதையும் அப்போது குஸ்தி , கரடி , சதிர்கச்சேரி முதலான 
வைபவங்கள் நடப்பதைப் பற்றியும் விஸ்தரித்து எழுதி இருக்கின்றனர் . சொ 
த்து முதலான நுகளைத் திருட்டுக் கொடுத்து சொந்தவர்களும் , மற்ற பிராதக் 
காரர்களும் , இராயாவர்களைக் கண்டு வணங்கி முறையிட்டால் உடனுக்கும் 
னே விசாரணை செய்தும் , அந்த குற்றம் கடந்த விடத்திலிருக்கும் உத்தியோ 
கஸ்தர்களிடம் அந்தச் சொத்துக்குத் தக் பொருளை வஜாசெய்து கொடுத்தும் , 
திருடர்களையும் , பதிவிரதைளைக் கெடுப்பவர்களையும் பகிரங்கமானக் கடைவீதி 
வில் கொண்டுபோய் பலரும் பார்க்கும்படிசித்தும் வந்ததினால் , அவர் மெஸ் 
தானத்தில் இருட்டு முதலான குற்றங்கள் நடப்பது அபூர்வமொன்று எழுத 
இருக்கின்றனர் . 


இந்த அச்சுததேவராயலுக்கு மந்திரிசாவ நாயடு அமர்ந் தார் . அன்றி 
யும் , அச்சுததேவராயலு தமது ஸமஸ்தான ததை படி இருந்த 200 - பிரபுக் 
களில் அநேகர் அவருடைய பந்துக்களா விருந்தபடியால், அவர்களுக்கு விவாக 
வரிசை 

சை ஸ்திரிதனமாக சில சமஸ்தானங்களைக் கொடுத்து ஆண்டுவரச் செய் 
தார். ( அவர்களில் தமது மனைவியாகிய திருமலை யம்மா 
டளுடைய தங்கை மூர்த்தியம்மாளை விவாகம் செய்து 
கொண்ட சேவப்ப நாயடுகாருக்கு தஞ்சாவூர் , திருச்சி , 
நாகப்பட்டணம் தேவிப்பட்டணம் , திருக்கோயிலூர் 
முதலான இடங்களை ஸ்ரீர் தனமாகக் கொடுத்து ஆண்டு 
வரச்செய்தார் . மதுரை , திருநெல்வேலி முதலான பாகங் 
களைப் பய்யம் நாயடும் , விசுவநாத நாயடும் ஆண்டுவரச் 
செய்தார் . 


ii 


கோப்பன்ன நாயடுகாரை ரெய்ஞர் முதலான் பாகங்களை ஆண்டுவரவும் , 
லக்ஷமய்ய நாயகோரை தார்வார் முதலான பாகங்களை ஆண் வொவும் ; இதே 
மாதிரியாக வரதப்ப நாயடு , மல்லப்ப நாயடு , ஆதியப்ப நாயடு , கிருஷ்ணப்ப 
நாயடு , ராசப்ப நாயடு முதலான அதிகாரிகளை வேலூர், செஞ்சி , சந்திரகிரி 
உம்மத்தூர் , கொண்டவிடு முதலான நாகெளுக்குத் தலைவர்களாக நியமித்தார் . 
அக்காலத்தில் அவரது சமஸ்தானம் தெற்கே திருநெல்வேலி இலங்கை வரை 
யில் பிரபலமாக இருந்தது . இருந்து மென்ன ? அந்த அச்சுதராயலு , இயற்கை 
மில் பயங்காளியாகவும் , பேடித்தன முடையவராகவும் இருந்ததில் , இராஜ்ஜிய 
பரிபாலனம் இருக்கவேண்டியபடி இருக்கவில்லை . அவர் தமது சமஸ்தானத் 
தை ஆதரித்து வந்த பல பிரதிநிதிகளா நம்பாமல், அவர்களை அவமானப்படுத்தி 
வந்தமையால் , அவர்கள் அச்சுததேவராயலை வெறுக்கச்சம்பவித்தது . அது சங்கதி 
யை அறிந்த இஸ்மால் அதில் ஷாவும் , காசிம் பெரிட்டு என்பவரும் கூட்டாளி 
களாகி இருவர் சேனைகளை நடத்திக்கொண்டுவந்து , முன் கிருஷ்ணதேவராயன் 
அதிக கஷ்டப்பட்டுச் சம்பாதித்த ரெய்ச்ஞர் , முடகல் கோட்டைகளைப் பற்றிக் 
கொண்டார்கள் , அன்றியும் 1534-வருஷம் கோலகொண்டாவிலிருந்த குதப் 
சாயிபுக்கு விரோதமான பீஜாகர் நவாபுக்கு அவர் உதவிசெய்தார் . அப்படி . இக் 
துக்கள் மகமதியருக்கு உதவி செய்தது இதுதான் முதல் தடவை . அப்படிச் 
செய்ததனால் , அந்த இரண்டு மகமது சமஸ்தானத்தார் ஒரே கட்டுப் பாடாகக் 
கூடிக் கடைசியாக விஜயங்கர சமஸ்தானமே நாசமாகச் சம்பவித்தது . ஆயி 
னும் , அந்த அச்சுததேவசாயது ஆண்ட 13 – காலத்தில் அனேக கோயில் 
கோபுரங்களும் கட்டிடங்களும் கட்டப்பட்டன . 1541 -வருஷம் ஜனவரி மாதம் 
25 - ந்தேதி அச்சுத்தேவராயலு பரமபதமடைய , அவருடைய வாவிய குமாரனா 
இய வெங்கடாத்திரிராயது பட்டத்துக்கு வந்தார் . 


வெங்கடர்த்திரிராயலு ஸமஸ்தானம் 


கி.பி. 1542- வல் முதல் 1543 - ளும் வரையில் , 


அச்சுததேவாயலுக்குப் பிறகு பட்டத்திற்கு வந்த அவருடைய குமாரர் 
வெங்கடாத்திரி சிறுபைய்ய னாக இருந்தமையால் , அவர் பேருக்கு மாத்திரம் சக் 
இரவர்த்தியாக நியமிக்கப்பட்டு , இராஜாங்க காரியங்களை மந்திரியாகிய சாலுவ 
திம்மராயலு நடத்திவந்தார் . இந்த ஹாசி திம்மராயலு சதாசிவராயலுக்கு தாய் 
மாமனார் அவர் கெட்ட எண்ணத்தினாலும் , கெட்ட சாவகாசத்தினாலும் , துர் 
போதனைகளைக் கேட்டு சமஸ்தானத்திலிருந்த பழய உத்தியோகஸ்தர்களை எல் 
லாரையும் நீக்கிவிட்டு , அந்த ஸ்தானங்களுக்குத் தம் பந்து மித்திரர்களை நிய 
மித்தும் , பரிபாலனத்தில் தகாத காரியங்களையும் செய்தும் வமையால் , சமள் 
தானத்திவருந்த பெரிய பிரபுக்களெல்லாரும் வெளிநாடுகளுக்குப் புறப்பட்டுப் 

15 


114 


போய் விட்டார்கள் இந்தச் சமயத்தைப்பார்த்து பிராஹிம் அதில்ஷா விஜய 
க கருத்தின் மீது படையெடுத்து வந்தார் . அப்படி வந்த மகமதியரைத் தடுக்க 
இம்மராயரால் முடியாமல் , அப்பகைவர்களுக்கு லட்சம் வராகன் கொடுத்து 
சமாதானப்படுத்தினர் . அந்த எற்பாடு சமஸ்தானத்திலிருந்த பிரபங்களுக்கு 
திருப்தியைக் கொடாமையால் , கலகங்களாக நாட்டில் நாதனற்றது போலாகி 
யது , இப்மட்டோடு நிற்காமல் திம்மராயலு , ஸ்மஸ்தானபதியாகிய வெங்கடாத் 
திரி ராய ஓ என்னும் வாலிபனைக் கொலை செய்வித்தும் தாமே சமஸ்தானாதி 

அநேக அக்கிரமங்களைச் செய்ய ஆரம்பிக்கவே ; சமஸ்தானத்திலுள்ள 
பெரிய பிரபுக்களும் , கிருஷ்ண தேவராயலுடைய மருமகனார் இராமராஜாவும் 
கூடி வந்த அக்கிரமங்களைக்கண்டிக்கப்புக அதை அறிந்த திம்மராய மஹா 
கோபங்கொண்டு , அப்படி கலகம் செய்த தம் சமஸ்தானத்து பிரபுக்களையும் , 
இராமராஜாலையும் கண்டித்துத் தாக்கினால் தினம் ஒன்றுக்கு மூன்று ( 3 ) 
லகம் வராகன் கொடுப்பதாக பிஜப்பூர் இப்ராஹிம் அதில்வாவுக்குச் சங்கதி 
சொல்லி யனுப்ப அவர் பழம் நழுவிப் பாலில் விழுந்ததைப் போலாகிய தென் 
றெண்வளி பெரும் படை யெடுத்து வந்து அட்டகாசம் செய்து 50 லக்ஷம் வரா 
கனோடு பீஜப்பூருக்குப் போனார் , 

திம்மராயலு செய்த இப்படிப்பட்ட பெரிய அக்கிரமங்களைச் சயோத 
சமஸ்தான பிரபுக்களும் , இராமராஜாவும் , சிம்மராயவின் ஆயுதபாணிகளோடு 
வந்து அரண்மனையை வளைந்து கொள்ள திம்மராயா . இந்தக் கண்டத்தை 
விட்டுத் தப்புவது அசாத்தியமென்று கண்டு , அரண்மனையி ஒள்ள விலை உயர் 
தே ஆடையாயாணங்களை எல்லாம் சுட்டுப் பொசுக்கி பாழாக்கியும் கடைசியில் 
தமது வாளை உருவி நிலத்தில் நட்டு நிறுத்தியும் , ஓடி வந்து அதற்கு தன்மார்டைக் 
காட்டி குத்திக் கொண்டு தற்கொலை செய்துகொண்டு இறந்தார் . அந்தத் திரு 
மலைராயலு அப்படி தற்கொலை செய்துக்கொண்டு சாகவே சமஸ்தானத்தில் சிவ 
சால் மாதக்காலங்களாக காதனற்று தவித்த கட்டங்கள் நீங்கின . உடனே 
அந்தச் சமஸ்தானத்துக்கு சதாசிவராயலைச் சிங்காசன மேற்றினார்கள் , 


சதாசிவமாயலு ஸமஸ்தானம் . 
கி.பி. 1541 - ளும் முதல் 1542 - ஷலம் வரையில் . 


சிருஷ்ணதேவராய அடைய சகோதமர் அரங்கதேவராய லுடைய குமார 
ராகிய அந்தக் சதாசிவதாயலும் சிறுபைய்யகுள் இருந்தமையால், கிருஷ்ண 
தேவராய ஓடைய மருமகனார் இராம இராஜாவே 1565 -வருஷம் வரையில் 
இராஜகாரியங்களை மிக்க சாமார்த்தியமாக நடத்திவந்தார் . சதாசிவராயலுடைய 
கரும் சிலாசா கனங்கள் 1576 வருஷம் வரையில் குறிப்பிட்டாலும் , அர் 
பெனுகொண்டாவில் பரமபத மடையும் உசையிலும் பேருக்கு மாத்திரம் அரச 


ராக இருந்தார். அந்த சதாசிவசாயம் தன் தாய் மாமனாராகிய திம்மசசை மங் 
திரியாகக் கொண்டு ஸமஸ்தான பிரபுக்களையும் , இராமராஜாவையும் இருக்கிய 
தாக தெரியவருகிறது 


விஜய நகரத்தில் மூன்றும் வலமஸ்தானம் , 

அல்லது 
இராமராஜா ஸமஸ்தானம் . 
13. பி . 1542- வற்பம் முதல் 1565- வரையில் ) 

w མིང་དང་ནང་ བར་དགའ་བས་ 
விஜயநகாத்திலாண்ட சதாசிவராயதுக்குப் பிறகு அதைத் தக்கபடி ஆளு 
தெற்கு சரியான ஆண் சந்ததி இவ்வாணையால் , அந்த சந்ததியின் மருமகனாகிய 
இராமராஜா ஆண்ட காலம் முதல் புதுசந்ததி அல்லது மூன்றாம் சந்ததி விர 
சாதி என்று சொல்லலாம் . 

இராமயாஜாவின் வம்சாவளி 


காபதி விஜயம் , பாலபாகவதம் , வசுசரித்திரம் , நரசபூபாலியம் , நாயர் 
சரித்திரம் , டாச்ட்டர் அப்போர்ட்டுக்கு ( 

DGustan Oppert Historyofs . 
India , Page 75 ) அகப்பட்ட சிலாசாசனம் செப்பேடு சாசனங்களின்படி சிந்தி 
வமிச பாண்டவரைச் சார்ந்த அர்ஜுனனுடைய 3 -வது சந்ததி நந்தராஜனும் , 
அவனுடைய ஒன்பதாம் சத்தியாகிய சாலுக்கியன் பிறந்து , அவனால் விஜ்ஜலன் 
அல்லது விசாவசாஜன் 1167 ம்ருகவியான புரத்தை கட்டி ஆண்டான் அவனு 
டைய போனாகிய வீரஹெம்மல ராயலும் ,தாதபின்னனும் பிறந்து அவனுடை 
ய சந்ததியில் இராமராதர் பிறந்தார் 

எப்படி எனில் 
விசாலன் அல்லது கலியாணபுரத்திலாண்ட விஜ்ஜலராஜருக்கு ஹெம்ம 
லாாயலு , அவருக்கு தாத பின்னமராயலு , அவருக்கு சோம்தேவராயலு, தன் 
குக்கு இராகவ தேவாயலு, அவருக்கு பின்னம சவர் , அவருக்கு ஆர்வீட்டி புக்க 
ராக பிறந்து ஆண்டுவா ; அந்த புக்கராயலு மரபில் , சிங்கராஜ இராம 
ராஜு , திம்மராஜு , கொண்டா , ஸ்ரீரங்கராஜும் பிறந்தார்கள் - திம்மல 
ராஜாக்கு திருமவராஜு , விட்டலராஜன் சின்ன திம்மராஜா, பாபதிம்மராஜா, 
பிறந்தாண்டார்கள் - ஸ்ரீரங்கசாஜாவுக்கு மோனரா ஜா , திம்மராஜா, இருவதண 
தேவால் மருமகனார் இராமராஜர், திருமலாஜா. வெங்கடராஜ , இலணி 
மம்ம , நாசராஜா பிறந்தார்கள் கிருட்ணதேவராயலு மருமகனா இராமாரஜா 
மசயில் திருவகண காலூர் , பெத்த மெமராஜன் கொண்டமாஜ இராமராஜ 
சின்ன சிம்மராஜா, ஸ்ரீசங்கராஜா பிறந்தார்கள் . இந்த ஸ்ரீசக்ராஜாவின் மா , 


பில் பெத்த வெங்கடராஜ , கன்ன வெங்கடராஜர் பிறக்க அவர் மாயில் ஒரு 
மலோரஜா, வெங்கடராஜா, கோபாவர் தத்து ஸ்ரீரங்கராஜா பிறந்தார் . வெங்கட 
ராஜா மாயில் கோதண்டராமராஜா மரபில்பெத்தவெங்கடராஜா , சின்னவெங் 
கடராஜா , கோதண்டராமராஜா, வெங்கடராஜ, ஸ்ரீரங்கராஜா, சின்னவேங்கட 
சாய ஓ பிறந்தார்கள் - இந்த சாபதிகளின் உதவியால் கோனேரி பண்டிதர் பால 
பாகவதத்தையும் , பட்டு மூர்த்தி இராமராஜ பூவணத்தையும் , வசுசரித்திரத்தை 
யும் , சாரதாழர்த்தி சபூபாவியத்தையும் , பாடிட அங்கிதம் செய்தார்கள் . 

நரபதிகளுடைய ஒரு இளையாராகிய சாலுக்கிய குப்பைச் சார்ந்த விட்டல் 
ராயலுடைய தமையனார் திருமலை ராஜாவுக்கு மந்திரியாக விருந்த நாகய்ய 
பட்டருடைய குமாரராகிய கோனேரி நாதபட்டர் - ஹாரெழுங்கு வித்துவான் . 
அவர் நன்னைய பட்டர் மஹாபாரதத்தை தெலுங்கில் பாட்டுகளாகச் செய்து 
விட்ட குறைவை , திக்கன்ன சோமயாஜி முடிவு செய்ததையும் , பின்னும் அக் 
காலத்தில் மேசந்தசைபாடிய பீமகவியையும் , பின்னும் பலவித்துவான் களு 
டையக் கவிகளையும் படித்து உற்சாகமாகி , நீம்மராஜாவின் புகழைப்பற்றிப் பா 
ம்ெபடி அவர் குமார் திருமலராயுலு விரும்பியபடி ,பாலபாகவுதத்தை இயற்றி 
னார் . அப்புத்தகத்தின் முகவுரையில் தன் பாட்டுக்குடைய தலைவசையும் , 
ருடைய முன் சந்ததி விவரத்தையும் வெகு திருப்திகரமாகவும் , தேவனநாள்ள 
முதலான சிலாசனங்களுக்குச் சரியாகவும் எழுதி அரங்கேற்றினார் அந்த கிரக் 
தத்தினாலும் மரபதி விஜயமென்னும் கிரந்தத்தினாலும் , 

நரபதிகள் , சந்திரவமிசபாண்டவரைச் சார்ந்த அர்ஜுனனுடைய 83 வது 
சந்ததியாகிய நந்தராஜாவினுடைய ஒன்பதாம் சந்த்தி சாலுக்கியனென்றும் 
விந்த சாலுக்கியனால் , காலசூரிஜாதியை ஸ்தாபித்த விஜ்ஜல விசாலராஜர் கல்வி 
யான புரியைக் கட்டி ஆண்டார் ; அவரை சாலுகிய நாராயணர் அல்லது 
வேங்க திருபுவன மல்ல சென்றும் சொல்வதுண்டு. அவருடைய அரசாணி 
பிரபலம் அதிகமாகவே , லிங்காய்த்து மதத்தை ஸ்தாபித்த சாதாரண ஸ்திதி 
விலுள்ள புசுவரைத் தமது பிரதான மந்திரியாகவும் , பிரதானியாகவும் நியமித் 
இக் கொண்டார் 

அப்படி அந்த பசுவரை நியமித்துக்கொண்டதற்கு முக்கிய காரணம், அந்த 
பசுவருடைய அதிக ரூபலாவணிய முள்ள சகோதரி பத்மாவதி என்னும் பெண் 
னின் மேல் மோகப்பட்டு , அவளையே மனைவியாக விவாஹம் செய்துக் கொண்டி 
ரூந்தார் . அப்படிக்கிருந்தும் யாது காரணத்தைப் பற்றியோ பசுவர்,வாஜதேவமல் 
லன் , மொல்லைய , பொம்மனன் என்பவர்களை எவி அந்த விசாலராஜ்ரை கொலை 
செய்து விட்டதாக சென்ன பசுவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாம் 
( Vice Page 253 -Mysore inscriptions by Mr. I. Rice ) அந்த விளாலராஜ 
ருக்கு ஹெம்மலிராஜனும், அவனுக்கு தாத பின்னையராஜும், அவனுக்கு 
சோம தேவனும் பிறந்து பிரபலனானான் , அவன் ஆர்விட்டு என்னுமிடத்தில் 
வசித்தும் , கந்தனவாலி , இராயக்ஞர் . சாதானிகோட்டை , வாதவகிரி , கலப் 
கொது , செவிடிக்கு , சங்ககாலனி கொண்ட முதலான விடங்களை சுவாதின 


மாக்கிக்கொண்டான் அவன் குமாரன் இராகவ ராஜன் , பிறகு புக்கராஜா , 
பின்னும் இப்படியே மேல் காட்டிய வம்சாவளி பிரகாரம் பிறந்து ஆண்டார் 
கள் 

ania కల్యాణపురవ రాధీశ్వర ఆత్రేయగోత్ర , శత్రిరచారకుల పవిత్రచాలు 
క్యసారాయణ ! చాలుక్యచక్రపతి , మండలీకరచరణ్య వరాహ వెంగత్రి భువనమల్ల , 
என்றுதி வாக்கியங்களின் படி ஆத்ரேய கோத்திரத்தைச் சார்ந்தவர்கள் , அவர் 
களின் வீட்டின் பெயர் பூசுபட்டிவாரு - இப்படிப்பட்ட விசேஷ குடும்பத்தில் 
பிறந்தவர்தான் அந்த ராமராஜா, அந்த சாமராஜாவின் ஆதி தாய் தந்தைகளைக் 
கவனிக்கும் போது சாக்கிய ஜாதியாரும், காலகுரி ஜாதியாரும் ஆதி ஆந்திர 
வமிசத்தைச் சார்ந்தவர்கள் என்று ஸ்பஷ்டமாகிறது . அந்த காமராஜா முதலில் 
கோலகுண்ட குசுப்ச்சாயயின் தளகர்த்தராக இருக்கு , கர்னாவில் பெரிய ஜாக 
ரைப் பெற்றிருந்தார். 

அவருடைய வீர தீரத்தை அறிந்த சிருஷ்ணதேவராய து அந்த சாமராஜா 
வுக்கு தமது குமாரத்தி இல மீதேவி என்னும் மோஹநாங்கியை விவாஹம் 
செய்வித்து தமது சேனைக்குத் தலைவராக்கிக் கொண்டார் . அப்படி விவாஹம் 
செய்துக்கொண்டதற்காக தோனி கோட்டையை ஸ்திரீதானமாகப் பெற்மூர் . 
அந்த மாமராஜா செங்கோல் செலுத்திய இரண்டு வருஷங்களுக்குள் சமஸ்தா 
னத்திற்குத் தமது பந்திமித்திரர்களை உத்தியோகஸ்தர்களாக நியமித்தும் , 
தமது சகோதரனான திருமலராயலைச் சமஸ்தானத்தின் சீவில் வியாசங்களை 
விசாரித்து நீதி செலுத்தவும் , மற்றோர் சகோதரனாகிய வேங்கடாத்திரியைச் 
சேனாதிபதியாகவும் நியமித்து 23 கருவங்கள் கம்பீரமாக அரசுசெய்துவந்தார் . 

ஒருஷ்ணதேவராயலு காலத்தில் ஆரம்பித்த பெரிய வாய்க்கால் வேலை. 
கள் விந்தராமராஜாகாலத்தில் தான் நடிவு பெற்றன. தம்மை படுத்த மகம்மத 
பிரபுக்களுக்கு அடைக்கலம் தந்து , அவர்களை விஜயநகரத்தில் வீடுகளையும்,மஜீ E 
களும் கட்டிக் கொள்ள இடங்கொடுத்து ஆதரித்தார் . அப்படி வந்த மகமதிய 
பிரபுக்களும் ராமராஜாவும் விஜயநகரத்தில் அநேக பெரிய கட்டிடங்களையும் 
கோயில் கோபுரங்களையும் கட்டிவைத்ததுடன் ; அநேக வாய்க்கால்களை பாசனத் 
துக்காகத் திருப்பியபடியால் , நாட்டிலுள்ள பிரபுக்கள் அனேக நந்த வனங்களை 
பும் , பழம் தரும் செடிகளையும் வைத் ஓட் பயிர் செய்தார்கள் சமஸ்தானத்தில் 
சிற்ப சாஸதிரம் பயிற்சியும் , கல்வி ஞானமும் விருத்தியாஇன, வெருடைய மது 
சை , கஞ்சை முதலான சமஸ்தானங்க ஆண் வெந்த பிரதிநிதிகளாகிய நாயம் 
மாக்களும் சித்திர விரோத அரண்மனைக் கட்டிடங்களைக் கட்ட ஆரம்பித்தார் 


கன 


அப்போது சமஸ்தானத்தில் யாதொருகல்கமும் , சண்டைசச்சரவுகளும் , 
இல்லாமல் நிம்மதியாக இருந்தது , அப்படிப்பட்ட காலத்தில் சனைத்திலிருந்த 
டிகமதிய சிற்றரசர்களுக்குள் சண்டைாக்காவுகளுண்டாகவே , அச்சமயமதித்து 
பிஜப்பூசாரிடமிருந்த ரெய்ச்சூர் , மகேல் கோட்டைகளை இராவாஜா மறுபடியும் 


118 


பிடித்துக்கொண்டார் . அந்த ராமராஜா காலத்தில் பீஜப்பூரை இபிராஹிம் 
அதில்ஷா என்பவர் தமது மகா தீரஞான் பெல்காம் அசக்கான் என்பவருடைய 
உதவியால் ஆண் வெந்தார் . பரான் நிஜாம்ஷா , அகமது நகரை ஆண்டுவந்தார் . 
குதய்ஷா கோக்குண்டாவை ஆண் வெந்தார் . பிரிடிசா என்னும் பீடரின் பிர 
தான பட்டணத்தை அமீர் பிரத்து என்பவரும் ஆண்டுவர அதைட்பீஜப்பூர் அக 
மதி நகர் , கோல்கொண்டா அதிபதிகள் அடிக்கடி சண்டை செய்து பிடித்துக் 
கொண்டுவந்தார்கள் . 

கிருஷ்ண தேவராய ஒக்குப் பிறகு குகப்ஷா விஜயநகரத்தைச் சார்ந்த சிவ 
கோட்டைகளைப் பிடித்துக்யொண்டமையால் , அக்கோட்டைகளை மறுபடியும் 
பிடுங்கவேண்டுமென்று இராமராஜ சமயம் பார்த்துக்கொண்டிருந்தார் . 

இப்படிப்பட்ட காலத்தில் புரான் நிஜாம் சாயபுக்கும் , இப்ராஹிம் 
சாயபுக்கும் சண்டை ஆரம்பிக்க , புசான சாயபக்கு கோல குண்ட சூது . சாய்பு 
உதவிசெய்ய , இராமராஜா , இப்ராவில் அதில் காம்புக்கு உதவியாக இன்று 
பீஜப்பூர்மேல் படை எடுத்துச் சென்றார் . அந்தச் சண்டையில் குத்மிசாமியுக்கு 
அபாயகரமான காயம் சம்பவித்து இறந்தபடியால் , அப்பட்டத்திற்கு வாஸ் 
நின் பட்டாபிஷேகம் பெற்றும் அப்படிப்பட்டத்தை கட்டிக்கொண்டதை அவர் 
சகோதார் இப்பஹீம் விரோதித்து சண்டை செய்ய காரியசித்திபெருமையால் 
விஜயாகர சமஸ்தானத்தாரிடம் அபயமாகவர , அங்கு இராமராஜா வின்னர 
மசியாதையுடன் வரவழைத்து தக்க இடங்கொடுத்து ஆதரித்து வந்தார் . 

இராமராஜா 1517- வருஷம் போர்த்துக்கேய பிரதிந்தியாகிய (Part 
Jaro- da- Castro ) டாம் ஜாலோட - காவடரோ என்பருடன் 

விசேவ 
சமாதான உடன்படிக்கையினால் அசேமியா பாசிகதேசங்களிலிரும் 
இக்கேயருக்கு வரும் குதிரைகளை இனிமேல் ஜேப்பாக்கு அனுப்பாமல் , 
சாக விஜயநகரத்துக்கே அனுப்ப வேண்டுமென்றும் , பான்டேர் தார்வாரிலிருந்து 
ஏற்றும் தியாகும் தானியங்களை பெல்லாம் விஜயாகா மூலியமாக போர்த்துக் 
சேயருடைய கோட்டைகளாகிய பாண்ட , ஓரான வோர் அனகோலா விடல் 
களுக்கு அனுப்பித்தரவேண்டுமென்றும், காட்டி உண்டாகும் அணிகள் போர்க் 
அக்சேயருடைய தொழிற் சாலைகளுக்கு அனுப்பப் பட்டு அவைகளுக்குப் பதி 
லாக செம்பு , தகரம் , பலம், பாதாசம் , சாதிலிங்கம் முதலான சரக்குகளும் , 
போர்த்துக்கேயால் சீனாவிலிருந்து தருவிக்கும் பட்டுத்துணி முதலானது 
களுக்கும் மாற்றுதல் செய்யப்பட வேண்டு மென்றும் , விஜயத்தாரும் 
போர்த்துக் கோரும் கடி 
பிஜப்பூர் மகமதியருடன் சண்டை செய்த விஜய 
நகர் கரையோரமாக ஓடும் மாம் தியருடைய கப்பல்களைப் பிடித்தம் போர்த்தல் 
கேயரிடம் ஒப்பிலிந்தும் , அந்தக் கலசயோகத்திற்கும் விஜயாகாந்தக்கும் மத்தி 
விவருக்கும் சையாத்திரி கரை இறைமையும், பாண்டாவுக்கும் எந்தச் சல்லும் 
கும் மத்தியிலிருக்கும் கசை ஓறைப் பட்டணங்களையும் கண்டிக்கவில் , மித்தால் 
அவைகளேப் போர்த்துக் கேயருக்குக் கொடுத்து விட்டு மற்ற உன்னட்டு பட 


119 


லங்களை விஜயகக்கத்தார் சேர்த்துக்கொள்ள வேண்டுமென்றும் , தீர்மானிக் 
காய்பட்டிருந்தது . 

1550 - ம் வருஷம் கோலகுண்டா ஜம்ஸித் குதுபிசாயபு இறந்து விட்டபடி 
பால் , ஜம்ஸிக்கு தமிசாயபு அப்பட்டத்தைப் பெற்றார் . அவர் அப்பட்டத்திற்கு 
வந்தது கோலகுண்ட மகமது பிரபுக்களுக்கு இஷ்டமில்லாமையால் ; விஜயாக 
த்தில் அடைக்கலம் பெற்றிருந்த சரியான வார்சுதாரராகிய இப்ராஹிம் குதுபி 
சாயபைப் பட்டத்தைப் பெற்றுக்கொள்ளும்படி செய்யவேண்டுமென்று இராம 
ராஜாவைவேண்ட , அந்த ராமராஜாவும் பெரும்பான்மையான கோலகுண்ட 
மகமது பிரபுக்களுடைய வேண்டுகோளின்படி இப்ராஹீம் குத்பீ சாய்பவர் 
களுக்கு வேண்டிய தண்டுதளாதிகளைத் கொடுத்தனுப்பி கோலகுண்ட அரச 
ாைக சிங்காசனமேற்றினார் . 


அப்போது விசத்கான் சாயபு இறந்து விட்டபடியால் , பீஜப்பூரின் பேரில் 
பரான் நைஜாம் சாயயை வடபாகமாகப் படை எடுத்து வரும்படித் தூண்ட, 
அவரும் எப்படியே வந்து சோளப்பூக், பெராண்டாகோட்டைகளைப் பிடித்துக் 
கொள்ள , இராமராஜா ராயச்சூர் , மகெல் கோட்டைகளை மறுபடியும் பிடித்துக் 
கொண்டார் . 


1553 -வருஷம் மறுபடியும் பீஜப்பூரைப் பற்றிச் சண்டையுண்டாக , 
இராமராஜாவும் , பாகன் நைஜாம்சாவும் படை எடுத்துச் சென்மூர்கள் . புரான் 
சாயபு அந்தச் சண்டையில் இறந்து போக , அப்பட்டத்திற்கு உசேன் நைஜாம் 
சாயபு வந்தார் . அதன்மேல் இராமராஜா பீஜப்பூராருடன் சிநேகிதராகி அக 
மத்பாத்தோடு சண்டை செய்தார் . அதை அறிந்து இப்பஹீம் அதில்வா மறுபடி 
யும் சோளப்பூர் கோட்டையைப் பிடிக்க விரும்பி இராமராஜாவின் தயவை 
நாட , அவரும் உதவிசெய்ய , சண்டை நடக்க; நிஜாமின் தளகர்த்தர் , உசேனும் 
சையன்மலிக் என்பவர்கள் இப்ரஹீம் கக்ஷியைச் சார்ந்து சதி மோசம் செய்து , 
பீஜப்பூரையே இழந்து விடும்படி செய்து வருவதை இராமராஜாவின் தம்பி 
வெங்கடாத்திரி கண்டு சையின்பலிகைத் தோற்கடித்து அந்த அபாயத்தை 
நீக்கினர் . 

இப்ப ஹீம் அதில்ஷா 1557 - வருஷம் இறந்துபோக, அப்பட்டத்திற்கு அலி 
அதில்ஷா வந்து முதலில் இராமராஜாவின் சிநேஹம் பாராட்ட , விஜயகோத் 
துக்கு நேராகப்போக , இராமராஜாவும் அவருக்குத் தக்கமரியாதைகளைச்செய்து 
தம்மாலான உதவி செய்வதாக வாக்களித்தார் . அதை அறிந்த உசேன் நிஜாம் 
சாயபு , கோலகுண்ட இப்பம் குதமி சாயயின் உதவியையும் , பீஜப்பூராருத 
வியையும் நாடி இம்மூன்று சமஸ்தானத்தின் சேனைகள் அகமத் நகரத்தின் 
மேல் படையெடுக்க , சுல்பர்க்காவில் கூடிற்று . அப்போது அம் மூன்று சமஸ் 
சானத்தின் சேனையில் 900,000 பதாதிகளும் , 100,000 குதிரைபட்டாளத் 
தாரும் இருந்து அகமத் நகருக்கு முற்றுகைப்போட்டார்கள் . 


உசேன் ஜோம்சா, பைடன்புரிக்கு ஓடினார் . இப்பறம் த்துமிசாயப் 
ரகசியமாகப் பகையாளிக்கு உதவி செய்ய; இராமராஜாவும் , அலிசாயயும் 
வெகு கம்பீரமாகத் தாக்கி அடித்தார்கள் . அதை அறிந்த இப்ப றிம் சாய்பு 
இராமராஜா இனிச் சண்டை செய்யாதிருந்தால் , கொண்டபள்ளி ஜில்லாவை 
லஞ்சமாகக் கொடுப்பதாகச் சொல்லி ஆசைகாட்டியும் , இராமசாஜா ஒத்துக் 
கொள்ள வில்லை , அதன் மேல் இப்ரஹீம் சாயபு பயந்த சண்டையை நிறுத்தி 
யும் , உசேன் சாயயை இரர்மராஜா அலிசாயபவர்களிடம் சமாதானம் செய்ய 
அனுப்பினார் . அந்தச் சமாதானத்தினால் கலியாணி நாட்டைப் பீஜப்பூருக்குக் 
கொடுத்துது விடுவதாகவும், இராமராஜா கக்ஷணத்திலுள்ள மகமதியர் அரசர் 
களுக்கெல்லாம் தலைவராகக் கொண்டாடி வரவேண்டுமென்றும் , கண்டிரும் 
தது . அந்த எற்பாட்டுக்கு முதலில் உசேன் நிஜாம் சாயபு விதியின்றிச் சம்ம 
தித்துக் கொண்டாலும் , அந்த அவமானத்தை நெடுராள் கொண்டிருக்கச் சக 
பாமல் , அகமத்நகரத்தின் கோட்டையைப் பலப்படுத்தியும் , இப்ரஹீம் குதிய 
சாயபுக்குத் தனது குமாரத்தியை விவா றம் செய்துக் கொடுத்து வசமாக்கியும் , 
வேண்டிய ஆயுகாதிகளைத் தயார் செய்து வைத்துக்கொண்டும் , 1568 
சண்டைக்காரம்பித்து இப்பறமும் , உசேனும் கூடி கலியாணி கோட்டைக்கு 
முற்றுகைபோட்டார்கள் 


இராமராஜா இந்தச் சண்டையில் குதுபிசாயிபைச் சேர்க்காமல் , 
கோலகுண்டாவுக்கு ஒரு பெரிய சேலைக்கூட்டத்தை யனுப்பி , தாம் பீஜப் 
பூர் சோன் யோசி கலந்து சண்டை செய்ய ,உசேன்சாயயும் இப்ப றீம் சாய்பும் 
கலியாணிக்கு அருகில் தோல்வியடைய , விஜயநகர் பீஜப்பூர் சேனைகள் முக 
மத் கரையாடிச் சென்று முற்றுகைப்போட உசேன் நிஜாம்ஷா ஜூனுருக்கு 
ஓடிப்போல் , அவரை இராமராஜா துரத்திக் கொண்டே போயினர் . தற்சேன் 
சாய்பு ஓடிப்போய் மலைத்தாக்குகளில் மறைந்து கொள்ள , இராமராஜா ஆகமத் 
நகரத்துக்கே திரும்பினார் . அங்கு சினம் கதிக்கரையில் பட்டாளம் தங்கியிருத்தி 
போது ஆயிரம் கணக்கான சேனைகளும் , சாமான்களும் ஆற்று வெள்ளம் வாரிக் 
கொண்டுபோய்விட்டது . இச்சண்டையில் இராமாஜா செய்த உதவிக்காக 
அலிசாயபு , பாகல்கோட்டை , யாதவகிரி கோட்டைகளை இனாமாகக் கொடுத்த 
தார் . அப்போது இசாமராஜாவின் தம்பி வெங்கடாத்திரி கோலகுண்டாவைத் 
தாக்கி அடிக்க, அவருடைய மருமகன் தம்மாரா தேவகொண்டாவில் சண 
டை செய்ய , இப்ராஹீம் குதுப்சாய்பு குண்டூர் , கானபுரம், பங்கல் முதலான 
கோட்டைகளை இராம ராஜாவுக்குத் தந்த ராஜிசெய்துகொண்டார் . அக்காலத 
இல் இராமாாஜாவின் அதிகாரம் எங்கும் பரவிவா, மகமதிய மன்னர்களெல்லா 
ரூம் அவர் உத்தரவின்படி நடக்கச் சம்பவித்தது . அப்போது ராமராஜா 
தக்ஷண இந்தியாவுக்கு ஒப்பும் உயர்வு மற்ற சக்கிரவர்த்தியாக விளங்கினார் . 


121 


தலைக்கோட்டையில் நடந்த பயங்கரமான சண்டை 


அந்த இராமராஜாவின் பிரபல பிரயத்துவத்தைக்கண்டு பொருமையினால் 
சகியாத மகமதியர்கள் யாவரும் ஒரேகட்டுப்பாடாகச் சேர்ந்து விஜயாகா சமஸ் 
தானத்தை இனி தலை எடுக்காமல் காக்க வேண்டுமென்று தினே தினே சதி 
மோசங்கள் செய்து கொண்டே வந்தார்கள் . அதற்காக முதலில் உசேன் நிஜாம் 
சாயபு ஓர் யுக்தி செய்து பீடர் , கோல் குண்டா, பீஜப்பூர் மன்னர்களை தம்முடன் 
சேரும்படிக்கும் , அந்தக் கட்டுப்பாடு கெடாதபடி தமது குமாரத்தி சந்திப் 
என்னும் பெண்ணை அலி அதில்ஷாவுக்கு விவாஹம் செய்துகொடுத்தும் , 
சோளப்பூரையும் பீஜப்பூரையும் ஸ்ரீதனமாகக் கொடுத்தும் ஆசைகாட்டிய 
தில் , அல்லிசாயயும் தமது சகோதரியை உசேன் சாயபுக்கு விவாஹம் செய்வித் 
தும் , இப்படி பீஜப்பூர் , கோல்குண்டாலைச் சம்பந்தப்படுத்தியும் , பின்னும் 
இராமராஜாலை ஜயிப்பதற்கு வேண்டிய சகல காரியங்களையும் தந்திரமாகவும் , 
அந்தரங்கமாகவும் செய்து முடித்து சண்டைக்குத் தயாராக இருக்கையில் ; 
இராமராஜா இத்யாதி காரியங்களைக் கவனியாமலும் , தக்க மந்திரி முதலான 
வர்களுடன் கலந்து பேசாமலும் , தமக்கு அப்போதிருந்த பெருஞ் சேனையை 
யும் , திரவியத்தையும் பிரபலப் பெயரையும் சருதிச் சண்டைக்குச் சித்தமாக 
இருப்பதாகத் தெரிவித்தும் , கிருஷ்ணாருதிக்குத் தென்பாகத்திலிருக்கும் தானூ 
ருக்கு அருகில் தன் சேனையை அனுப்பினார் . 

அந்தச் சண்டை பயங்கரமான பெரிய சண்டை . தக்ஷணத்திலிருந்த 
மகமதியமன்னர்கள் யாவரும் ஒரே கட்டுப் பாடாகி விஜயநகரத்தைப் பாழ்த் 
துப்போக நெடுங்காலம் யோசித்து செய்துவந்த சதிமோசச் சண்டையாகை 
யால் , மகமதிய மன்னர்கள் எல்லோருடைய சேனைகளும் எக்காலத்தில் ஒரே 
மனதாகித் திரண்டுத் தயாராக நின்றிருந்தன . அந்தச் சண்டைக்கு இராம 
மாஜாவின் சேனைப் பலத்தைப் பற்றி பலர் பலவிதமாக மதிப்பிட்டாலும் , மக 
மதிய சரித்திரக் காரராகிய பெரிஷ்டா ( Ferishta ) கணக்கின்படி அப்போது 
இராமராஜா சேனையில் 9,00,000 ஒன்பது லட்சம் பதாதிகளும் , அவர்களுக்கு 
உணவு முதலான துகளைத்தந்து உதவிசெய்ய 1,500 சேவகர்களும் , வேலைக்காரர் 
களும், 60,000 குதிரைகளும் , 2,000 யானைகளும் , 1000 பீரங்கிகளும் , சநேகத் 
துப்பாக்கிகளும் இருந்தனவாக எழுதி இருக்கிறார் ; அப்படிப் பெருத்திருந்த 
பட்டாளத்தை மூன்று பிரிவுகளாக வகுத்து , ஒரு பிரிவைத் தனத் தம்பி வெங் 
கடாத்திரி அதிகாரத்துக்குள்ளும் , மற்ருெரு பிரிவை மற்றொரு தம்பியாகிய 
திருமலைராயலு அதிகாரத்துக்குள்ளும் , மீதி இருந்த பிரிவைத் தமது அதிகா 
ரத்துக்குள்ளும் வைத்து தாமே உயுத்தத்துக்கு நேராகப் புறப்பட்டார் . அப் 
போது அவருக்கு வயது 96 - ஆன துபற்றியும் , வேறு காரணங்களைக் கருதியும் , 
அவரை நேராக உயுத்தத்துக்குப் போகக் கூடாதென்று பலர் தடுத்தும் , யார் 
வார்த்தையையும் கேளாமல் செத்தால் சமர்களத்தில் செத்து வீரசொர்க்கத் 

is 


122 


தை அடைவேனே யொழிய, அரிவையரைப்போல் அரண் மனையில் தங்கேன் " 
எனச் சொல்லிவிட்டு சுமார் 30 - வயது வீரனைப் போல் உயுத்தத்துக்சென்று 
தயார் செய்யப்பட்ட பட்டு , மஹமல் , தங்கம் , முத்துகளால் அலங்கரித்திருந்த 
சிங்காரவிமான பல்லக்கில் ஏறிப்போய் அச்சண்டையில் அதிக வீரதீரத்தோடு 
சண்டை செய்பவர்களுக்கு அந்த யுத்தகளத்தில் வீரசங்கிலி , வைரகங்கணம் 
முதலான விருது தோடாக்களைப் போட்டும், திரவியங்களைக் கொடுத்தும் , உம் 
சாகப்படுத்த வேண்டிய ஆபாணங்கள் முதலானவைகளை தம்பல்லக்கிலே 
வைத்துக்கொண்டும் பஹா வீர தீரத்துடன் 1565 -வருஷம் ஜனவரி மாதம் 23 
தேதி செவ்வாய்க்கிழமை சண்டை செய்ய , முதலில் அவருக் கனுகூலமாகவே 
ஜெயம் கிடைத்தது . 

இடைத்தாலுமென்ன ? அவருடைய சேனைகள் முதலில் ஜெயித்த அகங்கா 
மத்தினால் தலை தெரியாமல் குதித்து கொக்கரித்து கொண்டாடும் போது, மகமதி 
யருடைய சேனையிலிருந்த இரண்டொரு யானைகள் புரண்டேர் அல்லது மூர் 
க்கத்தனத்தினாலோ பயந்து பாகனுக்கு அடங்காமல் எதிரிலகப்படும் மனுஷர் 
முதலானவர்களைச் சின்னா பின்னமாக மிதித்துக் கிழித்து கொள்ளைவாயாடி வர 
வே , இராமராஜாவைச் சுமந்து கொண்டிருந்த போயிகளும் பயந்து தமது 
இராஜ சிம்மாசனப் பல்லக்கைக் ேேழ வைத்துவிட்டு ஓட , அதைக்கண்ட் 
மற்ற சேனைகள் ஓ ! ஓ ! இராமராஜாவைக் காணோம் , மகமதியர்க் கையில் 
அகப்பட்டு விட்டார் என்று மதிமயங்கி , நாலாபக்கத்திலோட , இத்தியாதி கல 
வரங்களைக் கவனித்துக்கொண்டிருந்த மகமதியர் சேனைகளில் 5000 - குதிரை 
வீரர் ஓடிவந்து வளைந்து இராமராஜாவைப் பிடித்து சிரச்சேதம் செய்து அவர் 
தலையை பிக்மதாபாத்துக்குக் கொண்டுபோய் விட்டார்கள் . இராமராஜாவின் 
பிரதாபத்தையும் , வீரதீரத்தையும் , விருத்த வயதையும் , பரோபகார குணங் 
களையும் , அறிந்திருந்த பெரும்பான்மையான மகமதிய மன்னர்கள் அவரைச் 
சிரச்சேதம் செய்ததைக்கண்டு சங்கடப்பட்டு வருந்தினாலும் ; காரியம் முடிந்த 
பிறகு என்ன யோசனை செய்தாலும் பிரயோகன் மென்ன ? இராமராஜா மக 
மதியர்கையிலகப் பட்டுச் சாவதற்கு அவரிட உத்தியோகத்திலிருந்த சில மக 
மதியர்களுடைய சதிமோசத்தினாலென்றும் , அந்த இராமராஜா மசமதியர் 
கையில் சிக்கி அவமானப்படுவதைப் பார்க்கிலும் வீரசொற்கமடைவது சுகிர்த 
மென்று என் ணி தன் கலையை வெட்டிக் கொள்ளும்படிதானே வலியக் கேட் 
க்ெ கொண்ட தன்மேல் வெட்டப்பட்டதாகவும் , கர்னூல் மானயூல் சரித்திர 
புத்தகம் 25 - லது பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது . 

இராமாஜா அந்த தலைக்கோட்டைச் சண்டைக்குத் தாமே கேராகப் 
போகாமலும், தமது தம்பிமார்களையும் வேறு சள கர்த்தர்களையும் அனுப்பிச் சன் 
டை செய்திருந் தாகிலும் , அல்லது அப்படி மகமதியர்கள் யாவரும் 
யாகத் திரண் 

வெரும் கட்பொட்டை யறிந்து கொஞ்சம் காலதாமதம் செய்தாகி 
லும் , தக்கபடி யோசனை செய்திருந்தால் , அவர் பிராணனுக்கும் கஷ்டமுண்டா 
வீராடி விஜயகாமும் பார்த்துப்போயிராது அவருக்கு அப்போது 06 வயதாகிய 


123 


தால்புத்திச்சுவாதியமற்று அப்படிச் செய்தார் போலும் கிருஷ்ணதேவராய லுக் 
குப் பிறகு வில்வித்தையிலும் மாலையுத்தம் ஒம் சிறந்தவீரன் அந்த இராமரா 
ஆராவே , அவர் ஆண்ட 22 வருவத காலத்தில் சமஸ்தானத்தில் கல்வி கனம் தரு 
மம்முதலானவைகளை விருத்தியாக்கியும் குடித்தனக்காரருக்குவேண்டிய பாசன 
வசதிகளையும் , வர்த்தக வியாபாரம் , கைத்தொழில் சிற்ப விஞ்ஞானங்களுக்கு 
வேண்டிய உதவிகளைச் செய்வித்தும் வினேக் குளங்கள், கோயில் கோபாங்களை 
யும் அக்கிரஹாரங்களையும் கட்டுவித்தும், தவகண நாட்டில் தமக்கு ஒப்பும் 
உயர்வுமற்ற இராஜராஜாதிபதியாக பிரகாசித்து வந்தார் . இப்போது ஹம்பி 
யிலிருக்கும் ஜாரி இராம சுவாமி கோயிலைக் கட்டிவைத்தார். அவரே . 

அப்படிப்பட்ட சுத்தவிடன் யுத்த களத்தில் போகவே , அவருடைய தம்பி 
மார்களாகிய வெங்கடாத் திரியும் கிருமலைராயலும் தமக்குப் போதுமான சேனை 
யின் பதவி இல்லாததை அறிந்து , இருந்தார் ஜில்லாவைச் சேர்ந்த பெனு 
கொண்டாவுக்குப் போய் விட்டார்கள் . விஜயக்கரம் மகமதியர்கள் கையில் 
அகப்பட்டுப் பாழ்த்துபோமென்று எச்சரிக்கையாக இருந்த விஜயாகாப் பிர 
புக்களும் , மற்றும் குடிகளும் , அரண் மனையிலிருந்த உத்தியோகஸ்தர்களும் 
அதிக விலையுயர்ந்த ராஜ சிங்காசனம் , ஆடையாபணங்களையும், பெண்டு 
பிள்ளைகளையும் 1550 யானைகளின்மே லேற்றிக்கொண்டு நாலாபக்கங்களி 
ஒமுள்ள மலை நாகேளில் போய்த் தங்கிக் கொண்டார்கள் , பிறகு மகமதியர் 
சேனைகள் விஜயநகரத்துக்குள் பிரவேசித்து வீடுவாசல் , விக்கிரசும் , கோயில் 
கோபுரங்களை எல்லாக் பாழாக்கிய அக்கிரம் அர்தியங்களை இப்போதும் அக்குப் 
பார்க்கலாம் . அப்படிப் பாழாக்கிய பட்டணத்தில் 3- ம எமதிய மன்னர்களும் 
வந்து ஐந்து மாதகாலமாகத் தங்க , எந்தெந்தச்சொத்தைச் எந்தெந்த மன்னர் 
அனுபவிக்கிறதென்று யோசித்ததில் , ஒருவா அபிப்பிராயம் ஒருவருக்குப் 
பொருந்தாமல் , மனஸ்தாபங்களும் சண்டை சச்சரவுகளு முண்டாகிக் கடை 
யாக விஜயக்காத்தை இராமராஜ சந்ததிகளிடமே விட்டு விட்டு வடக்கே 
தமது நாடுகளுக்கே போய் விட்டார்கள் . உசேன் ஜாம் சாயபு அகமத் நகாத் 
துக்குப் போனதும் இறந்தார் . 

1566 - ம் வருஷம் அலி அதில்வா பெனுகொண்டா 
டாவிலிருந்த வெங்கடாத் 
திரிக்கு விரோதமான ஒரு சேனையையனுப்ப , வெங்கடாத்திரி கோலகுண்டா, 
வெனுகுண்ட , நவாப்புகளுடன் 

உடன்படிக்கைகள் செய்துக் 
கொண்டதில் , அவர்கள் சேனைகள் பீஜப்பூர் மேல் படையொக்க , அலி அதில் 
ஷா பயந்து திரும்பிவிட்டார் . 

1568 - ம் வருஷம் அந்த திருமலை ராயலு விஜயநகரத்துக்கு வந்து அதைப் 
பழையபடி பிரடலமாக்க முயன்றும் முடியவில்லை. 1568 வம் அந்த திரு 
மலைராயது உண்மையான வாரசாகிய பழய சதாசிவராயலைக் கொன்று விட்டு 
தானே பட்டம் சூட்டிக் கொலன் 8 வருஷம் ஆண்டதாக ஒரு சாசனத்தில் 
எழுதப்பட்டிருக்கிறது . 


அந்தக் காலத்தில் விஜயநகரத்தை வந்து பார்த்த ஐரோப்பா வர்த்தகமாகிய 
( Cleasar , Frederies ) சீஸர் , பெயிடரிக் என்பவர் விஜயநகரம் குடியில்லாமல் 
காலியாகவிருக்கிலும் , அங்கு இன்னும் அநேக மாடமாளிகைகளிருக் கின்றன 
வென்றும் , அவைகளில் புலி முதலான காட்டு மிருகங்கள் சஞ்சரிக்கின்றன 
வென்றும் , கோயில் கோபுரங்கள் பலமான கட்டிடங்கள் என்றும் , அதன் 
அரண்மனை எட்டுச்சுவர்களால் சூழப்பட்ட இணையில்லாக் கட்டிடமென்றும் , 
அது தக்க வீரர்களால் காக்கப்பட்டு வருகிறதென்றும் , எழுதினார் 

1562 - ம் வருஷம் அலி அதில் ஷாவானவர் இசாமராஜா தமயன் குமார 
ரிடமிருந்த அதோனிகோட்டையையும் , 1573 வருஷம் பாதாமி , தோர்கல் 
கோட்டைகளையும் , 1574 -வருஷம் தார்வாரையும் , பிறகு பான்காபுரத்தையும் 
பிடித்துக்கொள்ளப் போக , அப்போது அங்கு பிரதிநிதியாக விருந்த வேலப்பு 
நாயடு சுமார் ஒன்றரை வருஷ காலமாகத் தடுத்தும் முடியாமல் , அதில்ஷா 
ஐயித்து அங்கிருந்த இந்துமத கோயிலை இடித்து அந்த அஸ்திவாரத்தின் மீதில் 
மசூதி கட்டிவிட்டும் , கொங்கனத்திலும் ஜயம் பெற்று மூன்று வருஷத்தக் 
குள் பெல்லமுகொன்டாவையும் பிடித்துக் கொண்டார் . பிறகு தங்கபத்திரா 
வுக்குத் தெற்கே இருந்த நாடுகளைத் திருமலைராயலு ஆண்டு வந்தார் . அக்காலத் 
தில் பெயருக்கு மாத்திரம் சக்கிரவர்த்தியாக விருந்த சதாசிவராயலைத் திருமலை 
ராயலு கொன்று விட்டதாக பெரெடரிக் என்பவர் எழுதி இருக்கிறார் . 

சதாசிவராயலோடு விஜயநகர சமஸ்தானமே முடிவுபெற்ற சென்று 
சொல்லும்படி யாகிவிட்டது. ஏனெனில் அப்போது அவர்களுக்கு மேற்கே 
இருந்த நகரங்களும் , மைசூரின் வடபாகங்களும் அந்தப்பாகங்களை ஆண் வெர்த்தி 
அரசர்களும் எதந்திரராகிச்சுலாதினமாக்கிக்கொண்டார்கள். திருமலைராய ஓடை 
ய முயற்சியினால் சாதார மாக ஸ்தாபிக்க முயன்ற குடும்பமும் எதிர்பார்த்த 
படி பிரபலமாகவில்லை . அவர் குமாரர் ஸ்ரீசங்கராயன் 1573 முதல் 1585 
வருஷம் வரையில் அரசனாக ஆண்டுவந்தாலும் , 1579 வருஷம் அலி அதில் 
ஷா மறுபடியும் பெனுகொண்டாவின் மேல் படை எடுத்து வந்து முடியாமை 
யால் பெனுகொண்டாவைப் பிடிக்காகல் பீஜப்பூருக்குப்போக , அங்கு அவரை 
மகமதியர் 1580 வருஷம் சதிமோசமாகக் கொலை செய்துவிட்டார்கள். பிறகு 
ஸ்ரீமங்கராயலு சந்திரகிரிகோட்டைக்கு வந்து 1 ம் ஆண்டு 1585 வருடம் 
இறந்தார் . அவருக்குப்பிறகு 


. 


வெங்கடபதிராயலு ஸமஸ் தானம் 

1586 - ம் உருவம் முதல் 1014 வது வருஷம் வரையில் , 


ஸ்ரீரங்கராயலுக்குப் பிறகு அவர் சகோதிர் வெங்கடபதிராயலு சந்திரகிரி 
சமஸ்தானபதியானார். அவரும் ஓர் வீர சீரரான டியினால் , 28 வருஷம் ஆண்டு 


125 


தமது செஞ்சிகோட்டைக்கு கிருஷணப்ப நாயடுவையும் , மதுரைக்கு குமார 
கிருஷ்ணப்ப நாயடையும் , சென்னைக்கு ஜகதேவராயலையும் , ஸ்ரீரங்கபாடினத் 
திற்கு திருமலைராயலையும் , இதேமாதிரியாக தஞ்சை பெனுகொண்டாமுதலான 
விடங்களுக்கு பிரதிநிதிகளை நியமித்து ஆண் வெரும்படி செய்வித்தும் , கிருஷ்ணா 
நதிக்குச் தெற்கே இருக்கும் மகமது குதிப்ஷா நாடுகளை ஜயிக்கமுயன்று 1593 
முதல் 1599 -- ருஷம்வனாயில் சண்டை செய்து ஜயித்தார் . அவருக்குப்பிறகு 
1614 ளுமுதல் 1686 வருஷம்வரையில் அந்த மூன்றாம் சந்ததியில் பெத்தவெங் 
கடராயது . சின்ன வெங்கடராயது , இரங்கராய அ முதலான ஐந்து அரசர்கள் 
ஆண்டார்கள் . 1610 - ம் வருஷம்கரையில் விஜயநகரப் பிரதிநிதி மைசூர்நாட் 
டையும் , 1650 - ம் வருஷம் வரையில் இக்கரை அல்லது பெத்தனூர் பிரதிநிதி 
கள் ஆண்டுவர , வடதேசத்தில் மொகல் சக்கரவர்த்திகள் பிரபலராகி தக்ஷண 
தேச பாகமதியர்களை அடக்கிக் கீழ்ப்படுத்தினார்கள் . 

1673 - ம் வருடம் மஹாராஷ்டிர தலைவரான சிவாஜியின் தந்தை சாறா 
ஜி போஷலொ வந்து கொங்கணாக்களையும் , பிறகு கர்னூல், செஞ்சி , வே 
லூர் முதலான கோட்டைகளையும் பிடித்துக்கொண்டார் . 1639 - ம் வருஷம் 
ஸ்ரீரங்கராயலு விஜயநகர சமஸ்தானபதியாக இருக்கும்போது , ஈஸ்ட்டுந் 
தியா கம்பெனி தலைவரான மிஸ்டர் டே (Mr. Day ) என்பவர் சென்னையில் 
போர்ட் சென்ட் ஜார்ஜ் கோட்டையைக் கட்டிக்கொள்ள ஒரு மைல் அகல 
மும் , 5 மைல் நீளமு முள்ள இடத்தைக் கேட்க ; அந்த ஸ்ரீரங்கராயலும் தமது 
பெயரால் ஸ்ரீரங்கராயலு பட்டணம் என்ற பெயரால் கட்டிக்கொள்ள , அவ்வி 
டத்திலிருந்த தமது பிரதிநிதி நாயடவர்களுக்கு உத்தரவளிக்க , அந்த நாட்டு 
தமது தகப்பனார் சென்னப்பநாயடு பெயர் வழங்கும்படி கட்டிக்கொள்ளச் 
சொல்ல ; அன்று முதல் அதற்குச் சென்னப்பட்டணமென்று பெயராகியது . 


நரபதி சமஸ்தானத்தின் மூன்றாம் சந்ததியின் 

வமிசவிருக்ஷம் 


பூசபாட்டி இரங்கராய லுக்கும் அவர் மனைவி திருமலாம்பாளுக்கும் இராம 
ராஜா , திருமலைராயலு , வெங்கடாத்திரி ராயலு , பிறந்தார்கள் . அவர்களில் , 

1 - வது இராமராஜா, கிருஷ்ணதேவராயலுடைய மூத்தகுமாரத்தி மோ 
ஹனங்கி அல்லது திருமலாம்பாளை விவாஹம் செய்துக்கொண்டதில் , இரங்க 
மாயலு ( 4 -வதும் ) வேறு , நான்கு குமாரர்களும் பிறந்தார்கள் . அந்த ரங்கராய 
ஒக்குப் பெத்த வெங்கடராயலும் , சின்ன வெங்கடராயலும் பிறக்க , அந்தச் 
சின்ன வெங்கடராம லுக்கு இரங்கராயலு ( 6 - வது ) பிறந்து 1644 - ம் ஊருஷம் 
சோபாலராவலுக்குச் சவீகார புக்கிரனாகி சந்திரகிரியிலிருந்து ஆண்டார் . 


126 


2 - வது திருமலைராய ஓம் கிருஷ்ண தேவராயலுடைய மற்றொரு குமாரத்தி 
வெங்கடாம்பாளை விலாகம் செய்ததில் , இராகுக கராயலு, இரங்கராய , ( 2 
காது ) இராமராயலு ( 3 - வது ) வெங்கடபாயலு ( 1 -வது ) என்ற நான்கு குமாரர் 
கள் பிறக்க , அவர்களில் இராமாயலுக்குத் திருமலைராயலு , 2 வது , இரங்க 
ராயலு ( 3 - வத ) பிறக்க பழந்த சங்கராயலுக்கு இராமராயலும் ( 4 - வது ) மற்ற 
சில சகோதரர்களும் பிறந்தார்கள் . 

3 - வது அந்தரங்கராயலுடைய மற்றொரு குமாரசாகிய வெங்கடாத்திரிக்கு 
இசங்கராயலும் , அவருக்கு கோபலராயலும் பிறக்க , அவர் 6 - வது இரங்கராயலைச் 
சுவீகாரம் செய்து கொண்டார் . 

இந்த வமிசவிருத்தினால் ( 6 - லது ) இசங்கராயலு அல்லது ஸ்ரீரங்க 
தேவராய 3 - வது சின்ன வெங்கடராயலுடைய மூன்று குமாரர்களில் இளைய 
குமாாரென்றும் , வீரவெங்கட பதியாயது மூத்தவரென்றும் , ஸ்பஷ்டமாகும் . 
விஜயநகா மஸ்தானத்தாருக்குளுண்டான 

குழப்பங்கள் 


சந்திரகிரியில் கி - பி : 1614 ம் வருஷம் வெங்கட புதிராயலு , தமது 67 வய 
தில் இறந்த பிறகு , அவருடைய சிங்காசன விவயத்தை பற்றி , 1616 ம் வருஷம் 
டிசம்பர் 12. கொச்சி சமஸ்தானத்திலிருந்த (Manual Baradas) மானியூல் 
மார்டஸ் என்பவர் எழுதிய சரித்திர சாசனம் லிஸ்பன்( Lisban) பட்டணத்தின் 
( National ArchiresLesbon ) தேசவிசாரணைச் சபையில் வைக்கப்பட்டதை 
யேஸ்டர் சுவேல் ( Robert Sewell ) சாஸ்திரியாரால் அங்கிலேய பாஷையில் 
எழுதப்பட்டு தமசி விஜயாகா சமஸ்தான சரித்திரத்தில் சேர்த்திருக்கிஞர் . 

அதன் கருத்தாவது 
இந்த வெங்கடபதி ராயலு , ஜகதேவராயலு டைய குமாரத்தி பாயாம்மா 
ஊள விவாஹம் செய்துக்கொண்டதில் , ஆண் பிள்ளைகளில்லாமையால் , ஓர் அந் 
தணர் பெண்ணின் ஆண் குழந்தையை சுவீகாரங்கசய்து வளர்த்தும் , தன் கண 
வன் மைத்துனர் ஓபிளி ராயலு குமாரத்தியை விவாஹம் செய்து வைத்தும் , 
வெங்கடபதிராயலுக்கு பிறகு பட்டம் கட்டிவைக்க பிரயத்தனப்படச்சே; அந்த 
வெங்கடராயலு இந்த சூதை யறிந்து தமது தாயாதி குமாரன் சிக்கதேவராயலை 
பட்டத்திற்கு நியமித்து இறந்து விட்டதாகவும் , அதன் மேல் ஜகதேவராய 
லும் , திம்ம ராயலும் , மேக ராயலும் ஒன்று கூடி அந்த சிக்க தேவராயலை 
குடும்பத்தோடு பிடித்து கோட்டைக்குள் சிறையில் வைத்து விட்டு, அந்த ஸ்தா 
னத்திற்கு பார்ப்பினி மகனை இராஜனாக நியமிக்க மேஸ்தானத்தில் பெரிய கல 
கங்களுண்டாகிய தால் , பழய அரசனை கொன்று விட்டாலன்றி சண்டை சச் 
சாவு களடங்காகென்று கண்ட ஜக தேவராயலு, சின்ன ஓபிளி நாயடு விடம் 
கத்தி கட்டாரிகளைக் கொடுத்து அக்கருமத்தை முடித்து வரும்படி அனுமிய 


127 


தாகவும் , சின்ன ஒபிளி காயிடும் போய் தான் வந்த சங்கதியைச் சொல்ல , அந்தப் 
பழய காசன் சிக்கராயலு கேட்டு விசனப்பட்டு தன் கத்தியால் தன் மனைவி 
மக்களை வெட்டி விட்டு , தாமும் ஹரி ஹரி என்று வெட்டிக் கொண்டு விழுந்து 
விட்டதாகவும் ; இந்த அக்கிரமத்தை கண்ட எச்சம நாயடு , உடனே 10000 
சேனை யோடு போய் புது அரசனைக் கொன்று விட்டு சரியான வார்சாகிய சிக்க 
தேவராய குமாரனை சிங்காசன மேற்றிய தாகவும் , அதன் மேல் ஜகதேவ 
ராயலு 20000 சேனையோடு வந்து எச்சம நாயடு சேனையை தாக்க முடியா 
மையால் , ஜகதேவராய வந்து தஞ்சையிலாண்ட நாயமொர்களிடத்திலும் 
மதுரையிலாண்ட முத்துவீரப்ப காயடுபாரு மைஸ்தானத்திலும் உள்வி செய்யும் 
படி வேண்ட அவர்கள் ஜக தேவராயலு அக்கிரமஸ் தனென்றும் , இராஜ திரோ 
சியும் ,பந்து ஓரோகியும் , என்று கண்டு எவ்விதஉதவி செய்ய மாட்டோமென்று 
சொல்லி சாத்திவிட்டதாகவும் எழுதி இருக்கிறார் . இந்தக் குழப்பக்கதையை 
முழுதும் படித்துப் பார்ப்போர்க்கு தீராத வியாகலத்தை உண்டாக்குமென்பது 
திண்ணம். விரிவஞ்சி இதை மிகவும் சங்கிரமாகத் தெரிவித்தோம் . 


நரபதிகளின் நான்காவது சந்ததி விவரம் 


சின்ன வெங்கடராயலுடன் நரபதியின் நான்காவது சந்ததியார் ஆளு 
கைக்கு வந்தார்கள் . அவர்கள் வெர்களெனில்: 

சின்ன ( 3 - வது ) வெங்கடாாயலுக்கு வீரவெங்கடராயலு , திருமலைராயலு , 
இரங்கராயன் ( 6 - வது ) பிறந்தார்கள் . அவர்களில் வீர வெங்கடமாயலுக்கு 
இராமராயலு, இரங்கராய ஓ பிறந்தார்கள் . அந்த இராமராயலுக்கு வெங்கன்ன , 
சின்னராஜா , ராம ராயலென்ற மூன்று குமாரர்கள் பிறந்தார்கள் திருமலை 
சாயலுக்கு இராமராயலு , கோடாலராயலு , பிறந்தார்கள் , அவர்களில் சின்ன 
ராஜாவுக்கு பெத்த தாசாயலு , சின்ன தாசராயலு பிறந்தார்கள் . அந்தச் சின்ன 
தாசராயலுக்கு இராமராயலு , விவெங்கடராயலு பிறந்தார்கள் . இந்த வீர 
வேங்கட் சாயலுக்கு திருமலைராயலும் , செல்லம்மா என்ற ஒரு பெண்ணும் 
பிறந்தார்கள் . அந்தத் திருமலைராயலுக்கு நரசிம்மராயலு , வீர வெங்கடராயலு , 
கேசவம்மாள் பிறந்தார்கள் . அந்த கேசவம்மாள் வயிற்றில் , சின்ன திருமலை 
சாயலுக்கு இலக்ஷிமி தேவி அம்மாள் பிறந்தார்கள் . அந்த சின்ன திரு மளை ரா 
யலு வெங்கடராயலு , கிருஷ்ணராயலும் ஒரு பெண்ணும் பிறந்தார்கள் , அந்த 
கிருஷ்ணராயலு குப்பம்மாளை விவாஹம் செய்த புத்திர சந்தான மில்லா 
மையால் பம்பாபதிராயலைச் சுவீகரம் செய்துக்கொண்டார்கள் , அந்தப் பம்பா 
பதிராயலு எவரெனில் , முன் சொன்ன வீர வெங்கடராயலு குமாரத்தியாகிய 
செல்லம்மாள். வயிற்றில் பெத்த பம்பாபதி சின்ன பம்பாபதியிறக்க , அந்தச் 
சின்ன பாம்பாபதி வயிற்றில் திருமலை சாயலும் , குமார இராகவராயலும் பிறக்க, 
அந்த ராகவராயலுக்கும், சதாசிவராய ஓ , கோதண்டராம ராய ஓ , குப்பம்மாள் 


128 


நாசர்பம்பாபதிராயலு பிறந்தார்கள் . இப்போது அந்த நரபதி சந்ததியின் பிரதி 
கிதியாக இருக்கப்பட்ட ஸ்ரீமான் ஸ்ரீரங்க தேவராயலு இராவ்சாஹிப் பம்பா 
பதி குடும்பத்தைச் சார்ந்தவராயும், ஆனகுந்தி அரசராகவு மிருக்கிறார் .கிருஷ்ண 
தேவராய லுடைய மனைவி குப்பம்மாளுக்கு சந்ததி இல்லாமையால், பம்பாபதி 
ராஜாவை சுவீகாரம் செய்து கொண்டனர் . 

விஜயநகா ஸமஸ்தானம் மகமதியர் வசமான பிறகு அலி அதில்வா 
இராமராஜாவின் சந்ததி திருமலைராயலுடைய பேரராகிய நரசிம்மதேவராயலு 
க்கு ஆனகுந்தியை ஜாகீராகக் கொடுத்தார் . அதை அனுசரித்தே ஐதிராபாத்து 
நிஜாம் கவர்ன்மெண்டாரும் சில கிராமங்களைத் தற்கால இராயலுக்கு ஜமீனாகக் 
கொடுத்து பூர்வ பட்டத்தை வகிக்கும்படி செய்ய ; நமது இங்கிலீஷ் கவர்ன் 
மெண்டாரும் அந்தச் சமஸ்தானத்தைச் சார்ந்த ஹாஸ்பேட்டை , பல்லாரி 
யைத் கம்பக்கம் சேர்த்துக்கொண்டு அவை கட்கா 1807 ம் மாதம் ஒன் 
இக்கு ரூபாய் 1377-11-4 - பெண்ஷனாகக் கொடுத்துக்கொண்டு வந்தார்கள் , பி 
நகு இப்போது இராயலுடைய சுவிகாரத்தில் யாதோ சட்டவிரோதமான நட 
வடிக்கை நடந்திருப்பதாகச் சொல்லி , அந்த நன்கொடையை நிருத்தி விட்டார் 
கள் பிற்கு தகுந்தசாசனங்களைக்கொண்தெம்பாதியதையை நிரூபித்த என் மேல் , 
1902 ம் வரும் செய்டம்பர்மா கடைசியில் இப்போதிருக்கும் நாபதி ஸ்ரீரங்கதே 
வராயலு ரோஜா சாஹேப் அவர்களே , அந்த சமஸ்தானத்துக்குச் சரியான 
வார்சு எனக்கணடும் ;நமது சக்கிரவர்த்தியாகிய ஏழாவது எட்வர்ட் அவர்கள் சக் 
இரவர்த்தி என்னும் பட்டத்தை தரித்தது முதல் ஸ்ரீநசபதி ஸ்ரீரங்கதேவராயலு 
இராஜா சாஹேப் அவர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 500 ரூபாய் பெண் சன் கொடுத் 
துக்கொண்டு வருகிறார்கள் . 
இந்த நரபதிராயலுகாலத்தில் சாசனம் எழுதும் வக்கணை . 


சுவஸ்தி, மகாபண்டலேஸ்வர , ராஜா திராஜ ராஜபாமேஸ்வர , ராஜகுவதிலக 
ராஜமார்த்தாண்ட , பாஷைக்குத் தப்புவராத , கண் கண்டால் , கொண்டு 
கொண்டாடு , கொடாதோன் , எம்மண்டல , முத்திரைக்கொண்டு, ஈழமும் 

காண்டு , தலைகொண்டகண்டன் , துலுக்கதள விபாடன் , அலுக்கமோகம் 
தவிர்த்தோன் , மனுகா, மகாரூச , மகாமண்டலாதிபதி , அஸ்வபதி , நாபதி , 
செஜதி, கொடிமன்னன் , ஆதத்தானன் , ராயச்சூரத்தான் , ராஜாதிராஜன் , 
ராஜகெம்பீரன் , ராஜநாராயணன் , செனவாசிஞான் , தினவர்த்தோழன் , சத் 
திருக்கள் கண்ட , நவகோடி நாராயணன் 

பூலோகபுரந்தரன் , அசுவகுண 
நகுலன் , விருதகாபாலன் , கோதண்டராமன் , கலியுக கர்ணன், தணை 
சுலத்தானன், 

இந்துசாயர் சுல்த்தானன் , அஷ்டசக்கபயங்கரன் , மத்தகாசினி 
எனாபரணன் , இரணரங்காவேசியர் , புயங்கள் , உபயகுலதிலாகடகத்தளவி 
பாடன் , ராயர்க்குத் தக்க்கண்டன் , நாகலோக நாபாலன் , பூலோகபுறந்தான் , 
உத்தரதக்ஷண பூர்வபச்சிகசத்தசமுத்திரா திபதி ,செஜூவீட்டை கண்டருளிய 
ஸ்ரீவீரப் பிரதாபன், சோழமண்டல , ஸ்தாபனாசாரியன் , பாண்யடிமண்டல 
ஸ்தாபனாசாரியன் , ஈழமண்டலமுங் கொண்டருளிய ராஜாதி ராஜ ராஜா 
மேஸ்வான், ஸ்ரீவீசபிரதாபன் ஸ்ரீவீரவேங்கடபதிராயர் அய்யர் , தேவமகா 
ராயர் , பிருதிவிராஜ்ஜியம்பண்ணியருளாகின்ற சகாப்த வருஷம் 1512 க்கு 
மேற்செல்லாநின்ற விளம்பி வருஷம் அற்பின் உ என்று எழுதிவந்தார்கள் . 

முதல் காண்டம் முற்றிற்று . 


சடவளுக்கு வந்தனம். 


தேவகிரியாதவர் , கதம்பர் , ஹைராலர் , கேலாத்தியர், மைதசார் , 
சேரர் சோழர் பல்லவர் பாண்டியர்களுடைய 

சரித்திரங்களடங்கிய 


இரண்டாம்காண்டம் . 


இதற்குமுன் சிற்கும் முதல் காண்டம் , எழாவது அத்தியாயத்தில் , விஜயங்கள் 
ஸமம் தான சார் இந்த தேசத்திற்குஇடையில் இந்து ராஜாங்கத்தை ஸ்தாபித்தம் , 
அதிக பராக்கிரமசாலிகளாகியும் : வடநாடுகளில் படையெடுத்துவந்த மசுமதி 
மர் முதலானவர்கள் சென்னாகெளின் மீது படையெடுத்து வந்து சேசக்குடி களை 
வருகதாசபடி சுமார் ( 800) முந்ன்று வருகங்கள் என 

வரையில் பாதுகாத்தும் ; 
இந்து மதத்தையும் , அதன் சருமங்களையும் விருத்தியாக்கியும் வந்தமிறகு , கால 
வித்தியாசத் னல் அந்த மைல்சானம் மங்லடையவே ; அவர்கள் 

களுடைய 
இனத்தார் தெற்கேவந்து சுமார் இரு கறு ( 200 ) வருஷங்கள் ஆண்டு,மகமதியர் 
முதலானவாகளைத் தடுத்தும் , இந்து மத தருமங்களை யா தரித்தும் வந்ததாகச் 
சொன்லி இருக்கிறோமல்லவா ? 

அப்படி விஜயா பாத்தாருடைய இனத்தாரும் , பிரதிரிதிகளும் தென்கட் 
டில்வந்து சமன் சானல்களை ஸ்காபித்த போது , தென்னாடுகள் என்ன ஸ்திரி 
விருந்தன . அவைகளை அப்போது ஆண்டுவந்தவர்கள் யாவர் ? அவர்களால் 
நக்குண்டான சாதக 

சாக்கங்களின்னவை , 

களின்னவை , என்று திவிவரங்களை முன்னாடியாகத் 
தெரிந்திருத்தல் நலம் , ஆகவே , அவிவயங்களை இந்த இரண்டாம் காண்டத்தில் 
சற்று விசாரிப்போம் . விஜயகரை தார் மத்தியநாடுகளிற் பிரபலமாக அரசு 
செய்துவந்த காலத்தில் சொனசேளித்தேவகிரியாதவர்கள், சிதம்ப 
ஜாதியார் , ஹாயசலபல்லாளர், 
பெத்தநாகம், மைசார் கொருநாட்டார் முதலிய சிலகுரு நில் 
மன்னர்களம் சேரர், சே , பல்லவர்பாடிய முசலான 
பெருநில மன்னர்களும் பலமாகாணங்களைப் பிடித்து பிரபலமாக ஆண்டுவந்தார் 
சன் அவர்களில் முதலில் குறித்த கான்குலாதியார்களடைகளுசைச் சாவதேச 
வாதசமானங்கள் கொஞ்சமாகையாலும், அவர்களுக்கு அடுத்தப்படியிலிருக்கும் 
மைசூர், மலையாளத்தார் என்னும் சேரச்சள் செய்வானுகூலத்தினால் 
இப்போதும் தமது நாகேளை ஆண்டு வருகையாலும் , அவர்களுடைய சரித்தாங் 
கள் ஆங்கில தேசபாவை களில் அறியலாம் ; ஆவே, அந்த ஆறு அரசஜாசியார் 
சளுடைய ஆ உற்பத்தி முகலான விகாவாகோ சங்கிரகமாகத் தெரிவித்து 
விட்டு , இப்போது அரசு அற்றுப்போனதிளுல் அவர்களுடைய ஆதி உற்பத்தி 


பண்டம் காண்டம். 


முசலான விவரங்களை விவரமாகக் காட்டும் சரியான சாசனசரித் திரங்களந்த 
சோழர் பல்லவர் 

பாண்டியர்களுடைய சரித்திரங்களை சற்று விவரமாக 
எழுதுகின்றோம் . 

முதல் அத்தியாயம் 


வரையில் 


தேவகிரி யாதவர்கள் . 
சுலாகுரியர் ஸமஸ் கானம் மங்களடைந்தபோது அவர்களுடைய சென் 
குங்கள் ஹபிசால பல்லாளர் அல்லது சேவா சமுத்திரயாசவர் வசமாக சேவகிரி 
( வல்தாபாத்த ) யாதவாகள் வசமாகியதி - அவர்களில் சிரேஷ்டமான 
( சிங்கண்ணன் உமையாசேவியை மணம் செய்க கொண்டான் ( 2 ) 11-7 
முதல் 1191 வரும் பில்லம்மா , ( 3 ) 1209-1247 விம் திருபுவனமல்லன் 
( 4 ) 1245 முசல் 1200 வியம் ஜயத்தங்கன் , கிருஷ்ணன், ( 5 ) 1271-1309 
டும் வரையில் இராமசந்திரன் , 1809 -- 1312 ம் 

சங்கரன் 
பிறகு பீமன் , ஹரிபாலனும் 1260-1271வம் மஹாதேவனும் , மரம்மராயனும் , 
கண்டார்கள் . 

அவர்களில் சிக்கண்ணன் விஷ்ணுவர்த்தன்னயம் ,ஜய சங்கன் , கிரிலிங்க 
மாஜனையும் ஜபித்தாலும் 1306 மாலி பாழர் 10,0000 குதிரைபட்டாளத் 
போடுவர்ற டில்லிக்கு கப்பம் கட்ட திருந்த இராமசந்தினையும் , 1310 
சங்கரனையும் ஜயித்தும் , 1318 வம் மூபர்கான் டில்லியை ஆளு போக 
ஹரிய லராஜனைப்பிடித்து கொன்றாவிட்டகனால் ,ாஜ்ஜிம் சாதனற்ற சுகாதி 
விட்ட -- (Vide Pages 7.78 Kanaris Dynasties by Mr. Fleet ) 

கதம்ப ஜாதியார்கள் , 
அவாசன் கி.பி 538 முல் 1246 வரையில் பெல்காமில் , பால்சிகா 
எல்ல ஹால்கோ நாட்டிலும் , வடகாைவைச் சார்ந்த 

பானவாசி , கோவா 
பட்டணத்திலிருந்து ஆண் - ஜயினர்களம் 

அவர்கள் சக்திவிரமான 
காகுல் ரவர்மா, சந்திரவர்மா , மிருகேசவர்மா, இரவிவர்மா , பாவலர்மா , 
சிவன், அரிவர்கா , பரவாஜெபத்தி , மகேசர்மா, சந்திரவர்ம பு 
வர்மா , மாயூரவர்மா , ஷே திரவர்மா, கனலதி, மாபூரவர் 

வாமா, கிருவணலாமா , 
நாகவர்மா, விஷவர்மா, மிருனாமா , சத்தியவர்மா, விஜயவர்மா, ஜயவர்மா, 
வாவர் , காசவர்மா , கீர்த்திவர்மா, ஆகியவர்கள் 
சதியவர்மர், ஜயசிம்மன் 
சயன் சையிலப்பா , 10 : 8 வலம் பாண்டியின்மகள் சேவியைவிவாவம்செய்த 
சாத் திவான் றோதிவேன் . வி.கிரமன் 106-07 சித்திவர்மா , 100 g 
முதல் 1108 வரையில் லியனும் , 131 ம் மாயூாலாமனு : 
முதல் 13 வரையில் மல்லிகான்றவனும் , தீர்த்திவர்மனும், கோவா வில் 
சாதேன்னும் , கு கலனும் , 1007 ம் சாஸ்தா சேவனு 

சவனும் , 1052 ஆம் ஐய 
சிங்கும் , விஜயாதிதியன 1125 ஜெபங்கும் , 1147-1175 சிவசினு 
1147 - II வில்னுத்தனும் 1175-18 ஜயசிக்கும் , 
மனைவி திரிபுவனமல்லலும், 1216-1250 - ஸ்திரசேகனு 5 ஆண்டு போகும் 
காலத்தியருக்குப்பெட்டிக்கார்க uை ide Pages 7-10-48M Fleet s 
the Dynasties of Kanaris District, 


இரண்டாம் காண்டம் 


ஹாயிசால பல்லாளர் 


அவர்கள் 1u ம் நூற்றாண்டின் முடிவமுதல் 14 ம் நூற்றாண்டின் 

சிவரையல் மைசூருக்கு படுகாடுகளில் ஆண்ட யாதவர்கள் -- அவாகள் 
குடும்பப்பெயர் சாலர் . அவர்களுடைய முகன் ராஜன் வினியா தித்தியன் . அவன் 
இ.பி. 1047- 1076 ம் ஆன் சேலிசு வதேவியை விவாஹம்செய்க தில் , 
எரியன்என் பிறந்து எலிச்சிதேவியை மனர்காண் - அவர்களுக்கு மறு குமார் 
கள் பிறக்க , முந்தவயே பல்லாளன் , 1103 வதம் பத்மல சேவி , சாலாசேவி 
கை விவாகம் செய்தா கொண்டான் . இரண்டாவது குமாரனாகிய விஷ்ணுவாக்க 
னன் 1117 முதல் 1137 வலம் வரையில் கண்டு, சாந்தலாதேவியை மணந் 

பிரதானக்காம் ஸ்ரீராமானுஜாசாரியாராவ் , 
ஷண மதத்தைக்கழுவவாறன் --மூன்று குமாரனாகிய உதயாதித்தியனு 
வித விஜயநகரசிம்மன் பிறக்க , எக்லாதேவியை மணக் 1148-1191 u ம் 
வரையில் ஆண்டான் அவனுக்கு பல்லாளன் என்பவன் பிறந்த 1192 முரல் 
121 டும் வரையில் ஆண்டு சோழபாண்டிார்களோடு சண்டைசெய் வந்தான் . 
அவனுக்கு வீரார்மேமனும் ( 1223 ளும் அவனுக்கு சோமேச வாலும் பிறக்க 
1252 ம் ஆண்டு சோழராட்டில் வக்கிரம்வரத்தை ஸ்தாபித்தான் . அவனுக்கு 
காசிமகன் பிறந்தி , 1254 முதல் 1283இவரையில் ஆண்டுவா , அவனுக்கு 
பல்லாலன் ) பிற 1810 மகமதியரால் விடப்பட்டிருக்க நாங்க 
மஅபடியும் பிடிச்சா 1326-307லக் சலாமைன் பெரும்பன யோடு 
இத்தராசி --- 1347 ளும் மகர்மதியா மறுபடியும்வத்துத்தாக்க பல்லள 
காடம்பாகதிவிட்டது , 

கேலாதி அல்லது பெத்த தூர்ராஜர்கள் , 
அவர்கள் 1560 மதியும் வரையில் தைரிவித்த ஆண்டவாகள் 1560 ம் 
விஜயாசர் அராசிவராயலு பசுவாவடருடைய ஜேம் - குமாரனாகிய சதாசிவன் 
என்பவனுக்கு தனது பெயரால் , இக்கரை என்னும் பெத்தகாரைக்கா , 
சுயவற்றியினால் விருத்தியாக்கி தன் 

சத்தத்தில் சிறக் 
வசகளான . 


பசுவகவுடருக்கு 1560-156ாரும் சதாசிவராயனும் , 1576--1585ம் 
அவன் தம்பி பத்திரப்பாாயக் எனும் ஆண்டார்கள் சதாசிவகாமககனுக்கு இரண்டு 
மனைவிகளிருக்கார்கள் முதல் முனைவிக் கொட்ட சிங்கண்ணனாபன்பிறாது 
1585--1506ம் வரையில் உண்டான அவனுடைய மகனாகிய வெங்கடப்ப 
நாயக்கன் 1604 முதல் 1500 வரையிலும் ஆண்டுவர , 1037 செபர் தரப்ப 
காய்ச்சலும் , 1049 ம் சின்னப் பத்திரப்பாயக்கனும் முறையே ஆண்டு 
வந்தார்கள் 

இரண்டாவது மனைவிக்குப்பிறக்கசி (என்ன) கண்ணாயக்கன் 1506 
முல் 1603 ம் ஆண்வேந்தபிறகு அவன் மக்களில் 1603 முல் 1604 ம் வரைவில் 
சிச்சப்பராயக்கனும் , 1649--1671ம் வரையில் சிவப்பாயாசனும் , 1671 முசல் 
1681 ம் வரையில் பத்திரப்ப நாயக்கனம81 - 1656 உரையில் சேர 
நாயக்கனும் , அவன் மனைவி சொட்ட சின்னம்மாஞ்சியு 1650-160 - ம் வரையி 

முறையே ஆண்டு வந்து புத்திரசந்தனமற்றுப்போக , 1698 முதல் 1714 ம் 


இலும் 


4 - a 


இரண்டாம் காண்டம் , 


வரையில் தத்பு திரனாகிய பசுவாகாயக்கன் ஆண்டான் -- அவன் பெத்தவர் 
செட்டி ஜாதியைச் சார்ந்தவன் 

பற்கு 1714 மசல் 1940 ம் வரையில் சோம்சேகாாயக்கனும் , வீரபத்திர 
னு 1740 - கம் விரைவில் புத தபசவப்ப நாயக்கனும் , 1758-1755ம் 
வரையில் சின்னபசுவண்ணாயாகனும் , 1755 முல் 16 வரையில் சோம் 
சேரநாயக்கனும் ஆண்டு ஐராலி எக்காக்கிப்பிடித்து கொண்டான் 
( Vide Pageavol . Bncha.pan s Mysore -- P . 1-36-- 37 Wilks 
History of Mysore -- Pages 355-306 Vol. 11 - Rice s Mysore & Coorg :) 

இவாகளன்றியில் பொம்பாய் இராஜதானியைச் சார்ந்த கனரிசுஜில்லாலில் 
ஆண்ட இயஸ்தாகூட்டாகளும் நைஜாம் ஸமஸ்தானத்தக்கடுத்த இல்பர்காவில் 
ஆண்ட சிந்தராஜர்களும் , பாளின் அராஜர்களும் -- ஞ்சாம்ஜில்லாவில் பார்விகுமமிடி 

ஆண்ட மராஜர் முதலானவாகளும் குருல மன்னர்களாகவிருந்து 
சிறு மாகாணங்களை ஆண்வேர் மையால் அவாகளடைய சரித்திரங்களை 
விட்டொழித்து , இப்போது பிரபலமாக இருக்கும் மைசூர் ஸகஸ்தானதவரைப் 
பற்றி எழுதுவோம் 

இரண்டாம் அத்தியாயம் 
மைசூர் மஸ்தானம்.. 
வாரு என்பது மஹிஷாசானுடைய கமகம் , அதாவது எருமைத் 
லேயை உடைய ஒரு இது அதன் அங்குவர் , அங்கக சாக் தன் குடிசனை வருத்தி 

அஷ்டத்தை சதி முடியாத குடிகளின் வேண்டுகொலைக் 
கருதி காளி தேவியானவள் , " காமுண்டி அவதாரமெடுத்தவந்தி , அந்த 
இராகனைககொன்று குமாளுடைய கவடசைங்கதியபடியால் அப்பட்டண 
ததிற்கு இராமகன் பெயராய மஹிஷாகான் பட்டணம் எல்லது 

சாளது வரையில் வழக்கி வருகிறார்கள் - இப்போது மைசூர் 

பூர்வத்தில் இராமாயண கற்சண்ட சுகிரிவலுடைய 
மைன் தானமிருக்க இ - மென்ற கலர்கருத்தும் மூன்றாம் நூமமுண்டில் 
புகார்களும் , பிறகு ஜயினரும் இங்குவந்த நம்தம் , மதவிஷயமான கோயில்களை 
கட்டுவித்தார்களாம் . 

மத்தியகால ஸ்திதி . 
ஒருகாலத்தில் விஜயக்க சமஸ்தானத்தில் யாதவகுல சத்திரியர் 
வகுப்பித் சளித் விஜயன் , கிருஷ்ணன் என்ற இரண்டு சகோதரர்கள் தா என 
சோகளைச் சம்பாதிக்கக் கருதி சென்சோதை காடிவக் 
சமீபத்திலுள்ள சோனா (iladona ) கோட்டைக்கருகில் ஒரு குளக்கரையில் 
உ - சார் அங்கு தண்ணீருக்கு பெண்கள் 

குசுகுசு வென்று 

பேசுவதை 
உற்றுக் கெட்டதில், அங்கிருக்கும் 33.கிராமா திகாரியாகுய ஓர் உடையாருடைய 
புத்தரியிடம் , த்ேதிருக்கும் கார்கடலி கிராமத்தலைவனை ஒரு இழிகுலம் 
தான் மோால்கொண்டு அவளை தன் விவாகம் செய்வித்தும் , 
தோள், என்னும் கோட்டையை பூரிதமைாகக் கொடுக்கவேண்டுமென்றும் , 
எப்படிக் கொடாவிட்டால்,உடனே சண்டைக்குவாவேண்டுமென்றும் , சொல்லி 
அனுப்பிய சங்க நியை , அந்த உடையார்கள் கேட்டு , சமக்கு தண்டுகள திகள் 
மற்றுத் தவிப்பதாகவும் தெரியவந்தது ,அந்தசங்கதியை அறிந்த விஜயகிருஷ்ணர் 


இரண்டாம் காண்டம் , 


5 .-- a 


என்த சகோதரர்கள் பரிதவித்து , அவர்கள் அந்த உடையாருக்குத்தணை நிற்ப 
தாச அங்குதண்ணீருக்குவர் த பெண்டுகளிடம் சங்கதி சொல்லி அனுப்ப , அவர் 
களம் ஓடிப்போய் உடையாருக்குச் சொல்ல , அவரும் சம்மதித்து வந்து , அந்த 
விஜய கிருவணர் என்பவர்களை மரியாதையுடன் அழைச சப்போய் அதோனியில் 
சோத்தம் , அவர்களுக்கு வேட்டிய ஆஸ்களையும் , ஆயுதங்களையும் அந்தரங்க 
மாகச் சேகரித்துவைத்துக்கொண்டிருக்க , கார்குள்ளியன்ன மணக்கோல 
மா காந்தி , உடையார்மகளை பணிக்கிரஹணம் செய்யும் தருவாயில் , அதோனா 
வில் மறைந்திருக்ச விஜய கிருஷ்ணன் ஓடி வந்து அம்மன்னனைத் தாக்கி 
சின்னாபின்னமாகக் கிழித்துக்கொன்றார்கள் . இத்தியாதி புத்தி பராக்கிரமத் 
சைக்கண்ட அந்த உடையார் குமாரத்தி , சமசகுலத்தின் பெருமையையும் ,, 
குடும்பத்தின் க்ஷேமத்தையும் கருதிய , பக்க விஜயனை விவாஹம் செய்து 
கொள்வதாகச் சொல்ல , அவன் தந்டையும் அவன் இஷ்டப்படியே செய்வித்து, 
அவளுக்கு தோன கார் ... வி கோட்டைகளை ஸ்ரீதனமாகத் தந்தான் . 

உடனே அந்த விஜயன் தனது பூர் மதமாகிய வைணவமதத்தைவிட்டு, 
தன் மனைவியின் லிங்காயத்து மதத்தைத் தழுவி , சிலாசாரத்தை அநுஷ்டித்து 
பிரபலமாகியும் , பிற மைமூர்மைஸ் தானாதிபதியாகி மைசூர் உடையார் 
குடும்பத்தை ஸ்தாபித்தான் , 

அந்த விஜய உடையார் குடும்பத்தில் ஆண்ட அரசர்களாவன: 

விஜய உடையார் கி.பி. 1399 முசல் 1423 வரையிலும் , ஹரிபெட்ட சாம 
ஓஜா இ.பி.1422-1458, திம்மா சா இ.பி.1458-1477 , ஆறுவிரல் சாமராஜா 
கி.பி 1478-1513 , பெட்ட சாமராஜா கி.பி. 1513-1552 , அவருடைய 3 குமாரர் 

சாட்டைப் பங்கிட்டுக் கொண்டார்கள் --- அப்பண திம்மராஜா , கி.பி 1552 
1571 , கிருஷ்ணராஜா , அவருக்குச்சந்ததியில்லை ஹரிசாமாரா 27 , இ.பி 1571 
-1575 , மூப்பனசேவரு , கி.பி.1576-1625 , தொட்டதேவரு, கி.பி. 1625-1672, 
சிக்கதேவரு, சி.பி 1672-1704, காத்திரவராஜா , இ.பி. 1704-1714 , தொட்ட 
சிருஷணராஜர் , கி.பி.1714-1731, செம்ப தேவராஜா, கி.பி 1659-1672 , 
பெட்டல உடையார் , கி.பி.1576-1578 , இன உடையார் , கி.பி. 1578-1617 , 
காந்திராஜ. சமாஜா , கி.பி.1638-1659, நரசிக்னராஜா , இ.பி. 1659-1617 , சாம 
ராஜா , கி.பி 1617-1637 , இம்மிடி ஜா , இ.பி.1837- 1638 , சாமராஜா , கி.பி 
1731-1733 , சி.க. இருஷ்ணராஜா , கி.பி 1734-1749 , ஸ்ரீராஜா கிருஷ்ணமாஜா, 
கி.பி 1799-1368 , ஸ்ரீசாமாஜா, தே - பி . 1881-1894 , ஸ்ரீவாணிவிலாச மஹராணியா, 
கி.பி 1891-1903 , ஸ்ரீகிருஷ்ணராஜா 1903 ஐ - லை உ பட்டத்தைப் பெற்றார் . 

அப்படி ஆண்ட அரசர்களில் " ஹரிபெட்ட சாமராஜர்- " தமது மூன்று 
குமாரர்களில் , " அப்பா திக்மா ஹெம்மல ஹல்லியையும் , கருஷ்ண 
தர ஜருக்கு , செம்பல நாட்டையும் , சாமராஜருக்கு " பூரகிரி என்னும் மைகு 
நாட்டையும் பங்கிட்டு கொடுத்தார். அந்தப்படி ஸமஸ் தான ததை 
கொண்ட ( 1 ) அப்பா திம்மராஜா , ( 2 ) கிருஷ்ணராஜா ( 3 ) சாமாஜா என்ற 
மூன்று குரும்பத்தைச்சார்ந்த சந்ததிகனே சாளது வரையில் மை குருக்கு மன்னை 
சானாகள் . அப்போது பூரகிரி என்னும் மைசூரில் ஒரு புராதனக் கோட்டை 
இருந்து பாழ்த்தப்போனபடியால் , 1524 வருஷம் இப்போதிருக்கும் கோட்டை 
யைக்கட்டினார்கள் , 


சன் 


இரண்டாம் காண்ட 


ம் . 


( GD 


திம்மராஜா -- மஹா சிவபக்தி யுள்ளவரானபடியால் , அடிக்கடி கஞ்சன் 
குடிக்குப்போய் வரும்போது ,உம்மத்தூர் குடிகளுடன் சச்சரவுசெய்யசேமிட்டு, 
அதன் தலைவனுக்கு உயுத்தசெலவு சப்பங்கட்டி வரும்படி செய்துக்கெண்டார் . 

ரிசாமயாஜா -- 1571 - ளும் சிங்காசனமேறி ஆண்டார் . அவர் விஜயாசர 
ஸ மஸ்தானத்தைச்சார்ந்த ஸ்ரீரங்கபட்டணத்திலிருந்த பிரதிநிதிக்கு சரியாக 
கப்பங்கட்டாமையால் , அவரைப் பிடிச்ச பிரயச் சனப்பட்டுக் கொண்டிருக்கச்செ, 
அவர் தந்திரமாக தப்பிச்தொளிந்து 1576 - வரும் இறந்தார் . 

பெட்ட உடையார்- அவர் ஒருமுாட்டு ராஜா , அவர் விஜயாகாத்துக்கு 
கப்பல்கட்ட பணமில்லாமையால் , சப் பெண்களின் சிறுவடியை வசூல் செய்தி 
சப்பக் கட்டினார் . வைரது சகோதரர் இராழ உடையார் அடிக்க அவரோடு 
சண்டை செய்து வரச்செ ; குமாரார # ராஜு - ஒரு கஷ்டனை தொண்டு பெட்ட 
உடையார் கண்களைப் பிடிங்கிவிடும்படி செய்ததிலுைண்டான வியா டலத்தி 
ஹால் இறக்கார். அவருடைய 6 குமாராகளும் , அவருக்கு முன்னாடியாகவே 
இறந்தவிட்டபடியால் , காஜன் என்ற குமானுக்கு ஜனித்த சாமராஜா 
என்னும் போன் பட்டத்தைப்பெற்றான் . 

அந்த சாமா 1--1017 -ம் பட்டத்துக்குவர்த , 20 ஆண்டார் , 
காலத்தில் ஹெசுகதேவன் கோட்டைக்கு முற்றுகை போட்டு சமஸ்தான 
வில்தீர்ணத்தை திகமாக்கி , 1137 ம் வருஷம் இறந்து விட்டார் 

இம்மியராஜா - 1637 -ம் வருஷம் சிவகாசனமேறி ஒன் றமை வருஷத்துக்குள் 
அவர்மந்திரி விக்கிரமராஜாவினால் பாவாணமிட்டுக் கொல்லப்பட்டார் . 

காந்திதேவ நாகராஜா --வரவர் பெரிய குடும்பத்தைச் சார்ந்த பெட்ட உடைய 
யாருடைய குமார், மஹாவீர தீரர் . ரெண் லொகான்சாயா ஸ்ரீசன் பட்டண 
தைத் தாக்கியபோல் கருத்தி ஜயம் கொண்டும் , வுளுடைய அக்ரோங்களைச் 
அண்டித்தம் , ஸ்ரீமன் பட்டனக்கோட்டையை பேர் செய்வித்சம் , புதிதாக 
தங்கசாலையை ஸ்ச பித்தம் , பிரா மண தேவாலயங்களுக்கு 

மானியங்கள 
விட்டும் , தசசா உற்சலசை முதல் முசல் மைசூரில் ஆரம்பித்தச் சிறப் 116 
நடத்தி வந்தும் , 1555 ம் வருஷம் சந்ததியற்று இறந்தார் . 

தொட்டதேவராஜா-- அவர் சாமமாஜாவின் போரும் , மூப்பன்னசேவாத 
ருடைய குமாரருமாம் , அவர்காலத்தில் பெத்தார்தலைவர் சேவப்ப நாயகா 
படையெடித்து வந்தார் அவரிடம் 

திரங்கராயலு சேர்க்க படையெடுத்து 
து ஜயிக்கவில்லை. பிறகு மாரை சொர்கக தநாடு படையெடுத்தவர் 
தில் ; தாராபுரமும் ,ஈரோடும் , மைசூருக்குச் சேர்ந்த விட்டன . அந்த சொட்ட 
தேவர் சாமுண்டி மலையின் மேல் ஒரு பசுல வி . இரகசதை ஸ்தாபித்தம் , சீவில் 
நியாயங்களைச் சீர்படுத்தியும் , அனேக பிராமண சருமங்களைச் செய்தும் 1672 - ல் 
இறந்தார். 

சிக்கசேவராஜா- தொட்டதேவறாஜாவின் அண்ணன் குமாரராகியர் 
1672 -ல் கெக சனமேறி , விசால பண்டிசா அல்லது எலுந்தூர் பண்ம் . 
ரென்னும் ஜயினமதஜோலிபரை மந்திரியாக நியமித்தம் , முசல் முச பான் 
லாவை ஸ் சாபித்த அந்த ஜயின மந்திரி . அரண்மனையி லிருந்து 
கேப்போகும்போக ஓரி சிவாசாரி தெல்தர் குத்திக்கொல்ல , அம்மந்திரி இறர் 
தார் . அப்படி இறந்தாத்திரியின் சரூரையனுசரித்து திருமலையங்கார் என்னும் 


சவண்டாம் காண்டம் . 


7- 


5 R. 


கைலாக பிராமணரை மந்திரியாகாபெரி airs , 1687 ம் வருஷம் சஞ்சைதிக்கோஜி 
இடம் பெங்களூர்கோட்யை 3 லம் ரூபாய்க்கு வாங்க யோசிக்கையில் , டில்லி 
அரசர்க சப்பின் பிரகாசீம் சாலும் , மராட்டியத்தலைவனான மாஜிராஜாவும் 
படையொத்த மயக்த கான்க , அதில் காசிம்கான் ஜயமடைய , அவரிடமே 

ம அந்தன் 
கோட்டையை வாங்கினார் . பிறகு ம தாலா சமஸ்தானத்தின் மேல் படையை 
வேனுப்ப , மராட்டியர் வந்து மைகுமைத் தாக்கினார்கள். விரவர் காலத்தில் அலாஞ் 
சய்தும் கொண்டிருந்த சில்லரை 

உடையார்களே 

சமஸ்தானத்தில் 
ரவேவயைச் செய்யவே மென்று கட்டளையிட்ட நில் , அவர்களைகமம் 
இருந்த அகேன் அங்கமர்கள் கலகம் செய்ய சிக்கதேவராஜா அந்த ஜங்கமா 
குமாரக்களே எஞ்சன் குடிக்கு எருவித் , கார்களில் 400 பெயர்களைக் கொன்று 
ஒரேகுழியில் போட்டும் , அவர்களுடைய 700 மடங்களை இடிப்பித்தும் , ஜங்கமர் 
ச இருண்டபோதிலும் வெலைசெய் விடும்படி கட்டளையிட்டும் , கலக தலைத 
படக்கியும் , 1704 வரும்டிசம்பர் மாதம் 22 -ந்தேதி முதல் 31 -வருஷம் 21 
சாள் சன் ஆப்பாடு இறந்தார். 

12 - ரின் தேவராஜருடைய செவிடும் , 220 மையுமான குமாரர் 
மறகு சிங்காரமேறினார் . அவர் காலத்தில் கர்னாடக மபாப் சாசத் அலிகான் 
பெங்களூர் ஸ்ரீரங்கபட்டணத்துக்கு முற்றுகை போட , காஜா 11 ல் இறந்த 
விட்டார் . 

தொட்ட கிருஷ்ணராஜா- மூக்காசவின் குமாரராகிய அந்த தொட்ட 
ருெஷ்ணர் மஹா சிற்றின்பப்பிரியர் . அவர் காலத்தில் மிருகங்களுக்கும் ஊர்வன 
ஜந்துக்களுக்கும் தைமரூபாய் செலவிட்டு வைத்தியஞ்செய்யச் செய்தார் . அவர் 
காலத்தில் ஆர்காட்டு சாதத் அன் விகான் , குருப்ப கர்னூல் மகம்மதியர்களுடன் 
படையெங்க இலந்து தாசி , அவர்களுக்கு ஒருகோடிரூபாய் கொடுத்து ராஜி 
செய்ய , அதில் 40 ம் ரூபாய் சாதத் அல்லியானுக்கு மக்கது , மற்றவர் 
கன் 12 லஷ்ம் அபாயாக பங்கிட்டுக்கொண்டார்கள் , அந்த தொட்ட கிருஷ்ணர் 
19 வருஷம் ஆடு, 1731 வருஷம் இதன் சார். 

சாமராஜர அவர்காலத்தில் சமஸ்தான மந்திரி பிரகானிகள் கூடி இரவாக 
ளிஷ்டப்படி அவரை ஆட்ட அவர் இடங்கொடாதிருக்க , அவரையும் அவர் 
மனைவியையம் பிடித்த கோபால தருபக்தில் சிறையில் வைத்துச்சாகும் படி 
செய்து விட்டார்கள் , 

சிக்க கிருஷ்ணராஜா --கி.பி .1734 ம் பட்டத்துக்குவர, பழைய மந்திரிகளே 
நிகாரிகளாகவும் , அவர்களில் கஞ்சிராஜ சிவில் விவஹ நகளை நடத்தி 80 
லகம் ரூபாய் சம்பாதித்தும், அதில் இரண்டுலம் ரூபாயை சமகவாலிப 
மனைவிக்குக்கொடுத்துவிட்டு , மாண்டார் --அந்தவேலைக்கு குரச் சூரி நஞ்சராஜை 
நியமிக்க ; அந்த குஞானும் மைஸ் தாதைதில் லஞ்சம் பரிதானம் முதலான 
கொள்ளைகளுக்கு இடங்கொடுத்துக்கெடு 4. 1737 - ல் டாஸ் அலிகான் தமது 
சம்பிரார்சனா ய சாசீம் கான் , மோரசகான் 

என்பவர்கள் மூலியாக ஒரு பெரிய 
சேனையை அனுப்ப , 5 இடத்தில் இராஜா அவர்களை முறியடித்து ஓட்டி 
ஸ்ரீரங்கபட்டணத்திற்கு தயவீரனாகத் திரும்பினார் . 1746 ம் நஞ்சராஜா தாராபுசம் , 
போடமுத்தூர் பாளையக்காரர்களுக்கு விரோதமாக சேனையையனுப்ப , தக்காண 
சபேதார் நிஜாம் உல் முல்கு என்பவர் சூர்ஜதை ஒருபடையோடு அனுப்பு 


இரண்டாம் காண்டம் .. 
இராஜாபயந்து தகுந்த கப்பல் கட்டி இராஜி.செய்துக்கொண்டார் . அந்த இராழா, 
கஞ்சா குமாரத்தியை விவாஹம் செய்த கொ டார் . அதுதான் லைன் வரும் 
சிலாசாரிகளும் சேர்ந்த முதல் விவாஹம் , 1749-4 தேவா வல்லி பாளையக்கான் 
சாஜாவக்குச்சரியான கப்பல்கட்டாமையால் , அவன்மீ படையெடுக்க 
அப்போது வீரச்சேனைக்குக் குறைத்தலைவனாக ஐதராவியான் அமர்ந்தார். 
அப்படி கேவலஸ் கெயிலிருந்த ஐசாலியின் சந்ததிகளின் விவரமாவது . 

மைசூரில் மகமது , இமாஜிய ஸ்தாபனம் , 
பஞ்சாபுநாட்டில் மஹா மத வைராக்கியமுள்ள மகமது பழிலோவி 
என்ற ஓர் மகமதியர் இருந்தார். அவர் மகமது அலி ,மதவாலி என் தமது 
இரண்டு குமாரர்களுடன் ஐ நிராபாத்துக்கு 110 மைல் தூரத்திலிருக்கும் , சும் 
பர்பாடிஸ்டாக்டைச்சார்ந்த அலந்தி என்னும் இடம் வந்து தங்கி, சிராநாட்டில் 
வேலை சம்பாதிக்கும்படி தம் குமாரர்களை யனுப்ப , அபாகு மகமர் அலியின் 
குமாரர் பட்டி மகம்மது பிறந்தார். பிறகு அந்த இரண்டு சகோதரர்களும் 
கோலாருக்கு அருகில் , அங்கு மசமத அலி இறந்த போனார் . அவருடைய 
சகோதின் பட்டிமகமதையும் , அவர் மனைவியையும் , தமாதிவிட , அவ்விடத்தில் 

நீக்க வந்த , நாயடு படமமாம இக்கு ஒருசேவகன்வேலையை கொடுத்த ஆதரிக்க , 
அப்பட்டி மலமதுவின் மூன் அமனைவிகளில் , 3- வது மனைவி வயிற்றில் ஐசராலி 
யும் , சாப்ஜாவும் பூடிகொட்டையில் பிறந்தார்கள் படிவ்வாலியர்கள் முறையே 9 , 
10 மருஷ வயது அடைந்போது , சங்சையையும் இழந்தம் திரவியக்கேதயும் , 
இழந்து விட கேரிட்டபடியால் ; தாய்மாமனாராகிய இப்ரஹீம் சாயபு ஒரு இந்து 
பிரபவுக்கு சிபார்சுசெய்து அவர்களை வேலையில மந்தத்தனார் , ஐதா லிமுரலில் 
குதிரை வாலண்டியராக நியமிக்கப்பட்டார் . அவர் 27 - வது வயது வரையில் 
எழுத வாசிக்கத் தெரியாதவங்க இருந்தம் , புத்திசாலியும் , சுத்த வீரனும் , தந்திர 
வாதியுமாக இருந்தபடியால் , தினே தினே அந்தஸ்தில் பாதிப் பெருகி கன 
யாக 1761 பருவம் மாதம் , மைசூர் சமஸ்தான திபதியாகி விட்ட 
நன்றியில் , எடச்.ே பீஜப்பூர், பொம்பாய் வரையிலும் , தெற்கே கன்னியா 
குமாரிவரையிலும் , அதிக பயங்காரசோடு பிரபலமாக ஆண்டதோடு , ஆங்கி 
லேயரும் பயப்படும்படியாகவும் , பிராஞ்சுக்காரரும் அவருடைய தயவை நாடும்படி 
யாகவும் ஆண்டு , 1182 - ம் வருவம் டிசம்பர்மாதம் 17 - ந் தேதி இராஜபிளவை 
படால் இறந்தார். அப்படி இதராலி இறந்த சங்க தியைச் சிலநாள்கள் வரையில் 
மறைத்து வைத்திருந்தாலும் , மகமது அமீர் என்னும் குதிரைவீரனால் இறந்த 
சங்கதிவெளிவந்துவிட்டது . 


அப்போது மேற்குக் கரையில் இங்கிலீஷ்காரரோடு எதிர்த்துச்சொன் 
டிருந்த அவரது குமாரரான சீபு சுல்தானுக்குச் சல்கதி தெரியலே ; சையத் 
மகமதை ஸ்ரீரங்கப்பட்டணத்துக்கு அரசனாக்கிவிட்டும் , தாம்கோலாரில் பிதர்க்கர் 
மங்களை முடித்துக்கொண்டு 163 , வருவம்ஜூன்மாதம் 2 , வேலூருக்கும்; 
ஆாணிக்கும் மத்தியிலிருந்த மத முத்திய சேனையைச் சார்ந்தார் . அப்போது 
அவர் சாப்பனார் சம்பாதிச் சுவைத்து தொக்கம் மூன்று கோடி ரூபாய்களையும், 
அதிக விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் , 85,000 , சேனாவீசர்களையும் 

சிணை யர் கொண்டுவந்து ஒப்பிவைக்க , அவைகளைப் 


எண்டாம் காண்டம் , 


பெற்றுத் தமது சேனைசளின் பழப்பாக்கியை எல்லாம் கொடுத்த விட்டும் ; 
தமது தந்தையைப் பார்க்கிலும் அதிகபடம் பிரமலாக ஆண்டு 1799 ம் ஒருஷம் 
மேமாதம் 4 க்சே ஆகிலேயால் ஸ்ரீமன் பட்டணத்தில் கொல்லப்பட்டார் . 
அந்தத் திப்புவின் அதிகாசம் தெற்கே கன்னியாகுமரி முதல் வடக்கே பீஜப்பூர் 
ஐதிராபாத்து கரையில் பிரபலமாகிய சதிகள் இந்துஸ்தானி , இங்கிலீஷ் 
சரித்திரங்களில் வியாமாகச் சொல்லி இருப்பதால் , இவ்விடத்தில் வித்தரித்து 
எழுசாகவிட்டோம் . 

மந்த தீபுசுல்தான் இறந்தபிறகு இங்கிலிஷ்காரர்ரை சமஸ்தானத்தின் 
வால் சுதாரராகிய சார் 4 வயதஎள இராஜா சிருஷ்ணராஜா உடையாரைச் 
சேடிப்பிடித்து , ஜுன்மாதம் 30- ஆம்தேதிக்குள் சிக்கதேவராய உடையார் 
வீற்றிருக்க சிம்மாசனத்திலேற்றினார்கள்., மஹா மதியூகியாகிய பழயமர் திரி 
யாயே பூணையரையே அவருக்குச் திவானாக இருக்கும்படி நியமித் 
கார்கள் , 


அப்படி சிங்காசனமேறிய கிருஷ்ணராஜ உடையாரும் ஆண்டுகளுகையில் , 
நாட்டில் கலசங்களுண்டாகியும் , 15 - லகூம் ரூபாய் கடன்களினால் அரசருக்கு 
ஆளும் திறமையற்றிருப்பதையும் , கவர்னர் ஜனரலவர்கள் கண் 6 , 1831 - வருஷம் 
அக்டோபர்மாதம் 3 - ந்தேதி இசாஜிப்பரிபாலனச்சை தக்கிலஸ்தானசிபதியிடம் 
பொடுத்து விடும்படி கேட்க அவரும் பொருத்து விட , அவர்பட்ட கடனாகிய 75 
கெம் ரூபாயை தீர்த்தம் , அவருக்கு மாதம் 1 - க்கு 70,000 ரூபாய்களும் , நாம் 
1 - க்கு இஸ்தி வருலில் 5 - ல் ஒரு பங்கும் , லெகம் நவத்திர வராகனும் பெற்று 
கொண்டுவந்தி , 1808 வருவம் மார்ச்சு 27 -ந்தேதி தமது 75 வடதில் 
சந்ததியற்று இறந்துபோக, 1881. சுமார் 4 - வயதுள்ள சுவீகார திரராகிய 
ஸ்ரீ சாமாமாமவர்கள் பட்டமடைந்தாலும், 1881 ஆம் சரியானவய வந்த 
மையால், அந்த மரா , ஜா , கிவான் இரங்காசார்லு , திவான் சேஷாத்திரி அய்ய 

உதவியினால் ஸமஸ்தானத்தைச் சி- திருத்தா பெற்ற சான்சானமாக்கி 
சிநம் சிறப்பும் பெற்று 13 ஆண்டுவருகையில், அவர் , 1-94 - ஆம் டிசாபர்ட் 
28.சேதி கல்கத்தாவுக்குப் போன விடத்தில் , திடீரென்று பவியாதியால் 
இறத்திவிட , அவரது உத்தமபதனியார் ஸமஸ்தான ததை ஆறு வம் ஆண்டு 
வந்தார் , 


1891u ம் இதக்கபோன ஸ்ரீசாமராஜேந்திர உடையார் பஹதூர்கர் 
சளுக்கும் , அவர் சுபத்ன ஸ்ரீவாணிவிலாச மஹாராணியவர்களுக்கும் இரண்டு 
இராஜ குமாரர்களும் , 3 இராஜகுமாரத்திகளும் பிறக் சமவானாகு 
பாத்தியன் சசான ஜேஷ்ட புத்திரா , 10 வயதடைய ஸ்ரீசிருவணராஜ உடை 
யாருக்கு சந்ததி விருத்தியினிமித்தம் , வடதேசத்தில் ஓர் இராஜகுமாரியை இராஜ 
குமாருக்கு விவாகம் செய்வித்தம் , சக் கல்விகேஎவிகளை , மிஸ்டர் பிரேசர் 
என்னு பாத்தியாயரைக் கொண்டு போதிப்பித்தம் 903 ளும் ஆலமீ உ 
சிரேஷ்டதேசாதிபதி சுரஜன் பிரபு அவர்களால் பட்டாபிவோஞ்சேய்வித்தார் . 

1994 ம் அந்தலைஞா ஸமஸ்தானத்தின் சுற்றளவ 27,400 சதுரமைல் , 
அதில் 1881 ம் பானிஷ்வரி சணக்கின்படி 49,14,110 சடிகளிருந்தார்கள் , 
1,0200,000 ரூபாய் ஒருஷ வருவமானம் , இப்போ நாட்டில் கைததொழில் 
சல்வி விரு தயாகிவருகிறது . பஹா மதியூகிய கிய பூசணையரவர்களுடைய 


2 


10 - வ 

எண்டாம் காண்டம் ,. 
போராயே ஸ்ரீகிருஷ்ணழர்த்தி அவர்கள் இப்போதிவானாகி இருப்பதால் , 
இனி நாட்டில் செல்வமும் சீரும் சிறந்தோங்கு யென்பதற்குச் சந்தேகமில்லை , 

இந்தியாவிலுள்ள மற்ற சுதேசமன்னருடைய ஆளுகையிலிருக்கும் நாய்க 
ளெல்லாவற்றிலும் இங்க மைசூரில் பெண்கள் கல்வி அதிகபிரபலமாசி வரு 
கின்றது . 80 வயம் 23 பாவிகைகளோடு ஸ்தாபிக்கப்பட்ட 

பாடகன் 
வில் இப்போதால பிள்ளைகளும் , அவர்களிற் சிலர் பி . விருது பெற்றும் 
வீணை முதலான சகதேவி கதையைக் கற்றும் பிரசாசிக்கிறார்கள் . 

சேர நாடு அல்லது மலையாள ஸமஸ் தானம் . 

மலையாளம் அல்லது சோமாட்டைக் கொங்குநாடென்று சிலர் அபிப்பி 
ராயப்பட்டாலும் பல ஸம்ஸ்கிருத தமிழ் கால்களிகுலும் , 1835 வருபோ 
கால்கத்தாவில் பிசுமாகிய ஜர்னல் ஆப் ஆயோடின் சொனஸ் 
புக்காம் 162 வது பக்கத்தில் M.S. புத்தகம் நெம்பர் 3.லும் , கவுண்டர் மார்க்கு 
396 செம்பருடன் டாக்டர் லெவிடன் ( Dr Linyden ) என்பவருக்கு கப் 
பட்ட சாசனத்திலுைம் , மிஸ்டர் டெயிலர் எழுகிய காடை இர ஜாக்கள் 
சரித்திர புத்தகத்தினாலும், சேரநாடு வேறு தொங்குகாக வேறுஎன்றும் ஸ்பல 
மாகும் . சோமேசம் மலையாளம் , அசண் துறை பொருனை கறை. அவர்களுடைய 
மலைபோக்கின்றார் . பரபார்ககளுக்குச் சிறக்கமலன் கொன்லி , சோகாட்டு மன்னன் 
தமிழ்நாட்டு மூலேந்திரரில் ஒருவனம் . 

சோநாட்டின் உற்பத்தி விவரம் , 
பாசுராமர் க்ஷத்திரியர்களை ஜயித்து பிறகு , தென்மேற்குப் பாகத்தில், 
மலைநாட்டிற்கு வா , அங்கு மிகமிஞ்சிய பாம்புகள் வதிக்க வருவதைக் கண் 
இறை அப்படிப்பட்ட இடத்தில் வசிப்பவருக்குப்புத்தியும் பிராமண விசுவாசமு 
முண்டா சென் பறிச்சம் அப்பாப்புளை 

ளை போட்டி , அங்கு 64 கிராமக்கே 
ஸ்தாபித்தும் அவைகளில் உதிர்ந் தலா 30,000 ஆரியபிராமண கலைக் 
றியும், அவர்கள் அக்காட்டை விட்டு வேறு கேளுச்கேலாசபடி " முன்தமே 
யையும் , முண்டையும் நியமித்தம் அவர்களுக்கு ஊழியஞ்செய்ய சோழ 
பாண்டிய நாடுகளிலிருந்து அநேக சூத்திரர்களைத் தருவித்துவைத்தும் , அவர்க 
ளுடைய இவனத்துக்காக வருஷத்தில் ஆஜமாதம் மழை பெய்ய வேண்டுமென்று 
தேவேந்திரனிடம் வரம் பெற்றும், அந்நாட்டு ஸ் திரிபுருஷர்கள் வேறு நாட்டுக்கு 
ப்போகாமல் அந்தரமலையாளத்திலேயே சதா தங்கும்படி அவர்களுக்கு மருமக்க 
த்தாயமும் , குடியாகம் நியமித்தும் அனேக தருமவிதிகளையும் ஏற்படுத்தினார் . 

அப்படி நியமிதா 64 கிராமங்களின் பிராமணர்களில் கிராமம் பிரா 
மணர்கள் மாத்திரம் யாகயக்கியச் சடங்குகளை நடத்தப்பாத்திரரென்று நியமித்த 
தில் , பிராமணர்களுக்குள் கலகங்கள் உண்டாகிச் சண்டைகளுண்டாக , அச் 
சண்டைகளை அடக்க அக்குடியாசால் முடியாமையால் பிராமணருக்கும் க்ஷத்திரிய 
ஸ்தரிக்கும்பிறந்த ஒருவனை சிரேஷ்ட ராஜனாக்கியும் , பிறகு அந்த மலை நாட்டைத் 

ஞவம் , மூ கம் , காவம், கவசம் என நான்கு 
குக்கும் , அவைகளுக்கு சில குருநிலமன்னர்களை 

ல குருநிலமன்னர்களை நியமித்தும் , ஆண்டுவரும்படி 
செய்தார்கள் . அந்த குருவிலமன்னர்களும் கொடுங்கோலரசராகிக் 
வருத்தியா; அங்கு ஆதிசங்கராசாரியா ஆனித்து , அவர்களுக்கு வேண்டிய 
தருமங்களைப் போதித்து வந்தார் . பிறகு மபடியும் குடிகளுக்குள் 


பாசங்களாக 


குடிகளை 


கலகக்க 


இரண்டாம் காண்டம் , 


11-4 


கன்டை 


ளுண்டாகி நாட்டில் பஞ்சம் அதிகரிக்க , குடிகள் வருந்தி அவர்கள் உபயோகித் 
இலக்த கொள்ளம் என்னும் குளரேற்றுப் போனதற்கு, இராஜநீதி கதை 
வன்று மன்னன் மூன் முறையிட , அந்த மன்னனும் ஆயிரக்கணக்கான் பிரா 
மணர்களை கருவித்தும் , அந்தக்கொள்ளம் என்னும் குளக்கறையில் வருணஜாடி 
செய்யச்செய்தும் , சந்தாப்பண செய்விகக ,உடனே மழை மோஹமக்கப்பேய் 
தானால் , அந்தத் தினத்தையே (கொள்ளமாண்டு)வருவப்பபிறப்பாகக்கொண்டு 
சுகமாக வாழ்ந்து வருகையில் மறுபடியும் பிராமணக் குடிகளுக்கும் , சேனுக்கும் 

ஈச்சாவுகளுண்டாக , இனி நாட்டைத்தக்க வலைகளிருந்து அசு 
செய்யா விட்டால் குடி கெட்டுப்போகும் என்று கண்ட சில பெரிய பிராமணர் 
எள் , விஜயநகரம் கிருஷண தேவராயலிடம் போய் முறையிட்டார்கள் அப்போது 
இந்த மதோத்தரரான் பிரகாசித்த ஸ்ரீ கிருஷ்ணதேவராமலு கேட்டு பரிதவித்தத 
நமதஸ்மஸ்தானத்தில் சுத்த வீரனும் , சுசீலனுமாக இருந்த ஆதிராஜபெருமாளை 
மலையாளத்துக்குப்போய் 12 வழுஷங்கள் ஆண்வோ தம பிரததியாக பானு 
ப்பினார் . 

அக்க ஆதிராஜபெருமாளும் சமது எஜமானருடைய உத்தரவின்படி 
மலையாளம் வந்து , 12 கருமபரிபாலனம் செய்திவிட்டு விஜயாகாம்போ சுது 
அவருஎகுப் பதிலாக பாண்டியாஜப் பெருமாளை 12 ம் ஆன்மா அனுப் 
விஞர் . அவரும் அப்படியேவந்து ஆண்டு திரும்பிப்போக , அவரு குப்பதிலாக 
சேரமான் பெருமானை அனுப்பவரும்வாத கிரமமாக 12 வருஷம் ஆனலோ, 
அவர் தரும் குணகடக்கைகள் கிருஷ்ணதேவராயலுக்கு திருப்தியைத் தந்தமை 
போல , அவரையே மறுபடியும் இரண்டு முறைகாவது 30 வருஷம் ஆண்டு 
வரச்செய்ய , எந்தச் சேரமான் பெருமாள் அல்லாரில் ஒருகோட்பையும் ,களியூரில் 
ஒரு அரண்மனையையும் கட்டி ஆண்கவரும் போது , குடிகளுக்குள் - 4 
முண்டாக சோமான பெருமாள் தம் காட்டை 18 பாடல்களாக வகுத்தார் , 
அவற்றில் சில கள்ளிக்கோட்டை ஜராகிய சாமந்தர் அல்லா 

அ தாமோதான் என்னும் இராஜனுக்கு கொடுத்து ஆண்டுவரும்படி, 
செய்து வந்ததில் , அரேபிய பெட்டிலிருந்த சில மகமதியர் வாத்தசவிஷயமாக 
எள்ளி கோட்டையில் குடியேறினார்கள் . அப்படிக் குடியேறிய மகமதியருக்கு 
மலையாளத்தில் பவுத்தர் என்று பெயர் , சேரமான் பெருமாள் அந்த மகமதியரு 
டையமகாதிவிஷயங்களைப்பற்றி விசாரணை செய்தும் , கடைசியில் தாமே மகமதிய 
மரத்தில் புகுந்தும், அந்சாட்டிலுள்ள பிராமணர் எல்லாரையும் மாமது மசத்தைத் 
தழுவும்படி கட்டாயப்படுத்த குடிகளுக்குள் பிரமா கலகங்களுண்டாகி , 
திரிகாரூர் என்னும் இடத்தில் ஒரு மகாசபையைக் கூட்டி , - மகமதியர் 
மதத்துக்கும் , பிராமணர் இச் இமாத்திக்கும் இருக்கும் தாரகட்மியத்தைப்பற்றி 
தர்க்கம் செய்வி.க ; கடைசியில் பிராமண ( இந்து ) மரமே சிரேஷ்டமென்றேற் 
பெற்றதால் சேரமான் பெருமாளைப்பட்டத்தை விட்டு நீக்கியம், அப்பட்டத்திற்கு 
அவருடைய குமாரரை நியமிக; சேரமான் பெருமாள் மதவைராக்கியத்தினால் 
அரேபியாவிலுள்ள மக்கா நகரத்துக்குப் போனார் . அங்குபோய் அரேபியரைக் 
கள்ளி கோட்டைக்குப் போய் வியாபாரம் செய்யும்படி தூண்டிவிட்டுத் திரும்பு 
கையில் , இட்டா என்ற பட்டணத்தில் இறந்து விட்டார் . 

இப்போது கள்ளிக்கோட்டையில் இராஜாவாகவிருப்போர் இந்தச் சேரமான் 
பெருமாளுடைய சந்ததிகளென்று ஒரு சாசனத்தினால் தெரியவருகிறான்றியில் , 


an லல 


மச்சா 


12 - a 

இரண்டாம் காண்டம் 
ஆதிசங்கராசாரியரும் இச்சேரமான் பெருமாள் காலத்திலிருந்து பிரகாசித்ததாக 
ஒரு சாசனத்தினால் வெளியாகிறது . ஆயினும் அதை நம்புவதற்கு வேறு சாசன 
ஆசாரங்கள் அகப்பட வில்லை . 

அந்தச் சேரமான் பெருமாள் மக்காவக்குப் போன பிறகு , அவருடைய 
சந்ததிகள் தக்கபடி ஆண்டுவராமையால் , மலையாளத்துக்கு விஜயா கிருஷ்ண 
தேவராயலு ஒரு குலசேகரப்பெருமாளை அனுப்பி ஆண்டுவரச்செய்க ஓர் 
சாசன மிருக்கிறது . பிறகு இப்போது இராஜனிருக்கும் வளியில் ஒரு 
நாட்டு வர்த்தகனாகிய கோளியன் என்பவன் ஒரு பெரிய கோட்டையைக்கட்டி 
வர்த்தகமும் , அதிகாரமும் செய்து வந்தபடியால் , அந்த இடத்திற்கு கோளிக்கட்டு 
என்று பெயருண்டாகி ,பிறகு கள்ளிக்கோட்டை என்னும் இப்போதியபெயமாக 
விட்டதாம் , 

வகந்தாம் ஐரோபா கண்டத்திலிருந்து போர்த் சேயர் வர்த்தக விடிய 
மாக வர , அவர் மூவியமாக சீரிய கிறிஸ்தவர்களும் மலையாளத்துக்குமா ஆரம்பி 
த்தார்கள் . 

மிஸ்டர் டெயிலருக்கு அகப்பட்ட சாசனத்தின்படி அச்சநோட்புடன் 
கலியுகம் பிறந்தபிறகு அடியிற்கண்ட வரசர்களாண்டார்கள் : 

பெருமான் 12uA- பாண்டியராஜபெருமாள் 12mi-- சேரமான் 
பெருமாள் அல்லது பானுபெருமாள் 36 வருஷம் ஆண்டு மகமதியனா 
வுசகுப்போனார் - களபெைபருமான் 6 ம் - இந்திரபெருமாள் 12 -ஆரிய 
பெருமாள் சயல்பான தசைக்குத்தார் . குந்தன பெருமாள் களனெட்டியில் அரண் 
மனைவைகட்டினார் பிறகு கொட்டி பெருமாள் , மாதவ பெருமாள் ப u ம் -- 
பெருமாள் 2 - கம்பென் பெருமாள் 31 வம் - விஜயன் பெருமான் விஜயன் 
கோட்டையை கட்டினார் - வல்லபப்பெருமான் ஓர் புகலிங்கத்தைக் 
பிடித்தார் ஹரிச்சந்திரபெருமான் புராளிகோட்டையைாட்டினார் -- மல்லன் 
பெருமாள் 12 - ம் - குலசேகரப்பெருமாள் 18 முமாக ஆண்டார்கள், 
தமிழ்கவிகளால் புகழ்ந்து பாடப் பெற்ற சில சோருடைய 

பெயர் முதலான விவாங்களாவன. 

கடலோடிய வேல்கெழுகுட்டுவன் - இவன் போர்வன் 
மையை நோக்கி யானைப்படையை மேமாகவும் , சேனாவீரர் சையிலுள்ள 
வாட்டைகளை மின்னலாகவும் , போர்பறையை முழாசமாகவும் , குதிரைகளி 
ன தியைக்காக்ககவும் . வில்லினாற் செலுத்தப்பமே பாணங்களை மழை 
வருவமாகவும் , பூமியைவயலாகவர் , சேரை ஏாகவும் , படை திரைகளைச்சாலா 
கவர் , எறியப்படும் வேலாயகளை விதராகவம் , சாய்த்து கிடக்கும் தலைகளை 
சொற்போராகவுகொண்டு வேளாண்மை செய்பவனென அவனைப் பரணர்புற 
காலூற்றில் புழக்சபாடினார் . 

( 2 ) சேமான் இல்கோவாழியாதன் - இவன் சபிலராலும் , குண்டு சட் 
பாலியாலும் பாடப்பட்ட வொருசேரன் , தன்னைப்பதிற்றுப் 
ஒன்னே ஏழாம்ப ரெஎனும் பாடவாலே பாடிய கபிலருக்கு ஏறவிரக்காணமும் 
மலம்பேறி கண்டாம் பரிசாகக்கொடுத்வள்ளல் , 


பததி 


13 


இரண்டாம் காண்டம் , 


மாடலன் 


( 3 ) சேரமான்கனைக்காலிரும்பொறை 

கோச்செங்கட் சோழனாவே 
சிறை செய்யப்பட்டுக் காராக்கிருகத்திலே கிடந்து , சாகத்தாற் சோதித்த வழியும் 
கண்ணீரும் வாங்கி யண்ணாது ,உயிர்த றந்தவன் . 

சேரமான் கருவூரேறிய வொள்வாட் கோபெருஞ் சேரவிரும் 
போறை அச்சோன் நரிவேரூஉத்தலைய த 

லைய தாற்பாடப்பெற்றவன் அப்புலவர் 
கல்லுடம்பு பெறுதற்குக் காரணனாயிருக்கவனும் இவ்வாசனே (புறார் நூறு ) 

( 5 ) சேரமான் குட் வேன் கோதை சொனாட்டு எரிச்சிலூா 
மதுரைக் குமானாற் பாடப்பெற்ற வீசையாளன . 

( 6 ) சேரமான் குடக்கோச்சேர விரும்பொறை - பெருங்குன்னூர் கிழா 
நாற்பாடப்பெற்ற சோன் - பதி முப்பதனுள்கே ஒன்பதாம் பத்திக்குத் 
லைவனு மின்னே . 
( 7 ) சேரமான் குடக்கோ கொஞ்சோலாதன் 

டக்சோ கொஞ்சோலாதன் - இவனும் வேற்பஃறடக் 
கைப்பெருநற்கிள்ளியென்னுஞ் சோழனும் போரிலிறந்த போன் சழாத்தலைல மா 
லும் பரணராலும் அச்சோழனோம் சேர்த்துப் பாடப்பட்டவன் , 
( 8 ) சோமான் கோக்கோதை 

மாபன் இவன் கோச்செங்கட் 
சோழன் காலத்தச்சொல - இவன் பொய்சையாறாற் பாடப்பெற்றவன் . இவன் 
உண்மைவிற் சிறக்தோனென்பது புறநானூற்றால் விளங்கும் . 

( 9) சேரமான் கோட்டம்பலத்துத எஞ்சியமாக்கோதை - பறகானந் 
மினுன் வருமொரு பாடலால் புலமையிறைந்த சொருளொருவனென்பது 
ணியப்படும் . 

( 10 ) சேரமான் செல்வக்கடுங்கோலா வாழியாதன் - 1 சிக்கற்பள்ளிய 
விறந்த பெருங்கொடையால் ஒகிய சோன் , இவன் குண்டுகற்பாலியாகனா 
ராற்பாடப்பெற்றவன் . 2. கபிலாதுகையைப்பற்றி இககைமெல்லியவென , 
அவராற்பாடப்பெற்ற சோன் , 

( 1 ) சோமான் கெேசறிந்த பெருஞ்சோமான் போதை- தை முரசு 
சட்ட விவறியாதேறி நித்திரை செய்த மோசிகீரனானாத் 
துயிலெழிசெமுந் தணையம் கவரிவீடு என்ற பெருக்கையன் 
பதற்றப்பத்தின் எட்டாம்பத்தாலே தண்னப்பா காசி 
ஒன்பதிவும் பொன் பரிசில் கொடு தோனும் காைேரவென்றவனு மிவனே 

( 12 ) சோமான் பாமுளூரேறிந்த கெய்சலன்பான விளஞ்சேட்சென்னி 
சேரமானுடைய பாமுனாரை வென்றமைகொண்ட 

இவன் ஊன் 
பொதிபசுங்குடையராட் பாடப் பெற்றவன் 

( 13 ) சோமான் பாலைபாடிய பெருங்கடுங்கோ-இவன் கொடையாலும் 
வீரத்தாலும் , புகழ்படைத்த வொருசேரன், பேய்மகள் இளவெயினியற் பாட 
ப்பெற்றவன் - பாட்டிலும் வல்லவன் . 

( 14 ) சோமான் பெருஞ்சோளரதன்- இவன் கரிகாற்சேர் 
னுக்குத் தோற்று நாணிவடநாட்டிற் சென்றிருந்த சோன் - இவன் கழாத்தமன் 
வெண்ணிக்குயத்தியார் என்னும் இருவராலும் பாடப்பெற்றவன், 


கிழாருக்கு 


14 - வ 


ரண்டாம் காண்டம் . 


( 15 ) சேரமான் பெருஞ்சொற்று உதியன் சேரலாதன் இவன் பாண்ட் 
வர்களும் கௌரவர்களும் செய்த யாதகாலத்திலே அவர்கள் 

சேனைகளுக்கு 
அந்தயுத்தம் மடியுங் காரும் நல்லுணவளித்ச பெருஞ்செல்வனாகிய சோன் 
இவன மூரிஞ்சியூர் முடிநாகராயராற் பாடப்பெற்றவள் 

( 16 ) சோமான் மாக்காஞ் சோவிரும்பொறை - இவன் சோழன் ராஜ 
சூயம் வேட்ட பெருநற்கிள்ளியோடு போர் செய்த சேனை - இவன் பொருந்திவி 
எங்கிரனாலும், வடவண்ணக்கள் பெருஞ்சாத்தனாராலும் பாடப்பெற்றவ ன . 

( 17 ) சேசமான் மாவெண்கோ-- கானப்பேர்தர் உக்கிரப் பெருவழுதி 
யம் , சோழன் இராக சூயம் வேட்ட பெருகற் கினளியும் இச்சொரன் காலத்தவர்கள் . 
மூவரும் நடப்பினர்கள் இச்சோமானே சோமான் பெருமாணாயனாகெனப் பெயர் 
கொண்டவர் . இவரைப்பாடிய புலவர் ஒளவையார் 

( 18 ) சேரமான் யானைக்கட்சோலிரும் பொறை -- மாந்தாஞ்சோவிரும் 
பெரைற பாதுகாத்த நாடு தேவ ருலக தரை யொக்கும் என்றலகம் போற்த 
அரசபுரிக்க சோன் - இவன் தன்னைப் பாடும் புலவர்க்குப் பிறரிடத்ரே சென்ற 
பாடியிரந்தி நில்லா வண்ணம் அவின்றிப் பெரும் பொருள் வழங்கும் பெரும் 
கொடை வள்ளல் . இவனைப் பாடிய புலவர் குறங்கோழியூர்கிழார்.. 
( 19 ) சோமான் 

இவன் திருக்கமானாற்பாடப் பெற்ற 
சோன் பபிதானகோசம் - 167-171 பக்கங்கள் 


மூன்றும் அத்தியாயம் 
திருவநந்தபுர வலமஸ்தானம் . 
சேரமான் பெருமாளுடைய சசதிகள் கள்ளிக்கோட்டை வாண்டுவரும் 
போதிதிவாகனன கொங்கு நாட்டரசர்கள் படைவைத்தப்போன நில் ; அந்தக் 
சேரமான் பெருமாளுடைய சந்ததிகன் பயந்து கி.மு 1242u ம் திருவன 
பும் குடி புகும் கார்கள் , பாசாமர்காலத்தில் பானுவிக்கிரமனுடைய அண்ணன் 
குமாரரான ஆதித்தியவி ரேமனுக்கு பட்டா ட்டியபோ 

குடி புகுந்த 
இருசாசனத்தினால் தெரியவருத்து. ஆயினும் திருவாங்கபு . சரித்திரத்தைப் 
பற்றி மிஸ்டர்சங்குண்ணி மேனன் எழுயதில் அடியிற்கண்ட இராஜர்கள் 
திருவனந்தபுாடை ஆண்டதாகத் தெரிவிக்கப்பட்டிருக்கிற : 

திருவனந்தபுரத்தை ஆண்ட அரசர்கள் , 
(பானுவி கியமன் சாலர் தெரியவில்லை) வீரமார்த தாண்டவர்கள் 

பி 731 ம் 
த்தாண்ட வர்மா 824 (இவர்காலத்தில் தான் மலையாள கொச்னாமாண்டு 
என்னும் புதவருடி ஆரம்பம்) துதித்தியவர்மா 18 இம் வீரசாமமார்த்தான் 
டள் 1335-1336 , ( இவர் காலத்தில் திருவால்கர் கோட்டை வட்டப்பட்டது 
எரிலிவாஹலர்மா 1376--1382- கோளவாடி 1392-3 . சேரஉதயவாமா 
( சோமாகேவி மனைவி) 1882-1444 , வானவாாத முத்தராஜவர்மா 1444 
1455. வீரமார்த்தாண்டவர்மா 1458-1471 , ஆகித்தியவர்மா 1471-1478 , 
எர்விரவர்மா 1475--1504 , மார்த்தாண்டவர்மா 1504-6 வீரஎரி வீரவரியா 
1504-1528 , மார்த்தாண்டவாமா 1528-1537 . உதயமார்த்தாண்டவாயா 
1537- 1500 , கோளசேகாவர்மா 1560-1567, ஆசுதியவர்மா 1594-1604 
உதயமார்த்தாண்டவர்மா 1604--1606 , வீ , எரிவாமா 1606--1619 , வீரபான 
வர்மா 1619-1625 , இரவிவர்மா 1625--1631, உள்ளிகோசனவர்மா 1631 


..தயமார் 


இரண்டாம் காண்டம் , 


15- 


1661 , ஆகித் தியவர்மா 1661-1677 , உமயம்மாள் இராணியார் 1877- 1684 , 
இரவிவர்மா 1684-1716 , உள்ளிலோன வர்மா 1718--1724 , இராமவர்மா 
1724-1728 , (இக்காலத்தில் மதுரை விஸ்வதா சகாயடு காரு படை எடுத்துப் 
போய் எப்படிகாக்கி கொன மிதகு இராஜி செய்யப்பட்ட ) மார்த்தாண்ட 
வர்மா 1728-1758 , இராமவர்மா 1758-1798 , பாலராமவர்மா 1798-1510 
எவரிலலூயி ராணியார் . 1810--1815 , கவரிபார்வதி பாயம்மாள் 1815--1829 
இராமவர்மா 1829- 1347 , 

மார்த்தா டவர்மா 1847--1860 ருக்குமணி 
பாயம்மாள் 1860-6- இராமவர்மா 1860-1880 , இராமவர்மா 1880--1685 
ஸ்ரீலஸ்ரீ பத்மகாப சாசியஞ் 
பத்மகாப காசிவஞ்சி பலராமவர்மா . 

பலராமவர்மா, குலசேகரத்யே மன்னி 
சல் தான் மகாராழராஐ இராமராஜபாதர் ஸமஸ்ரஜங்கு மகாராஜர் 1885 ரும் 
ஆஸ்மோதம் 19. பட்டாபிஷேகம் பெற்ஓர் . 

அவர்களில் ஸ்ரீசாழவர்மா மகாராஆரை மகமதியூகி என்று புகழ்ப்பெற்ற 
இராஜா மாதவராயரிடம் நான்கைருவங்கள் வரையில் படிப்பிக்க வைத்த 
நில் எந்த ராறு மஹாவித்தவ சிரோமணியாகி அனேக இங்கிலீஷ்பாவா 
புசுக்கங்களை மலையாளபாவையில் மொழிபெயர்த்து வித்தியாத்த திகௗடைய 
விஞ்ஞான தசை விருத்தியாக்கிவந்தார். 

அ . இராஜா பிரபலமான பெருத்த புகச்சோலையை நியமித்ததுடன் , கந்த 
மூல காஷிசாஸ்திர விபுணராக இருக்கபடியால் , காட்டில் பலவிப் காய் , கனி 
செடி காயும் , காப்பி கொட்டை , தேயிலை , மரவள்ளிக்கிழங்கு , மணிலா 
புகைவிலே மாவான பயிர்களையும் வைத்து பயிர் செய்த குடிகளுக்குக் காட்டி 
னர் . அவர் செசெயிர ஏன் பாலம் பட எழுவதிலும் 
நாட்டின் பூர்வ சரித்திரங்களேத்சேடி சென்னையில் விட கே . பி . சாடலை 
நடாத்திய அதீனியம் பத்திரிகைக்கும், கல்கட்டா ரீவிய பத்திரிகைக்கும் 
எழு திலதர்- ததேசம் முழு யாத்திரைசெய்து சுற்றிப்பார்த்து அகேள் 

விட 
வட மஹ திதி ஆகிய மாவார் 
அக்கச் சமஸ்தானத்துக்கு மத் திரியாகி , மேற்படி ஸமஸசானமே 1858 ளும் 
முதல் 1872 ம் வரையில் அவர் அதகாரத்தி லிருந் சபடியால் , அந்த தவான் 

னே சி இருத்தலகளைக்கையாடி வர்த்சசம் , வரி , வைத்தியம் , வித்தியா 
விவசாயாதி விஷயங்களில் விசேய சீர்திருத்தங்களைச் செய்துக்குடி களுடைய 
க்ஷேம சதை விருத்தியாகினர் . பிறகு திவான சேவய்யசாள் சரிகளும் , 

வெம் 
பாக்கம் ராமய்யல்காரரும் , ஸ்ரீகிருஷ்ணசாமிராயரும் ,மாதவராயருமதிலான் 
அசோ சீர் திருத்தங்களைச் செய்வித்தார்கள் . 

இப்போக இச்சுத் திருவார் தபுர ஸமஸ்தானத்தின் (1894 ) சுற்றளவு 
6730 சதுரமைல , இந் 
இதினுள 189 / ud கானிலாரி 
25,37,840 ஜனங்கள் இருந்தாள்- 1881 வம் கானிஷ் மாரினபடி 1755,000 
இந்திகளும் , 4,98,000 கிறிக் கவர்களும் , 1,47,000 மகமதியரும் குடியிருந்த 
தாக கணக்கிடப்பட்டிருப்பதால் , இக்காட்டில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக 
இருக்கிற காகத்தோன்றும் . அப்படி இருந்தாலும் தற்கால ராஜாவும் தவானவர் 

சகலமதஸ்தர்களையும் சமரசமாக நடத்திவருகிறார்கள் . இப்போது 
66,66,000 ரூபாய் ஸமஸ்தான வரும்படியாக விருந்தது . வித்தியா விவயத் 
சில் இச்சமஸ்தானம மைசூரைவிட சிறந்ததென்று சொல்லலாம் . இத்தோடு 


சனவல்லப் 


16 - a இரண்டாம் காண்டம் , 

ஸ்தாபித்தி , ஆயிரக் 
கூட 45 ஊட்டுப்புறைகளென்னும் அன்னசத்திரங்களை 
கணக்கான ஏழைப் பர மணகளை ஆதரித்து வருகிறார்கள். -- 

நான்கா அத்தியாயம்- 
சேரநாட்டார் என்று சிலா தப்பிதமாக எண்ணி இருக்கும் 

கொங்கு நாட்டு அரசர்கள . 
சோட்டாரையே கொங்காட்டாரென்று சிலர் எண்ணி இருக்கிறார்கள் . 
லை 

சரித்தர சாசனகளினால் சேரநாட்டார் வேறு ஜாதியாசென்றும் , 
காங்கு நாட்டார் . வேறுஜ . தியாரென்றம் ஸ்பஷ்டமாகிறா . எப்படியெனில் 
அசோகராஜனுடைய இராஜயே கிரந்தரதிலுைம் , பொடோலோமி (Ptolemy s 
Works in R. Asiatic Research vol - VII - 1-86 ) என்பவர் எழுதிய 
கிரந்தங்களிலுைம் , கொங்குநாட்டார் கி.பி. 1132 வம் ஒரிசாநாட்டிலிருந்த 
கங்கை குலத்தாரென்றும் , அவர்கள் 16 - ம் நூற்றாண்டில் சிவசமுத்தத்தில் 
மைதானத்தை ஸ்தாபித்ததில் , அதை விஜயநகர கிருஷ்ணதேவராயலாக ஜமிக்க 
ப்பட்ட பிறகு , அவர்களுடைய சந்ததிகள் இப்போது கோயமுத்தூர் ஜில்லா 
வைச்சார்ந்த கரூரைப் பிரதான பட்டணமாகக்கொண்டு 

ஆண்டுவந்ததாகவும் , 
ண்டவர்களில் அடியில் கண்டவர்கள் சிரேஷ்டர்கள் என்றும் தெரி 
விசாகப்படடிருச்சிமுர் 

முர்கள் . அவர்கள் எவர்கள் எனில்; -- 
வீரமாயசசுகிரவர்த்தி , கோவிந்தராயன் , கிருஷ்ணரா 
ராயன் , கோவிந்தராயன் , சதுர்புஜகாளதேவன் , தருவிக்கிரமதேவன் 
காணிவர்மன் , மாதவாயன் , ஹரிவர்மராயன் , பரிகலா திராயன் , காசிம்மராயன் , 
விஷ்ணுகோபவர்மன் பிரிகுலாதித்தராயன் , மாதவராயன் , 

கிருஷ்ணனாமன் , 
சொகாளி திகாயன் , ஹரிச்சந்திராயன் , கிருஷ்ணவர்மன் , கொங்காளியாத 
பயன் ,அருவியதாயன் , மஷ்கரராயன் , பிரம்மஹத்திராயன் , திருவிகாமராயன் , 
பூவக்கிரமமாயன் , வல்லபராயன் , நவரவன் , இராஜகோவிந்தன் , சந்திவர்மன் 
சிவமேன் , பிருதிவி கொடுகாணி , விஜயா தத் தயன் , மல்லதேவன் , சாக்தேவன், 
சத்தியவாக்கியன் , குணலுத்தமன் , உல்லதேவன் ,காவிங்கராயன் , இவர்களா 
கால முதலானது களை 

விவரமாகக் காட்டும் சாசன 
வில்லை . ஆயினும் மிஸ்டர் டாசன் (Mr. DawsOR S Paper in Asiatic 
Journal vol . VIII ) இரக்கத்திலும், சேலத்ஜில்லா மானியவில் கனம்போகல் 
( Rev - Poulke s Historical Papers ) எழுதிய சரித்திரத்தினாலும் ஒருவாறு 
அறியலாம் . 

ஐந்தாம் அத்தியாயம் 
சோழராஜியம் . 
சோழ மண்டல எல்லையைக்காட்டும் , 

வெண்பா 
கடல்கிழக்கு தெற்குக்கரை பொருவெள் ளாற 
வேணாடப் பெண்ணையிருப்ப த நாற்காதஞ் 

லைடு செல்ல எனச்சொல் 

மர வியா , கிழக்குச் சொகும் கடலும் , வடக்கு வெள்ளாறும் ; மேற்கு 
பாண்டி 

உடையது - அதாாவிரி பாயும் நாடார்வினால் , 
தீர்வின் புன்ன்மென்றும், காணவிக்கும் பெயர்களை கொண்டு நீர்வளம் 


வகளாயோ 


இன்னமும் அகப்பட 


சண்டாம் காண்டம் , 


17 


நிலவளம் 


பொருந்திய கல்நாடு - அதி காவிரி பூம்பட்டினம் , கருவூர் , திரு 
வாரூர் , தஞ்சை , திருக்குடந்தை, காஞ்சி முதலான சிறந்த இராஜமாநகரங்களை 


வைணவக 


சோழராஜர்களும் - அவர்கள் ஆண்டகாலமும் . 

சோழராஜர் எள் இனைவர்களென்றும் , அவர்கள் ஆண்ட காலமும் , இடமும் 
இன்னின்னவை 

என்றும் , ஸ்பஷ்டமாகக் காட்டும் சரித்திர சாசனம் கிடைக்க 
வில்லை. தென்னாட்டுப் புராணங்களைப் பரிசோதிப்போமாகில் ; அவைகளிற் சில 
சோழர்களுடைய பெயர்களையும் , அவர்கள் கட்டிவணங்கிய சைவ 
கோயில்களின் பெருமைகளையும் , பற்றி மாத்திரம் சிறப்பித்துச் சொல்லப்பட் 
டீருக்கின் றனவே ஒழிய , அவர்களாற் குடிகளுக்குண்டான காதசுபாதா கால 
தேசவர்த்தமானங்களைப்பற்றி விபரமாகச் சொல்லப்படவில்லை . சில புராண 
சாவியங்களில் திருநீற்ரச்சோழன் , மது திசண்ட சோழன் , குளக்கோட்டுச் 
சோழன் , சனையுன்னு பூபாலசோழன், வீடலராயசோழன் , குலோத்தின் 
சோழன் , இராமபத்திர சூரப்ப சோழன் முதலான வெருடைய சரித்திரங்சளைப் 
பற்றி மாத்திரம் சிறப்பித்துச் சோல்லப்பட்டிருக்கன்றன - எப்படி எனில் 

வருண சிந்தாமணியின் படி .. 
முசுகுந்தன பூர்வஜன்மத்தில் குரங்காக இருக்க , வில்வித்தைப்பறிக்க 
சிவபெருமான் மீது எரிந்த புண்ணியத்தினால் சக்கிரவர்த்தியாதியும் , இராக்ஷத 
மால் வருந்திய தேவேந்திரனுக்கு உதவிசெய்ரானல் தேவேந்தோசமார்க்க 
மாயே திய கராஜபெருமாளைப் பெற்றுவந்து , திருவாரில் பூசை செய்ததனால் , 
பெருமைப் பெற்றானாம் 

காடுவெட்டிய சோழன் பாண்டியனுக்கு பாத்து மதுரை 
மிக்ஷிை சுந்தரேசலாரை வேண்டி தவிக்க : அந்த ஈசுவரர் , இராக்காலத்தில் 
பொணடுபோய் பாண்டியன் இட்டிருந்த கதுவு முத்திரியைக்கி தரிசனம் 
பெறச்செய்தாராம் , 

சொச்சொல்கட்சோழ நாயனார் - இவர் முன் ஜென்மத்தில் 
சிலம்பியாகி இருந்து பட்டு நூலிழைத்து பந்தல் போட்டு சிவபெருமானை வணல் 
கியதால் அரசனாக பிறந்தா -இவர் 63 நாயன்மார்களில் ஒருவராம் . 

பகழ்ச்சோழ சாயனார் --- இவர் உனையூரிலிருந்து ஆண்டு, கரு 
வூருக்குவந்து போக்கு , குடகு காட்டரசர்கள் கொண்வேந்தத் திறைப்பொரு 
களப்பெற்று மரியாதை செய்தனுப்ப ; அதிக னென்னும் மலைநாட்டரசன திறை 
யைச்செலுத்தாமையால் , படையோடு போய் , அவன் சேனைகளை வெட்டி விழுந்து, 
அதில் ஒருசிரசில் சடையிருக்கக்கண்டு , ஐயே ? சிவ துரோகம் செய்தோமென் 
றெண்ணி அச்சிரசோ அக்கினிகுண்டத்தில் விழ , சிவபதமடைந்தாராம் 
இவரும் 63 நாயன்மார்களில் ஒருவராம் . 

அபயகுலசேகரசோழன்- இவர் திருவாரூரை இராஜதானியாக 
க்கொண்டு ஆளுகையில் , ஒரவார் பாடியபண்களை கேட்டு மகிழ்ந்து 
மற்றப்பண்களை தேடி பிடிக்க கங்கணம் கட்டிக்கொண்டு, பொல்லாப்பிகளை 


இரண்டாம் காண்டம் , 


ரங்களைப் 


யாரை பூசித்தருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பியைக்கொண்டு சிதம்பாத்தில் 
நடேசர்பால் இருக்கக்கண்டு பிடித்தவராம் . 

அநபாய சோழன் இவர் ஜீவக சிந்தாமணியை மெச்சி பார்ட்டி 
வருவகை, அவர் மந்திர் சேக்கிழார் நாயனாகண்டு, அவரைவருக்கு 
எண்ணி தில்லைவாழ்ந்தணர் 

முதலானவர் 

திருவடியார்களுடைய சரித்தி 
சம அம்படி எலி , பலரியாயங்களை எடுத்துச்சொல்ல 
சந்திரமூர்த்தி சுவாமிகள் 

திருப்பாடல்களாகப் 
பாடியருளிய திருத்தொண்டைத்தொகைக்கு, பொல்லாப்பிள்ளை பொருள் 
சொல்லியசை, நம்பியாண்டார் நம்பி தமது பெயரை முன்னிட்ட கலித்துறைத் 
திருவந்தாதியை விரித்து புராணமாகப் பாடவேண்டுமென , (அநபாயச்சோழன் 
வேண்ட அந்த சேக்கிழார் 

அந்த சேக்கிழார் இணங்கி , சிதம்பரம் வந்து நடராஜபெருமான் 
உலசெலாமென அடி எடுத்துக்கொடுக்க பெரிய புராணம் பாடினாராம் . 

ஆதாமடசோழன் இவர் தந்தையாகிய மணிகண்ட சோழன் 
அல்லது குலோத்துங்க 

ஒருதான் வேட்டைக்கேகிய வனத் 
இல் ஒரு ரிஷிகன்னிசையாகிய 

நாகக்கன்னிகையை கொண்டை 
பூமாலையைச்சாற்றி , சாக்தர்ய விவாஹ செய்துக்கொண்டதனால் பிறந்தவர் 
இவர் தந்தை தனது இராஜியத்தின் தென்பாகத்தை பட்டமகிஷியின் குமார 
னுக்குக் கொடுத்ரம் 

இந்த ஆதொண்டருக்குக் கொடுத்த தம் 
ஆளச் செய்தாராம். இவர் ஆண்ட பானத்திற்கு தொண்டை மண்டல மென்ற 
பெயராகியது - இவர் தமது காட்டில் வேளாளரை குடியேற்றி சிறப்பித்தபடி, 
யால் , அவர்கள் தொண்டை மண்டல வேளாளர் என்ற பெயரைப் பெற்மூர்கள் 
அந்ததொண்டமண்டலத்தின் எல்லையாவன 


shatant 


R 


வடபாத்ததை 


வெண்பா 
மேற்குப் பவளமலை வேங்கடயோ வடக்கா 
மார்க்கு மூவரி யணிகிழக்கு- பார்க்குளுயர் 
செற்குப் பினாகி திகழி ருபதின் காத 

நற்செண்டை காடெனவே காட்டு , 
இந்தொண்டை மண்டலத்திற்கு காஞ்சிபுரம் தலைகாரமாம் - இ.தயிற்கள் 


கலிங்கத்துப்பரணி , திருத்தொண்டர் திருவந்தாதி ,திருவிசைப்பா, விக்கிர 
மங்கதேவசரித்திரம் , பொருநராற்றுப்படை , பட்டினப்பாலை , விக்கிரம சோழன் 
உலா , குலோத்தாங் சோழன் கோவை , வீடலராயன் பல்சந்தமாலை முதலான 
இரந்தங்களில் ஒருவாறு சொல்லப்பட்டிருக்கினும் , பூரணமாகத் தெரிவிக்கப் 
பெறவில்லை . 

பில்கல முனிவர் செய்த பில் சலந்தை என்னும் பிங்கல விகண்டில் , 
சென்னிவளவன் செம்பியன் இள்ளி, பொன்னித்திறைவன் புலிக்கொடியோன் 
மால் , கோழிவேந்த னேரி வெற்ப னாரின் கண்ணிய னேரியன் பயன் சூரியன் 
புன்னாடன் சோழன் பெயரே" - என்று சொன்ன 747 -வது ருத்திரத்தின்படி 
சோழனுக்கு சென்னி வளவன் , செம்பியன் , கிள்ளி , பொன்னித்துறைவன் 


இரண்டாம் காண்டம் 


19 


புலிக்கொடியோன் , மால்கோழிவேந்தன் , கேளிவெற்பன் , ஆவின் கண்ணியன் , 
சேரியன் , அபயன் , சூரியன் , புன்னாடன் எனபலப்பெயர்கள் உண்டாம் , 

சோழர்கள் ஐம்புவன் அல்லது சாம்பவன் கோத்திரத்தைச் சார்ந்திருந்த 
தனாலும் , அவர்களடைய ராஜிய பரிபாலனம் பானுவைப்போல் பிரகாசித்தது 
னால் சூரியன் என்றபெயரைப் பெற்றிருந்ததனாலும் சாம் புலன் அல்லது சம்மியன் 
அல்லது சூரியன் ஆண்டராதியத்துக்கு காப்பிய மண்டலம் அல்ல 

லாம் அல்ல சம்பிய 
மண்டலம் அல்லது சூரியன் மண்டலமென்ற பெயருண்டாக 
வட்டத்தில் சோழமண்டலம் என்ற பெயரைப் பெற்றதாகத் தோன்றுகிறது 

பிறகு 1902 வயம் மாரைத் தமிழ்ச் சங்கத்தாருக்கு அப்பட்டக் கலிங்கத் 
ப்பாணி யேட்டை ஆதாரமாகக்கொண்டு மகா -ஸ்ரீ வி . சையைப்பிள்ளை 
யவர்கள் ( பி . எ . பி . எல் ) பேமிருதுவ கார்த திகை, மார்கழி 
என் செந்தமிழ்ப் பத்திரிகைகளில் பின் வருகிற கருத்தை எரு சியிருக்கிறார் . 

ஐயங்கொண்டார் -- கலிங்கத்துப்பரணியில் , சாதிசாஎன் முதலாக வரும் 
சோழன முனட் சோழமண்டல மமைத்த பிறகேழுவகையு மிராசகேசரிகளா 
விருவராணை யெனவு மேறுவெம்புலியிஞணையென நின் றவருளும் என் தி 
பாட்டுகளின் படி சோழமாஜியத் மத மஎல் முதல் ஸ்தாபித்தவன் 
என்றும் ; அவன் மான் விஜயாலயன் கி.பி 830-850வம் பிரகாசித்தவனாம்- 
அவன் கொடும்பை என்னும் எரிக்கரையோரமிருக்கும் கொடும்பாளூர் அதசன் 

டங்கழியார் வழியில் தோன்றினவனும் -- தஞ்சையை காஜனானியாக்கி , வாகுண 
பாண்டியனை தரத்தியடித்து , திருவிடைமருதூர் சிவாலய மேற்குவாவிற்கோ 
பிரமமைத்தவனாம் . அவன் காலத்தில் அமோசலர்வன் என்னும் போட்டிரமன் 
னன் அபிமானம் பெற்ற ஜினசேனன் என்னும் சமண முனிமஹாபு பாணத் 
தின் முதற்பாகமாகிய ஆதிபுராணத்தை எழுதி முடித்தாராம் . 

அந்தவிஜயாலயன் சாலத்தில் செங்கராசாரியர் அப்போது புகழ்பெற்த 
சிவஸ்தலங்களாக இருந்த தில்லையையும் , திருவிடை மருதாரையும் , குடமூக்கு 
என்னும் கும்பகோணத்தையும் தரிசித்துப்போனாராம் - பிறகு. 

தித்தசோழன் ஒ.பி 850-80 வரும் 
விஜயாலயன் இறந்தபிறகு , அவன் மகன் ஆதித்தன் சஞ்சையில் சிம்மாசன 
மேறினான் . அவனுக்கு கோவிராஜ கேசரிவர்மன் என்னும் இராஜேந்திரன் 
என்றும் பெயர்கள் வழங்கிற்கும்-- அவன் கொங்கு காட்டின் மேற் படை எதே 
ப்போய் , அப்போது தலைக்காக அல்ல தவளனபுரம் ராஜதானியில் அரசுபரித்த 
பிரு அவிபதியின் மகன் சிவமாரனோடு சண்டை செய்து , சையமலை வரையிலுள்ள 
கொக்குளாடடைப் பிடித்தும் , சஞ்சையைவிட்டு உரையூரைத் தனது ராஜதானி 
யாக்கிக் கொண்டானாம்-- பிறகு காஞ்சிபுரத்திலிருந்த பல்லவராஜ கோவிஜய 
திருபதுங்கவர்மனுடைய மகளை மணம்புரிந்து , பல்லவகாட்டிற்கும் அரசனானாம் , 
பிறகு கொங்குநாட்டில் கொள்ளையடித்தப் பொருளைக்கொண்டு தில்லையில் 
கோயில் கூடகோபுரம் மாடமாளிகைகளைக் கட்டிவைத்ததாக ( தக்ஷயா கப்பாணி 
335,836 , 837 ல் , " கடமெடுத்த குளத்தோடு கோபுர மாடமெடுத்த பிரான்மகள் 
வாழியே” - என ஒட்டக்கூத்தர் பாடி இருக்கிறார் -- அன்றியும் , 

பாலாற்றங்கரையிலே, களந்தை என்னும் ஊரிலே , ஆசி , நீச்சாரம் என்னும் 
சிவாலயம் எடுப்பித்தானாம் . பிறகு என ஓ பகைவனான வல்லான் என்னும் 


20 


எண்டாம் காண்டம் . 


பாசனை செங்குந்தரில் தலைவராகிய பழுவூர் வீரன் , பழுவை நாராயணன் 
கச்சிச்சனியன் முதலான 12 பெயர்களைக்கொண்டு ஜயசிலவையம் ; பிறகு 
திருச்செந்தரிலிருந்த சுபன் என்னும் 

சுபன் என்னும் செங்குந்தனை துணைக்கொண்கே 
கழகாட்ட சனை வென்சானாம் - 

செங்குந்தார் குலத்தில் நித்த ஒட்டக்கூட்டத்தர் ஆதித்தனுடைய சமுக 
வித்தவனாகவும் , அவன்மான் குலத்திலகனுக்கு உபாத்தியாயனமிருந்தான் 
ஆதித்தனுக்கு மூப்பு அதிகரித்து , தன் மகன் குலோத்துங்கனுக்கு இளவாக 
பட்டங்கட்ட , உரையூரை அங்கரித்து அநேக பெருநில குருநில மன்னர்கள் 
முண்பட்டாபிவோம் செய்தபோதி : இளவாசன் பேரில் வாழ்த்துக்க 

விதக் கவியாக 
ஒட்டகூடத்தர் . " ஆடும் கடைமணி நாலசையாம லகிலமெங்கு ,கேக்குடையைத் 
தரித்த பிரான்- என்று க ற- 
- என்று ந -- இளகசன் கேட்டு , 

இளகசன் கேட்டு - பாடும் புலவர் புகழொட்ட 
வடத் சபைதாம்புயததைச்-- சூடும் குலோத்துங்க சோழமனன்றே யென்னைச் 
சொல்லுவரே " --- என்று பாடி முடித்தானாம் 

இந்த ஒட்டகூத்தாரே , குலோத்துங்கனுக்கு பாண்டியன் Quercury 
விவாஹம் செய்யத் துதுப்போன காலத்தில் , ஆதித்தன் மறைந்தானாம் . இந்த 
ஆதித்தன் காலத்தில்தான் ஸ்ரீசங்கராசாரியருடைய சீடர் தேவேசுவாரும் , அவ 
குடைய 

சீடராகிய சர்வஞாதமன் என்பவர் சம்க்ஷேப சாரீகம் 
என்னும் கிரந்தததை எழுதினதாகத் தோன்றுகிறது -- இதவிற்க , 

சோழர்கள் சந்திரவமிசஷந்திரியர்கள் என வாரி வமிச மென்னும் , 
புராணத்திற் சொல்லப்பட்டிருப்பதைப்போலவே ; சோழர்களிற் முதலரசன் 
தி.ஷியந்த னுடைய பௌத்திரனாகிய ஆசிரசனுடைய புத்திரன் 
என்று அபிதானகோசத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது . 

சோழர்களடை ஆதிஉற்பத்தியைப் பற்றிபவவருஷங்களாக சோதித்த 
வரும் சவரன் செண்டுசிலாசாசன ப டீதர் ஸ்ரீவெங்கயரவர்கள் " சோழர்கள் 
சூரியவமிசத்தாரென்றும் , அந்தராசியசதை முசவிற் ஸ்தாபித்தவன் விஜயாலயன் 
என்றும் ( 1900 லும் நவம்பர் இந்தியன் ரிவியூவ் புத்தகத்தில் எழு கயிருக்கி 
மூர் ( Vide inges 504-506 A Page in South Indian History in the 
ladian Review No.11 Nov. 1900 )) 

இதற்கு ஓர் ஆகாசமாக 1837- ம் வருவம் கல்கத்தா ஆசியாடிக் சொசைடி 
சரித்திர சஞ்சினை 7 - வது புத்தகம் 2 - வது பாகம் 123 -வது பக்கத்தில் , 

சோ சோழ பாண்டிய நாடுகள் உண்டான விடமானது ஒருகாலத்தில் 
எண்டகாரணிய மென்னும் பெயரால் பயங்கரமான 

காடாகவும் , அதில் புலி 
சிங்கம் யானை முதலான கொடியமிருகங்களும் , இராகூதர்களும் வதிந்த வக்க 
தாகவும் , அப்படிப்பட்ட விடத்திற்கு அயோத்தியா விலிருந்து ஸ்ரீராமர் தெற்கே 
வந்தபோது அவருடன் வந்த ஒருவீரனுக்கு தாயமன் கல்லி , என்று 

என்று பெயரென் 
மும் , அந்தத்தாயமன் நல்லி , ஸ்ரீராமருடைய உத்தரவின்படி காவிரி பாத்து 
பாயும் திரிசியாமென்னும் இடத்தில் தங்கியிருந்து அங்கிருக்கும் மலையின் மீது 
தன பெயர் வழங்கும்படி " தாயமன் நல்லி சுவாமி " என்னும் நாமதேயத்தால் 
ஒரு சிவஸ்தலத்தை உண்டாக்கி சதாசிவப்பூஜை செய்துக் கொண்டு வருகையில் , 
அந்தச்சிவபெருமானைத் தரிசிக்கவந்தவர்களுக்கு அனுகூலமாக 

அல்கிருந்த 
காட்டைக்காந்தும் , வாவிகூடங்களையும் , வீடுகள் கடைகள் 
முதலான வசதிகளையுண்டாக்கியும் , அங்கு 


பயங்கரமான 


இரண்டாம் காண்டம் , 


21- a 


சக விவசாயம் செய்பவர்களுக்கு வேண்டிய கலாய் முாலான பாசன 
வசதி கியமித்து ஆவேந்ததாகவும் , பிந்து அவன் முரல் கார் 
நரிய தர்மவர்ம சோழன் ஸ்ரீராவேத்கல்பிரசாத் 
திலக வேத்சம் பேரும் செய்க 

ல இரு கோடி 
கயோ அவன 2 வது குமாயை 
உர் போது காவிரிக தியல் வெண்வனை 

குடி தான பாசன 
வசதியை விருத்தியாக 

யோச்சமனுக்கு சான் என்ற 
பெயருண்ட இய சென்ற பிறகு அப்புடைய குமாளுகிய கரிகாலச் 
சேமன் , காவிரி தயின் பெரிய அணையைக் கட்டுவித்த சொல்ல 
ப்பெற்றிருக்கிறது . 

இச்சாரையும் சரியான சாசனமென்ற எண்ணக் 
னெனில் , தாரேயான ஒருகாலத்தில் பயங்கரமான முன் சிரசன் 
உடைய 
ஒருராகரன் வதிந்தவிட யென்ற ஸ்தலமானகேளால் ஸ்பஷ்டமாசி 
உத . மேலும் , அங்கிருக்கும் தான் வாமி என்னும் சிவஸ்தலம் 
காபுராதனமானதென்றும் , அங்கிருக்கும் சிவபெருமான் , நம் 
விளக்கும் பால் த்து , பாதுகாத்தபடியால் சந்ததிக்கும் சத்ரு 
புவனேசுவரர் என்ற மலருெர் பாவையிலும் , தாயுமானவர் என்று 
நாழிறம் மொகியருகையில், வடவிருக்த வத்திக்கு குடிபுகுந்த 
தாயுமான் கல்வி என்றவன் பெயர் எப்படிமாதா தோயல்ல . 

தென்னாட்டி நேர்க தமிழ்ப் ஷையில் சோழர்கள் கர்த 
காலத்தில் எழுதிய சில ஸ்கலப்பானாம், எயமாகக் 

கோலி 
பாணம் , இரணியவமைச்சருக்கம் 9.10,11,7,83, 52 53 , 132-சவி 
எனிலும் , மேற்படி புராணம் திருவிழாச் சுருக்கம் 2,3,4,5,6,7,8,9,10 , 
11,2 - மகரிலும் , பெரியபாணம் உத்தவராயனர் சரித்திரம் 
1.2, 3 , 4 , 5-வது வானிலும் , விக்கத்தாமணி சோழ 
சவடைய ஆத்சரித்திரம் முதலானது சொப்பெற்றிருக்கின் தவ 
எப்படியெனில் , 

ae என் என்னும் காட்சேசர்தை ஆண்டுவந்த மகாராஜாவாகு 
சில்கவர்மன் , வேதவர்மன் , சுமதி என் முன் குமாரர்கள் 

இருந்ததில் , முதற் 
குமாரனை சிக்கலாமாவுக்கு தேசத்தில் வெண்குட்டம்கண்டு கருர் தியாகும் 
இனிப் பதலித் கன்பாதைச் விடாமுடியாமல் , தனது பார்சிசமான பாஜய 
பாரத்தைத் தனது தக்தைக்குப் பிறசன் தம்பியாகன யே மேலாக 
சுமதி என்பவர்களே பரிபாலனம் மண்ணச்சொல்லிவிட்டு தான் ஒரு தன்ன 
யாசியைப்போவ வேடத்தரித்தும் , அப்போது தண்டசானியமாக 
தென்னாட்டை காடிவாதம் , பொன்வாசியம் , முதலில் தசைலா , காகா 
த்திரியில் தங்கியும், அங்குள்ள சிவ மூர்த்திகளைப் பூர்த்தம் பிதரு காரியத் 
அச்கேசி அங்குள்ள எபராதனைப் பூசித்தும் , பிறகு நல்லவன் 
இருந்த சிதம்பரத்தக்குப் போய் அங்கிருந்த வியாக்கிரபாதரைத் தரிசித்தம் , 
பிறகு அவருடைய உதவியினால் பதஞ்சலி மஹாமுனிகரைத் தரிசிராம் 
சாவதால் கடேசருடைய அருளைப் பெற்றும் , அங்கிருந்த சிவகங்கை என்னும் 
இவ்விய படத்தில் மூழ்ததன . தேசத்திலிருந்த வெண்குஷ்டவியா தாகம் 
பொன்மேனியா - காணியவர்மா என்ற பெயரைப் பெற்றும் , சதாசிவ 


இரண்டாம் காண்டம் , 


பத்தியில் மூழ்கி வசித்துவருக்போது எனது தசை இறசாதியை கேட்டு 
வெடதேசப்போய் , தான்னுபவித்து கெச்சக சொல்லி தன் தண்டுகளாக 
சிடறும் , திரவியாடதும் , அங்கிருந்த 5,000 பிரம்மரின்களுடனும் தலை 
வனத் திறக்க திரும்பி அதிகம் பயக மான ட்டைக்கோத்தும் , 
பயங்கா புலிகோன் , உடை ல படா கியம், கோவாவிகம் 
கட்ட சோயாங் கோயில் காயம் காழைத்தவாத மலாயிர பிராமனரின் 
கயேபக்தர்களுக்கு அழகிய வாயும் , மனமகா நீலமிதம் 
அந்தஸ்தஸ் செருக்சயமாக , கீழ்புறத்தில் தான் டிவிரு படைட்டி 
வைத்த சபாசாய் பலான வினாகா போகியார் போயர் 
வீற்றிராரின் பஞ்ச தாம் பாலின வியாசர்பஞ்சலியார் சாயல் 
பட்டாபிஷேகம் பெற்றும் , பலிப்பரிய யே சிகப்பாத்திக்கு 
தால் , புலிக்கொடியை விரு கக்கப்பெற்றும் , பஞ்சவிதா உருவாகிய திருக்கதை 
கானால் , திருகிற்றுச் சோழன் என்ற மற்ருெரு கை 

- பெம் 
ஆம் , குடிகளிடம் பால் ஒருகடமையாக கரிவாக்கம் 

பிரபலம் 
ஆண்டுவந்தமிற்கு கற்றுகையனம் என் ஓர் ரேகான் புஜாயைாக்கிர 
மத்தினால் போக பெருக்ல குமாரின் மகன் ஓய்கொண்டு கடை 
வாக சிதம்பராகு சபஞ்சகரப்படிவில் சோழவககுப் பட்டார் 
செய் விடத்தின் தனக்குப்பட்டாவிவகம் செய் - MatrS 
மென் சொல்ல , அப்போது தில் மூவாயிரவப்பார் . இவரிபாலனம் 
தேடித் திரியனாப்பிறக்கலனே பக்கவகுலர் : ரேலுக்குக் காரன் 
நடிச் சொல்ல , அச்சக்கத்தையனார் கோபத்தால் கொக்கரித்து , அந்தத் 
தில்லே வாவிகமை வலக்கஎளிகையில் 

கலக்க எளிகையில் அந்தத் தில்லை கணர் 
சோழனுடைய சரோருகிய சோடைய தேசியாகும் மாத்தில் குடி 
புகுந்துவிட , அவர்களோ அந்த மலயானத்தார் பட்டர்கள் என் பெயரால் மரி 
டைன் பாதித்து வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்ததை . 

இந்தச் சரித்திரம் பெட்டியவரையில் அனுபவத்தைப் பொருத்தியிருக்கிறது . 
அந்தச் சிலாலமன் அல்லது இனி 

சந்ததிகளே ச 
என்று பிரபலப் பெயர்களைப்பெற்று பின் புரமென்னும் சிகப்பா , 
கெளிடக்கசையில் நிதிசாட்டைடைய திரி ரொரம் , உரை . 
சருவூர் , காஞ்சி முதலான விடங்களையும் பிரதான செடீல்களாக 
இணக வக்காக அனே சாசனங்களிருக்கின்றன - இதே 

இப்போது விலை சவான்மோடார் அதிகப்பொருளையும் புத்தியும் 
செலவிட்டு புராதனசக்சன் சரித்திகா மண்டபடி அருகில் தன் 
அவர்களால் ஏவப்பட்ட தென்னிந்திய சாத்தியசாசனம் 

என்னப்பா தேவர் 
மெழுதிய இராபர்ட்டு = வேல் சான் சரியாருடைய traup ல் - 
நிபும், 2 -வதி காலியம் , 14 முன் 160வயல்களி , மஸ்டர் 
எலியட் எழுதிய இச்சதேச சாத்திரத்திலும் , கன்மபோக அவள் 
எழுசேர்ந்த சேலம் ஜில்லா சரித்திரம் முசல் காவியம் பாவ பக்கத்து 
அடியிற்கண்ட சோழர்களுடைய பெயர்களையும், ஆண்ட காலத்தையும் ஒருவரது 
குறிக்கப்பெற்றிருக்கின்றன 

சோழர்களின் பெயர்களும் ஆண்டகாலமும் 
விஜயாலய சோழன், கி - 655- ஆமத்தியவர்மா , 880-905 , வீத 
சோழ பராயணதேவன் , 905-030 ஹரிஜயராஜன் , மூன்று மாதம் சோதி 


இரண்டாம் காண்டம் , 


23- 


தியாபன், 030- பாபரன், 250-70 திலிரன், 970-90 
இராஜராஜன் - சாரதான் -- 198 கரிகாலசோழன் , 
950 இராஜா ஜசோழன், 1027-1065 சோழன் 1004-2. விசம் 
சோழன் , 1116-1123 குலோத்வான் 26-10விரேமதேவன் , 1135 
1140 என்தம் , 
திருத்தணியில் அப்பட்ட சாசனத்திற்கண்ட பீட்டாவின்படி 

கரிக்காலசோழன் , சாக்ரவர்தசோமன் - சோழன் , சி.சோழன் , 
எமனார் , மாவதி சோழ , முன்மம் 
விஜயாதித்தியசோழன் , 101 வதலத்தகன் , 1125 வரம் 
சான் 

ண்ட சோழன் , குண்டல்சோழன் , சல்பான் , வி.மசோழன் , 

சோழன் ,இசி 
se 
சான் , விப்ரதோழன் , 107 வருவம் 
பார்வர்மன் , இராஜேந்திரன் , குலதல்வன் . 11- பாரெமசோழன் 


தந்சை பிருந்தாவார் கோயில் மதம் மியாரின் வம்சாவளியில் , 

தாதுகான் , தேவசம மே கேலிக்கன் கபாலன் , 
மேசோழன் , இஜன்றும் , எ மான்டன் சேந்தவர்தனை, ஜயசோழன் 
என.சோழன், சுந்தரசோழன் , பல 

கலியான சாம்ப 
சோழன் , என்றும் , 

காபோத்லப்பட்ட சான் சீட்டாவின்படி 
Mattres ழன் கண்ட சோழன், 
1026 கருணசோழன் . 

படி 
குனகரசோழன் I 
சதானி சாழன் , 18 எம்பசோழன் , 18 மனேஹாசோமா 1217 
சற்காகசோழன் , 1240 - ana வின் கோபாலன், 1160 இசாக 
குமாரபலப்பசோழன் , 120-1என்றும் 

தில்ல , போளி, சாமள பீட்டாவின்படி , 
இன்மாவசோழன், தாய் வனகோன், சருமவருக்கொழன் , பதிரன் . 
சோவின்போது கட்டவியன், விஜயன் சி.ஆதித்தசோழன் 

சரியமா அல்லது விராரயணன , இராஜாதித் 
என் , என்பதின் அரியம் , 

தான்கண்டாதித்தன் , ஆதித் 

சாவாம் குலோத்தல் , அயரசோழன் 
விக்ரமன் , அயோத்தசோழன் , ராஜரா குலே . சவான் , 
விரேமசோழன் , இரும்பண்டசோமு- தீராது இருக்க விமோதி - மன்ன 
வென சன் 1240 என்றும் தெரிவிப்பட்டிருக்கதைகள் 

இப்படி தெரிவித்திருக்கிற பொழாகருடைய சீட்டாவைப் படிப்பவாகன 
க்கு அவர்களுடைய பெயர்களும் , காலமும் இடத்திற்கிடம் விதியாசப்பேடு 
இருத்தல் பாதியமாகும் . அப்படி வித்தியாசப்பெற்றிருப்பரங்கு தன் 
சாகன் காத்திராகன் இன்னும் அப்படாமையே காரணமாகும் . 

இனி அச்சோழர்களுடைய பெயர் இடம் சாலம் காரியம் முதலான 
களைப்பற்றி ஆலேம் சாதி சாசனங்களுடைய கருத்துகளைப் பற்றி 
தெரிவிப்பாம் 


இரண்டாம் காண்டம் . 


ரைஞர்ச் சான் தான் சரித்திரம் எழுதிய மிஸ்டர் ரைஸ் , தமது சரித்திரம் 

2 வது பாகத்தில் மைஞருக்குச் சீழ்பக்கத்தில் இ - பி 867 
முல் 127 ஆதித்தியவாமா, இராஜேந்தசோழனும் , --927 முதல் 977 
வலால் வரிசாழன் அல்லது நாராயண ராஜனும், பிறகு 186 முதல 1025 

கஅற திதில் கியராய சோழனும் பிறகு பாண்டியரிசாயன் , நேரிடலி 

ராஜன் , திவியராயன் , காம்புகளை விரசோழன் , முறையே 
ஆண்டபாசாசனங்களடிப்பட்டதாகத் தெரிவித்திருக்கிறார். 

சேலம் ஜில்லா சரித்திரத்தில் கனம் போகஸ் பாதிரியார் மேற்படி முசல் 
புத்தகம் 29 - வது பக்கத்தின் தேலில் விஜயா திசோழனும் , கி.பி 878 ல் 
விஜயமாய ஆதித்தியவர்மனும், பிறகு சிசம்பரத்தில் சென்சேபையை 
வித்த வீரசோழ நாராயணனும், அச்செமூனுக்கு திறன் ஐயன் , சேசோதிதியன் 
பிரான தியாகராயன் முதலான குமாரர்கள் பிறக்க வர்களில் பிராண தியாக 
பயன் , சேதுராயனுடைய குமாரத்தியை விவாஹம் செய்து கொண்ட தில் 
திவியராயனும் , இராஜராஜேந்திராயனும் இராஜேந்திரசோழனும் பிறந்ததாக 
எழுதி இருக்கிறார் . 

தஞ்சையில் தியதிபதியாக இருந்த மிஸ்டர் பர்னல் சான்திரியார் சென் 
னிர்யோ பாலியோ கிராம் புத்தகம் 20 - ல் பக்கம் , முதல் கோட்டில் மு 
250 ம வருஷ வடக்கே 

வடக்கே அசாரித்த அசோக மகாராஜன் காலத்திலே 
தெற்கே சேமகள் சோடன் என்ற பெயர்களால் பிரபலமாக 

ஆண்ட சாகவும் , 
இடம் விவரிக்காலசோழனும் , 1026- 1 இராஜாஜேந்திரனும் , 
1004-16 வீரசோழன் அல்லது குலோத்துங்கனும் , 13-11281). 
வி.கிரம்பே முனும், 1335 வ விக்கிரமாதிசோழனும், ஆச்சோழர்களில் இராஜ 
பஜேந்திரன் , யே ஜாதியார் குப்பத்தில் ஒரு பெண்ணை விலாக செய்து 
பொன் தில், எவிக்கார் வெங்கிக்கோட்டையும் சோழராஜியத் திடன் சேர்க் 
கப்பெற்றதாகவும் , அச்சோழன் சான் 1058 இலங்கையின் 
தப்போய் 

10வதாவையும் , அவன் மனைவி லோயாதேவியையும் 
பிடித்து சிறையில்வைத்த சோழாட்டிலிருந்த ஒரு குருரில் மன்னனைத்தரு 
வித்து இலங்கைக்கு அதிபதியாக்கியதாகவும் எழுதி இருப்பதன்றியில் , 

1061 வேதங்கசோன் பாண்டியாட்டையும் , அதை ஆண்டு 
வந்த விமான டியான்யும் பிடித்த எஞ்சிபுரத்தில் அப்போது பிரபலமாக 
இருந்த பல்கரைய இதம் வசமாக்கியவ னென்றும் அந்தச்சோழனுக்கு 
தோள் சேரி சோவிராஜன் , விஜேந்திரன் என்ன தப்பெயர்களம் 
அலங்காலத்தில் சோர் இளம் பத்திரா நதிக்கரைவவாயில் பரவி 
பிரகாசித்ததாம் . அவன் அதை இந்த இலங்காபுரி கோட்டை யை கபம் 
பாதிகா சலக் பாலும், மவோர் தாமுடைய மகனை 20.வயதுள்ள 
சிலகாலம் காட்டில் வல அம் தரித்துக்கொண்டிருந்தும், தக்க தண்டி 

காதலை தேடி சொன்னோம். இலங்கைலையாண்ட சோமுலை 
நிதியைத் தான் இத்தம்சிறையில்வைத்தரும் தாய்பாதைலை விடுதலை செய் 
தம் , தானே செங்கோலைக் கொண்டு ஆண்வே தவரென்று 

மார்பு 
நோய்கண்டு மாணமடையவே , அவள் மந்தியா சிய லோ.சவான் இன்வேடு 
அவனுக்குப்பிறகு அவன்குமாரன் விஜயபாறாஅரசனனேனம் 
காட்டு சானபதியைத் தக்கபடி மரியாதை செய்தும் , சோழனுடைய கானா 


அவன் சியம் 


இரண்டாம் காண்டம் , 


யைச்சபடி மரியான் செய்யாமலும் 11 பேகையாக இருந்தபடியால் சோழன் , 
தன பாட்டில் வந்த வதித்த சிங்கள காட்டு சான் பதியைப் பிடித்த 
எதுவஅம்மானப்படுத்தியும் இலாசை நாட்டின் மேல் 

எப்ப வியக்கும் சக்கரண்டு என திசனோடு வந்து 

என ஒட்டி விட்ட 
அக்குலோத்தான் என் இறந்துவிட, அவன இரண்குமாரர் 

ன் அரசுசெய்ய போது சின்னாசேசத்தார் பெரும்படை 
இதய 

வல்அன்லாத் தங்கதுடைய தாங்குமாயனை 
அதன்பே பலலவராக மற் படித்தாகம் திருத்தணிசை 
அம்மாவினசனம் அப்பட்டகாசனங்களினால் ஸ்பஷ்டமாகிறது . 

கால் சேறுக்குப் பிறகு , சக்கரவர்த்தி சோழனும், பிறகு சமான் , 
நமோன் நாயகன் ஆண்டவும் பாராமணனை சாசனதகன்படி 
தாண்டன் சாமன் 

சபானை குரியன் மோகன், சாராயணன் ஆண்டதாகவும் தெரி 
விரகப்பவருக்கே 

நான் திரிவிககப்பட்ட சான இன்பம் குலோத்துங்கனுக்கு சாரல் . 
நான் பேசாமுன் 

தாசாழன் என்னும் சுமாரலும் இருக்கவும் 
கப்பட்டாயம் . விசாகம் பாசில்தாக 

இந்தவே தான் காலவரையன் போன் 
நானடி அழகானார் சொல்லப்பட்டிருகள்க 

வேல் என்திரிக்கு அடிப்பட்ட சாசனதல் , 1023-1104 
வால் 

சோழன் வருசமடையில் பொய்ப்பட்ட தாவ பிறக 
15 , 107 இருந்தமை, அ 

சாதிய குயத்தின் மேன் விவரம் 

அமேந்திர சோ மா as 
பின் வேதவசககொ 

மாவில் ஆண்டாள் | வாம் 

பாண்டியனுக்குப்பசபாண்டிய 
சகோதுரிய 

. 


aaaaa 


பட்ட 


இமயித்து 


ora பர் 

வாயில் கடல் 
கச 
காரரி இருந்ததாகவும் இருக்கிறார் . 

படி , 115 இடரை பார்க்கரம் 
பாது 

பாண்டால் படைத்த எப்போய் இராமகாதை 
இத்திருக் குறுநிலமன்னர் ஓவித்தாகும் 


இரண்டம் காண்டம், 


காகு 4-10 Tuscribtion ). சாசன தின்படி 

இன்படி, சாழ ராகம் 
சோழன் 1242 சிங்காசனமேறி மரு தண்கம் , 104-194 செய்யர் 
சாசனங்களின்படி, விஜ காந்த கோபால் சோழன் 1250 சிங்காசனமேறி 
பம் , - மெயர் ச சன சின்படி இர ஐசமான பாப்பதேவசோழன் 
1205 சிங்காசனமேறி அவ்விடத்திய சேவாலயங்களில் நித்திய நைமித்தி 
அச்சடகுகளுக்கு வேண்டிய தருமன்களைத் திட்டப்படுத்தினனாம் 

டாக்டர் பா ( Dr Burgess ) டாக்டர் பானல் (DI, Barnell) 
சால்களுக்கு அகப்பட்ட சசன் மகள் சிய சஞ்சை பிருஹதசுவரர் மஹாத் 
சியத்தின் படிக்கு ,குலோர்கள் சோழனுக்குப்பிறகு தேவசோழன் சசிசோழன் 
வெல்சோழன் , கரிக்காலன் , சோழன் , இராழேந்திரன் , விமார் சான் 
டன் , செந்திலர்த்தனை ஜெயகோ முன், கலியான சோழ்ன் , பத்தி சோழன் , 
எனக்சோழன், சந்தசோழன் , கால சலவோன், அலியாணசோமசாழர்கள் 
உஞ்சைவப் பிரதான பட்டணமாக கொண்டு வெந்ததாகத் தெரிவித்தி 
குயின் தனா. 

1857 » சங்கர்சாவில் ஜேம்ஸ் பின் சி அவர்களால் பதிப்பித்த 
ஜாலை ஆப் சியாடிக்சொசைடி சஞ்சிகை 6. வாலியம் , 507 - ல் பச்ச 
மத்தில் பெண்டிருக்கிற இரண்டொரு சேழர்களுடைய சரித்திர சாரத்தை இம் 
செழுச்சிறோம் . 

வயலவ ராச ஆதி தியசோழனுக்கு 16 வயது வடைனே திரிபுரச் 
இக்கனிகளில் முடி சூட்டப்பெற்றார் . முகட்டப்பெற்றடனே 

a ន ប ។តាមஎமை 
மரிேல் விட்டுவிட்டு, தான் சைல் 
மதாகைப் பாவச்செய்தி இரும்நாளில், ஒரு காட்டன கலைமோசமாக காட் 
மல்லந்து குடிபோவருத் தாகையின் அரைப்பிடித்தவரும்படி 100 வீரர் 
சன்யனுப்பினான் , பர்வீரர்கள் யாணன் 

வச் சாத்திபோண்டுவரும்போ 
வழியில் ஒரு சன்னியான் சிவன்கோவிலுக்குப்போய் பூசைசெய் பல்பாக 
பைத்தரித்து வருவதை அக்காட்ட கண்கேத்த கனியார் 
தாத்தில் வேப்பமயைப் பிடித்தழி எனகனகள் 
என்னிய யே யேம் என , அயானையையும், அகை 
போட்டி என் 

தனம்கன்டன்டமாக வெட்டி 
கொச் 
சோழன் சன்னய சியைக்கொம் 

அசகாய உருத்திகர்மாமுன் 

தரித்திருப்பவன்பார்த்திம் தம் படையைப் பின்னே 
2 ன்பா சியா வந்து சன்னிய சியின் பாதில் வீழ்தம் , ரம்த 
மதை 

வென்வென் வேண்ட, கொண்ட கன்னியார் 
அவர் இப்படிப்பட்ட செயசெறியுள்ள மன்னனுடைய விரரையும் பானையை 
சருேமே பாரம், இனி பானை சரிப்பது ச சென் 

கொண்டு என் பிராணன்விடப் பிரயப்பதிகை 
பில் , சோழன்பார்த்து ஐயோ, அதை பாதின் ஓடித்தலாலல்லவா சாட் 
ட சன்னியாசியின் பாலேயை பொத்த காசையால் , அக்குந்தம் 

தென்தம், அக்குத்தத்துக்கு மன்னுயிரை விடு சல தான் தரும் 
மெனத் தான் என் வானால் குத்திக்கொண்டிறந்தாளும் , அப்படி சைசெதி 


ரண்டாம் காண்டம் , 


விஷயமாகப் பிராணனைவிட்ட சோழன் மனைவி எப்போது பூசணார்பவ தியாக 
இருதுபடியாக அப்போது ஒரு ஆண் மனை அச்சுபதின் தற் பெற அச் 
செவான் கபச் சோழன் என்று பெயரிட்டார்கள் . 

சபச் சோழன் சிங்காசனமேறிய வடனே ஜம்புகேசுவரத்துக்கு வந்து 
இச்செடி கொடு 36 ஆண்ட பிறகு, அவன்குமாரன் வாகுணசோழன் 
பட்டத்துக்கும் 75 ஆண்டு வருகையில் சன்சு மனைவியின்வல 

இழுத்து போவாருக்கு தத்தம் செய்ய, அச்சுவரர் சோழன் 
தொட்ட வலதுரையைமாத திரல்விட்டு மற்ற பாகதை அங்கேரிக்கச் சோழன் 
அண்டு என் பாக கன்னங்களையும் , எராதையும்பற்றி அதராயப்பட்டுவேண்ட, 
ஜம்புகேசுவரர் 

வலதுகையையும் 


பகம் சோழன் உமாயூரைத் தனது பிரதானபட்டணமாக 
60 ஆண்டாள் அந்தப்புகழ் சோழனுடைய மாதிரி பாட்டில் தரும்சத்திரம் 
முதவான துக்காக்கட்ட காவியக்கொாக சொநாட்டின் மேல் படை எடுத்தப் 
போக அங்கு, சொல்லியடைப் படியால் , இராஜ மெய்புதலுக்காக சுமார் 100 
பெயருடைய சாசுகளை வெட்டிகொண்வேர் காட்ட , அதில் ஒருசில சிவ 

டம் தரித்திருகால்கண்டு அக்தோடவேயர்களையும் கொலைசெய்காயோ 
என் துக்கித்து , அரசி சப்பாவக்காக தன்னுயிரை மாய்த்துக்கொண்டானம், 
அவனுக்குப் பக்கு அவனது குயானும் மாமாவிவரிசா மானியம் சைவபக்சனும் 
தரும் தேமானம் தே 

கிருபாசோன் பட்டத்துக்கு வந்தான் 
ஒவ்வொருவீதியிலும் இருபெரிய மணியை கட்டித் தொங்கவிட்டு 
aa லும் , சர்க்க 

சர்க்கார் உத்தியோன்களாலும் குறைவு குற்றங்களுண்டான 
உடனே குமகன் போய் அர்பணியை சமகா மணியோசை உண் 
வடனே அதிகாரிகள் போய் 

விசனத் சட்டாமவிதிகள் ரிய 
மித்திருப்படியாக்கு அச்சோழன்கால 
தாடித்தோம் 

அச்சோழனுடைய குமாளுகிய கசேருமான் இர்சாரும் 
- கரும்போது ஒரு வே பசவும் வரம் ரோஜ சோலாலத்தி 

பாலைவிப் பிரிந்து இரத்தக்கட்சா 8 இண்டு 
எண்டகப்பட்டது. இக்கட்ட பல 
மந் நரியை அழைத்து , தன் வகச்சொத பாகு 
சென்றுவிட்டு வரும்படி கே 
கொல்ல மனமற்று விதியின்றின்பர் 

என்னதாக 
குமாரன் கண்டு, அக்தோம். 
என்று அத்தே , அக்வாளால் சன் பாணனேயும் 
சோழன் , அறித்த ஐயோ . ஒரு மரான்னுக்கு பொணன் எடமாக 
வதைப்பற்றி இவேசப்பட்டு, தமது ராவத்தைக் குரலுக்கு கொடுத்து 
விட்டுத் தானும் வாளால் வெட்டிக்கொன்றைச்சா அனுைக்குப் பிறகு 

பூபாலசோழன் 10-வது வயதில் பட்டத்துவந்தான் , அவனும் 
மஹாசிவபக்தன் அவன் பாவத்தில் ஆதி சக்ராசாரியார் பிரகாசிதாக ஒரு 
சாசனம் சொல்லுகின்றது, 


இரண்டாம் காண்டம், 
இத்தியாதி வித்தியாசங்களில் சோழராஜர்கள் ஆண்ட காலம் 

வம் , இடம் 
அவர்களுடைய செங்கோல் சிவப்பு முதலான துகளை ஸ்பஷ்டமாகக் காட்டும் 
சரித்திரசாசனம் இன்னமும் சரியாக எப்படவில்லை என்ற ஸ்பஷ்டமாகும் 

சோழர்களுடைய சரித்திரத்தைப் பற்றி சங்கத் தமிழ்புலவர் ஒருவர் 
சோழர்தா என்ற தாக்கத்தில் விரித்தறதாகவும் அக்கால 
எமக்குத் தருவதாகவும் மகான் ஸ்ரீ வென்களை சொல்லி சொன் 
வகம்உயிர் உள்ள நானவரையில் பாதாம் கேட்டும் நலமல் லல 
விட்ட கன்சர் , இப்படி சம்மவரிடம் புராதன புகங்கள் இருந்தால் , பல 
குக்கும் வெளியாகும்படி வெளியான திருப்பது ஆகாயம் 

ஆயினும் சோழர் கல்வியையும் கை தன் வாழில்காம் விருத்தியாக்கியம் 
இப்போது தென் செளி லிருக்கும் பெரும்பான் மயான சைவ 
கோயில் யோகளைக் கட்டிலைத்து சதாசில்லும், வின்ஜ் 
விலும் சிறந்தவர்கள் பிரகாசித்தர் கவியில் குடிடம் ஜம் ஒரு 

க வரியாக்கிக்கொலம், கும் இதன் தாகு தசதியமையாத 
வாய்கள் , அனகன் முன் பாசன 

என் பாசனவசதி உண்டாக்கியம் எம் 
கோதுக்குட்பட்ட குடினைத் தம் காப்போல பாவித்தம் தருமாதியாக 
அண்டுவந்திகாகள் என்பதற்கு சற்றும் சந்தேகமில் கேது 
தமிழ்கவிகளால் பாடப்பெற்ற சோழர்களாவன 


அமிதானபோத்தியம் 
சேருற்களின் 
மான் மார்பக சொலி பொலப்போரிடவேன்மலன் , சேரமான் 
மாகென்போகும் , எப்பேர் சேப் பெருவழுதிக்கும் பட்டன்ன 

என்ன வாறும், தானம் 
,உசவாலும், படப்பம் 


சிவன்இல்லத் திகாம் 


இவான 


சே ce சன்னி - 
போன்றும் பெயர்களாலும் வழங்ate 

சான் சோழன் தன் 
இனப் பாகாரும் 

சாகுபடி 
சோழன் கார்போன்சோழன் உருவப்பல் 
மாஞ்சேட்சென்ன 

இவன் காட வேளாகளிடத்தும் வென 


29 


ரண்டாம் காண்டம் , 


சோழன் கிள்ளிவளவன்- கோவூர் கிழாராற் பாடப்பட்டாலும் 

ஆவத்தார் கிழார் , கோஜகிழார், பானுக்கத் தரப்பசலையார் , இடை 
சாடனார் முதலிய புலவர் ரேகராற் பாடப்பட்டன்னும் இவனே (பாஜக ) 

சோழன் பெரும் திருமா வளவன் இவன் கராப்பள்ளியிலே இமாதவன் . 
காவிரிப்பூம்பட்டினத்துக் களிக்கண்ணவராலும் மருத்துவன்ளு மோகானார் 
மாம் பாடப்பட்டவன் 

சோழன்டால் மருத்திறன் - இவன் புலமை மிக்சோன் என்பது பதான 
ற்றில் கரும் அவன் பாடவாவினிதி புலப்படும் . 

சோழன்றாள்ளத்தான்- இவான் சோபன் பலன்கள் சம்மி , தாமப்பல் 
கண்ணனாபாடப்பட்டவன் புறாதாம் ) 

சோசலாள்ேளி--பாடும் புலமையுடையவன் சாத்தனார் கோவூர் 
இழார் ஆத்து கிழாசென்ன மூவராலும் பாடப்பட்டவன் . 

சோகன் செய்தலம்காக பெஞ்சேட்சென்னி - ஊன்பொதி பசுக்குடை 
யாரென் பாதை பாடப்பட்டவன் 
சோழன் போர்வை கோப் பெருநற்சிக்ரி இதான் என்னும் சோழன் 

சந்தைப்படைத்து தாடிழந்த கல்கரவர் பல்லவியே மனம், சிலகால 
மிருத்தி பின்னர் நாடுகொண் பரிந்தான் பாவம் ) 

சோழன் முவது வோசோப் பெருங்காளி- சோமான் அரவம் சோ 
விரும்பொதைாகுப் பகைவன் இவனைப்பாடிய புலவர் உறையூர்ஏணிச்சேரி 
முடமோசியர், 

சோழன் வேற்பம் நடக்கைப் பெருகற்கிள்ளி - பாணமாலும் , மொத்தலேய 
ராலும் பாமாலை சூட்டப்பட்டவன் . 

சோமுகாட்டுப் பிட கிழ ராகன் பெருஞ்சாத்தன் - மரை கக்கிரனா 
மாத் பாடப்பட்டவன் கென சச்சினடககினியராலும், பொருளதிகாரவரை 
விலுள்ளே எதேக்க தப்பட்டவன் 

சோழிய வேனாதி திருக்குட்வென் - மிக்க கொடையாளன் . எறிச்சிறரர் 
மாடலன் , ம அமைக்குமானாற் பாடப்பட்டவன்- பின்னும் பலருளர் . 

அர்சச்சோழர்கள் காலத்திற்ரன் வாலை , கம்பர், சாலமேகம் அர்பிகா 
பதி, தமிழ் சண்டி, வில்விடத்துமார் , வாக்கரும் , கட்டடத்தர் , புகழேந்தி முதல் 
பொய்கையார், கோல்கிழார் , முசலான் விந்து 

கன சிறந்த சோரால்களை 
இயற்றி சோழராட்டை அலங்கரித்தார்கள் - அன்றியும் அகநாட்டைப்பற்றி , 
சன்னரும் காவிரியே கார்வேக்சன் சோழனே 

வதருசோழ மண்டலமே - என்றும் 
வேழ முலை மலரா pே ace 

சோழ களால் சோறுடைத்து சரம தளவையார் பாடியகழ்ந்தார் 
அச்சச்சோழர்களில் சிலர் , சக்காலத்தில் இராஜா தானாக இருக் தசாக்கிய 
ஜாரியாசிட திலும் , பாலவ ஜாதியாரிடாலும் சம்பக்கம் செய்தாக தொர் 
வித்தோமல்லவார் ஆவே பல்லவாசார தாத்தை இான சபில் எழுதிருேம் , 


30 


இரண்டாம் காண்டம் , 


ஆவது அத்தியாயம் , 


பல்லவரா ஜர்கள் . 


மஹே 


பல்லவர் , ஒருகாலத்தில் இந்த க்ஷணசேசத்தில் அதிக பிரபலாம் 
இராஜியபரிபாலனம் செய்தார்கள் . அவர்களுடைய முக்கியபட்டணம் காஞ்சி. 
அவர்களுடைய தெற்கு எல்லை சோழசாகம் , வடக்கு எல்லை கோதாவரி 
திரமுமாம் ; குண்லேல் அகப்பட்ட ஒருசாசனத்தினால் அவர்கள் சான்காவது 
எற்றாண்டில் பிரபலமாக இருந்தவர்களென்ற டாக்டர் பானல் (Dr. Barnal) 
சான் 

திரியார் , தமது சென்னிந்திய ஓலை சாசன இரத்தம் 36 முதல் 39 ஆவது 
பக்கங்களிலும் , கனம் போகஸ் ( Revs Touites ) அவர்கள் சேலம் ஜில்லா 
சரித்திரத் திறும் சிறப்பித்து எழுதியிருக்கிறார்கள் . 

அக்குமேபந்திலாண்ட முக்கிய அபசர்களாவன 
விஜயபார்சுலர்மா , விஜயபுத் தவர்மா, காந்தவர்மா , வீசவர்மா , சிம்மவர்மா, 
விஷ்ணுவர்மா, க்காக்கலாம் , சிம்மவர்மா, சந்தியாகா , சி . விஷ்ணுவர்மா 
மஹேந்திரவர்மா. காசிம்மவர்னா, மஹேந்திரவாக , பாமேஸ்ரவாமா, நாசிமம் 
வர்மா , சந்திலாமா, பல்லவமல்லாக்தி , பராக்கிரவர்மா என்பவர்களே , 

செந்தமிழிற் கண்ட சிட்டாவின்படி , 
உச்சிரசண்டன் என்ற லோக இத்தன் , இராஜசிங்கள் என் றசிங்கவில்ன , 
குணபானென் ற மஹேந்திரவர்மர், வாதிகொண்ட ரசிம்மவர்மன் , ம 
திரவர்மன் , பரமேச்சாவர்மன் , காசிம்மவர்மன் பாமேச்சுரவர்மன், சந்திவர்மன் , 
நந்திவர்மன் பல்லவ மல்லன் என்பவர்களாம் 

பல்லவர்கள் காலத்தில் எதாவது . பி . 650 முதல் 700 ல் ஆதிசங்கரர் 
சாரியார் , காஞ்சீபுரத்தில் மதோபதேசம் செய்ததாகவும் , 2 - ம் 733 முதல் 714 ம் 
ம் மேற்கு சாலுக்கிய வமிச விக்கிரமாதித்திய சென் பாஞ்சீபுசமவந்து , சந்தி 
போதவர்மாளை கொன்று , காஞ்சியை வசமாக, 11 நூற்றாண்டின் எடை 
வில் இராஜேந்திர குலத்துலக ஆசண்டசோழர்கள் காஞ்சிபுறத்தைத் தாக்கி 
பல்லலாகளை ஜக, அதைச் சோழநாடாக்கிக்கொண்டதாகவும் ஒருசாசனத்தி 
னால் தெரியவருகிறது . 

பல்லவருடைய ஜாதி சரித்திர விவரம் . 
அப் பல்லவர் இன்னழாதி , இன்னருலவர்கள் என்று இன்னும் lag 
மாகத் தெரியவகை இல்ல . 1872 வெளியான நாற்சங்க சாரகென்னும் 
இரத்தத்தின் 171 வது பக்கத்தில் , பல்லவன் என்பதம் , புரவலன் 
பதத்திலிருந்து உண்டானதாகவும் , அதாவ -புரம் என்ற தோத்தில் , பலம் 
என்ற வல்லவனானபடியால் , அது (புரவலன் ) அரசனுக்குரிய பொரென்றும் ; 
அன்றியும் , வடமொழியில் , பசம், வகரமாகவும் , வகரம் , பாரமாகவும் உச்சரித்து 
தல் வழக்கமானபடிமான், பல்லவன் என்பது எல்லவன் எனப் பொருளாகு 
மென்றும் சொல்லியிருப்பதோடு ,பல்லவன் என்பது இராஜனுடைய பெயர் எனப் 
பெரியபுராணம் , திருத்தொண்டர் புராணம் 6 - வது சவிகளையும் கூடி புராணம் 
திருகாவுக்கரசு சரிராரம் 84 , 85 , 95 , 144, கவிகளையும், நாலாயிரபிரபந்தம் , 
திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் 2 , 6 , 8 , முதலான விளையும் , 


இரண்டாம் காண்டம் , 


31 


SEADE 


மந்திரமூர்த்தி சாவனார் தேவாரப்பதிகம் , திருவேகம்பம் 10 கவியையும் , கோயிற் 
பாத்து 4 - வது கவியையும் , காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் செய்விஉலா 01 , 102 , 
146 , 151 கவிகளையும் , தொண்டமண்டல சதால் 80 கவியையும் மேற்கோள் 
வாகச் எட்டப்பெற்றிருக்கிறது - இது நிற்க, 

பல்லவருடைய ஜாதி சரித்திர சாரத்தைப்பற்றி , இப்போது மதுரை 
செர்ரமிழ் ( சேய்திரு து பங்குனி பத்திரிகையில் மஹாவித்ரிகாமணி 
மானர்களாகிய இமான் thar- ஸ்ரீ ஸ்ரீதிவாசய்யங்காரவர்கள் எழுதியல்ல 
இதிகாசத்தின் ஒருபாகாசை இகனடியில் பதிப்பித்திருக்கிறோம் 

ஜாதியில் பல்லவ சக்கிரவர்த்திகள் கலந்திரியரென்றும் பாரத்துவா 
கோத்தான் தவரென்றும், இவர்களின் பென்மொழிப் பெயர் போத்சார் 
என்றும் தெரியவருகின்றன . படமொழியிற் பல்லவம் என்றலும், தென்மொழி 
ஒற் உன்னலும் பொருள் , களிர் என்பதொன்றேயாம். இக்காலத்தில் 

வோ பல்லவ ரென்பதற்கு கார் சென்றும், போத்தாசன் என்ப 
தற்குச் சரியென்றும் பொருள் வழக்கும் காவின. உன்னியர்கள் எனப் 
பாரு பள்ளித் சாமே அம்கனி குல க் சாமியா கவெனல பல்லவ அக்கிர 
வர்த்திகளின் வங்சர் சவர்க்ளெனவுஞ் சொல்லித் திரிகின் றனர் . 
பாண்டியவர்களின் சந்த கார்ப் போலப் பல்லவர்களின் பின்னேரொருவரும் 
இக் 

மையான் இன்ஜண்னம் அறியக்கிட்டவில்லே. சோழன் தாதியிற் 
கறுபானமயன் கா தியில் மறவனென்றும் வருசாரார் 

உண்மையாயின் , பள்ளிகள் பல்லவ செனக் கொள்ளவும் இடமுணம் , 
இதை சிவாதாகிரயானைக்களால் வெளியாகாளை விற் பல்லவர்கள் அவ்வளவு 
காழ்க்கவர்களாக தோற்படவில்லை. 

மரம் சைவமும் 
வைணவமும் கலப்புண்டிருக் கான் . அக்காலத்தே அருக புத்தசமயங்களும் நட 
மாமன னேதேயத் தி யா திரிகனான ஹிந்த்ரைன் என்பவர் கச்சிக்கு 
காந்தகாலத்தில் ( முன்காவது கிபி 7 ம் சதாப்தம் ) அக்சார் கண் அறு போசியார் 
விகாரங்களும், பிண்டியார் பள்ளியல்வம் , என்பது சைவ வைஷ்ணவ ஆலயன் 
களும் இருக்கனவாகச் சொல்லுகின்றார் , 

பல்லவும் என் தொண்டைமண்டலம் சரா நாடுகளாகவும் , எண்ணோன் 
பா போட்டங்களாகவும் இருக்கப்பட்டிருந்ததென்றும் , இருகாலத்தில் என் 
னெல்ல இருபொவமும் , கிருமலாதிதியும் , பொன்னியா மாக விருந்ததென் 
றும் , பின்னர் எட்டு ஒன்பதாஞ் சதாய்கைளிற் பன்ட்ைடாசர்களும் இருக்கு 
இரண்டு படை எடுத்த வந்தமையாற் சிதறுண்டு போயிற்றென்றும் தெரியவரு 
இன்றன் அக்காட்டின் சிறப்பையும் ஊர்களின் வளனையும் எடுத்துரைக்க எம்மா 
வாவதன்று . சோழனுக்குப் புகாபோலவும் , பாண்டியற்கு நெல்லூர் போலவும் , 
( இக்காலத்தாா கடலுண்டி என்பா ) பல்லவனுக்கு மாமல்லபுரம் ( மகாபலிபுர 
மன்று ) கலவணின் விறைத்து நகராயிருந்தார் . 

நாளடைவில் , தென்பாண்டி 
சாட்டை முன்ருேண்டது போல் , இக்கரை கடல் கொள்ள மேற்புறத்துகின்ற 
சிற்சில சட்டிடங்கள்மாத்திரம் மீந்தன. 

இனிப் பல்லல சச்சிரவர்த்திகளின் அருமை பெருமை முதலியவற்றைச் 
சிறி தாராய்வோம் . அடயால் சாளுக்கிய வேந்தாகளும் , தென்பால் சோழபாண்டி, 
யர்களும் , அவர்கட்கு எக்காலத்தும் மாற்றார்களா யிருந்தார்கள் , ஆனால் ஈழம் 
தாசர்கரைமட்டும் தோழமைகொண்டிருந்தனர் , பல்லவ வமிசத்து குத் தலைவன் 


இரண்டாம் காண்டம் , 


என 


போது 


உச்கிரகண்டன் என்ற லோகாதித்தன் இவன் சுமார் 1400 வருடங்களு 
க்கு முன்பு இருந்தவன் பல்வலராஜனான சாளுக்கிய வேதனென்றாணவனின் 
உன் அநேகம் போர்புரிச் சவன் இவன்றன் மகள் சங்கவித்தது என்ற ராஜ 
சின்சன் சாஞ்ரேகரில் , இப்போது கைலாசநாதர் கோயில் என வழங்கும் இராஜ 

கட்டிவைத்தான் , இவதாய மகன் ( பாரன் 
மகேந் தவன்மன் - இவன்காலத்தில் அல்கால சி.பி 640 ம் ஆண்டில் 
கால் தெற்கே தயிரேயம்வரைவிற் பரவியிருந்தது சிராப்பள்ளியில் உச்சிப் 
பிள்ளையார் கோயில் கட்டிவைன் இவனேயென்பர் , இளை முதலில் விஷ் 
சமயத்தவருவிருந்து , மொனா லாலனானவன் சென்னித்தியாவில் கான்கு மலை 
ககோப்ளைக் கட்டிவைக்கான் . 

சான் தியவோனான புலிகேலேய 
( இ ) வாசாமி என் பாடிவின் கொன்றான் முன்னவிழா ந S 
சிகர்களை மீட்டினான் . பத்து மூவருள் ஒருவரான சிறுச்சோண்ட நாயனார் 
இவ்வாதாபோர்களத்தி பல்லவன் பாக்கள் என்று பொய்புலியது கோ தாகம் 
சொல்கத ாம். இந்த காம்மலாடன் போன் பரமே 

போன் பரமேசிவன்மன் 
காலை விக்கிரமாதக் கடைவிசெய் வெற்றியடைந்தவன் . அவன் 
மான காமவன்மன் கொடியசைமன்காகிலவில் மாவறுப்பவள் ஆலை, 
பிராமணர் கோபோ அவகப்பாற்றிப் பயலைத் தான் 

போற்றப் போலத்தான் -வைணவ அழலார் 

கையாக இருக்கமான போகலாம் . இன் 
சின் 

வெருட்ட அவரு 

எதையம் சேர்வாயின் இவன்றான் 
மகன் பாசாக் 

சிகேரில் வைகுண்டம் 
பெருமாள் 

அன்னசாக்கை கட்டுவிதான் . 

வான வடல்கனவாகும். இவனுடைய மகன் 
கத்தில் 

விக்காமான் 
உச்சியை வா 

பொன்னும் 
சன் தேவாலயங்களுக்கும் , ஒத்தால் 
இன் 

இல்லைச் சிற்றம்பலத்தைப் 
படிப்பவராய்ன் வழிய தாேன்றியாலும், 

வியும் ,விலைவன்வனுமான் ந்ரவர்மன பல்லவ 
என்னை திரவ 

என் மடி குடிய காலம் இர 0 க்குப் பின்ன 
எாகலாம் . இது கோழ பறையும் டோகோனான் பிருதிவி வியா. ரேனை 

வயும் செல்வேலி 

மன்னன்குடி , எருதும் கை 
வாய்யோனித் போல் 

பத் லேவியடையச் செய்தனை , பதிக்கலம்பக தினம் , 
பார வெண்பாவிலும் , பாழ்த்து பாடப்பெற்றுள்ளவனும், தென்னாகஎன்ற 

பெறிவாள், காற்றேட்டுத் திருப்ப ாகளுள் ஒன்னை 
யோவின் 
பெற்றசேனபதி, வில்லியவன் 

வாடையனான 44 

பலஸ்வரரேவதி பொருமை 
தென்பட்டார் . பலா 
வா ஒலகம் சென்னைமண்டலத்தில் படையெடுத்த 
அன்பு பாரை முடிசைசெய்ய , அதன்கேள்வியுற்தேயசந்திரன் வகை 


ALOENGINE 


காவலன் 


இரண்டாம் காண்டம் , 


63 


சென்று அவர்களையெல்லாம் ஒருங்குகிசறவித்தான் . ஆலி சாதிடையாரான திரு 
மங்கையாழ்வார் இங்கந்திவன்மன் சரித்திரத்தைப் பெரிய திருமொழிப் பாமேச் 
சரவிண்ணகரப்பதிகத்துப் பாக்கவிளக்கியிருக்கின்றார் . மேலும் இதுவரையில் 
வெளிப்பட்டுள்ள செகுடி , உ யேத் தினம் செப்பேசௌாலும் இவற்றைத் தெளி 
வாய்க்கண்டுகொள்க 

நந்திவன்மப் பல்லவமல்லின் இறந்தபின்பு, சுமார் 50 , 60 ளுத்கிய சரித் 
Got செல்லையாய் விளங்கிற்றில் லே- தென்னாட்டு மூவேந்தரும் , வல்லபவாச 
பலாட்டியாகனாகப் பல்லவர்களை நாசங்கண்டு அவர்கள் நாட்டையும் 

கொண்டனர். ஆயினும் பல்லவ நாட்டில் ஓர்பகு தியேனுநின்று பல்லவ 
கவின்ற பெயருஞ் சிலகாலமாக வழங்கிவந்த சோழகுலத்தரசர்கள் 
1.வும் , விவாகாரில் வீரகாராயன சோழனும் , ராஜராஜசோழனும் ( கி.பி 
thod சோம் , பாண்டியம் , கொங்கு முதலான தொகுதிகளைக் கைப்ப 
சக்திக்கிரா தியர்களாகிவிட, பல்கைதேசம் யாருமறியாவண்ணம் , முற்றும் 


லவர்கள் காலத்திலே சென் குக்கர் என்னும் மாமினர் குருவே மன்னர் 
கனமானம் படைக்கலைராகவும் இருந்தமையால் , பல்லவராறன் அச்சங்கும் 
காது முதலியார் என்ற பெயர்கொடுத்ததாக கட்டி எழுபது 2 வது 


இத்தே னயன் மாறேனர் மாலர்க்கு முதன்மையாக 
சாந்தமான்வரை அவமழுப்படையத் தனக்கு 
மர் திய காமர்கானு முதலியராகையாற் சென் 
ஆக்கம் சந்ததிக்கு மப்பேர் முதலியாரென் கூறும் 
என்ன சொல்லப்பெற்றிருக்கிறது என்றியும் 

சாட்டி எழுபது பேர் பாட்டில் , 
விடன் மேறார் வீதிவிடங்க மாரூர்வெண்காடு 
கடல்கோளுநில்வ முதர்பஞ்ச என்ன சாய்க்காடு 
மிடங்கொள் மான்கமேழு மிடைமருதூர் செங்காடும் 

தொடங்கிய சருமவாட்டுச் செங்குந்தர்த் தொகுதிவாழ , 
என்று சொல்லி இருப்பதால் , தியாகராஜர் பூசிச்சப்படும் விடங்கம் என்று 
பெயர்பெற்ற எழுஸ் சலல் களிம், மாகாள மென்ற வழன்கும் எழுஸ்லங்களி 
லும் , செங்குந்தர் தர்மகர்த்தர்களாய் பரிபாலனம் செய்தார்கள் . என்பதாம் 
ஒட்டக்கூத்தர் அவர் மாயைச் சார்ந்தவர் . ஆதித்த சோழனுக்கு உதவிசெய்த 
பழுவூர் வீசன் முதலான 12 பெயர் அம்மாபைச் சாாத் தலரேயாம் . 


5 


இரண்டாம் காண்டம் 


ஏழாவது அத்தியாயம் 


பாண்டியரா ஜியம் . 


பாண்டிமண்டலத்தின் எல்ல- வெண்பா 


தென்னாறது வடக்கா மேற்குப் பெருவழியாம் 
செள்ளார் பறைான்ளி தெற்கா -- முள்ளார்வத் 
சாண்ட சடல்கிழக்கா மைப்பந்தம் காதம் 

பாண்டி காட்டெல்லப் பதி . - என்றாலியின்படி , 
பாண்டியசேசம் சோழதேசத்தக்குத் தென்மேற்கிலே கன்னியாகுமரி 
வரையமுள்ள கேசம் , அதற்கு இராஜதானி மதுரை பாண்டியர் பாசு செய் 
எமையின் மல் அப்பெயர் பெற்றஇதவே சமிழ்பிறந்தால் , அவமிக்க 
உமா தனமும் பெருமையும் , அநேக்கரித் திங்களும் , புண்ணியமேஷத்தான்களும் : 
நதிகளும் , மலேகனமுள்ள நாம் தமிழ் முச்சக்கமிருந்ததும்,அசேன் புலவர்களால் 
சந்ததும் அங்காடே . அப்பாண்டியாகளுக்குப் பின்கல வேண்டில் செழியன் 
கூடற்கோமான் றென் னகன் அழுதி மீனவன் பஞ்சவன் மாறன் கொரியன் 
வேம்பின் கண்ணியன் வாதவன் கோலப்பொருப்பன் வைகைத்தவன் 
குமரிச்சேர்ப்பன் கோபாண்டியனே - என்றும் , செழியன் , கடந்சாமான் 
தென்னவன் , மீனவன் பஞ்சான் , மாறன் , செவன், வேம்பின் 
சாணியன், மையை 

கன் , மயப்பொருப்பன் , லைத்துறைகள் குமரிச்சேர்ப் 
பன் என்று போர்கண்டேன்கொப்வேந்திருக்க 
அப்படித் தெரிவிக்கப்பெரும் 

அப்பாண்டிய 
சரித்திரம் கட்டமான 
சாம் பாண்டியன் பேன் இபாதிய பதவிழய மேன் 
விளயாட இறானாம் பானம், 

என் பாட 
பாயசத்தம், எல்லாம் மத பிரம் 
அ முதலான இரவிலும் ஒரு 

இருப்பினர் என் 
சன் தான் என்று சொன் விவாதமுள்ளம் 
வம் எழுதப்பெற்றிருப்பதன் 
அல்சேவித்தல் சார்வம் 

காதற் பிரபந்ததில் மிகையமைபன்மேல சொச் 
கார் கொடுபடாததன் சோலான் என் தம் 

திவிஜயம் -- தாழிசை சொக்கர் செம செங்கோன்மைத் தரைப் 
பாண்டியின் வாகனனே , தாசு விசயத்திரம்பாகத் தமிழாற்று தக்க மனக் 
மணிர்தேன் என்று விளின்த் பாண்டிய வயதில் பார்வதேவியான 
வன் வழியாமையா 

சனே வியமாய் மலையத் ராஜை பாண்டியன் மகளாக 
வந்து அந்த தவறுக்கு ஆண் சந்ததிகளில்லாமையால் பாண்டிய 
இயாப்பரிபாலனத்தைக்கொண்டு அச்சுசெய்தும் , பிறகு சொக்கா சென்னும் 


இரண்டாம் சாண்டம் , 

35 
சோமசுந்தரபாண்டியனை விவாகம் செய்து கொண்டும், தனது கொதிபேரியால் 
னத்தைத் தனது தாயாரான 

சொக்காவிட தொதித் தவிட்ட தாகவும், பிறகு 
அந்தச் சொக்கராருக்கும் , மிஞ்சுயெம்மைக்கும் பிறக்க பகிரப்பெருவழுதி 
பாண்டியனிடம், இயாஜியயாரத்தை பொருத்தம் பாண்டியர் சர் தமை விருத்தி 
பாக்கியதாகவும் , அந்தச்சந்தியைச் சார்ந்தே இப்போது சிவகிரியிலிருக்கும் 
ஐயின் தாரமென் றும் தெரிவிக்கப்பெற்றிருக்கிறது . 

திக்கு விஜயம் 9.எது பவியில் பரிமயிற் குமரனிவனெனப்பார்வர், படை 
முனைச்சமரில் வியலா, செரியனற்பொறியி லவனு தாக்கல் செழு இசைக்கடல் 
மார்பனே என் ந கலியாத் சுப்பிரமணியக்கடவுளே வாருணராம பாண்டியன் 
என்றம் , சப்பியாணியக்கடவன் குவேஜயிக்க அனிே சம்பந்தமாக வந்தாற் 
போல , வருணபாண்டியிலும் அச்செயில் பிறந்தான் என்றும் தெரிவிக்கப் 
பெற்றிருக்கிறது . 

திருவிளையாடற்புராணம் - திருமணப்படலம் 1 -ேக கவியில் மீனவன் 
கொடியுக் காண்வெம் புளிக் கொடியும் என்ற எலியினல் பாண்டியர்களுக்கு 
மீனகொடி என்றும் தெரிவிக்கப்பெற்றிருக்கிறது . வேறு சில புராணங்களித் 
பாண்டியர்களிற் குலசேகரபாண்டியன் முதல் முதல் , 

மரைவில்வ 
பாண்டியராஜியாகைன் காமித்து , மன் காஜபாண்டியனைப் பெற்றதாகவும் , 
அவன் சூரசேனனுடைய குமாரத்தியை விவாகஞ்செய்துகொண்டதில் , பார்வதி 
தேவியே நட தாப் பாட்டியாகப் பிழா , தனது தங்கையின் இராச்சிய 
பரிபாலனஞ்செய்துவருகையில் மததலாக்க செவாரை விவாகஞ்செய்த 
பொன் , என் கடிய 

baa சிய சர் ரேசுவரரிடம் 

சொருடைய சக்தி 
சப் பாண்டியாக தொன்தேபிரகாந்தத் தாகலம் 
பெற்றிருகசில் தது 

பாண்டியராஜர்களின் பெருமை 
வருன் சித்தாமயின்படி, 
குலசேகரபாண்டியன் மதுரையில் எருக்கருளிருதே மீனாட்செந்தரே 
கலாக ஆக்கு தலயம் செய்வது 

ரை கான்பம் உண்டுபண்ணி , அதி 
சைவாக் காசியிலிருந்து கொண்வேர் அகலாத்தில் கால் 

மலையத் தவா பாண்டாக -10,000 அருட மிருந்து மதலாபையாக 
9. சுவமேத யாகஞ்செய்து , 100 வத்தல் உலக மாதாவாகிய 
உமாதேவியாரை மகப்பேற்றவன் . சடாதகைப் 
சுந்தர பாண்டியன் , ரெகுமாரபாண்டியன் இம் மூவரும் முறையே உமாதேவி 
யார் , சிவபெருமான் , முருக்கடவளாவின் , அவர்கள் பெருமையை யெதேதுச் 
சொல்ல ஒருவர் வடியாம் 

இராஜசேகர பாண்டியன் - அன்பு மிகுதியினாலே வெள்ளியம்பல வாண 
ராயே கடேசப்பெருமானைக் கான்வாறி வாடியருளும்படி செய்தவன், 
குலபூடன் பாண்டியன் - இவன் தன்னாட்டிலுண்டான காமம் 

லேகச் 
சிவபெருமானிடத்து உலவாக்கிழி பெத்தவன் , 


3 


36 

இரண்டாம் காண்டம் , 
வரகுணபாண்டியன் - இவன் பச் திமிகு தியினாலே சிவபெருமான் லே 
லோசங்காட்டியருளத் தரிசித்தவன் , 

குலசேகர பாண்டியன் --இவன் தனக்கும் இடைக்காடரென்னும்புலவருக்கு 
முள்ள பினக்கைச் சிவபிரானாலே தீர்த்தருளப்பட்டவன் 

அரிமர்த்தன பாண்டியன் -இவன் மாணிக்கவாச்சசுவாமிகளை மடு தியோகம் 
கொண்டு, அவரால் கரிகளைப் பரிகளாக்கிக் கொண்வேந்து தரப்பெற்ற பின்பு 
சோமசுந்தரக்கடவுளே மண்சுமக்கச்செய்து அவரைப் பிரம்பாலடித்து , அவரது 
திருவருள் பெற்றவன் . 

கடன்பாண்டியன் --இவன் இருஞானசம்பந்த சுவாமிகளால் தன த கனல் 
நிகிரப்பெற்றுச் சானியாதி நீக்கிச் சமணரைக் கழுவிலேற்றி , முன்போலச் 
சைவமத்த்துட் பிரவேசித்தவன் என்று சொல்லப்பெற் றிருக்கிறது. 

மஹாவம்சம் என்னும் கிரந்தத்தில் - கடாதலா என்னும் மாதை இலக்ன 
யையாண்வெர்த விஜயன் என்பவன் விவாஹம் செய்துகொண்டதாகவும் சொல் 
வப்பெற்றிருக்கிறது. இத்தியாதி சங்கதிகளினல் உண்மையான சரித்திர 

னதென்று அறியக்கடலில் இனிப் பாண்டியர்களுடைய சங்கதிகள் 
பற்றி ஐரோபியருக்கு எட்டிய விவரங்கள் எழு வோம் 

பாண்டியர்களைப் பற்றி இரேக்கு சேச சோளாராஸ் தரிகளுடைய வாக்கி 
படிக்கும் . (Marappolo | மார்க்கபோலோ சாக்திரியின் கனக்கே படிக்கும் 
கி.மு 204 ரு பிரபலமான இமாஜவம்சத்தாரென்றம் , வராஹமித் தாரும் 
பிருவாத்வைதிதையிலும் அப்பாண்டியர்களின் பெருமையைப்பற்றியும் , சாம்பல் 
பாணி நதியின் பெருமையைப் பற்றியும் புகழ் எழுதியிருப்பதாகவும் 
மாகன்தின் (Magesthen ) கணக்கின்படி , 

சி . 250 இப் பிரபலப்பட்ட இராஜர் 
வென்றும், சோக மகாபாகனுடைய சாசனக் காக்கின்படி , கி.மு. 77 
பிரபலம் பெற்ற அசர்க்கொன்றும் , மவனாமர் எழுதிய கறவங்கம் என்னும் 
சரித்திராணக்கன்படி , சி 

-159 , 471 இலைசாதிவு மன்னர்களிடம் 
சண்டை செய்து ஜவித்தவர்கவென்றும் , பவர்கள் கி.மு 147 ஞ நிர்வாண 
கை கடைந்தபோது , இலகசைகாட்டு விழயராஜன் பாண்டியன் மகளோ விவாகம் 
செய்துகொண்டான் என்றும் , ஐரோப்பாவைச் சார்ந்த ரோமாபரியை 
300 ஆடைல் வாசன் (Augustes) ஆண்டபோது , இருபாண்டியன் 
வரானுடைய சினேகிதத்தை நாம் அவனது ஸ்மஸ்தானத் எக்குச் சாதன் 
பாயை அனுப்பிய கராவும் , பிஸ்கர் கால்லேல் ( Calawel ) சாஸ்தர் 
எழுதிய திருநெல்வேலி சரிதம் , 17 - வது பச்சத்தில் எழுதப்பெற்றிருக, 

கல்கத்தாவில் 1827 வய என் பதிப்பித்து,இன்லாப் யோகச் 
சொசைடியின் சரித்திரத்தின் இலைகைசரித்திரத்தைப் பற்றி எழுதியதில் ,அயோத்தி 
க்கு அரசனாக இருந்த குலசேகனுடைய மருக்கள் , காசேனன மரபில் 
வாத மாருக பிராட்டியானவள் , உக்கிரசேனனை விவாகம் செய் கொண்டு தென் 
திசையை நாடி இலங்கைக் குவந்த ,அடங்காபத்த என்னுமிடத்தில் வாவொத்த 
மலயோரத்தில் , அன்மனையைக் கட்டி வாழ்ந்தவருக்கால் , வாலும் சில்சாமு 
முன் ஒரு மாலைப்பெற்று , அதற்கு வரராறசிங்கமென் பெயரிட்டு அரச 
ஞகியதாகவும் , அந்த வரராஜூங்கனென்னும் 

அரசன் மமரைப்பாண்டியன் 
மாளாகிய சமேசதியை விவாகம் செய்து கொண்டதனால் , மதுரை முதலாக 


இரண்டாம் காண்டம் , 


3 - ன் 


பல நாடுகளிலிருந்து பிராம்மணாதிய அரயோரை அழைத்துப்போய் , இலங்கை 
விற்குடியேற்றியதாகவம் மேற்படி பதம் 8 - பாவில் பாண்டியர்கள் 
இலங்கையின் 5 விடங்களில் இராதோளியை சாமித்தம் அலைகட்கு இளஞ் 
சிலகல்கு என் பலனை அசனா தியதாகக் 51 பாண்டியர்கள் சருமம் 

குகையில் , கடவில் தமில்லெத்தினால் கொல்லப்பட்டதாகவாது அந்தப்பாண்டி 
வாகளுடைய மனைவியர்கள் பலஜாதியாாளே இலங்கைக்குப் போய் மூகாலை , 
யாழ்ப்பாணம் முதலான விட வகளில் கும் பேறி சம்கணவர் மானத்தை 
சஎருதி அக்கினிப்பிரவேசமானதாகவும் எழுதப்பெற்றிருக்காது . 

வேறு சில புராண சரித்திய சாசனங்களிலல் , 
அடியிற்கண்ட பாண்டியர்களாண்டதாகத் தெரியவருகிறது . 

குலசேகரபாண்டியன் , மலையத்துவஜ பாண்டியன் டசையிராட்டியார் 
உரேபாண்டியன் -காஞ்சிசோசேகரன் மகன் கார் நியதியை லிசனம் 
செய்தவன் வீரபாண்டியர் , அபிவேக்பாண்டியன் ரேயாண்டியன் சயின் 
மகன்தன் இராசார பாண்டியன் சிறாவி வான் குலோத்துங்கள் 
வாக்கு பாண்டியவன் பாலத்தில் 

இலவச 

பாண்டியன் ( சோழ ரசிகன் 
பாண்டியன் ( 

சேன் கார்கள் கார்பே 
( சேதனதர்க்ேேதாற்கு தே 
பிரதி பெருமான் 

Don 

சட் 
இது கழியவிழுந்து இருந்தான் பாரு 
தொண்டமானையும் பாதியாக்கினை இரு fore 
மான் , தானாறுபாண்டியன்,மேனன் செரேத் 

பாண்டான் சித்திரன்பான் திர 
தாண்டபாண்டியன் இராகமாக 

எதிராகவியாண்டான் 
வஜராஜகுலோந்து போன் 

GS 
பாண்டியன், பா பயன்கள் 
பாசையன் - இருஞ்சயபாண் , மோயோன் 
உன் பிரதயமார்த்தா 
தாண்ட பாண்டியன் விரேமபாண்டியன் 
பாண்டியன் , கதலலியோபாண்டியன் , லத்தியா 
பாண்டான்- பிரளயகாலர் , வாசசேகரபானம் 
கன், 

கடனிய மன். பி.ப 
பாஜபாண்டியன் மியுர்பாலான் சோ at 
பாண்டியன் , பாண்டியர் பாண்டியன் , 

பாண்டியன் , மினி 
குஜபாண்டியன் வான்பூஷண்பாண்டிய பாடாணியான 
15. அங்கும் மரியாண்டின், பாற்குடாதாணியா பன் 
பாண்டியன் , லேசயான்மான் தமிழ்வி 
அடைய மாதிரி பாணி - சிதம் 
அமேச ஓவினரைன் கங்காணலாட்டி சொன்ன 
விபா பாண்டியன், விரேமபானம் 

. 
பாண்டியன் , கற்பூாபாமயன் , வாருணிய காண்டியன் புதியாத்தான்டி 
பாசசருசேபாண்டியன் குலப்ஜபாண்டியன் போட்டு பாண்டி 


33 - 

இரண்டாம் காண்டம் , 
கூன்பாண்டியன் " என்றும் சொல்ல தண்டு அவன் சோழராஜன்ஜயித்தும் , 
அவனுடைய குமாரத் 3 வாணி சேலரியை விவாகம் செய்க் கொண்டும் , அவள் 
தந்சையை மந்திரியாக வைத்துக்கொண்டான் . அவன் ஜவினமதஸ்கை இருந்த 
படியால் , சைவமரத்திற் சோக்கருதி , அவன் மனைவியார் திருஞானசம்பந்தழைக் 
கருவித்துக் சைவமதத்தைப் போதிப்பித்தும் , அரசனுடைய ஜார் நோயை 
மந்திரபல க்கால் நீங்கும்படி செய் தனால் , அவன்சைவனாக எப்பாண்டியன் 
அரோ நயின்வர கல்யாணம் நிலாட்டி சொல்லச் செய்வித்தான் , 

. அவன் 
காலத் எல் கான் அமிகாட்டி விருத து மண் தியர் முதமுதல் திரையில் வந்து 
சான்னே * ஒரு சாசனம் செரிவிக்கிறது . பிறகு வீரபாண்டிய சோழனாம் . 
பாண்டியருடைய ஜாதி 

தலான விவரங்கள் 
பாண்டியர்கள் - பாசம் , ஹரிலமில் மதவான்கிரக்கல்கலின்பும் , சந்திர 
வமிசவத் திரியாளைம், பாண்டியர்களும் சேரசோழசௗடைய பந்தக்கவோ 

அப்பாண்டிய நாட்டைக்சாயித்தவன் தஷ்யம்சன் தம்பியாயே நீவி 
யார் என் பெனத்திரனாகும் .அதன் புத்திரன் என அபிதானகோசத்தில் 
அறிவிக்கப்பெற்றிருக்கிறது . அவனே குலசேகரபாண்டியன் போலும், அவன் 
சென்ம மரையை சாராம், நான் குவருணத, நாங்கனையம் தோயனம் செய்க 
சாசியிலிருந்த சைவர்களாயும் சோத்பூரைக்கனை கொணர்ந்து இருத்தி, 
அகஸ்தியர் அனும் திட்டி அரசுபுரிக் கவனம் அக்குலசேகரபாண்டியன் 

மவயகது. பாண்டியனும் , மலயாயைன் கன கொடியில் கட்டி 
கொண்டமையால் இப்பெயர் உண்கியது போலாம் - னும் சஸ்தியரை 
உசாவியே எக்காரியமும் செம்பக னென்பது 

பலனென்பது அக்கொடியின் குடியுப்பொரு 
எம் -அப் 

அப்பாண்டியன் வானம் தவாப்ய மென சில சரிதாகளுடைய 
கருக் - பாண்டியர்களுடைய சரியான கால்கள் சாழனா தயாக இன் 
ஆம் இட்டாமையால் ,திருவிளையாடற் மாலை செப்பிவிருக்கும் சிவருடைய 
சாதாமைனை மாத்திரம் அம்தானகோசத்தின் பங்கேகம இதனடியில் பல 
பித்திருக்கிறோம் , 
தமிழ் திருவிளையாடலிற் கண்டிருக்கும் சில 

பாண்டியாகளாவன 
, 
குலசேகாபனம் 
மணவூரிலே வசிக்கும் சனஞ்சயன் 

வ வணிகன மேற்றிசையிலுள்ள மனர் 
களிற்சென்று , அணிகஞ்செய் மீளும்வழியிலே , கடம்பவனத்தில் இறந்த 
தங்கியபோது , அவகே ஒரு தவ்விய விமானமும் , அன்ழே வெலின் 
பெருமானும் , அல்கே தேவர்கள்வசம் , கன் தி.வெல்லாம் பச்னையாரித்த 
துல்கண்டு , அதாவித் தாத்தாலும் அதிகம் வண்கேயென் விடியற் காலம் 
நால , அவ்விடத்தினின்றும் நீங்கி மாவைடைந்து , 
அரசன் உடனே சென்று அவ்வனததை வெட்டிச் சிவன் 
சனலிடைச் 
சென்று எனக்குக்கூறிய பிரகாரர் ஆலயாம்,எனக்கு மான்மனையும் நா வைருண 
கொருக்கு வீடுகளும் , வீதிகளும் , மதில்களும் ,பிதவும் வகுத்து சுகமாக்கினானாம் , 
( கேரலகண்டம் திருவிளையாடல் ) , 


-தலே , 


இரண்டாம் காண்டம் , 


8gE 


குலசேகரபாண்டியன் மகன் , மலயத்தகஜபாண்டியனுக்கு , அவன் மனைவி 
காஞ்சனமால வயிற்றிலே புன்திருப்பத்தி வில்லாமற் போக , அவள் பாாஞ் 

அவ்யாகத் கனிடமாக படமாசேவியானரத தடாதகைப் பிராட்டியா 
ரென்னும் பெயரோடு மூன்றுவயது நிதைந்த மகவாசப்பெற்றும் கான்காம் 
இருவிளையாடல், 

மலவத் துவசன் சடாகைப் பிராட்டியாருக்கு முடிசூட்டில் சிவபதமடை 
ந்த பின்னர் , தடாதகை பிராட்டியார் திக்கு விஜய்த்துக்கெழுத்து பசைசோறும் 
அரசரைகென்று , வட நிலசயிற் கைலாயஞ்கொன் ற ,அங்கும படையேற்ற, சிவ 
ப்பிரான் வெளிப்பட , அவனைக் கண்ட மாத்திரத்தே மும் முலைகள்என்றுமறைய , 

அகண் காணிச்செயல் மறந்து நின்ற தடாதகைப் பிராட்டியாரைச் சிவ 
பிரான்கோட்தி , உன்போ காம் மதரையில்வர் - மணம்புரிவாம் . மீண்டேகுக 
என்றருளிச்செய்னர் . அவ்வாம் 1 மதமையை மடைந்தபோது , சிவ 
மான் சோமசுந்தரபாண்டியன் 

என்னும் பெயரோடு சென்று, உலகறியததிரு 
மன பேர்க்து மகாயம் சமயகணர் --- ஐந்தாம் திருவிளையாடல் ,, 

சோமசுத்த பாண்டியனாக உலகாண்ட சிவபிரான் , தடாதகைப்பிராட்டியார் 
வயிற்கா , உக்கிரஉருமான் என்னும் குமாபோத் திருவல தாரஞ் செய்வித் 
தருளிமர்- 11- ம் திரு - உகிரல ருமபாண்டியன் , சோமசேகரனென்னும் அரச 
னது புத்திரி காம் திருதியை மணம்புார்ந்தான -12 ம் நிருவிளையாடல், 

உக்கிரவரும்யாஎண்டியன் , அரசுவரில் அவரும்நாளில் , அசுவமேதயாகம் 
தொன் ற்கு று செய்தி முடித்த போது , இந்திரன் போரமையுற்று 

உருணனை 
ஏவிக்கடன்பொகப்பாடியாட்டை வழிக்குப்பம் செய்ய , ஓரிரவினுள்ளே 
கடல் சினம் கொண்டெழுந்த நாட்டை முடி நகரசு வியர்த்தது.அதனால் 
பிரானாலுணர்த்த கிரகருமன் சான் முன்னே கென்பாற்பெற்ற வேலைவெறி 
வசதவறும்படி நான - ம் திருவிளையாடல் 


செலர்மபாண்டியன் காக் மேதியிடத்திலே வீரபாண்டியனேன்னுங் 
குமாசினையின் பின்னர் , எனது காபேழையின்று 
தனது நாடுவமையின்று வான் லக்கண்டு 

வார் தயைத் 
கடலிலாத் த டெக்க , சோமகந்தாக் சடகளவனுக்கு 

சான்றி 
மேரும் வேலையடைாதி , அம்மோரும் னைச் செண்டாமைத்து , அனை . 
எம்மலைவளுள்ள பொன்னறையைர் கிற தி , வேண்மேளவு பொன்னை வாரிக் 
கொணர்ன் தி வழங்கி , மழைபெய்து சாமேலியுல் காது கினது நாட்டைக்சாக்க 

என்று அனுநான் அவன் கன்சேனை -ளோடு புறப்பட்டுப்போய் 
மேருவையடைந்த செண்டைப்பிரயோசித்து அறிய , அவன் வெளிப்பட்டு 
பொன்னைப் பொதிசெய் போ வெளை அவ மாறுசெய்து மீண்டு தன் 
நாட்டைகளைத்தான் 15 - ம் திருவிளையாடல், 

வியாண்டியன் , வேங்கை வாய்ப்பட்டி றன் ; பாவன்மகன் மரபிகே 
பாண்டியனுக்கு முடி சூட்டுதற்கு முசுடர்த்தமலைத்து , மந்திரிகள் முடியைத் 
தேடிப் பார்த்தபோது , அதனை வீரபாண்டியன் பாமக்கிழத்தி மகள்கள் விற் 
சுவர்ச் போயின்ரென் உணர்ந்த அவன் றிருப்ப , 
இணர்ந்த அவன் றிருப்ப , சிவபிரான் வணிக 

மணிகதி 
மாணிக்கப் பொதியோடு சென்று அவருக்கு வேண்டிய அளவுமாணிக்கம் 
விற்றது- 17- ம் திருவிளையாடல், 


இரண்டாம் காண்டம் , 


வருணன் - தன் வயிற்று கோவை சிவபிரானாவே தீர்ப்பிக்கும் பொருட்டுகடல் 
பொங்கியெழுந்து , மதுரையைச் குழும்படி செய்தபோது , அவன் கருத் தணசாத 
அபிவேகபாண்டியன் ஓலமிட்டடி, அதிற்சிறங்கிச் சிவபிரான் அசாட லைவத்து 
வித்தி , விதவாவிவாக வருணனுக்குஅனுக்கிரகித்தார் - 18 - ம் திருவிளையாடல் 

அபிவேகபாண்டியன் சிவபதமடைந்த பின்னர் , அவன்மகன் , விக்கிரம் 
பாண்டியன் அரசுபுரிந்து வரும்காளிலே , சமண சமயப் பிரவோன் செய்திருக்க 
சோழராசன் , அஞ்சனம் , இரவுஞ்சும் , கோவர்த்தனா, திரிகூடம், + 
அத்திரி, சமகடம் , வித்தம் என்னும் எட்மேலைகளிளுருள்ள சமண்குரவர் 
எண்ணாயில்வரையுமழைத்து , அவிசாழவேள்வியொன்றை இயற்றுவித்து , ஒரு 
யானேறை எழுப்பி , பாண்டியனை கொல்லுமாறு என ,அதனையறிந்த பாண்டியன் 
சோமாத் தரபெருமானை வேண்ட அவர் ஒருவேட்டுவாகல கொண்டு அவலி 
யானையைக் கொன்று பாண்டியனேன் காத்தருளினார் .-2 -ம் திருவிளையாடல், 

வில் இரம பாண்டியனுக்குப் பின்னர் அவன் மகன் சேகரன் அரசபரி 
தேவரும்காளிலே , கரிகாற்சோழன் சமஸ் தானத் வீதிவான் ஒருவன் 

ஆாசன் பாற்சென்று அளவளாவி கொண்டிருக்கையில் , 
கரிசாற்சோழனுக்கு அறுபத்து நான்குகளையும் வரும் , உன்பேரமொழி 
கொழிக்த அறுபத்து மூன்றுமே வருமென்ன பாண்டிகள் கேட்டு மானத் 
மாற்றாண்டப்பட்டவனாம் , உடனே தானே நாடகதான் லாரைலரவழைத்து 
அவாயால் அதனை சிறரும்போதண்டாகிய செய்ததை கோம், இடைய 
குதபஞ்சகிருத்தியர் சன் பொருட்டு ஆனந்தத் திருக் காண்டவுஞ்செய்தருளும் 
என்ற கதித் தலத்டேக்க , Fes அவன் பக்திக்கிறங்க இடக்க ஓன 

பதிலை 
கால்வீசி அடியருளினர் -24 ம் திகு. 


மயEை EN 


இராஜசேகாவாக்குப் பின்னர் 

மன்மகன் 

குலோத் திகைபாண்டியன் 
அரசபுரியுன் காலதாவே , திருப்பு மரிலிருந்த மதவக்கு வழிக்கொண்டு 
சென் ஒருவே சிவன் சன்னுடன்சென்ற கனவியையும், மகனையும் ஓராலின் 
மிருர், அவருக்காக என்ன படிச்சென்று மீண்டபோது , ஆலின்மீது 
கேளி செருண்டிருந்த அப்பொன்று சாற்றல் மலைப்புண்டு வீழ்த்தா 
ஒமேகத் திருந்த பாப்பனிவிலே வாத்து , உயிர்மறக்க டெக்கக்எண்டு 
ஒருவேடன் நிற்ப , அவனே சொன்னென் தெண்ணி 

அவனைக்கைப் பற்றிக் 
சொன் இதற்காலிவைத்து 

இதன் முதற்கட்டியும் ,பிள்ளையை அச்சலிலே 
தாங்கச்சென்ற பாண்டியன் முன் முறையோ வென் அலவீழ் புலம்ப , பானை 
என் வேடனப்பார்த்து , பாது 

பாத கமகன்கு யென்ன , வேடன் இச்சொமோழி 
மான் செய்ததன்று செய்தாரையும் அறியேன் , இரசத்தியம் எனக்கறி குன் , என் 

மண்டியன் சோமகர்சாக் கடனைடைய சாதியையடைந்து வின் 
சப்பஞ் செய்யுள்வணிகப்பாவித்தேன் அங்கே பணப்பர் சலில்டாகும் 
செய்தியைச்சான என் தட்டாதே 

பாண்டியன் 
பாப் ேபற்றைகாக பணிகள் தயிற்சென்ற மன கட்டருகே நிற்க , 
வ சேற்றுப்புசப்பனியுயின் ஆலமரக்கிளையிற் கெதியிருந்த 
வி என்வாரசொன்ருேமே . அவ்வாறே இம் மணமகனுயிரைய மோ 
போகத்தால் கவளே மென்று சொற்கேட்டு இருவரும் ஐயமாககினா- 25-ம் 
திருவிளயாடல் . 


இரண்டாம் காண்ட 


41 


குலோத்துங்க பாண்டியன் காலத்திலே- வேற்றூரிலிருந்து போய் மதரை 
யை வாறும் தியாக்கி , வானவித்தை 

வான் வித்தை கற்பித்துக் காலக்கழிவு செய்யமோராசரிய 
அடையமாக்காரிய சித்தன் என்பான், அவ்வ திரியனுடைய யனவியை 
புனா எத அவன் கடவுளை தியானிக்க, அ 

அவர் ஆசிரியனைப்போல் 
அெேசன்று , நாளை வா இருவரும் கலந்துலபோர்செய்லாம் - என , அர்த்சன் 

இவள் ஆசிரியளப்போல் நின்று அவன் 
அங்கத்தை வெட்டினார் - 27 - ம் திரு , 


குலேபாண்டியனுக்குப் பின் அவன் மகன் அனந்த 
அன்பாண்டியன் மலத்திலே .. கன்காட்டிலே வைப்பயிரன்றிச் 
பயிர் லேகொள்ள திருத்தலைநோக்கிய, கமண்குரவர்கள் 5.000 போ பாண்டியனே 
கொல மாலையாகத்திலே எழுப்பிய அசுரன் ஒருகாகசர்ப்பமாகி மானாயை 
வண்ட பாண்டா கன் 

அக்காக தசைப் பாணத்தால் கொள் றொழிக்கும்படி 
சிவன் சக்கிர்கஞ்செய்தார் -- 23 திரு 
அனந்தகுணபாண்டியனுக்குப் பின் - அவன் மகன் குல டிணன் காலத் 

படைடுக்கப் போகின் முன்னை கேள்வியத்து , 
மர் சரி பார்த்தன் என் பாட்டம் வாவிர்க்க - சாவியாகவயொத்தச் 
சேலையைக் திரட்டு பேய மாக அவர் அச் சாவியாதை சிவாலயத் 
இருப்பணிக்கும் , 

வேதங்கும் வழங்கிவிட்டு, ந - மாசமாகன் இன்னைக்காவத 
தற்போக்கின் கட்டுபாண்டியன் மந்திரிசாமக் மேககளில் 
தருண்மேகமென் 

சமக்காரை 
வரகைவனக்கள் சேவைபாலம் வெளிப்பு 

சேரநாகலம் வெளிப்பட் பாட்டியல் க்கு மெய் 
அட்டியறிவின் கார் --0ம் தரு 

இடைடின்னுக்குப்பின் அவன் மகன் இராஜே போண்டியன் நானிலை 
சாக்கிய ட்டிய சோழன் தவக்கோமாத்தாரைபோல்போய் கண்டும் கருதப் 
பாண்டிவனுக்கு பொன்னணிகள் வரிசையாயனுப்ப , பாண்டியனும் 

சிலவரிசையனப்ப சோழன் மகிழ்ந்து தனது மகளை அப்பான் 
டியலுான மணஞ்செய்யவி ரும்ப அதையறிந்த பாண்டியன் அரசில்கன் , 
என்பலன் சாஞ்சிக்கருக்கே சோழன் என்பத் தமியை மான் செய் பாண்டிய 
நாட்டை கைப்பற்றக் கரு கருசதைப் 

பற்றக்கரு எருகைப் பாண்டியன் கேட்டு , சோமசந்தாரை 

சசே முனைமரும் லேம் பிணி வந்து பாண்டியன் 
முன்னர் விட , பாண்டியன் அவர்களை சோசர்தாருக்கு முன்னிறுத்தி உரு 

வடம் யாதென வேண்ட, அவர் உன் எண்ணப்படி பாக என்தருளச் 
சோழனுக்கு வேண்டிய உபகாரம் காக்கொதேதம் தனதம்பிக்கும் தனது 
செல்வத் சிலவற்றையும் கொயின்கான் -95 - ம் திரு . 

இராஜேந்திர பாண்டியனுக்குப் பின்னர் இராஜோலும், அவனுக்குப்பின் , 
இராஜகம்பீரனும் , பிறகு பாண்டியவமிக திபனும் , பிகு புரச்சிதாவும், 
மிருகு பாண்டிய வமிசப்தாகலும் முறைமுதை அரசு செய்த பின்னர் சக்க 
பேசிசோர் பாண்டியன் அரசசெய்து வருங்கால 

வத்திலே , சோழராஜன் 
படையெடுத்துச்சென்ற பொழுன், பாண்டியன் கெபெருமானிடத்து முறை 
விட்டு போர்புரித்து , சோழனை மலிேல் வீழ்த்திசொன்சன் - 31 - ம் திரு . 


ரண்டாம் காண்டம் , 


சந்தரேசபா சேகா பாண்டியனுக்குப்பின் பட்டமடைந்த மஞ ir eforay , 

சிவலோகத்தை என் மானிட சம்மத்தோடு காண்பேண்டுமென்று வாம் 
கேட்க , சோசேந்தார் அவனுக்கானை காட்டியருளினா - 40- ம் திரு. 

வரகுணபாண்டியனுக்குப்பின் இராஜமாஜபாண்டியன் மாலத்தில் , அவன்தான் 
சாமகிழத்தி எவலாலே பாணபத்திரன் பத்தினியை இசையிதே செல்விக்கு 
மாறு , ஈழநாட்டிலிருந்து ஒருபாண் மகளை அழைப்பித்து , இசைவாக புரிவித்த 
போது , பாண்டியன் நதி பிறழ்வானென் இணர்க்கி , சோமகான் சார் ஓவியா 
ப்புலவராகத் தோன்றிப் பாணபத்திரன் பத்ரி புலமையைமெச்சி அற்புசம் 
என்று கூறியறைத் தருளினார்- 44 ம் திரு. - மற்றவிவரங்க சோ புராணம் 
தைப்படித்து அறியலாம் . 
தமிழ் வித்துவான்களாற் பாடப்பெற்ற பாண்டியர்கள் 

அபிதான சோகத்தின்படி 
பாண்டியன் அறிவுடையாம்பி- இவன் தமிழ்ப்புலமைத் தேர்த அராசன் 

பாண்டியன் ஆரியப்படை தந்த செஞ்செழியன்.கனே மோக கோன் 
கொல்லுவித்த பாண்டியன் என் சிலப்பதிகாமத்தால் விளங்குகின்ற இவன் 
கல்வியைப் பெரும்சற்றே மதச்சந்தமாகவும் கொண்ட அன் , 

பாண்டியன் தலையாலன்கானத்துச் செருவென்ற ரொஞ்செழியன் இவன் 
புலமையிற் சிறந்த ஓர் அசன் என மாற்றிக்கேவரும் 72-ம் செய் 
யனாற் புலப்படும் . இவன் பலகையிற்சி நா . புலைலதக்காக 
பாடப்படுகவிலும் மிக்கவிருப்புடையவனென்பது சங்குடி மருசனால் 
ம திரைக்காஞ்சிக்குத் தலைவருக்கப்பட்டமையாலும், கல் 
கிழார் முதலியோரால் பாடப்பெற்றவன் . 

பாண்டியன் இலவந்திகைப் பள்ளித் துஞ்சிய என்மாதன் --- இங்வரான் 
கற்கானாலும், மதன் மருகனியோகனார் முதலியோவால் பாடப்பெற்றவன், 

பாண்டியன் கருவனை ஒளவாட்பெரும்பெயர் வழுதி - இவன் இரும் 
பிடர்த்தவேயான பாடப்பெற்ற கையாளன் 

பாண்டியன் கானப்பேர் அந்த அக்செப்பெருவழுதி - இவன் ஒளவையாராம் 
பாடப் பெற்றவன் , இவனே வேலனை மார்பனேயென் வானப்பேரென் - 
மாண்கொண்டவன் ( புறார்னர் 67 ) இவனே திருவள்ளுவருக்குச் சிறப்புப் 
பாவிகஞ்சொன்ன பாண்டியன் , 

பாண்டியன் ரேஞ்சாத்தான் - இவன் நர்முலன் ழொமா 
பாடப்பெற்றவன் 

பாண்டியன் உடமாரத்துக் கஞ்சியயா நன்வழுதி வர்முடானாலும் 
மரும் வினாகனாலும் பாடப்பெற்ற பாண்டியன் 

பாண்டியன் சித்திரைமாடத்துத் துஞ்சியான் மாறன் - இவன் சித்த 
ச்சாத்ரனாாலே , பாடப்பெற்றவன் , 


இரண்டாம் காண்டம் , 


43-3 


மதுரைத் தமிழ்ச்சங்கம் , 
அப்பாண்டியர்கள் அதிகபிரபவராகப் பிரகாசித்ததற்குக் காரணம் அவர் 
வடைய கல்வி அறிவும் , கடவுள்புரிய மேயாம் . அதற்கு உதாரணமாக 
அப்பாண்டியர் காலத்தில் மிக கன்ன் காவிகப்பெத் 
நம், அச்சன்கங்களில் அரங்கேற்றிய எல்ளேயே ஓமான பிசாசனங்களாகும் . 


ஆவலா கா வாலியார் மாற்றுகார் பத்தொன்பான் 
பாலான வற்றாற் பத்தொன்பான் - மேலாதி 
பத்தொன்பான் சங்கராயன் எாவாட ஓக்கும் 

கந்தன் மதரையித் சொன்மானம் 
Pa ப் புலவர் பாட்டின்பம் , வம்சசேகர பாண்டியன் 
காலத்தில் தாரையில் நக்சல் முதல் தமிழ் சங்கம் எதாவிச்சுப்பெற்று அதில் 
ஆம் பெயர் அசலைகமேறிச் பறப்பதராகச் சொல்லப்பெற்றிருப்பினும் , 
விசேதம் முதலான சில சிதாக இருந்தன்னை கொண்டாராயுங்கால் 
Bாடி பெயர் அக்கங்கமேறியவர்களென்றும், அவர்களுள் - தயனார் 
விடயம் 
, முருகமுகங்களும், முடிகாகாவர், நீதிக்கிறவனார் , அதன் 
கோட்ட விரியனர் பனம்பா ஜனார் , தொல்காப்பியனார் முதலான சிறந்த வித் 
வான்கள் சோல் சொன்னப்பியம், சாக்கைபாடினியம் , அவிசயம் , மற்றத்தம் , 
இமாம் புபொருட் பன்னிருப்பட்டயம், முருளை , சயந்தன் , கு s2 பாடல் , 
செயித்தியம் , பரிபாடல், முசசாறை , குறுகு, களரியாவிரை முதலான 
அருமையான சயில் கால்கள் இயற்றி அரங்கேற்றி அவன்தாங்கல் 

ன் அகதியத்தை வழிகாலாக வழங்கிவந்தார்கள் . அதில் இயம் 
விழ, இசை வித் சாட்தமிழ் முன் சம் வரும் அரைக்கப்பட்டிருந்தன . 
தொல்காப்பியம் முலியாற்றில் இயற்தமிழும் பெருசாறை , பெருங்குருகு 
முதிவியவாதில் , இசைத்தமிழும், முருவக, சயக்கம் , என் தல் , செயிற்றியம் 
காலியாத்தில் 

சாமரும் விரித்துரைக்கப்பெற்றிருந்தன . பிறகு , 
இடைச்சங்கம் பாடபுத்தண்தாவிச்சுபபெத்த அவ்விடைச்சலனமேறி 
வவர்கள் 500 பெயர் அவர்களில் இருக்சையரிச் சுருக்ரோழிமோசியார், லென் 
wர்க்கவியன் , ஜேபாண்டால்என் திாையன்மார்ச் , வரைக்கொமான் , 

முரமான அவதானித்வான்கள் தேர் - விலங்கி , சலிகுருகு , 
வெண்டாலி அலான கான்களே இயற்றி அரன்கேற்றிஞர்கள் , அவ்விடைச் 
சல்சத்தால் சாத்தியம் , தொல் சாப்பியம், மாபுராணம் , இசைக்கம் , பூச 
அரகணம் முதலான எல்கள் வழி கால்கள் , கழல்வேந்தார்கள் -- பிறகு 

கடைச்சங்கமடைதிர் மரையில் ஸ்தாபிக்கப்பெத்தசி , அதில் 49 
விச்வாலைச்சங்கமேதில் சிறப்பிக்கார்கள் , அவர்களில் இறையனர் உரேம் 
பெருவழுதியார் , கபிலர் , பாணர்,தற்ரேர், பெரும்சோனர் , சச்சுமன குவபதி 
சாயனம் , இலங்குடியங்கனார் முதலானவர்கள் சேர்ந்த செரேதோசை, குறுந் 
தொலை தாது ,காற்றின , அயலூறு, புறநானும்ஜசாகர், எரு 
பதமரிபாடல் , கவிபதிற்றுப்பத்து , மறைம்பது, தன்றி , சிற்றிசை, 
பெரிசை மதலான எல்கள் இருத்தி அரன்சேற்றினார்கள் 

அப்படி முதற்சக்தில் 40 பெயரும் , இடைச்சங்கத்தில் 2700 
பெயரும் , கடைச்சகத்தில் 49 பொருமாக கவிகளியற்றி அரங்கேற்றியதாக 
இறையனும் புசப்பொருளின் கவியால் ஸ்பஷ்டமாறே-எப்படியெனில், 


& 


இரண்டாம் காண்டம் , 


வெண்பா 
ஏழேழே டைனறு மேழேழொ பேதம் 
ஏழேழுஞ் சங்க மிரியினா- எமேழ் சேர் 
நாதபகாகாஜா முப்பானேழ் தூறுமானூற்று 

சம்பதினென் பான் கவிஞர் நாடு என்பதாம் . 
அப்படிப் பிரகாசித்த சங்கங்களில் முதற்சங்கத்தின் சாலம் முன் 
450 வருவல்களென்றும் இடைன்அவர்கத்தின் காலம் 150 என்றும் மூன்றும் 
சங்கத்தின் காலம் 2000 - என்றும், ஒரு ஏலில் சொல்லப்பெத்திருக்கிறது 

அன்றியும் , வேனெரு மாவினால் முதற்சங்கத்தின் காலம் பாழ்சின வழு 
முறல் , வடுக்கொள்ளமும் வரையில் 19-பாண்டியர் காலம் வரையிலும் , இடைச் 
சங்கம் வென்டோட்செழியன் முரல் , முடத்திருமாறனிறக் 59.பான் 
என் காலம்வரையிலும் , மூன்றுஞ்சங்கம் முடித்திருமாறன் ,உலபெரு 
வழுதிமுக 49 பாண்டியர்கள் காலம்வரையிலும் பிரபவாய்ப் பிக்காதேத்தாக 

அப்பாண்டியர்களின் முதற்சங்கத்தில் எழுபாண்டியர்களும் ,இடைர் 
சில ஜர் சபாண்டியர்களும் , எடை சங்கத்தில் மூன்று பாண்வயானலும் 
மலா விச்வரோமணிகளாகப் பிரசித்தம் , கவிகளையும் போல் காயும் இயற்றி 
அரசேற்றின் சாக வேரு ஒருசாசனத்தில் ஸ்பஷ்டமாகிறது 

சத்தான் சாக்தியற்றியவற்றுன் திருக்குறனே எடையோம் . கா 
2000 வருவகைக்கு போல . 

பொழு பாலத்தில் சங்கம் 
போதோ தகு 200 வருவங்கள் வரையில் சே , சே 
பாண்டியர்கள் காலத்தில் அகஸ்தராமன் , ஒளலை, மோதி , 
சம்பர் அம்பிகாயம் விழ்கன் , ( கோங்குராட்டால் வில்லி 
புத்த முலான வி ேமணிகன் பற்பதுபோன் இயற்றிப் புகம் 
பொது வார்தாலும், பார்சேபாண்டியன் காலத்தில் , நாமகியர்கள் பாண்டிய 
காட்டன் பிவேரித்த பட்டனர்தைப் பாழாக்கியம் பி raga ப் பல்கப்படு 
தயும் , கால்களை நாசமாக்கியும் விட்டார்கள் , பிறகு தமிழச்சவத்திக்குத் தன் 
வர் இல்லாமல் மறைத்தல் 

மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கம் . 
இப்போது தமிழ்பாலையின் பாசாய வேயைக்கண்டு, அதற்குத் தக்க தன் 
செய்யர்கரு , பிரபலவிவரிகாமணியும் , சிறந்த தேசாயினியும் , 
ஜமீன்தாருமாயே ஸ்ரீமன் பாண்டித்துரை தேவரவர்கள் 180 
மேம் 24- மதுரை சேதப்தி பாடசாலையில் ஒருமாபையைக்கட் 
உபங்கியாசித்தம் , ஸ்ரீ சேதபதி மாலானவர்களடைய காயத்தை 
மறுபடியும் 19015 செப்டம்பர் 1is க்குச்சரியான பிளவ மனி 
3 வ பானுவாரம் சி.திரகாத்தாம் கூடியசுபதினம் பால் மணிமேல் , 21 
ஆன் சனூர்லக்கினத்தில் ம தரையில் நான்காவது தமிழ்ச்சங்கம் ஸ்தாபி 

ஓம் பாலும் உழைத்து வருன்ேறார்கள் . இப்படிப்பட்ட கருகள் 
நல்சென் னாட்டில் சிறந்த காவியவான்களும் , தமிழ்வித்வான்களும் , அபிமானி 
கவம் அவருக்கும் இணைகின்ற உதவிசெய்பவரில் , இரு தமிழ்ச் 

கானகட்ட 
பதில் பலம் பெரும் பாட்டிற்கு காலாவில்களிலும் 
எமை வாவிக்குமென்பது என்னம் 


இரண்டாம் காண்டம் , 


15 - al 


இந்த மதுரை நான்காம் தமிழ்ச்சங்கத்தின் 

( 1) தமிழ் வித்வான்களாவன 


நபர் , ப . பாண்டித்துரைத் தேவர் அவர்கள் 

பாலஎனத்ரம் ஜமீன்தாரர் ,மதரைத் தமிழ்ச்சங்கத்து அதிராசனாயே 
உ . வே . சாமிகா தய்யர் அவர்கள் - 
தமிழ்ப்பண்டிதர், பிரசிடென் கெவேஜ் , சென்னை . 
கா , இராகவைய்யங்கார் 

களம்ஸ் தான விக்கான். பிரகடனாசிரியர் - தமிழ்ச்சங்கம் , 
வை . மு . சட்சோபராமா துஜாசாரியர் அவர்கள் 
தலைமைத் தமிழ்ப்பண்டிதர் , சாகமிவன் காலேஜ் , சென்னை 
இரு சாராயணைய்யங்கார் அவாகள் 
தலைமை உபாத்தியாயர் சேதுபதி கலாச . 200 சமிழ்ச் சங்கம் 
ஸ்ரீ . அசலட்சம் அய்யங்கார் அவர்கள் - இராமநாதபுரம் 
சோயார் வம் மணியக்கவிராயர் அவர்கள் 
திருகா ததை அறினவித்வான் , எர்பரிசோதகர் தமிழ்ச்சம் 
அ . சண்முகம்பிள்ளை அவர்கள் 
உபாத்தியாயர் சேதுபதி கலாசால தமிழ்ச்சங்கம் 
அம்பலவானா காவலவர்கள் -- கிருநெல்வேலி 
அஷ்டாவதானம் யோணசுந்தர் முதலியார், சென்னை 

மா . ஸ்ரீவோஸாசாரியார் அவர்கள் 
தமிழ்ப்பண்டிதர் பிரவடேன் ேலே சென்னை 
திருமயிலை, வின்முகம்பிள்ளை அவர்கள் 
தமிழ்பண்டிதர் சென்ட்கோம் சாலேஜ் . சென்ளை 
அ . சாராயணசாமி அய்யங்கார் அவர்கள் 
தமிழ் பண்டி வைரஸ்கல் - கும்பகோணம் 
எஸ் , பால்வண்ன முதலியார் அவாகள் - 
காரியதரிசி சாஸ்திவிலாசபுத்தக திருநெல்வேலி 
5. ப . சிவராமயினை அவர் -- 
சமிழ்பன்மார் இர்ககாவேஜ் திருசெல்வேலி 
வர் , இலாக்காதிறுகாவலர் மலர்கள் - தாகூர் 
தி . கோ . தயான சாமியின்ள அவர்கள் 
தமிழ்பண்டிகர் பொளும் 


16- 


இரண்டாம் காண்டம் . 


ஆ . முத்தத்ரம் பிள்ளை அவர்கள் - யாழ்ப்பாண 

குமாரசாமிபிள்ளை அவர்கள் கன்னம் 
செத்தநாதய்யர் அவர்கள் திருப்பரங்குன்றம் 


SHI 


11. ஆங்கிலத்தமிழ் வித்துவான்கள் . 
மா -ஸ்ரீ , வி . கனகசயைபிள்ளை அவர்கள் பி . எ . பி . எல். 

Portal abs. adras Division 
இவான்பம்தார் வி கிருணமாசாரியர் அவர்கள் 
Cutor of Books Tas 
தண்டலம் பாலசுந்தர முதலியார் அவர்கள் ம எ 
namil Translation to this Gotti adlease 
எல் . சொதாகிருவனயர் அவர்கள் பள. 
Principal Haujah s Collogo Pankotta 
அசப்பிரமணிய அய்யர் போர்கள் --- 
Editor 8 wadasa mitran " Madrala 
2. இராமகிருவண பிள்ளே அவர்கள் . எ 
Dhterpreter H. C. Madras 
வி . கோ . குசியதாராயண சாஸ்திரியார் அவர்கள் , 
ThailPautit artin Gallaga iladras 
கே . சுக்பாமய்யர் அவர்கள் எம் . 
Lectures Govt. College Futebol 
கே.எம் . கல்லாாழியின் அவர்கள் ...என் 
Distriet 

Monit Nandyal 
எஸ் , தாயன்சாம் யார் அவர்கள் 
Lecturer Govt . College Bubalonem 
பி .குருசாவ் அவர்கள் , எம் . எ . எலஎஸ் , 
P. G. College Tachy 
கே , அ . செய்யர் அவர்கள் பி.எல், 

Professor Law College Trevauuram 
எல் . வாமசாஅய்யர் அவர்கள 

Munsill Travancore Semas fonam 
எம் . முத்துராமலிங்க பிளே அவாகள் . 
H. T Pandit H the Maharajah s College Trevandratn 
பி . எல் , சுப்பிமணிய அய்யா அவர்கள்- Madras 


இரண்டாம் காண்டம் , 


-- 


எஸ் , வி , கண்ணபிரான் பிள்ளையவர்கள் பி . 
Bab - Magistrate Conjeevaram 
சேலம் , பட்டால் , சிம்மலு நாயகொரு- 

Faitor Kala Nidhi Coimbatore 
பி . காராயண அய்யர் அவர்கள் பி . எ . பி . எல , 
High Court Vekil Madras 
பி.எஸ் . கப்பிரமணிய அய்யர் அவர்கள் 
Ist Grade Pleader Madras 
எஸ், சாமிகாகய்யர் அவர்கள் - 

Pleader Ramnad 
என, வி , சுந்தரராஜ் அய்யர் அவர்கள் கே . எல். 4 . 
Teacher Setupathy High School Madura 


it . வம்ஸ்கிருத தமிழ்வித்வான்கள் . 
ஸ்ரீ , பொங்கா ரியார் அவர்கள் 

மகாமகோபாத்தியால் கும்பபேனம் 
தரீனிவாசாரியார் வாகல் 
எம் விகிரு பண்டிதர் கவமேண்டு காவேகும்பகோணம் 
வி . ஸ்ரீவிலாவாசாரியார் அவர்கள் 

மன் பேண்டிதர் சேய்த கலாசால் மாலை 
வீராசாமி அய்யங்கார் அரவாகள் 
வஸ்கிருத வியாசான விதவான் எட்டிய பும் 
சசே கூதர் அவர்கள் 
மைம் இருக் பண்டிதர் பேட்டி காலே மதுரை 


ir . ஆங்கில லமலயகிருத விதவான்கள் . 
மாஸ்ரீ, பண்டித ச.ம. கடேசசாஸ்திரியார் அவர்கள் பி . எ . 

ஆர் . திருமணமாசாரியார் அவர்கள் எம் . எ . 
ஸம்ஸ்கிருத பாடசாவே இன்ஸ்பெக்டர் சொனே 


இரண 
ரண்டாம் காண்டம் . 


ஆக இதுவரையில் இச்சங்கமேறிய வித்வான்கள் 48 பெயர் 
இந்த நான்காம் தமிழ்ச்சங்கத்தின் 

உத்தேசங்களாவன , 


( 1 ) தமிழ்க்கலாசாலை உளவாக்குதலானும் ( 2 ) இறவா தள்ள 
தமிழ் ஏடுகள் பலவற்றையும் , அச்சிட்ட தமிழ் பல்கள் அனைத 
தையும் தேடிப்பெற்றும் பிறருக்கு பயன்படுமாறு ஒரு வழித் 
தொகுத்தவைத்தலானும் , (B ) வெளிவராத அரிய மிழ் நால்களை 
ப்பரிசோதித்து அச்சிட்டுப் பரவச் செய்தலானும் , ( 4 ) வட 
ஆங்கிலமுதலிய பிறப்பாடைக் கண்ணுள்ள, அரிய கால்களைத் தமி 
ழில் மொழிப்பெயர்த்து பதிப்பித்தவானும் , 5 தமிழ் கலவி அபி 
விர்த்தியைபற்றிய ( செந்தமிழ்ப் பத்திரிகை வெளியிடலாறும் , 
( 6 ) தமிழ்பரிகை பல வைத்து உயர்தரத்தே தேறி யோர்க்குப் 
பட்டம் பரிசுமுதலிய அவித்தலானும் , ( தமிழறிஞ்சரால் - 
நியாசங்கள் புசித்தலானும், ( 8 ) இக்காலத் தமிழறிவு மிக்கார் 
பலரையும் , ஒருங்குக்கூட்டித் தமிழராயதலானும், (9 ) வேண்டும் 
நால் , உரை முதலியன செய்வித்தலானும், ( 10 ) பிற செய்த நால் 
உன முதலியவற்லை அறங்கேற்றுவித்தலாலும் , தமிழ்பானை 
யை வளர்க்களாகுமென்பதாம். 

இக்கருத்துக்களுக்கிணங்க, 
இப்போ இராகராதயாம் மொதானம் ஸ்ரீமத் விஜயா 
பாவ் சுசேதுபதிராஜாவர் என் இச்சங்கத்துக்கு பொருளுதவிபுரிந்த 
என் ஜம் நிகழுமாத க க ச சனமும் அளித்தபடியால் , சேதுபதி 

செ தமிழ் கலாசால யை ஸ்தாபித்து , அக்கலூரியிலோ ஓவோருக்கு 
மண் , உடை முதலான் எனக்கொடுத்து , கல்வி கற்பித்து வருகின்றனர் 
12 ) பாண்டியன் புத்தலே என்னும் பெயரால் பல்லோடுகு 
பெரும்பயன்படும்படி எனிலேய வாசகச்சாலேயும் (3) சங்கத்தின் பத்திரிகை 
புத்தகவியன் அச்விடத் தமிழ்சன் 2 லயம் 1 

இன் சலதிகளை வெளியாக்க செர் எமிப்பரிகையும் 
( 5 ) ஆர்வெலாசாலகளிற்படிக்கும் தமிழ்மாணாக்கர்களுக்குத் தமிழில் 
உத்ச ண்டாகும்படி தமிழ் பால கூயர் தர வால் பரி 
த பரிசளித்தும் ( பலவிடங்களில் பாசக்கிடக்கும் எச்டொக தமிழ் நூல் 
விளை தேடிக்கொண்லோ, பாரியல் சர்களையும் - இத்தமிழ்நாட்டு அறிஞர்பலரை 
விலத் அங்கத் தினாவேண்டி அவர்களை மாரைசங்கத்திற்கு 
தருவித்த 
பதியாசங்கள் செய்ய கல்விக்கழகமும் ஸ்தாபித்த , அ.சிரச்சையாக உழை 
மெகருன்தனர் -சடனை திச்சன் திற்கு பூனசுகவாழ்வை பிரசாதிப்பாராக 


இரண்டாம் காண்டம் , 


49 - na 


தமிழாசர் மூவருள்ளும் , பாண்டியரே மற்ற இருவரிலும் செந்தமிழைசிறப்பு 
நரே ஓய் கவர் ளென்பதற்கும் 

--பாப்பருங்கல மேற்கோளில், 
" வில்லுடையான் வானவன் வியாத் சாமிமுடையான் 

இனப் பாண்டியன் சொல்லிகவா 
வில்லடையான் பாலை யிளஞ்சா வேட்டனே 
செல்வடையா னீக்காடர் கோ- என்றம் 
கல்லம்பர் நலல கும்புடைத்துக் சிக்கன்வாழ் 
வில்லக்கொடாமூன் றெரியுடைத் ---- கல்லாவப் 
பாட்டுடைத்தச் சோமன் வழிவந்த பாண்டிய என் 
ஞாட்டுடைத்தகல்ல தமிழ்-- (ஒளவையாகும் ) 
தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரம் 
மகிழ்னை மறுகின் மதுரையும்- (சிறுபாணாற்றுப்படையிலும் ) 
உயர்ம திற்கூடலினய்ந்த வொண் டீக் தமிழின் முறை ( திருகோவை ) 
உலக மொருவறையாத் தானே 

னார் இறையாப் 
புலவர் புலக்கோலார் மாக்க -- வலனேத்துக் 
அன்வாட வாடாத மைத்தே சென்னம் 

வான்மாடக் கடாகர் - பர்பாடலு அப்பா தி ) சவிகளைப் பார்க்கவும் 
மேலும் துடியனும் , அவன்தோவியாரும் மறாவில்வசிகாமணிகளென 

வாறில் காணலாம் பிரதிமைபுசதற்காணப்பட்ட . 
வித சினது மடல்சா வள்ள - சடங்காசானை வோத்துடக்கியைக் 
தென் பொருத மெக்ப் வரையார் கலந்த காசகத் சேரோ 
உவர்ப்பு தல் தானே யிைற் சிறந்தபோாளுண்கணிகளிலும் பிரிக 
என் கேகனால பேஷ்டமாகும். 

அன்றியம் - தஞ்சிப்பாண்டியன் பிரம்மோத்திரகாண்டத்தை கவிழாத் 
பாடினதன்றியில் அவன்தேவின் மாறாக தினம் என்பதற்கு அத்தேவியால் 
பணியாரக்குடத்த சுருள் மதுரைப் பாண்டியன் சேவி விடுத்தக வி என்னும் 


" இன்னையில் வா தவர்மறந்தும் பானவரைமில் நினைந்தில் இருந்த வாட 
முன்ளவினப் பயன் ரானோ வப்பிறப்பிற் செய்த தவ முடிந்த வாறோ 
கானன்ம னபிரம்மன்வங்காரமனியம் காசிகாட்டி 
வன்னவயும் குருகனங்காடனினியேல்வா தயிர்சாத்தில் காற்றுமாறே . 
என்று தமும் கலர் சரிரைக்கண் தெரிவிக்கப்பெற்றிருத்தல் பிரதியகரம் . 
மதரையிலாண்ட பாசன பாண்டியர்கள் கேவலம் இப்படிகல்வி விஷயத்தில் 
நாத் சிரம் கருத்தைச்செலுத்தின ஏ மாத்திரமல்ல ; ஈசுவர பக்திக்கும் பாடுபட்ட 
வங்கள் , அசோ சைவ வைணவக் கோயில் சோயு , மாடமாளிகைகளையும், ஆவி 
கூப, டாகங்கனேயும் உண்டாக்க , உகிருஷ்டமடைந் திருந்தார்கள் , என 
திருவிளையாடற்புராணம் முதலான கிரந்தங்கள் சிதர்கனங்களாக நிருபிக் 


குலசேகான் மலைய தவு ஜன் முதலாக சிலபாண்டியர்கள் அசத்தியருடைய 
மட்டகயின் படி தருமராய பரிபாலனம் செய்தக் குடிகளோ சுகமாக வாழச் 
செய்வார்களென் முன்னமே சொல்லி இருக்கிறோமல்லவா ? அதற்கு இரண் 
பெரு உதாரணங்களை இனடியில் காட்டுகின்றனம் 

6. 


புடன் 


50 - a 

இரண்டாம் காண்டம் , 
விக்காம சிங்கபாண்டியனுக்கு அகள் தியர் மனுநீதி யுரைத்தது , 

பாவநாச்தல புராணத்தில் 
அறிலொன்றிறையா வே - கறும் காண்டது கோடவா 
மீறில் வெந்தயரெமதினோர்க் - கூறுகேகுவ தன் கடன் 

திவாலின்ராவின் மாதம் பாவவயோ திய 
ரோ இவெம்பினி யோர் சமைப் பாதுகாத்தில் பண்பரோ 
காமமா தி எடர் திடல் - வாமமா மறந்திட 
இலமலில்வியை யேத் திதல் - ழயிமன்னவர்பொற்பமோ 
மொடக்ககெஞ்வென்றத்தலு - மாக்காாடொறுமாக்கலும் 
வாக்குமாறவேயாற்றலும் - அக்மேன்னவர் சூழ்ச்சியால் 
ஒற்றர் மூவருலானி வற்றமாவைத்திய 
மற்றுமோர்ந்தவையாற்றுதல் சொற்றமன்னவர்கொள்ளையாம் என்றாம் 
குடிபறக் காத்தல்வேற்றுவந்தே தீர்த்தபோது 
மடியிலாச்மேனை சேர்த்தன் மாற்றலதை போதற்கும் 
தடைபடு மாண்டாக்கள் சந்தம் பொன்ராப்பின்மை 
வியோர் புயத்திற்றுக்கும் புலவருக்குறு நியாமால் 

என்முதிகவுவிகளைக்காண்க 
மேதும் - பாண்டியர்காலத்தில் மமோபக்த ஷ்ெடர்களாகிய மாணிக்க 
வாசகர் , திருஞானசம்பந்தரர்த்திகள் , அப்பர் , சுந்தார் மேதலான மஹான் 
களும் , பாண்டியன் கொண்டாடப்பட்டர்பிரான் வந்தானென்நீண்டிய சங்க 
மொத்து ! என்று தி . சுவிகளின்படி கழிவாளும், நாயன்மார்களும் 
பரிமளித் தப் பாண்டியராட்டைப் பிரபஞ்சத்திற் பிரபலமாக்கினார்கள் 

அக்கப்பாண்டியர்களுக்குப் பின்வந்த பாண்டியர்கள் கல்வியையும் , கடவுள் 
பக்தியையும் அசட்டை செய் தம் சிற்றின்பத்திலும் , சோம்பலிலும் காலத்தைச் 
கழித்து அலே ; பாண்டியாம் பாழ்த்தவர் வேறுபாட்டார் படை எடுத்துவதன் 
சம்பவித்தது . 

பாண்டிய இராஜியத்தின் முடிவு . 
குலாப்ஜன் அல்லன் கன்பாண்டியன் காலத்தில் அரபிநாட்டிலிருந் தமாமதி 
யர் மழரைக்கும் ஆரம்பித்தார்கள் என்று முன்சொல்லி இருக்கருேமல்லவா 
அந்த கூன்பாண்டியனுக்குப் பிறகு , வீரபாண்டியசோழன் பட்டத்தைப் பெற் 
முன் , அவன் அதிபாண்டியனுடைய 14-லது சந்தர் . அந்தரபாண்டியனுக்கு 
சந்ததி இல்லாமல் போய்விட்டபடியால் , பழைய பாண்டியர்களுடைய 
வைப்பாட்டி பிள்ளைகள் கிளம்பினர் , பாண்டிய நாட்டை ஆனத்தலைப்பட்டார் 

என்ற , ஸ்ரீ ஸ்தலபுத்தகத்தில் சொல்லி இருக்கிறதாக, மாரைதில்லர் 
மருத் ரவத்தை எழுதிய மிஸ்டர் நெல்சன் அவர்கள் எழுதியிருக்கிறார் . 
( Vide Mr. Nelson s Mudara Manual) ( Mr. Taylor s Supple 
mentary M.S.S. & lr . Robert sawell sIA. Pages a18-219 ) 
அப்படி ஆண்ட பாண்டியர்களுடைய வைப்பாட்டிமக்களாவன 

சோம்சேபாண்டியன் கி.பி 1100 வருஷம் சிவாசனமேறி 200 
ஆண்டான் . கர்ப்பூசத் தாயாண்டியன் குமாரசேகரபாண்டியன் , குமாரசந்தான் , 
கர்தராஜன், ஷண்முகராஜன் , மேருசுத்தாமாண்டியன் , ( அவன் சோ சோழ 
நாடுகளையும் குண்டான இந்திரவர்மன் , ( அவன் சோழனைவில் செய்தி அவன் 
மாளை விவாஹம் செய்தான் ) சந்திரகுல்திபன் , மீன்சேதனன் , மீனத்துவான் 


எள் 


இரண்டாம் காண்டம் . 


வீரபாஹ 


( அவன் சோழன் மகளை விவாஹம் செய்வான்-அவ்ன் மகன் சோரிநாட்டை ஆண் 
டான் ) ( மகரத் தவஜன் , அவன் மஹாவின் மார்த்தாண்டன் , குவலையாகந்த 
பாண்டியன் ( இவன் சப்பல்யாத்திரைசெய்து கடலில் விழுந்திருக் கான் ) இரும் 
பான் மகள் கிருபாதி தியோர் . ( அவள் குண்டல பாண்டியனை விவாளம் செய் 
தான் ) சிக்குபசாபாண்டியன் , சத்ருசம்ஹரான் வீரவர்மன் 
மகுடவர்த்தனன் , ( சோழனால் சொல்லப்பட்டான் ) வீசிம்மன் , வமசகுலத்துன் 

அதிவிரதாம்பாண்டியன் , சோழன் சோழன் , அல சைடதம் , நறுக் 
தாகை முதலான ரேங்கங்கள் இயற்றிய திறக்க தமிழ் விசவான் ) குலவர்த்தன 
பாண்டியன் சோம்சேகரன் , சோமசுந்தரன் , இராஜராசன் , இராஜகுஞ்சரன் . 
இராசோன் , இராஜவர்மன் , இராகமேதாவியாண்டியன் , வரதராஜன் , கும் 
சிம்ஹன் , விசேனன் , பிரசாபமாமன் , வகுமாரா ஜன் , குமாரசந்திரன் , வாதும் 
கன் , சந்திரசேகரன் சோமசேகரன் பராக்கிரமபாண்டியன் , ( அவன் பகையாளிகளி 
டமிருந்த பாண்டியகாட்டைப்பிலேஆண்டு வரும்போது ஆதி சுல்தான் மலிக்க 
பூர்சாய்பு , கி.பி 131u படையெடுத்தலக்க பாண்டிய மாட்டைப் பிடித்துக் 
கொள்ள ; 1312 இ முதல் 8 மகமதியர்கள் மதுராபுரியை 46 ஆண்டார்கள் . 

அந்த மகமதிய அரசர்களாவன , 
மனிசோழரசாயம் கி.பி13--1313-3 . அலாவுதீன் கான் ,1318 : 1319,6 
உத்சமன்காள் , 1816-1312-3 , 
0810-1812-3, தீபுதீன் 

1322-1827 ,-6 
சாகுல் தின்கான் , 1327-1894-7, சவக்மல அமமாமலக்,1334-1848--12 
பாண்டச் மலி , 1816-115-12 என்பவன் ஆண்டிருங் காலத்தில் , 
இந்துக் குடிகளுக்குப் பலவித கஷ்ட நிஷ்மோகன் சம்பவிக்க, அக்கஷ்டஷ்டு 
எங்களை PS, இந்து ராஜாங்கத்தை ஸ்தாபக்தி விஜயாகர பக்கமாயலு 
1350-18790 பாண்டியராடு போனற்று டெல்லசைனம் , செம்பன்ன 
உடையாரைப் பாண்டிய நாட்டிற்கு அதிபதியாக அனுப்பு , பவர் 1572 வற்ப 
வரையிலும், அவர் குமார்வன் பன்ன உடை மாரும் , மைத்தனர் பிரகாச 
உடையாரும் , 1404 வரையிலும் ஆண்டு சதியற்றுப் போனானால் , புக்க 
சாயலுடைய பக்தர்களில் பராமரமசாலிகளான சில ய பார்கவே 
பிரதிநிதிகளாக அனுப்பி ஆண்டுவாச்செய்தான் ஒருசாசனத்தில் தெரிவிக்கப் 
பெற்றிருக்கிறது . அப்படி அனுப்பப் பெற்ற நாயசொர்களாவன 

( இலட்சமணசாயல் , )ே முத்தன்ன ராயின் , அவ்விருவர்களும் 1404 - ம் 
வருடி முதல் , 145 வரையில் ஆண்டுவருகையில், பாண்டிய நாட்டிற்கு 
பாத்தியஸ்தர்களாக சிலவார்ககளைக் கண்டுபிடித்தார்கள். அவர்களாவன, 

சுந்தாத்தாள் மஜாவிசுவசாதராயர் , சானியாசோமனும் அஞ்சாத பெருமாள் , 
முத்மாஜ திருமலை மஹா விசுவார்தராயர் என்பவர்களோ , அவர்களுடைய 
பெயர்களையும், பாத்தியசைகளையும் பற்றிப் புக்காரயலுக்கு அறிவிக்க, அவர் 
உடனே பாண்டியாட்டை அந்த வார்சுகளிடம் கொடுத்துவிட்டுவரும்படி 
உத்தாவுகொடுக்க, அவரும் அப்படியே செய்ய , அந்தப்பாண்டிய நாட்டு வார்சு 
களும் 1451 முதல் 1498- யே 4SS ஆண்டார்கள் . அப்படி ஆண்ட 
வர்களை வைப்பாட்டிப் பிள்ளை சென்று குடிகள் கலகம் செய்து மறுபடியும் 
விஜய நகரத்துக்கு முறையிடம் அறிவி 4 ; கிருஷ்ண தேவராயலு 1445 
1500 நரசயாவையும் , 1500-1516ல் தென்னமராயைெவயும் 1519 
1519 மாசாயலையும் , பிரதி திகளாக அனுப்பி தண்டுவரச்செய்ததில் , 
அவர்கள் சந்ததிகளில் , 


மிருந்து 


52 

இரண்டாம் காண்டம் . 
குருகுரு திம்மகாமடு , 1519--1524 ம் சாட்டியம் காமயாசயம், 1124 
1526 , சின்னப்பநாயடு, 1526--1580, ஜங்கமநாயுடு , 1530- 1535 , விசு 
நாதநாயடு , 1585--1544, வாசப்பதாயும் , 1544-1545 , சொம்பச்சிதாய்டு , 
1545-1546, விசுவராத நாயும் , 1546-1517 விட்ட சொயா 1547-1568,வரிஷங்க 
ளில் அண்டம் தரு , பாண்டியராட்டிற்கு தக்க பாத்தியக்கன் என ஒரு சந்திர 
சேகாமாண்டியன் சினம்பிகர் த ,சனதிபாதியசையைஸ் காபித்துக்கட்டாகலை 
அந்தச் சந்திரசோழப் பாண்டியனுக்குப் பட்டம் கட்டி ஆண்டுவரச் செய்தார்கள் 
அப்போது தஞ்சையிலிருந்த வீரசேசர்சோழன் , பாண்டியாாட்டின் தலைாகராகிய 
தரை படை எடுத்துவந்து தாக்கி பாண்டிய நாட்டைப் பிடுங்கிகொள்ள , 
அப்பாண்டியன் , விஜயாகாமன்பானத்திக்குப் போய் முறையிட்டம் , கிருஷ்ண 
தேவ இராயலு தமன் பிரதிரி தியாகியாகாமகோரை தக்க தண்டுதலா தின் 
சோதிப்போய் வீரசோச்சோழனைத் தாச்சித் திறத்தி , அவனிடமிருந்த பாண்டிய 
நாட்டைப்பிடுங்கி பாண்டியனிடம்கொடுத்தவரும்படி கட்டளைக்கொடுத்தனுப்பு ; 

நாகமாய்டும் அப்படியேவந்து சோழனைத் தாக்கித் துரத்தி, அவனிட 

பாண்டியகாட்டைப்பிருங்கி , அதன் காக்காகானயே பாண்டியனிடம் 
கொடுக்காமல் , சன் சொந்தமாக்கிக்கொள்ள இசைங்கதி விஜயநகர ஸமஸ்தானத் 
தாருக்குச்தெரிய, விஜயாகரத்தார் விசனப்பட்டு, இப்படி இராஜ துரோகம் செய்க 
காசமாயாவைக்கொன்று , அவன் 

அவன் அக்கிரமமாகப்பிடித்து கொண்டிருக்கும் 
பாண்டியநாட்டைப்பிருக்கி , சரியானவார்சாகிய சந்திரசேகா பாண்டியனிடம் 
கொடுத்திருபநாசமாபதிவின் குமாரம் சிய விசுவாராயகோரை 
வலுப்ப , அவ்விவகாரமாயமேவந்த என் தகப்பன் என்ற முறையையும் கருதாமல் , 

க கட்டுப்பட்டு, என் கலப்பனான கமநாயடைப்பிடித்து சிறையில் 
வைத்தம் அக்காள் மாாயகப் பிடித்துஆரேமமாகவைத்துக்கொண்டிருந்தபாண்டிய 
காட்டைப்பிற்க , அன்வார்சாகிய சந்திரசேகரபாண்டியனிடம் கொத்தும், 
அப்பாண்டியனுக்கு முடிஞட்டி , அச்சங்கதிகளை விஜயாக சரநாயலுக்கு அறிவிக்க, 
அந்த இராயலும் விசவதப்ராயருடைய சத்தியத்தைக்கண்டு வியந் திக்கொண் 
டாம் , அவரை பாண்டியாட்டில் சிலவருடங்களிருக்க , அப்பாண்டியனுக்கு 
உசவிசெய்தவரும்படி செய்ய , அந்சவிசுவா தநாயகம் அப்படியே செய்தவருகை 
வில், அச் சந்திரசேகரபாண்டியனும் அவன் குமாரனு சிலவருஷங்களாண்டு சந்ததி 
வற்று இறந்தப்போலவே பாண்டியா ட்டிற்குத் தகுந்த வரர்ககளற்றுப்போன 
முதிக தியை விஜயாகாத்தாருக்குத் தெரிவிக்க, அந்த விஜயகா ஸாஸ் தானத்தார் , 
விசவாதாரகோருடைய சத்தவிடுத்தவும் , சத்தியம் , சுலாமியத்தி , சருமகுணாதி 
சயல் வோக்கேட்டுது பாண்டியராட்டை அந்தவிகவார் நாயகோரே ஆளத்தக்க 
வல்லவர் என்ற பாண்டியகாட்டும் குடிகளுடைய வேண்டுகோனைக் கருதியும் , 

ஸமஸ்தானத்திலிருந்து தேவபிராம்மணர்களிடம் கங்கை தீர்த்தம் , 
இயான இல்லத்து அல்ல தகட்டளை , சத்தி , கட்டாரி , ஆடை ஆபரணங்களை 
கொடுத்தனுப்பி , பாண்டியநாட்டுக்கு பிரதானப்பட்டணமாகிய மதுரையில் இ.பி 
35 விசுவாசதாாயகொருக்கு பாண்டிய சக்கிரவர்த்தி என்ற மகுடாமி 
வேகம் செய்வது. பட்டம்கட்டிவைத்தாாசள் - அந்தவிசவகாத 

சாயக்காரும் 
அவருடைய பதிறை சக்திகளும் , பதினாற பேறுகளைப்பெற்று நாககாரு 
சைன் தான த்தார் என்ற பெயரால் , சுமார் 

சுமார் இரு தாறு வருஷகாலம் 

வருஷகாலம் இந்த சரும 
சாஸ்திரப்படி கண்டார்கள். ஆகையால் இனி அந்த நாட்டு காரு சமஸ்தானசர் 
பிரததை அடுத்தகாண்டத்தில் எழுதுகிறோம் . 

இரண்டாமாண்டம் முற்றிற்று 


மூனம்காண்டம். 


நாயடுகாரு ஸம ஸ்தானம். 


இதற்கு முன் நிற்கு இரண்டாம் காண்டத்தில் சோழ பாண்டியர்கள் ஒரு 
காலத்தில் மஹாமஹோள்ள தஸ்திதியிலிருக்கா, பிறகு மங்கலடையவே , குடி 
களுக்குப் பலவித சவிட நிஷ்ரேங்கள் உண்டாகி ருந்த , அச்சோழபாண்டிய 
காடுகளில் நாயக்காரு ஸமள்தானங்களை ஸ்தாபித்த விவரம் ஸ்பஷ்டமாகும் 

ஸ்ரீ சந்திர வமிக தை திரிய குலத்தாராகிய ஆந்தரருக்கு ஆதியில் இரா 
ஜன் , மராஜன் , விஜயன் சேனன் , விகிரமன் , போஜன் , பாலன் , புலனன் , 

அறன் சாலுகியன் , வர்மன் , வல்லபன் , வர்த்தனன் , மல்லன் , காலரும் 
யம் , கணபதி, கஜபதி , நாபதி , ரோயலு என்று திப் பட்டபெயர்கள் வழங்கி 
வந்திருக்க அந்த ஆத்திரருடைய பின் சந்ததியாருக்கு இப்போது நாயடு 
என்ற பட்டப்பெயர் வழங்கி வரவேண்டிய காரணம் என்ன என்று சிலர் 
என்னாக்கம். அப்படி காயம் பட்டம் வந்த காரணம் என்னவென்முல், 

ஆந்திரா ஆதியில் மாதராட்டையும், பிறகு உஜ்ஜினி முதலான வடராக 
களையும் , தன் வேருகையில், அந்தக்காலத்தில் அந்நாடுகளில் சாதாரணமாக 
வழங்கி வந்த ஸ்மஸ்கிரு பாபட்டப் பெயர்களை தரித்து கொண் வெந்தார்கள் 
பிறகு வர்சன் அவடை ராகேளை விட்டு தென்னகேளை அடைந்து ஸமஸ்தானம் 
கலஸ்தாபித்தமையால் , அந்தந்த காலத்தையும் நாட்டையும், அங்கு வழங்கிய 
பாவைகளையும் அருசரித்து பட்டப் பெயர்களை தரிக்கச் சம்பவித்தன் 
அப்பம் சம்பவிக்கனும், அவர்களுக்கு 

வடநாடுகளில் வழங்கி வந்தப் 
பட்டப் பெயர்களையும், பிறகு அவர்களுக்கு தென் குடுகளில் வழங்கும் பட்டப் 
பெயர்களையும் பரிசோதித்துப் பார்ப்போமாகள் அவைகள் பாடபேத சப்தரூடக் 
களில் வித்தியாசமானவைசிளாகக் காணப் பெறினும் , பொருளில் பேதம்பெரு 
திருத்தல் பிரதியாகமாகும்.மேலும் சிலபதங்கள் பாஷ் நீதிரபிரதியயங்களால் 
விதமாகத் தோன்றுவதும் ஸ்பாட்டமாகும் 

எப்படியெனில் 
இராஜா என்ற கைஸ்கிருதபகம் இராவு , அல்லது இராயல் என்று 
தொகுபாலையில் மருவி வந்ததும் பிரதியகம். இதேமாதிரியாகவே , அதி 
கார் லவள் , எஜமானன் என்குதிப் பொருள்களைத்தரும் நாயக என்ற 
மஸ்கிருதபதம், தெலுங்கில் நாயடு என்று மருவியதாம். ஆகவே , நாட்டு 
என்றயதும், இராஜன் என்றப் பதப்பெயருக்குள்ள பனிபெயர்களில் ஒன் 


B 


யோத்த இராஜகுலம் திருப்புறம் , 
முன்சய்காண்டம் 
விஜயநகர மைஸ்தானம் தினே தினே . பல்கிப் பெருக தெற்கே கன்னியா 
குமார் வகையில் வியாபித்துக் கொண்டுவரவே, ஆல்களவு லிஸ் திரணமுள்ள 
பெரிய சமஸ்தானத்தை , ஒமேராஜன் விஜயகாரத்திலிருந்து திருப்தியாக 
ஆண் வேருவது அசாத்தியமெனக் கண்டு அச்சமஸ்தானத்தை நவ ( 9) கன் 
டங்களாக வகுத்தும் , அங்கல கண்டங்கள் ஒவ்வொன்றிலும் தம் பிரதி நிதிகளாக 
( Goveniors & Viceroys) போய் அண்டுவர சம்பத்துக்களின் வேரை தெரிச் 
தெடுத்தும் , அவர்களுக்கு நாயக்காடு என்றப்பட்டத்தைக் கொடுத்தும் அனும் 
பிஞர்கள்- 

எப்படியெனில் 
விஜயாகாந்தில் அரிக்கதேவராயலு அரசாண்டகாலத்தில், அவர்மனைவி 
ஸ்ரீதிருமலை அம்மாளுடைய தங்கை , மூர்த்தியம் மானை சேவப்ப நாயக்காடு 
விவாறம் செய்துக்கொண்டதின் நிமித்தம் அந்தச் செவப்ப நாயக்கருக்கு 
சோழநேச மாகிய தஞ்சாவன ஸ்ரீகமாகக் கொடுத்து அன்பவித்துக் 
கொள்ளுக்படி ஜப்பிய தாக தாவூர்ராஜசரித்திரத்தில் செய்ய இருப்பதை 
போலவே, 1897 - லரும் ஜேம்ஸ் பான்சிப்பவர்கள் பதிப்பித்த ஆசியாடிக் 
ஜனல் சரித்திரம் , வேது மாலியம் , 2 ம் பாகம், 502-505 பக்கங்களில் , 
சொல்லப்பட்டிருக்கிறது ( vide ragas 502505 to 2 vol vaithe 
Journal of Asiatic Society by Prinsep ) 

மேலும் விஜயாகா மைஸ்தான ததை பகிருவான தேவசாயம். 5 
தேவாரயது ஆண்டபோது போர்த்துக்கள் தேசத்திலிருந்த வர்த்தக 
மாக வந்த பிரான்ஸ் தானிஸ் (termounid) என்பர் தம் சரித்திரக்கம் 
இல் விஜயா மஸ்தானம் அப்போது மஹாபெரியதென்றும், சில 
ஆண் இராயலுக்கு 200 நிதிகள் நாயடுகாடு என்றும் பெயர்களைப் 
பெற்று உதவியாக விருந்தாக் செய்ததைப் பார்த்தா 
போர்த் தகியபாஷையில் எழுதி இருப்பதை பேண்டர் கவேல் கலயர்கள் 
இங்கிலிஷில் மொழிபெயர்த்து சயத விஜயகாளிக்ரேயக்ககம் 345-310 பக் 
வைகளிற் பதிப்பித்திருக்கிறார் ( vils Prge345 30R- Forgotten minpire 
by AR Corel) ஆகவே எப்படி ஆண் வெந்த காட்கோகாளித் சிவசைப் 
பற்றி இதனடியில் எழுதுகியே 

1. வீரதிம்மப்ப நாய்கோரு - வர் பயர், கொண்ட விடு னு 
கொண்ட , கடப்பை, சித்தவட்டம் , கன்மகோட்டை , சென்றார் . கனக்கிரி 
சாவோமாக இருக்கப்பட்ட நாடுகளுக்கு அதிபதி , அவருக்கும்,00.000 
வகம் பொன்வராகன் வரவு . அதில்-3.00000 . பொன்ராகன் நச 
பதிக்குக்கப்பம் கட்டிவிட்டு , பாட்சியைத் தாயெடுத்துக்கொண்டு, மைஸ்கான 
உதவிக்காக 25,000 பதாதிகளையும் , 15,000 குதிரைகளையும் 40 - யாவாக ளையும் 
தயாக வைத்திருக்கவேண்டும் 
இக்குமுலம் , மோலோலம் , அடைக்கலம் என் வடமேற்கு கா 

காடுகளுக்கு 


முன் முக்காண்டம் 


8 


அதிபதி , அவருக்கு 600,000 - லகம் பொன்வராகன் ருமானம் அதில் 50000 
வராகனை நாபதிக்கு கப்பம்கட்டிவிட்டு 20,000 பதா செனையும் 5 ல.குதிரை 
களையும் 20 - யானைகளையும் தயாக வைத்திருக்கவேண்டும் . 

8. இலவமய நாயடுகாடு - ன் நார்வாருக்குத் தெற்கேயுள்ள 
பங்கப்பூர் முதலான நாகேருக்குத் தலைவர் அவருக்கு 3,00,000 செம்பொன் 
பேராகல் வருமானம் அதில் வராகனை காபதிக்கும் கப்பம் கட்டிவிட்டு, 

தேதோகைச் செலவில் 2000 பதாதிகளையும் , 1200 குதிரைகளையும் , 28 
யான்களையும் தயாராக வைத்திரும் வேண்டும் , 

நாஹ நாயடுகாடு அவர் முதலில் நாகலாக் தகை - தலான துகளு 
கு பொவாதிபதியாகவும் , ஒண்டிக்ரோமா பல்லாரி வார்பன் மாளிக் 
எடுத்த சர்க்கவதி , இராய் இருக்கம் , அஸ்திரி முதலானா சேளுக்கு அதிகாரி . 
அவைகளால் 10,000 வாரம் போன் வராகள் வருமானம் அதில் 2,00,000 
மாகன் கப்பம் போகடாச்சியில் 12,000 

பகளயும் , 600 குதிரைகளையும் , 
மயானகாயும் தயாராக வைத்திருக்கவேண்டும் 

சின்னப்ப நாடு நாடு - அவர் கைகள் கடுத்தகளாலி முதல் கொச்சி 
வினாகள்ள கக்கருக்கு அதிகம் . அலைகளால் அக்குக்கு 300,000 வலம் 
பொன் வராகன் எருமான் அதில் 1,00,000 காக்கன் கப்பம்போக பாக்கியில் 
10,000தாம் 
பேருரைகரோம் தயார்கவைத்திருக்க வேண்டும் 

6. சினைப்ப படுகாது-அசோல் முதலான சாதிகளுக்கு பின் 
காம் அலைகளால் பொன் வராகன் வருமானம் கல் 700 வராகன் 
கப்பம்போக பாக்கியில் சாரதாதி 500 குதிரைகருடன் தமாக இருக்க 
வேண்டும் . 

1. விஜயப்ப நாயகோடு - கருக்கு இராஜம் சாாடு என்று பெயரு 
மூலம் அவர் மைரும் இத்தல் துருக்கம். பொடியாக முதல் மங்களூர் வரையி 
வைன் காடுகளுக்கு கோர் . அவைகளால் 3.00000 ம் பொன் தொகன் 
மானம் , அதில் 10,000 சாகன் 

பக்கட்டி , 10000 பதாதிலேயும் 500 
குதியையும் 15 யான பயம் வைத்திருக்க வேண்டும் , 

. மல்லப்ப நாயர் நாடு - இரும்மலுடைய குதிரை சர் . அவர் 

கோட்டை முதலான மயான நாடுகளுக்கு ந . அவருக்கு 5000 
பொன் வரான் வருமானம் , அதில் வைராகப்பங்காட் டல் 
பாக்மல், 60- பதாதிகளையும் 10 குல 

100 காளையும் தயாராகவைத்திருக்க 


சாலும் காயடுகாடு அவர் ஒருகாலத்தில் மாதிரியாகவிருந்த தன்தி 
சோழமண்டலத்தை சார்தருகை, சாகப்பட்டினம் , திருக்கோலியர், 
பேசி , காயல்பட்டணம் முதல் இலங்கையசைதர்ன் நாடுகளுக்கு 
யோசிப்பிக்கப் பட்டிருந்தார் . அவருக்கு அக்சாகேளால் ( 

10) 


மன்மகாண்டம் 


பதினெரு லட்சம் பொன் வராகன் வரவு . அதில் 3 - ல் ஒருபாகத்தை பாதிக்கு 
கப்பமாகக் கட்டி விட்டு , மாத்தி இரண்பொகத்தைத் தமது செலவுக்கு வைத் 
துக்கொள்ள வேண்டியதன்றியில், தமது அந்தஸ்க்காகவும் சமஸ்தான உம் 
விக்காகவும் 8000 - க.கிரைகளையும் , 80000 பதாக்கவேயும் 50- 

யாக கயும் 
எப்போதும் தயார் கலைத்திருக்கவேண்டும் . 
10. விஜயப்ப நாய ெபாரு- 

அவர் இசாயகர் முதலிய நாட்டிற்க திகார் 
அவைகளால் 4,00 000- லமை பொன் வமாகன் எருவினம் . அதில் 150000 
வராகன் கப்பம் கட்டியாக்களில் 150,00 பதாதிகளேயும் , 1000குகை வீரர் 
இளையும், யானைகளையும் வைத்திருக்கவேண்டும் . 

11 ஆதியப்ப நாயக்காரு- அவர் குத்தி முதலான பா.எண்டாகும் 
வைரக்கற்களுக்கு அதிகாரி , அலைகளால் 3,00,000 இல்லம் பொன் வராகன் 
வருமானம் அதில் 40,000 வராகன் கப்பம் போக, பாக்கியில் 600 பதாதிகள் 
யும் , 300 குதிரைகளையும் , 30 யானைகளையும் சித்தமாக வைத்திருக்கவேள் மே 

12. இதே மாதிரியாவே மதுரையை நாசா நாட்டு 
நாயமிவரையில் ஆண்ட மன்னர்கள் கட்டிடவந்த கப்பத்தைப்பற்றியும், மததைச் 
சரித்திரத்தை எழுதிய மிஸ்டர் நெல்சன்வர்களுக்கு கிடைத்த சாசனத்தினால் 
1609-1623 - ம் வருஷம் ஆண் வெந்த விசுவநாத நாய்டு போகிய முத்து விட 
நாய்தோரு விஜயாகா நசபதிக்கு 5,00,000 - கரம் பொன் வராகனக் 
விக் கட்டி வந்ததைப் பற்றியும் , எழுதி இருக்கார். 
இந்தியாதி சங்கதிகளினால் பலிஜவாராயே ஆந்திரருக்கு நாயக்காடு 

அவர்களாண்ட நாடுகளுக்கு பாயடுகாடு மைல் மென்று 
பெயானதற்குக் காரணமும் பிரத்தியமாகும் . இளி இதில் கண் - 
காரு மைல் தானங்களை யெல்லாம் எழுதப்புகுந்தால் , இது ஒரு பெரிய 
காக பலர் படிக்க விருப்பார்களா கையால் , அவர்களில் நமது தென்னக 
ஆண் வெந்தவர்களையும் இப்போது இளையவர்களுடையாவும் சிலர் சாத்திரம் 
மாத்திரம் சங்கிரகமாக எழுது பின்கேம் அப்போது 


பட்டமும் 


கர்னாடகதேசத்தின் ஸ்திதி 


விஜயாகர் காயதி சமஸ் தானத்தைச் சார்ந்த நவ கண்டங்கள் , கர் 
குடல் (சண்டம் தேசம் அதியெரிது . அதற்கு தரியதாயடுகாடு அதிகாரியாக 
இருந்த அண்டமிறகு, அவர் சந்ததிகள் சாலிவாகன சகாப்தம் 520 - ஆம்வரு 
வ முதல் 638- ஆம் வருடம் வரையில் ஆண் வேந்தார்கள் அதில் ஒரு 
காகம் திராவிட தேசமென்னும் கோடி காட்டை 
எருகம் முதல் 710 - ஆம் எருவம் வரையில் பலகட்டத்திச் சகாப்தம் 11 கு 


சகாப்தம் 6 - ம் 


மன மும்காண்டம் 


வருவம் முதல் 120 - ஆம் வருடம் வரையில் பரிபாலித்து பிறகு அரைச் சசாம் 
* 120- இம் முதல் 780- ஆம் வரும்வரையில் பிரதாப் ரோயலும், சகாப் 
தம் 751 ஆம் வருக்கம் முதல் 900 ஆம் வருவம் வரையில் கோவிந்தராயலும் 
அச்சுதராயரால், விதியதாராயம் பரிபாலித்து வாச்ரே. 101- ஆம் எருவகம் 
முதல் 170 - ஆம் வருகை வரையில் சிக்கராயா பரிபாலனம் செய்தார் . சி . 
27 - ம் வருஷம் மாதவராயலு சிவசமுத்திரத்தைப் பரிபாலனம் செய்த 
விறகு 271 ஆம் வருஷம் முன் வெங்கடயதிராயலும் , அவர் சந்ததிகளும் 
10505 ஆம் வருவகம் வரையில்அவர் , 1031- முதல் 1110 - ஆம் எருஷம் 
வரையில் சோமகேசவராயலு உண்டுவந்தார் . - 1280 - ஆம் வருஷம் தேசத் 
இல் தேன்ற்றும் தவிர் 1300- ஆம் வருஷம் முதல் 1810 - ஆம் வருஷம் வரை 
(இடமத்தார் மது அண்டார்கள் 1835 முதல் 1116 - ஆம் வல வரையில் 
கருபராயன், கோவர்ந்தனராயல் ஆன் லெர் , அவர்களை ஆகதேவாரய 
வர்த சாக 1492 வலர்தாது 1515 - ஆம் வருவம் இல்ஜசுதேவராய 
ஓம் 1 வருவமும் இன்ன தேவராய ஜிம் ஆண்டுவந்தால் பிரிவு - 
பாபா தலை சரித்திரம் 17 - ஆம் பக்கத்தில் சொல்லப் 

பெற்றிருக்கிறது . 
செல்சர் சீஸ் சம்தியினிடருந்து நாபதிக்கு சுவானேமான பிறகு 

போர் சீன 
அதைலேமிராத சின்னரா நாராயணாரஜா ஆண்டு வந்ததாக ஒரு சரித் 
திரத்தில் கண்டிருக்கிறது. இம்பால் பிரபுக்கள் பைகதேசத்தையாண்டு 
வர்தாமும் இந்தக் கடைக தேசம் அதிக விஸ் திரணமான தாயும், பற்பல 
ஜரி பற்பல பாயை , வேகம் முதலானவைகளால் வகுக்கப்பட்டிருந்தமை 
யாதும் தேகத்தைத் திங்கு கோய்க்க ஆவலது கஷ்டமாக இருந்தது . 

அக்காலத்திலிருந்த 
கர்வட்கதேசத்தின் எல்லைவிஸ்தீரண விபாம் . 


வெங்காளத்தில் 1537 - ஆம் பருவம் ஜேம்ஸ் பிரின்சிப்பவர்களால் பதி 
ப்பிக்க ஜர்னலாப் ஆகியாடிச் சோவைடியின் சரித்திரப்புத்தகம் 11 ஆம் வாலி 
யாம் பராம் 124 வது பக்கத்தில் பி.1807-5- ஆம் வருஷம் சென்னை 
பல் வார்ட்பேண்டிடு ( Curd Bansiucli) கவர்னராகவும் , கானல் வில்லியம் 
மலோடு ( Couism Metola ) ஆர்க்காட்டில் கமிஷனராகவும் , இருந்த 
பாது அவர் வேண்டுகோளின்படி, செஞ்சி கோட்டை நாரயணன் எழுதிய 
காடையாஜாக்களுடைய சுவஸ்தார் சரித்திரத்தில் காயதி இராய் காலத் 
இல் கர்னாடக தேசத்தைச் சார்ந்த சாகேளை அடியில்கண்டபடி எழுதியிருக்கி 
சர்- அதாவது அப்போது கர்னாடக தேசத்தில் 
1. தொண்டமண்டலம் அதன் பிரதான் பட்டினம் காஞ்சிபுரம் . ( ணம் . 
2. கனரா அல்லது துளுவம் - இதன் பிரதானபட்டிணம் ஸ்ரீரங்கபட்ட 
3. கொங்குமண்டலம் - அப்போது பிரதான பட்டிணம் கருவூர் 


6 


மூனாண்டம் 


4. சோழதேசம் பிரதான பட்டிணம் தந்தை 
5. தென்பாண்டிய தேசம்- பிரதான பட்டிணம் மதுரை திருசிராப்பள்ளி, 
6. சோமண்டலம் - திருநகர் , கோளம் , அந்ந்த சயனம் 
அடங்கிய விஸ்திரன் கான் எமகஸ்தானமாகையினால் , அவ்வளவு வில் திரண 
முள்ள தேசத்தை ஒரே அரசன் ஆள்வது கஷ் மென்க்கண்டு, சரவண 
தேவராயலு காலத்தில் அத் கர்நாடகத்தை மூன்று கண்டங்களாக ( மைல் தா 

வகுத்து , அவைகளுக்கும் அச்சு கப்பங்களையும், அதிபதிகளையம் 
நியமிக்கக்கருதியும் , 1,00,000 சேனைகளுடனும் விஜயப்பநாயர் , தமாக்க 
கிருஷ்ணப்ப நாயடு, விழயராக வலுநாட்டு , வெங்கடப்ப நாய்டு , ஆகிய தமது 
பத்துக்களையும் பிரதிநிதிகளையும் அனுப்ப , பாலி-ஆம் வருவகம் விஜயகாயம் 
பாலவேலூருக்கு வந்து தங்கள் சித்தார் தொண் டாண்டன்பாளையக் காரர்கள் 
வந்து தரிசித்தபோது, அவர்கள் வாஸ் கானத்துக்கு வேண்டிய சப்பத் 
தை ரேணயித்தார்கள் , பிறகு அந்த விஜயப்ப பாட்டு பாரின் சர்தார் சோழன் 
டலத்துக்கேசி , செஞ்சி கோட்டை மன்னர்கள் கட்டவேண்டிய சப்பத்தை 
நிர்ணயித்தும் பிறகு விஜயப்ப காமகோரு சேர் சோழ பாண்டியாக்களுக்குப் 
போய் அம்பன்னர்கள் கட்ட வேண்டிய கப்பத்தையும் நிக்கன் பித்தார்கள். 4) 
படி நியமித்த கப்பமானது வருவதும் ஒன்றுக்கு முன் மாடி ருபயாசிய 
பிறகு அம்மூன்று கண்டங்களுக்கும் , 

1. துபாக்கி கிருஷணப்ப நாயடுகாண் செக்சி நோ முதல் 
கொல்லிட தி வரையிலுள்ள காடுகளுக்கு இராஜாயாகவு 

2. விஜயராகவலு தாய்கோரைத் தருகை முதல் காவிரி பாயும் 
நாடுகளுக்கு இராஜாவாகவும் 

8 வெங்கடப்ப நாயக்காரை அதற்கு தெற்கே இருக்கும் நாடுக்கும் 
செல்லாம் இராஜாவாகவும் நியமிக்கப்பட்டு ஆண்டுவந்தார்கள் . அவர்கள் 
செஞ்சியிலிருந்த பாக்கி இருகணப்ப நாடிது லெம் சுமதியரைச் சேர்த்துக் 
கொண்டு சருந்திசரானதா பிரவு - விறு சரித்திரம் 20 ஆம் பக்கத்தில் 
டீருக்கிறது. கானல் மெக்கன் தரையவர்களுக்குக் கிடைத்த ஒரு சாச 
இனால் , சி.பி. 1535. ஸ்ரீரங்கராயலுடைய சகோதரர் வெங்கட்ட 
நாலு சிங்காசன மேறிய உடனே சந்திரகிரியை தம்பீரதானப்பட்ட 
மாகவும் , வேலுரைத் தமது இரானுவம் தங்கும் கலாகரமாகச் செய்து 
கொண்டே பேசி கோட்டையை கணம் நாட்டும் தஞ்சாவூரை, விஜய் 
ராகவறு நாட்டும் , மதுரையை , சமார திருவணப்ப நாயகம், சென்னப்ப 
பணத்தை ஐந்தேவராயலும் , பெனுகொண்டாவை புஜபலாாயலும் ஆண் 
வரும்படி கியத்ேததாகத் தெரிவிக்கப் பட்டிருக்கிறது இப்படி பாலஸ்த 
னங்களுக்கு சேயுக்களாக நியமிக்கப் பெற்ற நாடுகளும் ( Vice Page 120 
130 - Vol II . Tart I Tho lournal of Asiatic Society of 1887) 4 
களுடைய சந்ததிகளும் செல்லூர், செஞ்சி, காஞ்சி, வேலூர், சித்தர் சேர் 


SST 


மூன்மகாண்டம் 


. 


இரிசேயரம் , சை , மதுரை, திருநெல்வேலி முதலான பல விடங்களில் 
பாவி சுமார் 200 வருடங்கள் வரையில் மகமதியரால் இந்துக்கள் கஷ்டப் 
படாமல் காத்துவந்தார்கள் . பிறகு இப்போதிருக்கும் வெங்கடகிரி, காளஸ்திரி, 
கார்கோவக்கரம் , பிட்டாபுரம் போடவி , பலகாடி முதலான சிறு ஜமீன்கள் 
கலர மற்ற கேள் முறையே மமரேயர் வரமாகப் பிறகு ஆங்கிலேயர் வச 
terma விட்டன் 

மேல் குறித்த வெங்கடா , மாமா ஸ்திரி முதலான துகள் இப்போதம் நா 
படு மஸ்தானங்களாக இருக்கன் படையால் , அவற்றின் சரித்திரங்களைச் சா 
இரயாக எழுது சேம் 


வெங்டகிரி ஸ்மஸ்தானம் . 


இருக்கள் தானத்தை . 0.12 ஆம் வரும் வேலம் பலிஜவாராகிய 
பெட்டலநாயகோ ஸ்தாபித்தார் இவர் காடரால் ஜபதிராயனிடமிருந்த 
வா தவருக்கு காலகட்டு பிரசாதித்கோப்புடு ருத்திர நாயடு என்ற மூன்று 
குமாரர்கள் பிறக்க தயாரம் மஹா திேரமாக இரும் கட்டியான் இவருக்கு 
வாயகம் 

சாப்பாண்டப் கொடியைப் பித்தாகக் கொடுக்கப் 
பெ இகர்லியார் ஜகமோவாளி மாதவி இரண்டாவது குமார் 
யை பாராகத் தமதாயகம் பதவியாக இருபடியால் , கரபதி ஜசாங்க 

தர்மதாமடுக்கு பரமாதேவியை விவாகம் செய்ததில் 

மாயம், பிறந்தார்கள் இந்த மென்மை காயவின் 
யாயம் 1008 முதல் 1823 ஆம் வரும் பிரதாப் 
உத்தரவின்படி சாகிபுரத்தில் பாண்டியராஜனத் தாக்க 


மோசோம்க்கு போதிய சிங்கம் நாயும், வென்னம் 
பொன் வச்சிய பால் , என் மூவர் பிறக்க கேட்க மாமிக்கு அருந்தபோக காயம் 

150 வருசமா 101 பாளையக்காருடன் எதிர்த்துக் 
செய்த அப் அப் புகழ் போகும் 
மேதகுரு காகிய மாதவநாயம் 1310- ஆம் வருஷம் ஸ்ரீசைலத்தை 
வியானவர்போக் காங்கேம்பெத்த சிங்கம் மேயம் , தகும் நாயடு , 
மேமநாக அன்னம்மா , சகானச்செம்மயா பிறந்தார்கள் . இந்தத் திம்ம 
பாக்கு கரம் காமம் சித்தி நானம், அனுபோத நாயம் பிறந்து , 1450 
முதல்11 ஆம் வரும் வரையல் நாட்டை யாண்கெக்கார்கள் போத 
நாயடுக்கு வெந்தமாதவராயம் கேன் மாதவாயம் , பஞர் நாடு, மதுசூதன 
வம், எச்சமநாட்டு , சின்ன சிங்கம் காட்டு இரவாகனமாம் நாயா , பிருந்தார்கள் . 
பிறகு இராலியம் விலக்க அச்சுததேவராய லுடைய ஆதினத்துக்குள் வந்தது. 


S. 

முன்மகாண்டம் 
1530 - ஆம் வருஷம் சிங்கம் சாய்டு , குமார் திம்ம நாயகம்பிகு பெத்த கொன் 
டப்ப நாயகம் , திருமலை நாயகம் , ஞான சிம்ம சாடும் , கொண்டம் நாயகம் , 
பிறகு பெத்த கொண்டப்ப நாயடும் , இவர் குமார் சென்னப்ப நாயமே , 
டத்துக்கு வந்தார்கள் . இவர் கண்டிகோட்டையில் மகம் தியரை மடக்க ஜரித் 
தார் . 

பெத்த கொண்டம் பாய சகோதரர் எச்சம் சாய்கேகு கல் தான் பாங்கப் 
நாய்டு பிறந்தார் . இவர் 1579 - ஆம் வருஷம் விதமாகா நரபதி லமஸ் தானத் 
தாருக்கு கவியாக் கோலகுண்ட , வினுகொண்ட கொண்டவிடு, கோட்ன 
களைத் தாக்கிய மகமதியரோடு சண்டை செய்து மித்தார் . மற்னொரு குமார் 
மாதிய அர்வீட்டி திம்மப்பு நாய்டுக்கு சந்ததில் கஸ்தூரி ரங்கப்ப நாட்டு 
க்கு எச்சம் எய்டு பிறந்தார். இவர் 1602 - ஆம் வரும் செங்கல்பட்டைச் சார்க் 
தமதமாந்தகத்தை விஜயகா வேங்கடபதி ராயரால் பமான காகப் பெற் 
முர் . இவர் குமாரர் எச்சப்ப நாயம் மைரின் கண்ட செய்து டில்லி சக்கி 
வர்த்தியினால் பற்மானங்களைப்பெற்ர் இந்த வர்ம நாட்டுக்கு பங்காரு 
செசம் மராட்டு பிறந்து , 1690 ஆம் வரும் கரு பெரிய அக்கிரஹாரத்தைக் 
கட்ட 1658 ஆம் வருகம் வேதார்ஜூலிப் பார்கானால் கொல்லப்பட்டார் . 
இவர் குமாரர் சர்விக்ன குமார எச்சப்ப காலம் 1700 வேலூரில் சண்டை 
செய்மும் , 1712 ஆம் வருவம் 

மைடம் உருவும் செஞ்சிக் 
கோட்டையிலும் பிரபல சண்டை ளேச்செய்தால் இறந்தார் . இவர் 
குமார் பங்காரு எச்சம் பாயும் 170 இருவரும் வெட்டங்கியில் கோட் 
டையைக் கட்டி 1747 முதல் பாகம் - எலாயிலாண்டார் . இவர் 
சகோதார் பெத்த எச்சம் பாய்க்கு சந்ததி இவல் கவே குமா எக்கன்ன 
காயசிலைத் தக் தலாங்க அவற் 1776 - ஆம் லெம் முதல் 180 ஆம் வருஷம் 
வரையிலா 

6 வருகையில் : ஐதிசாலி படைவெடுத்து வந்து தாக்க இந்த நாயம் 
காரு அங்கிலேயரோடு சேர்ந்த 1802 1 ம் ( Land clire கிளவு பிரபு 
வினால் சமன்தான சன்னத்தைப் பெற்றும் இந்த காட்டுகாருக்கும் சந்ததி 
வில்லாமையால் 1802 - ஆம் வரும் பக்காக எச்சம் பாடலை அவிகாரம் 
செய் இகோன் டார் . இந்த நாயடுகாடு 1517 - ஆம் வரும் வரையிலான் டார் . 
இவர் குமாரன் தான் இப்போது அந்த வெங்கட் மைல் தானத்தை ஆண்டு 
வரும் சுமார் 88 வயதுடைய ஸ்ரீ மாஜா ஸ்ரீ கோபால் சிருவன நாய்வோரு 
பாதாவர்கள் , இவர் இந்த மைஸ்தானத்துக்கு 2 -வதம்: 

இல் வெங்கட்கள் மைல் தானம் சென்னர் தில் மானக்குத் தெற்கும் 
சென்னைக்கு வடமேற்க்காக இருக்கிறது.இதன் விஸ்சேனம் 17- சாமைல் 
இதில் 1881 ம் வருவம் கணக்கின்படி 0.565 குடிகளிருந்தார்கள் . இப் 
போதிருக்கும் எமஸ்தானபதி கல்வி கேள்வி களித் றேந்த சாமியானத் 
வதசாட் (Lnna molters Assaiation) லேக் வான்தாரர்களுடைய சங்க 
இற்கு சிசேட அங்கத்தினராக இருக்கேன் செமஸ்தானத்தில் மிஸ்டர் 
காயசா செட்டியார்பிரமதிரியாக இருக்க இச்சமஸ் சான் 


9 


மூன்றாம் காண்டம் 


இல் மிஸ்டர் நாராயணசாமி செட்டியார் பி , எ , மந்திரியாக இருக்கிறார் . இச் 
சமஸ்தானத்தை நன்கு அறிய விரும்புவோர் மிஸ்டர் பாஸ்வெல் எழுதிய நெல் 
லூர் மானியவில் 212- முதல் 724 பக்கங்களையும் இக்பர்ட் சுவேல் சாஸ்திரியா 
குடைய தர்சியாலோஜி சரித்திரம் 239,212 பக்கங்களிலும் , 1875- ஐகோர் 
ட்டு வக்கல் இராமராயர் எழுதிய சரித்திரத்தையும் , 1537 - ஆம் வருஷம் ஆசி 
யாடிக் ஜர்னல் 2 - ஆவது வாவியம் 2 - ஆவது பாகம் 107 , 110, 115 , 117 - ஆம் 
பக்கங்களையும் படித்துப் பார்க்கலாம் . 


( இரண்டாவது அத்தியாயம்.) 
காளாஸ்திரி சமஸ்தானம் 


ஸ்ரீமத் வொன் பவதார் இரகுநாதராவ் அவர்கள் 1991 - ஆம் வருஷம் எழுதிப் 
பேதிப்பித்தகாளாஸ்திரி சமஸ் நான் சரித்திரத்தின்படி , இந்தச் சமஸ்தானத்தைப் 
பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ( 2. பி . 1012 - ஆம் வருஷம்) வத்திரியாவமீச , 
இனிகால் கோத்திரம் , ஜாபிநாயதோடு ஸ்தாபித்தார் . 

இவர் சாலிவாஹன சகாப்தம் 1083- ஆம் வருவும் ( இ . 11112 - வ ) வா 
எங்கள் பிரதாபருத்திரராயலுக்கு உதவியாகியும் , மகம் தியரைத் சாக்க ஜயித்த 
படியால் , இச் சமஸ்தானத்தைப் பெற்றார் .இவர் குமாரர் மாத நாயகொரு 1 - ஆம் 
நூற்றாண்டில் பிரபலசாசி பிரதாபருத்திரருக்கு உதவியாய்ப் பாண்டியதேசத் 
தை ஜயித்ததாக , மிஸ்டர் கெக்கள் சாசனத்தினாலும் , மிஸ்டர் வில்கிள் 
( witsussore vol . IP 13 ) சரித்திரத்திலும் ஸ்பஷ்டமாகிறது . . 

இவர் குமாரர் வல்லபாய கொரு கஜபதிக்கு உதவியாக நின்று கா தர்கான் 
என்னும் மகமதிய மந்திரியைக் கொன்சர் . இவர் குமாரம் திம்மகாய்கொரு மக 
மதியரை சென்று தேவரகொண்ட ஜாதிரைப் பெற்றார் . இவர் குமாரர் அப் 
பாய் காயகொரு வாலான ஐமித்து ஆண்டார் . இவர் கா சகோதரர் அன்னம் 
நாயன் சாருக்கு அநேக சந்த சௌண்டு . இவர் குமாரர் வேங்கடப்ப நாயகா 
கனகாசலாவிலிருந்த மகம் தியரை ஜயித்து , அதைத் தன் சமஸ்தானத்துடன் 
சேர்த்தார் . 

பதியோர் காம் ( 15 சக்குண்டில் கஜபதி மைஸ்தானத்தின் மகிமை 
குறைய , வியாகர ஸ்மஸ்தானம் விருத்தியாக , இந்தக் காளாஸ்திரியைச் சார் 
ந்த தாமாால வீரப்ப நாயகொரு அந்த ஸமஸ்தானத்துக்கு உதவியாக நின்று 
மகமதியரைத் தடுத்துவந்தார். இவர் குமாரர் தாமரால் வெங்கடப்ப நாயக்காரு 
ஸ்ரீசன் இராயலுகாலத்தில் ( க.பி. 1513-1585 - ல் பிரபலரானார் ( Vide P 
138 Nallore Manual ) இந்த ஸ்ரீசங்க ராயிலை மகமதியர் தாக்கியபோது இந்த 
வெங்கடப்ப நாயகொரு கர்துகூரியில் எதிர்த்து காதி என்னும் மகமதிய வீரனை 
ஓரித்தபடியால் , இராது மகிழ்ந்து செஞ்சி வந்தவாசி , காளாஸ்திரி ஜாகரை 

2 


100 


மூன்யகாண்டம் 


மும் , பல பிருது பட்டங்களையும் கொடுத்தார். இவருடைய குமாரர் வெங்கடப்ப 
நாய்கொரு இராபூரி சண்டையில் ஜயசீலனான தால் , இராய்து மகிழ்ந்து திரி 
சிராப்பள்ளி , தஞ்சை முதலான நாகேளை கொடுக்கப் பெற்றும் , திரிசிராப்பள்ளிக் 
கருகில் , சமயவரம் என்னும் இடத்தில் கடந்த சண்டையில் கொல்லப்பட்டார் . 

இவர் குமாரர். சென்னப்ப நாயடுகாடு பட்டத்துக்கு வந்தபோது தேக 
சுகமின்மையால் , இ போது சென்னப்பட்டனயென்று பிரசித்திப்பெற்ற பட் 
டணம் அப்போது ஓர் மீன்பிடிக்கும் குப்பமாக இருந்த இடத்திற்குப் போய் 
கடல் காற்றுக்குத் தங்கள் தெற்கு சென்னப்பம் என்று பெயர் வழங்கல் 
கொண்டுவந்தது . இவருடைய குமாரர் காமரால் வெங்கடாத்திரி நாயகொரு 
பட்டத்துக்கு எந்தகாலத்தில்,தான் நாட்டில் அலையர், பிரான்சுக்காரர். 
டானியர் போர்த்துக் கொர்கள் வந்து வர்த்தக தைலங்களை ஸ்தாபிக்கவேண் 
டிய இடங்களுக்கு பல குருசில மன்னர்கஆடை உதவியை நாடித்திரிகை 
மில், இக்குருசில மன்னர்கள் எந்த மாதியாருக்குபதவி செய்வதென்றுமதுே 
ராஜியம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த தாமால வேங்கடாத்திரி நாயக 
காருக்கு ஆங்கிலேயரே கல்லவர்களென்றும் , அவர்கள் வாக்கு உதவிசெய்வதே 
உத்தமமென்றும் போதித்துக் கொண்டிருக்கையில் , செல்லூரிலிருந்து கரு 
வப்பதாயாவும், அறுழகமுதலியாகும் 11 ஆம் வருடிம் வந்து , சென்னப்ப 
மாலகோருக்கும் , வேங்கத்திரி நாயக்காருக்கும் சப்பார்சு செய்து , சென்ன 
குப்பத்தை ஆங்கிலேயருக்கு சொபேகும்படி கேட்க: இந்த சாமான் வெங்க 
பாத்திரி காயகொடுப்போகசந்தகிரியில் இருந்த நாபதி ஸ்ரீபங்கராயலுக் 
ஆரேரிவித்து , அவர் அனுமதியின் அப்போது இந்தியாக் கம்பனி 
சகு காரியஸ்தராக விருந்த வில்டே (Mi Dm என்பவர் 
கொடுத்தார் 

என்பவர் மூலியமாகக் 


அப்படிச் கொடுத்த இந்த பெத்திற்கு ஸ்ரீரங்கராயடைப்பட்டணம் 
என்றும் போரிடும் சத்தியகிரி ஸ்ரீரங்கராயது தெரிவித்திருந்தாலும் 
இந்த செங்கடகிரிதாரின் தகப்பனார் சென்னப்ப நாயக்காடும் அந்த 
இடத்தை திகமாக விரும்பிப்பாட்டித்தமையால், அவர் விளம் 
கட்டிமென்பென்ளப்பட்டணம் என் பொரி சொன்ன 
தில் , 
அப்போதுசேன்னப்பட்டணம் 
அல்லது சென்னை 
என்ற பெயல் தகனானிக்கு தலைமை நாம்பிகாசிக்கிறது: 

Ismailies lta ditre Goetieer oisonthern Indid Pages of 
216 Maristothenothirtyrgal , le of Mir lostrells nt. 
Muntali Nellore Page 15 of Abuer s Rive & Progress of 


இத்தாமரால் காயபோருகள் புகார்களாகவிருந்து ,ஐதிகள் 
பதிகனுக்குஉசய்ததன்றியில் காங்கயசவாந்திக்கும், உஜனி யுத் 
சத்தில் பதவி செய்த 10 - ம் வரும் தாத்தாவ க காயகோ 


மன் காண்டம் 


11 


ருக்கு பஹதூர் பட்டமும், பல்வக்கு முதலான பிருதுகளையும் கொடுத்திக் 
கவுரவித்தார் 

இவருக்குச் சந்ததியில்வாமையால் , இவர் அண்ணன் குமாரர் சாமான 
வெங்கடப்பாட்டு 175 - ஆம் பருவம் பட்டத்துக்கு வந்தார். இவருக்கு சமது 
சாமிய மந்திரி , சாசியான் 175 /-ம்வரும்பிப்ரவரி மாதம் 5 -ந்தேதி தாரூர் 
முதலான சொமங்களயும், கம்பக்குக்குப் பதிலாக பகைகிரி முதலான விடங் 
களையும் கொடுத்தார் 

1755 ஆம்வருவது காட்டியர்களாஸ்திரியைத்தால் மறு வருடிமைைர 
பில் இங்கிலார் பாதுாத்தார்கள் .ins1 ஆம் வகுலம் பால் மாதம் 26 
ஆக்தேதி சர் ஐயாட்(Sir Dare Guste ) இவரை இங்கிலிஷ்காரர்காக்கு உத 
வியாக இருக்கவேண்டு மென்று கடிதமெழுத , உடனே சம்மதித்து இங்கிலி 
சேனைகளுக்கு வேண்டிய க , ஆடு , மாடு முதலானவைக போச் சோரித்துக் 
கொடுத்து வந்தனம் பெற்ருர் , இவருக்கு ஆங்கிலேயரிடமிருந்த இரு 
இதைப்பத்தி கண்டு மாதம் 12 -ந்தேதியில் வர் , ஜார் போர்டு 
( 8 ( sip fearge Garlnet ) அவர்களும் ( tionitorvalis) காரன்வாலிஸ் 
பிரபுவும் புகழ்ந்து கொண் பாம் எழுதி இறோர்கள் , இந்த குமார வெங்க 
டப்பாாயுடு இவ்வளவு புகழுடன் 10 வருஷம் ஸ்மஸ் மான ம ைத பா டு இறக் 
நபோக, 1791 வருடி இவர்தாசர் காமரால திமய காடுகாரு பட்டத்துக் 


இவர் இயற்கையில் தரமானலும், ஆலேயருக்கு கன்பராக இரு 
கார் . இவருடைய விரத்தைப் பார்த்து கர்நடக இங்லிஷ் சேனசிட்தி 
பாசிய ஜார்ஸ் ஜாரிகம் ( Georeelorris போது சென்னைக் 

சென்னைக் கவர்னதான 
களவு பிரபு (Londl Cliro ) முதலானவர்கள் கடிதங்கள் மூலியமாக இவர் உத 
வியை நாடினார்கள் . 180 இல்ஷ் கவர்ன்மெண்டார்.இவரையும் ம 
ற்ற சசி குருவான்னனாயசம் சமஸ் தான் சேகளை அடுத்து விடவே 
என் மென்று கட்டாயிட்டதில் அதேவிசனத்தில் தேர் 

இருக்கு பெத்த வெங்கடயே சாதி, சின்ன வெங்கடப்ப நாய் என்ற 
இரண்டு குமாரர்கள் 
குமாரர்கள் இருந்ததில் பொது 
, வெண்படம் 

க காருக்கு 
பட்டம் கிடைத்தது . இவருக்குப் பிறகு இவர் குயரார் திங்க நாயகோரு பட் 
டத்துக்கு வந்து 1882 ஆம் பருவம் இறந்து போக இவர்னவிட தமராவ 
வெங்கடசாய சொல்லச் சுவிகாரம் செய்துகொண்டதில் , 134 ஆம் வருஷம் 
நவம்பர் மாதம் 12 ஆர்தேபெட்டத்தையடைந்தார் . இவர் 17 வருஷம் ஆண்டு 
வித்வான்களை ஆதரித்தார். 1207 ஆம் வருஷம் வட நாகேளில் சிட்டாய் கலக 
முண்டான காலத்தில் தாம் இங்கலீஷ்காதர் இருக்கு வேண்டிய உதவிகள் 
தனையும் செய்வதாக அதுநாட் கடிதத்தைச் சென்னே கவர்ன் பெண்டாருக்கு 
அலுப்பினார். இவர் காலத்தில் ஜமீன் கர்தாயம் உகுல் செய்யும் வியத்தில் 
புது சட்டங்களுண்டாகியதால் , நஷ்டமடைத்த எடைக்கரைக்காக கடன்லாம் 


101 

மூன்றும்காண்டம் , 
யும் , பல பிருது பட்டக்களையும் கொடுத்தார் . இருடைய குமாரர் வெங்கடப்ப 
காயகொரு சொரி சண்டையில் ஜயசீலனானதால் , இராயலு மகிழ்ந்து திரி 
சிராப்பள்ளி, தஞ்சை முதலான நாடுகளை கொடுக்கப் பெற்றும், திரிசிராப்பள்ளிக் 
கருகில் , சமயவரம் என்னும் இடத்தில் நடந்த சண்டையில் கொல்லப்பட்டார் . 

இடர் குமாரர் சென்னப்ப நாயடுகாரு பட்டத்துக்கு வந்தபோது தேக 
சுகமின்மையால் , இப்போது சென்னப்பட்டனகென்று பிரசித்திப்பெற்ற பட் 
டணம் அப்போது ஓர் மீன்பிடிக்கும் குப்பமாக இருந்த இடத்திற்குப் போய் 
கடல் காற்றுக்குத் தன் அதற்கு சென்னகுப்பம் என்று பெயர் வழங்கிக் 
கொண்டுவந்தது . இவருடைய குமாரர் தாமரால் வெங்கடாத்திரி நாயகொரு 
பட்டத்துக்கு வந்தகாலத்தில்தன்பாட்டில் ஆங்கிலேயர், பிரான் சுக்காரர் 
டானியா, போர்த்துக் கோர்கள் வந்து வர்த்தக ஸ்தலங்களை ஸ்தாபிக்கவேண் 
டிய இடங்களுக்குப் பல குருதில் மன்னர்களுடைய உதவியை நாடித் திரிகை 
மில் , இக்குருதிய மன்னர்கள் எந்த ஜாதியாருக்கு பதவி செய்வதென்று 
ராஜியம் செய்து கொண்டிருந்தார்கள் . இந்த தபால் வெங்கடாத்திரி நாட்டு 
காருக்கு ஆங்கிலேயே நல்லவர்க ளென்றும் அவர்களுக்கு உதவிசெய்வதே 
உத்தமதென்றும் போதித்துக் கொண்டிருக்கையில், செல்லூரிலிருந்து கரு 
வப்பநாயாலம் ஆறுழகமுதலியாகும் 10- ஆம் வருஷம் வாது , சென்னப்ப 
காப்போருக்கும் , வெங்கத்திரி யேகோருக்கும் சிபார்சு செய்து , சென்ன 
குப்பத்தை ஆங்கிலேயருக்கு படுக்கும்படி கேட்க : இந்தத் தாமரால் வேக் 
பாத்திரி நாயகோரும்போது சந்திரகிரியில் இருந்த நரபதி ஸ்ரீரங்கராயலுக் 
குத்தேரிவித்து , அவர் அது தியின்படி அப்போது கண்டு இந்தியாக் கம்பனி 
க்கு கார்யதைராக விருந்த மின்டர்டே ( DT) என்பவர் மூலியமாகக் 
கொடுத்தார் 


அப்படிச் தொடுத்த அந்த இடத்திற்கு சிங்காமாடையபட்டணம் 
என் தம் பெயரிடும்படி கேர் ஸ்ரீரங்கராய் தெரிவித்திருந்தாலும் 
இன்டெரிநாய் களின் தகப்பனர் சென்னப்பநாயடு காரும் அந்த 
இடத்தை மோடி விதும்பியபட்டமையால் , அவர் பெயர் விளம் 
கட்டுமென்று இதற்கு பொன்னப்பட்டணம் என் பெயரிபேடி சொன்ன 
2.அதேபோட்டு , இப்போதம் சேன்சப்பட்டனம், அல்லது சென்னை 
என்ற பெயால் இந்த தக்கணாஜானிக்கு இல்லை பிரகாசிக்கிறது 

[ leiagara of the Ganetlear disonther lalis tages of 
216 Martalittha North Arcot Pags4112 of air loswellsDt. 
aanaal of Nellorey Pages 1s of Abusti tired Progress of 
Indin ? 

இந்தத் தாமால் காயகொருகள் மகா அரசர்களால் விருந்த , ஐதிகா 
பதிகளுக்கு உதவிசெய்தான் தியல் சாங் சக்கரவர்த்திக்கும் , உஜனி யுத் 
சத்தில் உதவி செய்தல், 10 ஆம் பருவம் தாமரால் ஆக்கப்ப நாயகோ 


மன்மகாண்டம் . 


IT 


ரூக்கு பஹதர் பட்டமும், பல்லக்கு முதலான பிருதுகளையும் கொடுத்தக் 
கவுரவித்தார் 


இவருக்குச் சந்ததியல்லாமையால் , இவர் அண்ணன் குமார் தாமரால 
வெங்கடப்பாட்டு பா15- ஆம் வரும் பட்டத்துக்கு வந்தார் . இவருக்கு தமது 
சாமிய மந்திரி , பாசிப்கான் 1751 - ம் வரும்பிப்ரவரி மாதம் 5 -ந்தேதி நாரூர் 
முன இராமங்களையும் , கம்பத்துக்குப் பதிலாக சனாதிரி முதலான விடங் 
காயும் கொடுத்தார் 

1755 - ஆம் வருவதாட்டியர் காமாஸ்திரியைத்தார் மறு வரும்வரை 
இல் இங்களில் கார் பாதுகாத்தார்கள் . 1781- ஆம் வருவம் எப்ரல் மாதம் 20 
ஆம்தேதி ஸர் ஜயர்sir Dare Curta இவரை இங்கிலவகாரர்களுக்கு உத் 
வபாத இருக்கவேண்டு மென்று கடிதமெழுத உடனே சம்மதித்து இங்கிலி 
சேனைகளுக்கு வேண்டிய ரிசி, ஆடு , மாடு முதலானலைக கோச் சேகரித்துக் 
கொதி வந்தனம் போகர் , இவருக்கு ஆங்கிலேயரிடமிருந்த இராஜ விசுவா 
சந்தைப்பு 1701 ஆகஸ்டு மாதம் 12 -ந்தேதியல்வர். ஜான்பார்டு 
BURGeorge Carinet ) அவர்களும் (loriour wailis ) காரன்வாலில் 
மாம் புகழ் கொண்டாட் எழுதி இ தொகள் இந்த குமார் வெங்க 
பாப்பநாமம் இல்லை புகழுடன் 50 -வரும் வாஸ்தானத்தை யாண்டு இறார் 

போக . 1703 - எரு இவர் குமார் சாரா இம்ய சாய்டு காரு பட்டத்துடன் 
குலத்தார் 

இவர் இயற்கையில் குஞராகுலும், ஆலேயருக்கு அன்பராக இருக் 
நான் இவருடைய ரேதைப்பாாததிர்டை இங்கிலஷ் சேனாதி 
மாய ஜான்ஸ் ஹாரிம் ( George Harris போது சென்னை கவர்சரான 
கிளவும்பு ( Lori dire ) முபானவர்கள் கடிதங்கள் முவியமாக இவர் உத 
வியை நாடினார்கள் . 150 - இலே கவர்ன்மெண்டார் இவரையும் ம 
ற்ற சதா குலான்னவயம்சல்தாசே எடுத்துவிடவே 
எண்டுமென்று பட்டாபட்டதில் தவிசன சில்ஓர் 

இவருக்கு பெத்தவெடய பலம் என்ன வெங்கடப்பு சாயம் என்ற 
இரண்டு 

குமாரர்கள் இருந்ததில், பெத்த வென்டப்ப நாம் காருக்கு 
பட்டம் கிடைத்தது . இவருக்குப்பிற்கு இவர் குமார் திம்ம நாயக்காரு பட் 
டத்துக்கு வந்து 1832 வருவம் இதாகபோக , இவர் மனைவி தமரால் 
வெங்கடப்பா காரைச் சுவீகாரம் செய்துகொண்டதில் ,1.34 ஆம் வருஷம் 
தாம்பர் மாசம் 12 ஆந்தேதி பட்டதை யடைந்தார் . இவர் 17 வருஷம் ஜன் 
வித்வான் கா காத்தார் . 1987 அ உருவம் வட துகளில் சிப்பாய் கலக 
முண்டானர் காலத்தில் தாம் இங்கிலிஷ்காசர் களுக்கு வேண்டிய உதவிகள் 
தினையும் திராய்லதாக அநுதாப கடிதத்தைச் சென்னை கவர்ன்மெண்டாருக்கு 
அனுப்பியது . இவர் காலத்தில் ஜமீன் கர்தாயம் உகல் செய்யும் விஷயத்தில் 
பது சட்பாடங்களுண்டாகியதால் , கஷ்டமடைந்து கெடக்கணக்காக கடன்வாங்க 


12 . 


மூன்கொண்டம் , 


8 


1881- வருஷம் பிப்ரவரி மாதம் 22 - ந்தேதி ( தம் ஸ்மஸ்தானத்துக்கு 6 குமாரர் 
களைவிட்டு ) இறந்தார் . இந்த 6 -குமாரர்களில் ஜேஷ்டமாகிய இராஜா ஓம்தான் 
ஜா இராஜ தாமரால குமாரமுத்து வெங்கடப்ப நாயக்காரு பஹதூர்ப் பட்டத் 
தைப்பெற , 1881 மே மாதம் 17 - ந் தேதி இங்கிலீஷ் கார்ன் மெண்டா 
மால் , சிவத்தைப் பெற்றார் 1890 வரலம் சென்னை கவரன் மெண்டரால் 
( Lord Commenara & Lord Veniloel ) இந்த ஸ்மஸ்தானபதி சென்னைச் 
கவர்ன்மெண்டு மாளிகைக்குப் போய் வரும் போதும் , இராஜவண்டி தன் 
பிருதுகளுடன் போய் வரும் கவுரவம் கொகோபகட்டது. 
இப்பொழுது இந்த கானா ஸ்திரி சித் சார் ஜில்லாவிலிருக்கிறது . இதில் பாமர் 
காளாவதிரி , மாதர் பாக்கம் என்ற வடதென் பிரிவுகள் 5 வகுக்கபட்டிருக்கின் 
றது . வடபிரிவில் 5 தாவரமாக்களும் , 115 சவரமைல் விலரேணமும், அதில் 
194 கிராமங்களும் 100 , குடிகளும் தென்பிரிவில் 160 சதுரமைல் என் 
தீரணமும் , எமஸ் தான் முழுதும் 110 சதுரமைல் விதான முன் பாயும், 
1191-ம் வருஷம் கானிஷ் மாரிகானக்கின்படி 210 000 குடிகள் வசிக்சர்கள் 
இச்சமஸ்தான வருஷாத்தில் வரவு 4 லட்சம் ரூபாய் இல் 1.0001 டேன் 
கலம், மற்றவரிகளில் 27,000 ரூபாய்இஷ் சவான் மெண்டாக்கு 
கட்டவேண்டும் .) 


இந்த சமஸ்தானத்தின் பாஜவமிராவளி 


பதரமராலஜாபிராமக்காரு 2 மாதாயமொரு ப வல்லபபாய்கொரும் திரிம் 
நாகோரு 5 இராசன் பாய்கொரு 6 அப்பால் நாய்கோரு தர்ம கோரு 
சென்னப்ப நாயடுகாரு வெங்கடப்ப நாயகொரு 10 கம் கோரு 

வேங்கடப்ப காரம் 12 சென்னப்ப நாய்கோரு 13 வெங்கடப்ப கோரு 
14. ஐயப்ப நாய்கொரு 15 வய்யாயகொரு 18 அன்னம் காயகொன 1 மடு 

2 நாயனிகாரு 18 ஸ்ரீவ நாயன்காரு 19 அப்பாயகோடு மகாயம் 
காரு 21 வசதப்பாாபபோகு 12 வேங்கலப்ப காட்டுயாரு 2 வெர்ப்பாயம் 
காரு 1 அச்சப்படாாயதியாகும். சென்னப்பு காயபோடு 20 / காயம் 

வெங்கடப்பராயகோரு 28 வெங்டப்பகாலகோரு 20 ப்பமாயக்காரு 
80 பெத்த வெங்கடப்பாாயக 31 திம்பாரயனிகாரு 32 ங்கடப்ப நாய்டு 
வாரு ( 1877 -உருவம் இப்போதிய அதிபதி- ) 

[ Vide History of Kalastry by Dewan Bahadur R.RagunanRaw 
1501.1 


மூன்றாம்காண்டம் 


130 


( முன்றம் அத்தியாயம் . ) 
கார்வேட்டிநகா ஸமஸ்தானம் , 


பட்டி 


குண்டா 


இதுசித்தூர் அல்லது வட ஆர்காடு ஜில்லாவிலிருக்கிற ஒரு சிறியசாஸ்தா 
எம் . ஆதிகாலத்தில் , ஆறு - காடு என்னும் ஆர்க்காட்டில் இருந்த பயங்கா 
மான காடுகளை வெட்டி நாடாக்கியதனால் , அந்த ஆற்காட்டுக்கு அதிகாரி கிழ்ந்து 
அக்கா வெட்டி பலருக்கு இந்த கார்வேட்டி அதாவது காடு + வெட்டி 

வெட்டிகார் 
வேட்டி நகரை ஜாரோகக் கொடுத்ததால் ஒரு சாசனத்தில்ருப்பதாய் மைசூர் 
சரித்திர சாள் திரி பில்டர் சைஸ் அவர்கள் அபிப்பிராயப்படுகிறார் . ஆயினும் 

இந்தச் சாஸ் தான் ஆதி உற்பத்தி சரித்திரத்திலும் , மிஸ்டர் காக்ஸ் எழு 
இய வட ஆர்காட் மானியூல் சரித்திரம் 223 -வது பக்கத்திலும் மிஸ்டர் ராபர்டு 
சுவேல் சாஸ்திரியாரின் சரித்திரம் 2 - வது வாவியம், 184 - வது பக்கத்திலும் , பின் 
வருகிறபடி எழுதப்பட்டிருக்கிறது . அதாவது : 

இச்சமஸ்தானத்தை ஸ்தாபித்தவர் , ஒன்பதாம் நூற்முண்டில் , கோதாவரி 
ஜில்வா, மிட்டாபுரத்தில் சிறந்த சுத்திரிய வெலம்பலிஜ குடும்பஸ்தர்களாகிய 
பொம்மராஜ குட்டி மேகராஜு என்த சசோதிரர்கள் , இராமேஸ்வர யாத் 
திரை செய்துவந்தும், திருபதிமலை தரிசனத்துக்கு வக் 

திருப்தமலை தரிசனத்துக்கு வந்து சுவாமியைக்கண்டு 
வணங்கியும் , கால் நோய் பரிரிமம் தீர்த்துக்கொள்ள அடுத்திருந்த , 

என்னும் கிராமத்தில் சிலநாள்கள் தங்கி இருக்க , ஒரு நாளிரவில் 
சில கூட்டக் கொள்ளைக்காரர்கள் வந்து அந்தக் சோமத்தையும் , அதன் அதி 
பதியையும் தாக்கி , கொள்ளையிடும்போது, அந்த பொம்மராஜம், குட்டி மக 

எதிர்த்துக் கள்ளரையடித்து ஓட்ட அந்தக் கிராமா திகாரி கண்டு 
வியந்து , அதில் முக்கியவீரனாகிய பொம்மரா னைத் தன் மந்திரியாக நியமித் 
தக்கொண்டு ஆண் பெருங்கால், அவருக்கு சந்ததியில்லாமையால் , அந்த உண் 
மையுள்ள வீரத்தனான மந்திரி பொம்மராஜ்கே இராஜியத்தைத் தந்து இற 
இது போக , அச்சப் பொம்மராஜ தருமராஜிய பரிபாலனம் செய்துவந்தாராம் 
இவருக்கும் சந்ததி இல்லாமையால் , கோதாவரியிட்ட பூரிலிருந்த இவர்தாயாதி 
குமாரர் சாலுவ நாசகாயம் 1016 ல் வந்து அங்கு காசாபுரம் என்ற மைஸ்தானத் 
தை ஸ்தாபித்தும் , 1020 வருடம் சிங்காசன மேறி , 1023 உருவும் இறந்து 
போக , இவர் குமார் சாலுவ வெங்கடபதி நாயுடு பட்டத்துக்கு வந்து சோழர் 
களை ஜமித்து, 35- வரும்ஆண்டாராம் 

வேறொரு சாசனத்தினால் , சாலிவாகன சகாப்தம் 880 - ஆம் வருஷம் வில் 
விதித்திய காயம், 980 வெங்கடபதிகாயமே. 958 ம் மேதாயகம் ஆண்டதாக தெரி 
பலருகிறது. 1077 -வருஷம் புஜங்க நாயகே, 1236 நரசாநாம் பே , ஆண்டதாகத் 
தெரிவிக்கப் பட்டிருக்கிறது. இப்போது இந்தக் கார்வேட்டி நகர சமஸ்தானம் 
வட ஆர்க்காடு ஜில்லாவில் சந்திரகிரி , காளாஸ்திரி , செங்கல்பட்டு , வாலாஜன், 


மூன்றும் காண்டம் 


சித்தருக்கு இடையில் 9438 சதுரமைல் விஸ்தீரணமுள்ள தாயம், நாராயண 
வனம் , மல்லிப்பேட்டை , திருத்தணி முதலான கிராமங்களுள்பட 6 இரா 
மங்களில் , 125,000 ஏகர் விளைவு நிலமுள்ள காயும் தற்காலம் 700,000 ரூபாய் 
வருமான முடைய தாயும் இருக்கிறது . இதைத் படி விருத்தி செய்தால் 
10,00,000 ரூபாய் கிடைக்கலாம் . கடன் அதிகமாக விருப்பதால் ஸமஸ்தானம் 
இருக்கவேண்டிய ஸ்திதிக்குக் கொண்டுவர நமது ஆங்கில கவான்மெண்டார் 
வேண்டிய முயற்சிகளைக் கையாடி வருகிறார்கள் , 


( நான்காம் அத்தியாயம் ) 


போபுலி ஸமஸ்தானம் , 


இந்த போபுலி மஸ்தானம் விசாகப்பட்டணம் இல்லாவில் , விஜயநகரத் 
துக்கு வடக்கே இருக்கும் பார்தான மாய்ஸ்மஸ்தானம். 1652 ஆம் வரும் 
பெத்த நாயகி என்னும் இச்சமஸ்தானத்தின் ஆ தொதை இராஐஎன்னும் இடத் 
துக்கு வந்து பேர்புல ரோஜபுலி என்னும் பெயரால் ஒரு கோட்டையைக் 
கட்டினார் . 1756 -எருவும் கைஸ்தானத்தில் சிறு கலகங்கள் உண்டாக , மக் 
காலங்களுக்கு இந்தப் பெத்தசாயகோன் காரணமென்று பொருமைமாலை 
சாடிகள் சொல்லி OT Bus ) பு என்னும் பிரான் என ஜெயக்கராதி 
பதி தாண்டி , 11,000- சோனகளுடன் உதவி செய்ய போபலிசாகர் இனி 
பகையாளிகளை ஐயிப்பது அசாத்தியமெனக் கண்டு, தம் மனைவி மக்களை சக 
சினிக்கு இரையாக்கியும் , பிரதி மனுஷனும் பிசான் உள்ளவசையில் போர் 
செய்தும் , போர் முகத்தில் சொர்க்கத்தை யடைந்தார்கள் . தம்பி இருந்தது 
கிழவன் ஸ்மஸ்தானத்தக்கு வார்சான் ஒரு பாலியானப் பயிடம் ஒப்புவித்து 
விட்டும் உயிர் தப்பி இருந்த பிராஞ்ச லீர் வேறு என்ன விஜயநகர அதியத் 
யின் கூடாரத்துக்குள் புகுந்து , அந்த அரியதியைக் கைவாளால் வெட்டி 
கொன்று பழியைத் தீர்த்துக் கொண்டார்கள் அப்போது சிறுபையனாக இருந்த 
சின்ன இரங்காராவு என்பவனை 1794 

வருஷம் ( Bassy) LA என்பவர் வாஸ் 
தானபதியாக்க 1801 வருஷம் , சர்க்கார் பேஷ்கஷ் 90,000 ரூபாயாக போர் 
நார்கள் . இராஜாசுவேதசலபதி ரங்காரப்பஹதர் பிரபுவாயிருந்தபோதும் 
1632 ரூம் கஞ்சாயிலும் , விசாகப்பட்டணத்திலும் , பிரயலக வாங்க ஏண்டாக 
இவர் அங்கிலேயருக்கு உதவியாக விருந்து அக்கவகத்தை அடக்கிவைத்தார் 
இவர் மஹா தரும் பிரபுவான இருத்தும் , சந்ததியற்று கி . பி . 1862 வருஷம் 
ஆகஷன் 18- ம் தேதி பட்டாபூர் சமஸ்தானத்தில் ஒரு குமாரனை சகா 
சம் செய்துக் கொண்டு இதந்தி விட்டார். அவரும் 5 வருஷம் ஆண்டு 1855 
வருவம் தமது 23 ம் வயதில் இறந்து விட்டார் ; அவர் மனைவி செல்லாய் அம்ம 
காரு பட்டத்தைப் பெற்று கொஞ்சகாலம் ஆண்ட பிறகு வெங்கடகரி சாஸ் 
சான ராஜாவின் மூன்றாவது குமாரராகிய இப்போதிருக்கும் தீர்வங்கடல் 


156 


மூன்றுமகாண்டம், 


வேதாசலபதி இரங்காராவ் பஹதவர்களை ஸ்வீகாரம் செய்துக் கொள்ளப் 
பட்டு பட்டத்தைப் பெற்றார் . இவர் கல்வியில் நிபுணரானபடியால் , சென்னை 
சட்ட நிரூபண சபையின் ஒரு சங்கத்தினராக நியமிக்கப் பட்டிருப்பதோடு , 
கி . பி .1843 வருவம், விக்டோரியா சக்கிரவர்த்தியாவர்களுக்குப் பட்டம் கட்டிய 
காலத்தில் , இங்கிலாந்துக்கு இரண்டு தடவை போய் மஹாராணியார் , சக்கிர 
வர்த்தி, சக்கிரவர்த்தினிகளால் நன்கு மதிக்கப் பெற்றுவந்தார் . இச்சமஸ்தா 
னம் 920- சதாமைல் விஸ்தீரமும், 200 ஜாரிகிராமங்களும் , 10 - கர ஹாரங் 
களும் , 7 மோகள் கிராமங்களும், முள்ள து மொத்த வருமானம் 5 லகம் ரூபாய் . 
பேஷ்கள் 15315 ரூபாய் நிலவரி , 32467 ரூபாய் ( vide Pages 34 to 62 The 
Aristocracy of southern India , A Varavelu , 1881 வருஷம் கானிஷ்வாரி 
கணக்கின்படி அதில் 158 178 - குடிகளிருந்தார்கள் . 


( ஐந்தாம் அத்தியாயம்.) 


பிட்டாபூர் ஸமஸ்தானம் . 


இது கோதாவரி ல்லாவில் 371 சதுரமைலும், 125 ரோமங்களும் , 
3.11,5 சூடாய் உருமானமும் , 2,40,000 ரூபாய் பேஷ்சல் கட்டுப்படியான 
சிறு சமஸ்தானம். இந்தத் தெலுங்கு சங்கத் திரிய வேலம் காயம் , 1617 - ஆம் 
வருவும் அயோத்தியிலிருந்து வந்தாராம். இப்போதிருக்கும் அராஜன் பெயர் 
இராஜாரால் கங்காதர ராமரால் IST வருஷக் 11,508 குடிகள் இருந்தார் 
கள் இலைல் அன்தியில் , இப்போது இந்த மாஜதாளியின் வட நாடுகளில் 
இருக்கும், சில மீன்தார்களும் , நாட்டு ஜயதி லாஸ் தானங்களினால் ஜாகீர் 
இரும் பூமிக்காய் பெற்ற செயுக்களும் , பலிஜ தெலுங்கரேயாளர் -11526 சதம் 
மைம் 112151 குடித்தொகையும், உடைய விஜயக்கர விகிரம தேவரவர் 
களும் 11 சதாமைல் விஸ்தீசலை மும் ,35,656 குடித்தொகையுமுள்ள இரக்கப் 
பள்ளி பாலவன்சா பார்சலம் முதலான விடவளுக்கு இராஜராகிய பிரதாப 
ருத்தா காலத்தில் பிரயலரான ஸ்ரீரா பார்த்தசாரதி அப்பாராவ் சாவே , 
அவரால் பஹகசவர்களும் , 700 சதுரமைல் விஸ்தீரணமும் , 274 கிராமம் 
கரும் , 400 சதாமைல் காடுகளும் , இலவம்பாவிக்கு மேல்பட்ட- வருமான 
முள்ள ,1808714 தேஷ்ஷ் உடைய தருப்பம் ஜமீன்தார் ஸ்ரீ காஜா வீரபத்திர 
ராஜா பவதாவர்களும் , செய்னல்லாமல்வாமுட்ட நினிவிடி ஜமீன் 
தாரராகிய ஸ்ரீ வேங்கடரக்கய்ய அப்பாரால் பந்தரவர்களும் ; பிரதாபருத்திர 
பால் பெருமைபெற்று இப்போது விசாகபட்டணம் ஜில்லா சங்கம் வலச் 
ஜமீன் தாரர் ஸ்ரீ மிருத்தியயை நீஷால்க பஹதர் அவர்களும் , கோதாவரி 
கொத்தம் ஜமீன்தாரர் ஸ்ரீ இராஜவத்சலய்ய வெங்கடசிம்yை நீர் , கஜபதி பஹ 
தரவர்களும் கோதாவரி பல்லாவரம் ஜமீன்தார் ஸ்ரீராஜ கிருஷ்ணராவ் , B. A 

தாவாக ஒருவகை கல காயமொர்களாம் . இதேமாதிரியாகவே தெற்கே 


16 


மூன்றாம் காண்டம் , 


பாகளூர், கங்குந்த , சத்திரபதி , வடகரை முதலான நாயடு 

சமஸ்தானங்களிருக் 
கின்றன . அவைகளின் சரித்திரம் அலய பிரயாசையால் அறியலாம் . 

இனிகடப்பை , கர்னூல், அருந்தப்பூர் , நெல்லூர், சௌக , வேலூர் முரு 
லான விடங்களிலிருந்து ஆண்ட நாயடுகாருகளுடைய சரித்திரங்கள் திருப்தி 
யாகக் கிட்டவில்லை ஆயினும் அவர்களை விடகாலதேசவர்த்தமானங்களால் சிறந் 
தவர்களும் , பலிஜவாருக்குள் பஞ்சபாண்டவர்களாகவும் , மஹாமறுக்களாகவும் , 
மஹா சக்கரவர்த்திகளாகவும் கொண்டாட வசப்பெற்றவர்களும் , ஆதி சந்திர 
வச நாபதிகளின் நேரான சந்ததிகளும் ,தஞ்சை,மதுரை, சிம்ஹள நாடுகளில் 

மஸ்தானங்களைப் பெற்று பிரபலமாக ஆண்டவர்களும் என பல கவிகளால் 
புகழப்பெற்றோங்கும் தஞ்சை மதுரை முதலான நாடுகளில் ஆண்ட காயம் 
காருகளுடைய சரித்திரங்களைப் பற்றி எழுதுகிறோம் . 


( ஆறும் அத்தியாயம் .). 
தஞ்சையில் நாயக்காரு ஸமஸ்தானம். 


సీసమాలిక 


ప్రజ్వరిల్లేడు చోళపతుల పరంపర 
వినుడి యానందమా వీసులకును 
ఆ ముకతుండగు చవప్పనాయుడు 
యచ్యుతప్పయును యవనియందు ! 
రగునాధుడు విజయరాఘవ నాయడు ! 
యువరాజుమన్నారోక్షముగను , 
పంచపాండువులుని ప్రాబల్యముగన్దు ! 
నృపతు లేలిరి మహనీతిగాను ! 


இதன் கருத்து 
சோழதேசமாகிய நஞ்சை நகராதிபதிகளாகிய ஸ்ரீமான் 
1. சேவப்ப நாய்கொரு 2. அச்சுதப்ப போய்கொரு 8. இரகுநாத நாய பொரு 
4. விஜயராகவ நாய்கோரு 5. மன்னா மசாமி காங்கோரு ஆயேறவர் பம் 
பாண்டவர்களுக் கொப்பானவர்களாகையால் , முதலில் இவர்களுடைய சரி 
எழுதறேம். 

. 


176 


மூன்றாம் காண்டம் 


தஞ்சாவூரில் நாயடுகாரு ஸமஸ்தானம் , 


சோழர்களுக்கு ஒருகாலத்தில் பிரபல பட்டணமாக இருந்த தஞ்சாவூரா 
கனது சகாப்தம் 1865 (கி.பி 1443 ) விஜயாகரத்தில் புகழ்பெற்றேங்கிய பிர 
தாபதேவராயலு காலத்தில் , அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்த 
நாக (தஞ்சாவூருக்குச் சுற்றுப்பக்கங்களிலுள்ள கோயில்களிலிருக்கும் ) சாச 
எங்களால் ஸ்டவடமாகினும் சகாப்தம் 1977 க்குச் சரியான -ேபி 1455 ளும் ) 
விதய நகரத்தில் காயதி மூல புருவமான் திருமலைதேவராயலு காலத்திலும், 
இந்த தஞ்சாவூர் விஜயநகரத்தாருடைய அதிகாரத்துக்குள் இருந்ததாக தஞ்சை 
பெரியகோயில் சென் பிராகாரத்தில் அடியிற் கண்ட சாசனம் ( இ - பி 1455 
வருஷம் ) வரையப்பெற்றிருக்கிறது . 

அதாவது 
** ஸ்ரீசகாய்தம் ஆயிரத்து முன் லூற்று எழுபத்து ஏழின்மேற் செல்லா 
நின்ற பாவவருஷத்துக்குச் செல்லும் யுவ எருவத்து சித்திரையில் கான் ஸ்ரீமன் 
மஹா மண்டலேசுவான் மேதினி மிச்சிரகண்ட கட்டாரி சாளுவ சாளுவத்திரு 
மலை தேவமகாராசர், தஞசாவூர் பாண்டயம் தஞ்சமாமணிகண்டங்குறை 
நாகளாபுரம் பழமாரன் ஏரி அன்மதின் மேலகரம் வேலங்குடி அடிமை அப்பன் 

புரம் தென் அரூர் கருப்பூர் மருவூர், இராஜேந்திர சோழ கல்லூர் சங்கந்த 
விர்த்த சோழ நல்லூரான 

திருமலை நாஜபாம் சமுத்திற --புறம் ஆக இந்த 
" அசரங்களில் வாரியன் காரகத்தாலுக்கு திருடம் தங்கள் சுகாங்களுக்கு அவ 
தாவாக்கினை மாஜஸ்டக்கலை பிரதான் கோடி காளிக்க சோடி தலையாரிக் கம்ம 
வடை மாவடை குளவடை மற்றும் எப்போப்பட்ட பல உபாகேகுகிழித்து 
விட்ட அளவுக்கு சந்திராதித்தவரையும் ஸர்வ மானியமாக சுகமே இருக்கவும் 
12 இராஜுவின் அருளிசெயல்படிக்கு மந்திர மூர்த்தி வெட்டு வித்தது. ( Vide 
P. 118. Part 1 Vol Il Dr. E. Haltzeckis, S. Indian Laseription . 

இதனாலும் , தஞ்சை தெற்கு அவங்கம் , தொய்பாரல் கேட்ட பின் யார் 
ரென்னும் அாகேசுவர் பிள்ளயார் கோயில் கோட் முன்பக்கத்துச் சுவர் 
களிற் கானும் , சகாப்தம் 1454 ( கி.பி .1532) சிலாசாசனத்தினாலும் , தஞ்சை 
வடக்கு அதி பாஜ கோபால் ரென்னும் மதன கோபால சுவாமிகோயில் 
மூலஸ்தானத்தின் வெளிச் சுவர்களில் வரைந் திருக்கும் சகாப்தம் 14618-5 
2500 வருத்தம் ) சாசனத்திலும் பின்னும் இப்போது மறைந்து மங்கலடைத் 
திருக்கும் பல சாசனங்களினாலும் , சோழலாஜியத்தின் சிறந்த பட்டனைமாகிய 
தருசை வெகு காலமாக விஜயங்கள் ஸ்மஸ்தானத்தாருடைய அதிகாரத்துக்கு 
உட்பட்டிருந்த பிரதியமாகிறது 

அப்படிக்கிருத்தும் . அந்த விஜயக்காத்தாருடைய உதவியைப்பெற்ற சில 
மன்னர்கள் சோழன் என்ற பட்டப்பெயரால் ஆண்டு வந்ததாகத் தோற்று 


180 


மூன்மைகாண்டம் , 


இறது . அப்படி ஆண்டுவந்தவர்களில் வீரசேகர சோழன் தனது தாயாதிகளாற் 
முக்கப்பட்டு வருந்தி , இனி தஞ்சையிலிருப்பதில் சுகமில்லை எனக்கண்டு, அப் 
போது பாண்டியளுக ஆண்டு வந்த சந்திரசேகரனைத் தாக்கி , அப்பாண்டிய 
நாட்டைப் பிடித்து , தாயாதி சச்சரவற்று வாழலாம் மனக் கருதிப் படை எடுத் 
இப்போய்த் தாக்கி துரத்தியடிக்க, அப்பாண்டியன் அப்போது தனக்குச் சரிய 
வர்த்தியாக விருந்த , விஜயக்கா ஸமஸ்தானபதி இடம் போய் முறையிட்டம் 
அவர் தமது தளகர்த்தாாயெ நாகம் நாயடு வசம் ஒரு பெருஞ் சேனையைக் 
கொடுத்து அனுப்பி , வீரசேகானை யோட்டி , அப்பாண்டிய நாட்டை ச ២៩ 

៣ 
சேகர பாண்டியன் வசம் கொடுத்து வரும்படி உத்திர களித்ததாக, இப்போது 
சென்னை கவர்ன்மெண்டு 0. M.. கையெழுத்துப் புராதான சரித்திர ரிகார் 
ட்டிலிருக்கும் புது நெம்பர் 852 கொண்டக் கைஎழுத்து ஓலேப்புத்தகம் தஞ்சா 
வூர் ராஜலு கதையித் சொல்லப் பெற்றிருக்கிறது . 


அதாவது 


తంజావూరి రాజుకథలు - తాళవపత్రము - తెలుగులిసి . 

రా పుటలు --- పదులు , 


ఆమెలో , విజయనగర పట్టంలో రాయలు దేవుని వారురాజ్య పరిపాలనం వుండగా , 
మాంద్యదేశాది పతియైన చక్రవర పాండురాజు మధురలో రాజ్య మేలు వుండగా 
చాల దేశాధి పతియేన వీర రాజు అంజనగరమందుండి , మధురాపురిలో 
నున్న చంద్రఖర పాండ్యడి మా రాయడానికిపోయి , పాండ్యరాజును జయించి , 
రాజ్యమంత్రి నపహరించుకొన్నందువల్ల చంద్రశేఖర పాండ్యుడు యెత్తు పడి రాయలుసమ 
ప్రాణాకి వచ్చి , రాయలుకుముఖాసు పంజరహోలుడు అమర్యా బలాత్కారముగా 
ఆసకరించు కొన్నందువల్ల ఈ వర్తమానంమా దగ్గర చప్పరపుచ్చుకొని మాఅబ్దపుంచి 
శజనించుకొని వస్తున్నాడు సుకం లో కి ముందు అందుకే అల అల రాజు అన్యాకు 

అందిస్తున్నారో 
మన్నారో ప్రకారం , 

ఆప్రకారం నడచుణం 
ఉన్నారని , మనం చేసుకొన్నందున , రాయలువారు. ఈ పండులు పని, ఆ గ్రహపడి , తో 
జానా ఆ కాయిన నాగబాయి ని వారిని తప్పించి తమ దేశమంత మాతోప్రభా నావు 
కుఆడమానం టేక , మీమును హ్యులు ఆ దేశానికంతా బానీలు వుంచ్చి , వారివారి పేష్కను 
ర్కూలు మీకుచెల్లుతు , మటలా కాలో పుండ లం పొందడి రాజ్యంతో తమబలో ర్కార 
ముచేసి కవ్వకావలెను- కాబట్టి మనం దేశ మురంలో మయిలా రాలో వున్న దాని పుక 


మున్నది . తను మానుగతీయమి 


yeaut orartin . 


197 


మోకే పయిన్యస మేతముగాపోయి ఆదుష్టుడైన వీర శేఖరచోళున్ని కొట్టి - హత పరచి 
పొండ్యుని కే అతని దేశం యధాప్రకారం ఇప్పించి, ఆచోళ దేశమును జప్తి చేసి సర్కా 
రుయిలాజాలో మనుష్యులని చెప్పించిరము,రాయలు అర్జాదించిన ప్రకారం దండుస 
మేతముతో రాగానే, చోళరాజ్యానికి వచ్చి యుద్ధముదేశీ, వీర ఖరగోళణితగ టార్చి 
ఆరాజ్యం తనవసం చేసుకొని, మధురకుపోయి, చోడునుం చివున్నరవుతులను తరిమి 
కొట్టి , ఆరాజ్యమంతకు పరవు ప్రకారం పాండ్యుడికి ఇవ్యాక , అన్ని తానేఆ పహరిం 
చుకొన్నందున , అతని కుమారుడు, విశ్వనాధనాయని వారిని రాయిలు అందించి , అతడు 
వచ్చి తండ్రినిరాజాజ్ఞ ప్రకారము జేయించి , తన వశం జేసుకొని రాజ్యం పాండ్యునికి 
యిచ్చినంతలో , చంద్ర శేఖవన్కి సంతాన లున్ను - అత్సవంశస్తులు లేనందువల్లనున్ను 
తననిత్యం విశ్వనాధ నాయకుడు తండ్రియుని చూడగ , అయించి రాజ్యంతనకిచ్చి నాడని 
బహుసంతో పలుకు , ఆనపు ఆస్వీకారం కేసుకొని, తనరాజ్యానికి అరుహబేగిన ప్ర 
కారంరాయలహరు ఆ దేశానికి , విశ్వనాధనాయుణి రాజు గావించి , పట్టాభిషేకం చేశి , 
ఆరడు కొన్ని సంవత్సరములు రాజ్య మేలు రావుండి గా , ఆందకు లను తర్వాత అచ్యుత 
దేవరాయలు, అతనిభార్య అడుములముకు తెల్ల 

లైన, మూల శమనం శ్రీ జీవస్వ నాయని వారి 
కినివాహంబు కేసి, కావలసిన వస్తు వాహనములున్ను అబరణములిచ్చి రోళ దేశాన్ని నా 
కదు వైనమి , చేపప్పునాయన శ్రీచక్రం గానిచ్చి , చోళదేశ్ మ్కు పంపించి విరక్తుణా 
చేసి అంది చిరి . 


tanaa 


Tanjure Rajolu Charitra - The History of Injure Rajas- Preser 
ved in charector Telugu Pages sa , Lines 1-5-6 -Injured. Collections 
Col Meeprenaiss, Collection 


இதன் கருத்தாவது . 
ஆதியில் விஜயாகரத்தில் இராயலு சாஜியபரிபாசனம் செய்யும் போது 
பாண்டிய நாட்டானாயே சந்திரசேகபாண்டியன் மதுரையில் ஆளுகையில் , 
சோழ தேசாதிபதி வீரசேகரசோழன் தஞ்சையிலிருந்து மதுரையிலிருக்கும் 
சந்திரசேகர பாண்டியன்மேல் சவாடைக்குப்போய் , சப்பாண்டியனை சத்து , 
Amarnatarctigumero 
- raarangal car 
விஜயநகரப்போய் ரோய சமுகத்தில் , வீரசேகர சோழயன் அராரோத 
மாக தன்பாட்டைப் பிடுங்கிக் கொண்டபடியால் , எங்களைப்பாது காப்பகாசி , 
கப்பம் வாங்கிவரும் தாங்கள் இக்காலத்தில் உதவி செய்யவேண்டு மென்று 
வேண்ட இராய கேட்டு விசனப்பட்டு கோமித்து , தென்னாகேளில் கப்பம் 
வாங்கிவரும் நாகமநாயடைத் தருவித்து இந்த அக்கிரம் நடவடிக்னைகளைச் 


206 


மூன்மகாண்டம் 


சொல்லி , தக்க தண்டு தளாதிகளுடன் போய் அச்சோழனைக்கண்டித்து ஓட்டி , 
அவன் பிடித்துக் கொண்டிருக்கும் பாண்டிய நாட்டை சந்திரசேகரனிடம் 
கொடுத்து விட்டு , சோழன் பட்டணமாகிய தஞ்சையை சிமஸ் தான சர்காரில் 
வைத்து வரும்படி கட்டகோ இட்டனுப்ப , அந்த நாகம் நாட்டும் அப்படியே 
சோழ நாட்டில்ச் செய்துவிட்டு, பாண்டிய நாட்டைப் பிடித்து அதைத் தாமே 
அனுபவித்துவர , இராயலு கெட்டு விசனப்பட்டு விசுவநாயகோரை அனுப்பி , 
நாகம் நாய்க்காரைக் கண்டித்து அவரிட மிருந்த பாண்டிய நாட்டைப் பிடுங்க 
சந்திரசேகர பாண்டியனிடம் கொடுத்து வரும்படி கட்டளை இட்டனுப்ப , 
அவரும் வந்து அப்படியே செய்து , செய்தியனுப்ப , இராயலு கேட்டு அதிக சம் 
தோஷத்தோடு கொண்டாடிக் கொண்டிருக்கையில், சந்திரசோபாண்டியன் 
இறந்து , அவன் சந்ததியற்றுப்போன சங்கதி இராயலு கேட்டு , தமது இடம் 
படி நடந்துக்கொண்ட விசுவநாதநாயடை சுவிகாரபுத்திரனுக்கு கொண்டும் , 
அப்பாண்டிய நாட்டிற்கு அதிபதியாக நியமித்தார் . பிறகு சோழநாட்டிக்குத் 
தகுந்த அரசன் இல்லாமல் அலைவதை அறிந்து , அந்த வாய ஓகாருக்குப் பின் 
பட்ட மடைந்த ஸ்ரீஅச்சுத்தே வராயலு காரு தமது மனைவி திருமலை அம்மகர் 
ருக்குத் தங்கையாகிய மூர்த்தி அம்மகாரை விவாஹம் செய்துக்கொண்ட 
சேவப்ப நாயடுகாருக்கு ஆடையாபான ஆளைக் குதிரை முதலான வரிசை 
களைக் கொடுத்தும் , சோழதேசத்தை தக்கபடி அளுவதற்கு ஆச்சேவப்ப நாய் 
டே ஏற்றவரெனக் சன் கச்சோழதேசத்தையே அவருக்கு ஸ்ரீ தனமாக்க 
கொடுத்தும் ஆண்டு அனுபவித்துக்கொள்ளும்படி அனுப்பினர் என்பதேயாம் 


இந்த சரித்திர சாசனத்தினால் தஞ்சையில் நாயகொரு மெஸ்தானம் 

உண்டான விவாம் ஸ்டமாகும் . 
தஞ்சையில் நாய்கொரு முதல் வலமஸ்தானம் 


சேவப்ப நாயடுகாரு . 
இ.பி. 1540 முதல் 1572 வருஷம் வரையில் 


தஞ்சையில் காலகோரு கைஸ்தானத்தை முதல் முதல் ஸ்தாபித்தவர்சேவ 
ப்பநாயடு காரு . இவருடைய மக்கிரியின் மூத்த குமாசாாயே ரோஜசூடாமணி 
திகதாவர்கள் இயற்றிய ருக்மணிபரணியம் என்றும் காவியத் தன் முதல் 
சருக்கம் , கடன் , லோகத்தினால் , இந்த சேவப்ப சாட்டுகளின் தாதை திம் 
மப்ப நாயம் காசென்றும் தாயார் வயலமாப்பாள் என்றும் தெரிய வருகிறது 
சந்திரசேகதிரிய குலதிலகரான ஸ்ரீஅச்சுததேவராய அடைய மனைவி 
யார் திருமலை ஜம்பாள் அவர்களுடைய இளைய சகோதரி மூர்த்தியாம்பாள் 
என்னும் மங்கையை மணம் புரிந்தால் தஞ்சாவூரை ஸ்ரீகிரிதன 


215 


மூன்றாம்காண்டம் . 


பெற்றதாய் தஞ்சாவூரிவாரு ரோஜசரித்திரம் என்னும் கிரந்தத்தினாலும்,விஜய 
விலாசம் என்னும் கிரந்தத்தினாலும் வேறு அநேக சாசனங்களினாலும் ஸ் . ஷ் 
டமாகிறது . 


இந்த சேவப்ப நாயகோரு முதலில் விஜயநகரத்தை அடுத்து நாகலா 
பூரில் இருந்த தன் க்ேகு தளகர்த்தராக இருந்தவர் . இவர் TIT 
மதியூசியுமாயிருந்ததோடு , சத்தியம் , சாக்கம் , சிவபக்தி ,விணுபக்தி , தருமம், 
தயை முதலான குணங்களில் சிறந்து விளங்கியபடியால் , அப்போது தசை 
விலும் அதை அடுத்த விடங்களிலும் சோழர்களுடைய சந்ததிகள் என்று சிலர் 
எழுத்து அடிக்கடி சண்டைச்சச்சரவுகளைச் செய்துக் குட்களை உரு வெந்தவர் 
களை அடக்கியாளவும் , கல்வி , நாகரீகம் , தெய்வபக்தி முதலான சீர்திருத்தங் 
களைப் பல்லாண்டாகப் பெற்றிருந்த சோழநாட்டாரைச் சாந்தமாகவும், சுக 
மாகவும் வாழும்படிச் செய்ய சக்தியுள்ளவர் இந்தச் சேவப்ப நாயடுகாரே எனக் 
கண் , விஜயநகரத்தார் சோழராட்டையே தன்மாக்க கொடுத்தனுப்பி 
ஞார்கள் போலு - சேவப்ப நாயக்காரு தஞ்சை மைஸ் நான த்தைக் கைக் 
கொண்ட உடனே , குடிகளுக்கு இன்றிமையா அநேக சத்சாதனங்களை ஸ்தா 
பிக்க முயல் மூர். முதலில் தஞ்சையிதும் அதைச் சார்ந்த இடங்களிலும் பாக்க 
விருந்த சைவ வைணவாதி கேத்திரங்களில் கால இராமமாக பூஜைகள் முத 
லான நித்திய ரைகித்திகாதியரியைகளை கிரமமாகச் செய்துவரும்படி கட்டன் 
இட்டார் . தஞ்சாவூர் ராஜசரித்திரத்திற் கண்டபடி அதே கோயில் கோபுர 
ஆவிடப் தடாகங்களை செப்ப டேச்செய்த்தார் . தஞ்சைக் கோட்டைக்குள் சகல 
ஜனங்களும் சுத்தமான தண்ணிரை சதா உபயோகிக்கும்படியாக சிவகங்கைக் 
குளத்துக்குப்பாய்ச்சல் ஏசியாகிய சேவப்பனே அல்லது சேப்பன் தளம் 
ஒன்றை வெட்டி வைத்ததில், அது இப்போதும் இவர் பெயரை பலரும் புகழும் 
படி குடிகளுக்கு உபயோகமாக பிரகாசிக்கின்றது தஞ்சைக் கோயிலுக்கு அம் 
திருக்கும் பெரியகோட்டையையும் , இந்த சேவப்ப நாய்கோரால் , கி - மி . பதி 
அரும் நூற்முண்டில் கட்டி வித்ததாக பேஸ்டா சவேல் துரைப் பதிப்பித்த 
ஆண்மகுட்டிபட்டி புத்தகம் 277 -வது பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 

காமிடத்தியர்த்துகாம் , 3- வது சர்க்கம் , 6 - வது சுலோகத்தின்படி திரு 
வண்ணமலையில் கோயிலுக்குவெளியில் கன்று ஆழ்ந்து அழகாக இருக்கும் குள் 
மும் , அந்தக் கோவிலின் முன்னிருக்கும் சிறந்த கோபுரமும் இந்த நாய்கொரு 
டைா கைங்கரியங்களாம் . இவர் காலத்தில் அதாவது சகாப்தம் 1494 வருடித் 
துக்கு சரியான சி.பி 1672 வருஷம் திருவண்ணாமலையில் சிலகேசன் , வோக 
நொதன் என்ற இரண்டு சகோதரர்கள் சோழரம் ஒன்று கட்டிய தாக அக்க 
திருவண்ணாமலை கோவிலில் சிலாசாசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 

இந்தச் சேவப்ப நாயகொரு செய்த தருமங்கள் கேவலம் இந்து மதஸ்தர் 
களுக்கு மாத்திரமல்ல, மகமதியர் முதலான எனைய மதஸ்தர்களுக்கும் செய்த 
தாக இப்போது தஞ்சாஜர் புகைவண்டி ஸ்டேவனுக்கு . அடுத்த சமசருப் 


விக்கப்பட்டிருக்கிறது. இவர் கல்வியைக்கற்று 
தெளிந்தவராக இருந்ததோடு , 
225 

மூன்றாம்கரண்டம் . 
பள்ளிவாசலில் ஒரு கல் கம்பத்தில் சகாப்தம் 1472 சரியான கி.பி 1549 வரு 
ஷம் செதுக்கப்பட்டிருக்கும் சிலாசனத்தினால் ஸ்பஷ்டமா 

அந்தச் சாசனத்தின் நகல் இது 
சாதாரன வருஷம் மார்கழி மாதம் செஉ தஞ்சாவூரிலிருக்கும் சம்சரும் 
பள்ளிவாசல் பக்கிரிகளுக்கு நிலம் விடவேண்டுமென்று சேவப்ப நாயக்கர் 
காஞ்சிக் கோட்டையிலிருக்கும் , எண்ணேயக்காரனை அழைப்பிக்க உங்கள் 
எல்லையிலே எழுவேலி லேம் விடு என்று சொன்னபடவினாலே னாயக்கர் அய் 
பயன் அவர்கள் உத்தாரப்படிக்கு சம்மதித்து*** மேற்கு இந்த நாங்கெல் 
வைக்குளப்பட்ட நிலத்தை சந்திரா இத்த வரைக்கும் , ஆண்டு அனுபவிக்கக் 
கொள்ளக் கடவீராகவும் , இந்தப்படிக்கு நாயக்கர் அய்யன் அவர்களும் , மண் 
11 ணையார் காரும் சம்மதித்து விட்டது . இதுக்கு யாதாமொருவர் தந்த விக்க 
னம் பண்ணினார்கள். ஆனால் காசி காகேசுரத்தில் காராம்பகவைக் கொன்ற 
எதோசத்திலே போவார்கள் அலுக்காகள் யாதாகொருவர் விக்கினம் பண்ணி 
" னார்களானால் மக்காவிலே பெற்றதாயை ஜனாசெய்தபாவத்திலே போவார்கள் 
வேதுக்குவெட்டியான் ** H என்பதேயாம் . 

இப்படி சமரசமாகத் திருமாவஜிய பரிபாலனம் செய்து வந்த சேவப்பு 
காயகொரு லோ ஹிதய ரத்னாகாம் 3 - ம் சர்க்கம் 9117 சுலோகங்வளிற் சொல்லி 
இருக்கிறபடி , தமது ஜீவகாலத்திலேயே தம புத்திரசிகாமணியாயே அச்சு 
சப்ப காம கோருக்கு தஞ்சையில் பட்டம் சூட்டிய பிறகு , பரமபதத்தை அவர் 
கரித்தார் . இந்தச் சேவப்ப சாய கொருக்குப் பிறகு 

இடம் . 1577 முதல் 1614 வருஷம் கரையில் 
அச்சுதப்ப நாயகொரு தஞ்சையில் சிங்காசன மேறினார் . இவருக்கு லாஹித் 
எத்னாகரம் 3 -ம் சர்க்கம் , 38 - வது சோலோகத்தின்படி சின்னசேவப்ப , அச்சு 
கம்ப நாயடு காரு என்னும் மற்றொரு பெயர் வழங்கி வந்தாலும் , இவரது தம் 
தைக்குப்பேருபகாளியாக இருந்து தஞ்சை சமஸ்தானத்தையே ரீதனமாகக் 
கொடுத்த விஜயக்கர அச்சுததேவராவலுடைய பெயரை சதாஞாபகத் திலிருக் 
கும்படி கருதியே , இவருக்கு அச்சுரப்பநாயடுபாரு என்ற பெயரிட்ட துபோ 
லும் , இவருடைய ஆளுகையைப் பற்றி தஞ்சாவூரிவாரு சரித்திரமென்னும் ஆ 
திரகிரந்தத்தில் விவரமாக தெரிவிக்காவிடினும், சாஹிதியாத்னாகரம் , நகமணி 
பாணியம் , டிஸ்டர்கட்டு மானியூல் சரித்திர முதலான தகளில் ஒருவர் தெரி 
தம்மைப்போல்பே உன்கோர் சுற்றுப்பும்படி கல்வியை விருத்தி செய்தார். 


அச்சுதப்ப நாயக்காரு ஸமஸ் 


தானம் 


மூன்மும் காண்டம் , 


23.1 


ஸ்மிருதிகளிற் சொல்லியபடி இக்கோருக்கு தான் திருமாகளைச் செய்துவந்தார். 
பரிசங்கசோடித்திரத் திற்கு மானியமாக அலேக கிராமங்களை விட்டான் றியில் 
ஸ்ரீரங்க நாதருக்கு இரத்னபீடம், இரத்னகிரீடம், பற்பலா தான பதக்கங்கள் , 
காலசலங்கை முதலான ஆபாணங்களைச் செய்து சமர்ப்பித்தும் , காவிரியாற் 
நின் கவ்காணயைப் பழுதுபார்த்து புதுப்பித்தும் மாயவரம் மத்தியார்ச்சுனம் 
(இருவிடை மருதனார் ), கும்பகோணம், திருவலம்ஞ்சுழி , விருத்தாசலம் , திரு 
வையாறு , இராமசேத முதலிய விடங்களில் படித்துறைக போயும் , புதியமண்ட 
பங்களையும் கட்டுவித்தார் . ஸாஹிதியாத்னுகரகாவியம் , 3 - ம் சர்க்கம் , 46,17 
48,50 - லது சுலோகங்களின் படி சமதபெயரால் அநேக புது திஹாரங்களைக் 
கட்டுவித்து , அவைகளில் அநேகவிடங்களிலுள்ள வேதநிதிகளான விபராக 
இத் தருவித்துக் குடியேற்றிறர், நக்மணியாணியகாவியம் , 1 - ம் சர்க்கம் , 
4-5- சுலேகங்களின்படி சிதம்பரம் இருப்பதி , காளஹாஸ் முதலான 
கோத்திரங்களுக்கு அரோர் திருப்பணிகளைச் செய்வித்திருப்பதால் , இவர் 
காலத்தில் இவர் அரசாக திரிசொப்பள்ளிதல் , இழ்சமுத்திரக்கரைவரை 
மிலும் , இயாமேச்சுர முதல் விருத்தாசலம் வரையிலும் எட்டி இருந்த தாகத் 
தோன்றுகிறது . 


T 


இவருடைய பெயரும் ஸ்மஸ்தானமும் இவ்வளவ மஹோன்ன கஸ் நிதியை 
அடைவதற்குக் காரணம் இவருடைய மதியூகிய மந்திரியே என்று தோன்று 

அவர் மாமிதியாத்னாகரம் 1 - லது சர்க்கம் 1-2 - சுலோகங்களின்படி, 
கர்னாடக பிராம்மணரான் கோவிந்த தீக்ஷதர் - அந்த மந்திரியின் உத்திரவின் 
படி , க - பி 1605 ல் வடமொழியிலிருந்து திருவையாற்றுப் புராணத்தைத் 
தமிழிற் மொழிபெயர்க்கப்பெற்றதாக இந்தப் பமானத்தின் 18 -வது செய்ய 
வில் பழமிற்கண்டபடிப் பாடப்பெற்றிருக்கிறது அதாவது, 

மலியுனல்சூழ் சோக தஞ்சையில் காத்திமொசர் மதியமைச்ச 
பொன்மறைதேர் கோவிந்த தீட்சிதராயன் திருவாக்குடைமையானே 
கலியுகத் துச்சகாண்டு மூலவர் கற்றிருபதின் மேற்கானுமேழாய்ப் 

பொலிவருடத்தையாற்றுப் புராணவடமொழிதமிழாற் புகலுற்றேன் " 
கிற , பழய சோமராஜ் வமிசத்தார் அங்குமிங்கும் சண்டை சச்சரவுகளைச் 
செய்வதைக் கண்டித்தும் (மாதிரத்னாகரம் 6 - சர்க்கம் . 8 -வது சுலோகத் 
தின்படி நாகப்பட்டணத்திந் கடல்மார்க்க வந்திறங்கின மகமதியாக 
முறியடி கோட்டின்தாகவும் தெரியவருகிறது 

இவர் மனைவியின் பெயர் மூர்த்தி ஆக்வாள் அம்மாள் , இரத்னகாம் . 3 - ம் 
சாக்கம் , 200 கலோகத்தின்படி , இரத்தளட் பிக்குச் சமீபத்தில் ஒரு இராமத் 
திற்கு மூர்த்தமாம்பாபுர மென்று இன்னும் பெயர் வழங்கிவருகிறது. அன்றி 
யம் , தனிச பிரஹ சேவாஸ்வாமிகோயில் இரண்டாவது கோயிரத்துத் தென் 
பக்கத்து பிரகாரத்தில் , இவர் காலத்தில் அதாவது சகாப்தம் 1409 -க்குச்சரியான 


மூன்றாம்காண்டம் 


ai 


இ - பி -1577 ல் தட்டாருக்குவிட்ட சர்வமானிய சாசனம் இப்போ துயிரும் 
இறது . அதன் நகல் அடியில் வருமாறு 

கஸ்வஸ்திஸ்ரீ சகாப்தம் 1499 இதன் மேற் செல்லாகின்ற வெகுதானிய உரு 
வம் ஆனி 12 சோமவா மும் பிரதம துவாதசியும் பெற்ற புண்ணிய 
காலத்து செவப் காய்க்கர் அய்யன் தன்சாவூர் கட்டாருக்குக் கொடுத்த தரும் 
" சாசன பட்டயம் கந்தனே ஓ நாயக்கர் குருநாதன் சிங்கபள்ளி காகயத்த சேவா 
ஸ் திரியும் சொல்ல தம்களிர் கழிப்பித்தபடியாலே சத்தியாதித்தவரையும் , சர்வ 
மானிய 

கமாக நடக்கவும் , இந்த திருமத்திற்கு அக்தம் பண்ணினவன் கங்சைக் 
கோரையிலே காமாபைசுவைக்கொன்ற தோஷத்திலே போகக்கடவாராகவும் , 
இந்த தருமத்தை அத்தம்பண்ணினவன் ஆயிரம் லிங்கத்தைப் பிடுங்கின தோஷத் 
திலே போகக்கடவன் . 

இதேமாதிரியா திருவையாது புஷ்யமண்டபத்தில் கி.பி.1614-5ம் 
சிலாசாசனம் வரைய பட்டிருக்கிறது இது சிற் - கி.பி .1514 ளும் கர்டை 
காதிபதி திருவேங்கடதேவராயலுக்கு சந்தான இல்லாமையால் , அவன் சகோதி 
என் பாகன் பட்டத்தை அடைய , அதை வெங்கட தேவருடைய மனைவியும் 
அவள் தந்தையும் 20000 பேர் சேங்கருக்கு தலைவனாக இருந்த ரூகேராஜனும் 
தத் புதியமன்னனைக்கொன்று விட , அவன் மகனான பாலியனை 800 பதைச் 
சேவகருக்கு தலைவரான யாகபூபர் அல்லது எச்சமநாயடு தன் ஆதாவில் 
வைத் தயார் கொத்தும் , ஐக்கனோடு சண்டை செய்து தஞ்சை அச்சுதப்ப நாயகா 
ருடைய உதவியை நாடியதை , ஐக்கரா ஜன்ப்பார்த்து பாண்டியனுடைய சகா 
பதிகைத் தேடி என் . இதை அறிந்த அச்சுதகாயகொரு தமது ஜீவியகாலத்தி 
லேயே தமது குமாரரான இரதநாத நாய்டு காருக்கு பட்டாபிவேகம் செய்து 
ஸ்கஸ் தானத்தைக் கொடுத்துவிட்டு , தாம் ஸ்ரீசங்கத்துக்குப்போய் பாதியாக 
மகரம் 12 -ம் சர்க்கம் 94 - ம் சுலோகத்தின்படி உள்ளகாள் உள்ளவரையில் 
வாசம்செய்துக்கொண்டும் , ஸ்ரீலங்காரதரை சதா தரிசித்துக் கொண்டும் , காலம் 
சழித்து விட்டார் - இவருக்குப்பிற்கு 


இரகுநாத நாயகோரு 

காரு ஸமஸ்தானம் . 


- 1614 முதல் 1680 வரையில் 


அச்சப்ப பாகொருக்குப் பிறகு தஞ்சை ஸ்மஸ் தானத் தக்கு அகியதி 
பாசமுடிகுடப்பெற்று இருக நாய்கொரு இயற்கையில் கல்வி பிரியர். இவ 
ருக்கு இந்த கருமசாஸ்திர முறைப்படிக்கு பட்டாபிவேசம் செய்விப்பெம் 
அவரை ஒரு சட்டமும்,பசும்பொன்னை ஒரு தட்டிலும் வைத்து நிறுத்தி 
அப்பொன்னே எல்லாம் பிராம்மணர்களுக்கு பங்கிட்டுக் கொடுத்ததன்றியில் 


முன்முமகானடம், 


251 


பொன்னாவமைத்த பிரம்மாண்டம், பொன் குதிரை , பொன்தேர் பொன்யானே 
சாம்தேது , தற்பகவிருவம் முதலிய சானங்களும் , ஆயிரம் கோ தானமும் செய் 
யப்பெற்றதாக , பாதியாத்னுகாம் 12 - ம் சர்க்கம் , 55 முதல் 82 - வது சு 
கங்களில் சொல்லப்பெற்றிருக்கின்றது. இவ்வளவும் இவரது தந்தைக்காலத் 
இல் மந்திரியாக இருந்த கொவிக்க கோத்தரே இவர் காலத்திலும் இருந்து செய் 


இவர் கும்பகோணம், விஜயராகவ யாம் , ஸ்ரீரங்கம் , இராசேது முதலான 
விடங்களில் இராமஸ்வாமி முதலான கோயில்களைக் கட்டிவைத்ததுடன் இவ் 
குடைய அன்னசத்திரங்களில் பிரதி தினம் ஒன்றுக்கு 21000 ஜனங்களுக்கு 
சாப்பாட்டம் வக்சர், காவிதியாத்னகாம் , 13 - ம் சர்க்கம் 74-79 . சுலோகங்க 
ளின்பபடி ஜக்காரஜன் பாண்டியஞேச்ே சேர்க்கத் தூண்டிவிட , அப்பாண்டியன் 
காவிரியாற்றின் கல்லனையை படைத் தவிட டனே இரகுநாத நாயகொரு 
அப்பாண்டியன் ஏப் படையெடுத்துச் சென்று , அவனை முற்றிலும் முறியடித் 
தொட்ட , அப்பாண்டியன் பயந்து தனது குமாரத்தியை இரகுநாத நாயக்காடு 
இரு விவாறம் செய்திக் கொடுத்துச் சமாதானம் செய்துக் கொண்டான் . பிறகு 
முன் இறந்து பான் கர்னாடக சாஜனுடைய குமாரனை நாயகொரு இரகுநாத 
விலாசம்.அங்கத்தின்படி , கர்னாடக ஸ்மஸ்தானத்தின் சிங்காசனமேற்றி 
சலிசெய்தார் . 

இந்த இரகுநாத நாயக்காரு இயற்கையில் கல்விபிரியரென்று முன்னமே 
சொல்லி இருக்க முேமல்லவா- இவர் சரித்திரத்தைப்பற்றி தஞ்சாவூர் இராஜாக் 
கன் என்னும் செலுக்கு கிரந்தத்தில் பரிவிக்கையில், இவர் மஹாவித்வசிகா 
மாணி என்றும், கும்பகோணம் முதலான வீடங்களில் இராமஸ்வாமிகோயில் 
முதலான தகளைக் கட்டுவித்து , அகேக தருமங்களைச் செய்துவந்தாரென்றுமாச் 
இரம் சொல்லப் பெற்றிருக்கின் றனவேயன்றி , இவர் காலத்திற் சிறந்து விளங்கிய 
வித்தவான் காப்பற்றி பிரஸ்தாபிக்கவில்லை. ஆயினும் , அக்குறைவை தப் 
போது ( 3-1-1903- வ ) தசை நாயக்கராஜவரிச் சரித்திரத்தைப் பதிப் 
பித்த ஸ்ரீ குப்புராமசாஸ்திரிகள் கோனார் . அதாவது அவர் இரகுநாதநாயக 
காருடைய ஸ்மஸ் தான் திதை அலங்கரித்த சில விசேஷ வித்துவான்களுடைய 
சரித்திரசங்க திகன் வெகு பிரயாசப்பட்டு சம்பாதித்து பதிப்பித்திருக்கிறார் . 
அன்று மாவிற்கண்ட வித்வான்களாவன. 

( 1 ) கோவிந்த தீடிதர் இவர் ஹரிவமிச சாம் சரித்திரம் என்றப் பெய 
சால் 25 சர்க்கங்களுடைய சாவியத்தை இயற்ற அதற்கு அப்பய்ய தீவுதர் 

ஹரிவமிசஸரசரிதவியாக்கியானம் எழுதினார். வங்கித விலயமாக எங் 
தீதசுதா நிதி " என்றொரு இரத்தத்தையும் இயற்றியதன் றியில் , இரகுனாதகாயல் 
காருக்கும் அவர் தந்தைக்கும் மஹாமந்திரியாகவுமிருந்தார் . 

( e ) எகியநாராயணதிஷதர் இவர் மேல் சொன்ன சோவிர்த திகந்தரு 
டைய ஜேஷ்பகுமாரரும் பொரவி தியாத்னாசரகாவியம் , இரகுநாத புயலிஜயம் , 
இரகுநாத விலாச நாடகம் முதலான இரந்தங்களை இயற்றின கர் 


மன்றம் காண்டம் 


(3 ) வேங்கடேசுவரமஹிஷதார்- இவர் மேலே சொன்ன எகிய காரா 
யான தீக்ஷதருடைய சகோதரர். இவர் வார்த்திகாபரணம், சக்தே விவயமான 
ச தர்த் தண்டி பிரகாசிகை முதலான கிரந்தங்களை இயற்றியதோடு ( இ.பி .1638 ல 
கங்காநான் காவியம் 1 சர்க்கம் , 51 -வது ஸ்லோகத்தின் படி நீலகண்ட விஜய் 
சம்புகாவியம் செய்த நீலகண்டதீக்ஷதருக்கு ஆசாரியராய் இருந்ததாகத் தோற் 
மகின்றார் 

( 4) ரோஜருடாமணிஷதர் இவர்புகழ்பெற்ற பவஸ்வாமி பட்டருக்கு 
6 - வது தலைமுறையார் . வட ஆர்காடு ஜில்லா, வேலூர்தாலுக்கா, சத்தியமங்கல 
மென்னும் கிராமத்தில் ஸ்ரீநிவாச தீமபாருக்குப் பிறந்தவர் - ஒருநாளிவர் இராகு 
நாதநாயக சமுகத்தில் வானத்தின் சாவியைப்பற்றி பிரபலமாக வர்ணிக்க , 
பாய்கொவிய இரத்தினபேடஷதர் என்று பட்டம் சூட்டினார். இந்த 
கோகநர் பாலியத்தில் வடக்கே நீவநீவபம் போய் கல்விகற பட்டாசாரிகள் 
என்ற பட்டம் பெற்றதாக் குமணி பாணியம், 4- வது சுலோகத்தினால் தெரிய 
வருகிறது . இவர் , ருக்மணியரின்யேம், கம்ஸ்தலம் ஸனம் , கார்தியத் தியுபயமம் , 
நதன கேட் விஜயம் , சித்திரமஞ்சரி , சிங்காரவர்வளவம் ; காவிய தர்ப்பணம், 
விலங்காகுமாமணி , ஸாவி யே ஸ்மாராஜியம் ; தத்திர சிகாமணி , வங்காவுக் 
முந்தளி, சியாய சூடாமணித் தர்ப்பணம் முதலான காவிம், நாடக , பாண 
அலங்காக சாஸ்திர சாத்தங்களியற்றியவராகத் தெரியவரினும் , இவருடைய 
தந்தை கேட்ட ஸ்ரீனிவாசந்தர் பாவனா வருஷோத்தம் முதலான 18 நாட் 
கங்களையும் , சதகண்ட விஜயம் முதலான 10 காவியங்களையும் , வாழி திய 
சஞ்சீவினி , பாவோதிபேதம், பாஸ்ரவம் , முதலான அலங்கார கிரந்தங்களை 
யும் , வேதார்ச் சத்னாவளி, வாதசாசானாவன் , மணிசருப்பணம் , அத்வைத் 
கவுஸ்தயம் , விதிர்ணையம், ஸர்வஸ்ய ஸர்வஸ்வம் , ஸ்மிருதிரான பிரதீபம் , 
எடபங்கம் முதலான வியாதியான தங்களையும் , பரிசுத்தி , தத்துவால் 
போதம் முதலான சாஸ்திர கிரந்தங்களையும் இயற்றியவர், பாவன புருஷோத் 
நாடகத்தின்படி , வெங்களாம்பாயாம் போத 

வெங்களாம்பாயாம் போத சமுர்த்திரம் முதலான 
அரேஹாரங்களையும் செஞ்சிக்கோட்டையில் வெங்கடேசப் பெருமாள் கோ 

கோயில் 
கோபுசங்களையும் கட்டிப் புகழ்பெற்ற செஞ்சிக் கோட்டைக்கரசரான துப்ப 
நாட்டு காரினால் தகர்க்கப்பட்டவராக தெரியவருகிறது 

( 6 ) குமாரதாதாசாரியர் = இவர் சடமர்சன கோத்திரஸ்கரும் , தாதாசாரி 
யருடைய வமிசத்தைச் சார்ந்த ஸ்ரீசிவாசாரியருடைய பௌத்திரரும் , வெங் 
கடேசாச் சாரியருடைய புத்திகராம். இவர் பாரிஜா தாபஹாணம் 
நாடகத்தை இயற்றியவர்- அக்காடகத்தில் தஞ்சையின் பெருமையையும் , இரகு 
நாத நாயகோரின் பிரதாபத்தையும் பற்றிப் புகழ்ந்து அவர்காலத்திலேயே 
இயற்றினார் . 


என்னன் 


16) பாஷ்காக்ஷகர் = இவர் கோனேரி பாஜபுரத்திற் பிறந்தவர். இவர் , 
ஆயசில் கல்தான் கேயோ, நப்தமுத் திராவிச்சாமணம், முத 


மூன்றாம் காண்டம் 


271 


வான கிரந்தங்களை இயற்றி அவைகளில் ஆத்மபரிகையின் துவக்கத்தில்இரகு 
நாத நாய்கொரால் தமக்கு குறைவற்றச் செல்வம் கொடுக்கப் பெற்றதாகச் 
சொல்லி இருக்கிறார் இந்த வித் துலானுடைய தந்தை அத்வைத்திமிசை பேத்தி 
தக்காரம் , முதலான இரந்தங்களை இயற்றிய நிருஸிம்மா சிகியில்வாமிகளுடை 
ய வேரான உமாமகேசுவராசாரியர் 


( 0 ) இவர்களன்றியில் இந்தத் தஞ்சை ராஜா திபதியாகிய இரகுநாத நாட்டு 
காரும் ஒரு சிறந்த வித்வானாக இருந்தாரென்பதற்கு இவரியற்றிய பாம் ஜாதப் 
ஹாணம் , நாளாப்பிய தயம் அச்சுதாப்பியுதயம் , இராமாயண ஸங்கிரஹம் , 
மஹாபார தஸ்ங் கிராம் முதலான இரந்தங்களே சாவியாக இரு கின்றன. 
சர்கிரவங்க வந்திரிய ஆந்திரர்களுக்குள் விஜயநகரம் ஸ்ரீகிருஷ்ணதேவரா 
ப இக்குப் பிறகு, கல்வியை விருத்தியாக்கியார் இக்தேயாம் 

( இராஜசூடாமணித்தர் இயற்றிய ஆநந்தராகவ நாடகத்தின் கடை 
சலோகத்தின்படி , இதன் இரகுநாத நாயக்கருக்கு வச்ச தப்பநாயகோரு , இமா 
மடத்திர் நாயக்காரு என் இரண்டு புதல்வர்கள் பிறந்தார்கள் இவர்களில் பச 
கட்சிசாருக்கு அச்சுதவி ஜயராகவ க படுகாரு அல்லது விஜயராகவலும் 
சமய கோரு என்ற பெயர்கள் வழக்குவர்தன இகரே மூத்தவரானபடியால் 
குவாத நாயகோருக்குப் பிக்கு தஞ்சை ஸ்மஸ்தானதிபதியானார் . 


விஜயராகவலு நாயடுகாருலய ஸ்தானம் . 


இ - பி . 1680 முதல் கி.பி. 1670 வரும் வரையில் 


இரகுநாத நாவ காருடைய ஜேஷ்ட குமாரராகிய இந்த விஜயராகவலு 
நாயகோருக்கு அச்சுதவி ஜயராக வலு தயடுபாரு என்ற பெயரும் வழங்க 
வந்த்தார்கள் இவருடைய காலத்திலும் கோவிந்ததிக்ஷதரே மந்திரியாக இருக் 
மாரென தஞன் சடிஸ்டிரிகட்டு மானு பூல் சரித்திரம் 287-754 வது பக்கங்கள் 
லும், ஸ்ரீ சரவணபிள்னை யவர்கள் எழுதிய மோஹாங்கி நாடகத்திலும், தஞ் 
சாவூர் இராஜாக்கள் சரித்திர முதலான கிரந்தங்களிலும் தெரிவிக்கப் பெற்றி 
ருக்கினும் , இந்த கோவிந்தகேதர் விஜயராகவனுகாயம் காரின் தந்தைக்கும், 
இவர் பாட்ட ஒருக்கும் மந்திரியாக இருந்ததாகவும் , சாசனங்கள் இருக்கிறபடி, 
யாலும் , இ - பி . 1605 வருவம் கோவிந்த டி நர் பஞ்சனத் மஹான் மியத் 
20 தத் தமிழில் மொழிபெயர்த் தெழுதியதாகவும் 

தோயவருகிறபடியாலும் 
இந்த விஜயராகவலு நாயுடு காருடைய பாட்டனர் அச்சுதப்ப நாயக்காருடை 
ய காலம் இட்ட 1577 வருவம் என்று சாசன மிருக்கிறபடியாலும் , இந்த விஜய 
ராகவனுகாயசோரு சி.பி .16600 ரூஷம் நாகப்பட்டணத்தை டச்சுக்காரருக்கு 
கொடுத்ததாக இப்போது பட்டேவியாவில் வர்ண் மெண்டு கண்காணிசாலை 


முன் காணம் 


வில் இருக்கும் வெள்ளிசாசனப் பட்டயம் சாக்ஷி சொல்லுகிறபடியாலும், அந்த 
சிசாசனத் திற்குப் பிறகு இரண்டு வருவங்களுக்கெல்லாம் விஜயராகவ நாயடு 
எாரு தேகவியோகமடைந்ததாக கஞ்சை டிடஸ்டிரிகட்டு மானியூல் சரித்திரம் 
1760- வது பக்கத்தில் கண்டிருக்கிறபடியாலும் , இந்த கோவிந்த நீதமே 
இந்த விஜயராகவ நாயகோருக்கும் மந்திரியாராக இருக்கக் ேெயா என்று 
சக்தேகம் ஜனிக்கிறது . 

கருசை ஜில்லா உஸ்டிரிகட்டு மானிழல் சரித்திரத்தை , தஞ்சாவூர் 
இராஜாக்கள் சரித்திரமென்னும் தெலுங்கு கிரந்தத்தைப் பார்த்து எழுதியதா 
கத் தோன் துகில்மது , அப்புத்தகம் இப்போது எங்கையோ மறைந்துப்போய் 
வீட்ட தாக ம-- -ஸ்ரீ குப்புசுவாமி சாஸ்திரிகள் தம் புத்தகத்தில் எழுதி 
இருக்கிறார் . அப்பத்தான் இப்போ எங்கேயும் மறைர் தப் போகவில்லை, 
சென்னை கலான் மெண்டு கண்கா காலேயில் O.MS. I. நோட்டு 
கையெழுத்து திருந்தசாலயில் பத்திரமாகவைத்னப் பாதுகாத்து வீசிபர்கள் , 
அதை இப்போதும் போய் வாங்கிப் படிக்க விருப்பமுடையவர்களுக்கு கொடுத்து 
வருகினர்கள் 

அந்தப் புத்தகத்தினால் இந்த விஜயராகவ காய்கோரு மரா வைஷ்ணவ 
பக்த்தர் எரோமணி என்றும், தம் குடிகளுடைய கேதகத்தைக் கருதி பிரம் 
இனமும் 12000 பிராம்மண சாதுக்களுக்கு பிட் போஜனமிட்டபிறகு, நாம் 
தம் அரண்மனை யாரும் உண்டு மருவது வழக்கமானபடியால் , ஒருகாலத்தில் 
நாஞ்சையிலும் அதன் சுற்றுப்பக்கங்களிலும் ஓய்வற்றஜடி மழைப்பொழித்தி 
வீதிகளெல்லாம் ஆககளால் , பியகாக மொத்ததோடுகையில், பிராம்மண 
போஜனத்துக்கான அடுப்பிற்கு விறகு அகப்படாமத் தவித்து அந்த கஷ்டத்தை 
விஜயமாகவ ஓ நாட்டு காரிடம் விண்ணப்பஞ்செய்ய , அவர் தம் அரண்மனையின் 
ஒருபானத்திலிருந்த மாடி மேடைகளே இடிப்பித்து , அதிலுள்ள அலம் , விட்டம், 
சட்டம் , தாலான்னட்டை , கம்பம் , நிலவு தேவு , ஜன்னல் ஸ்தம்பங்களை எல்லாம் 
இடித்து எடுத்துக்கொண்வேத்து எரித்துவிட உத்தரவு செய்ததாகவும் , அந்த 
உத்தாவின்படி, சமயல்காரர்கள் கோள்கள் செய்து , வீட்டில் வீட்டொடுக 
டப்பட்டிருந்த மரச் சாமான்களை எல்லாம் பிரிக்க எரித்துவிட்டு, பின்னும் 
விறல்லையென்று சொல்ல , நாட்டவர்கள் அரண்மனையிலிருக்கும் பட்யேம் 
டாவளி, பீதாம்பரம், காசி துப்பட்டா சால்லை முதலான விலை உயர்ந்த ஆடை 
களை எல்லாம் கிழித்பைன்ணெயில் கலைத்து அப்பெரித்தமந்தனர் போஜ 
னத்துக்கு ஹாளிவராதபடி செய்வித்ததாகவும் சொல்வப்பெற்றிருக்கிறதில் 
மேலும் , 

இப்படிப்பட்ட காலத்தில் ஸ்ரீரங்கத்திலிருக்கும் ஸ்ரீரங்கநாச்சியார் முக்க 
விருந்த ஒரு விலையுயர்ந்த இரத்தின மூக்குத்தி காணாமற்போய்விட்டதாகவும் 
அதை அந்த அம்மன் கோவில் ஸ்தானிக பிராமணர் திருடியதாக ஸ்தலதாக 
எண்ணி அந்த தொனியின் அடித்து வதைக்க , எந்த ஸ்தானீசர் அந்த தை 
யைச் சபிக்கமுடியாமல் , இந்த என்சை விஜயராகவா மாட்டவர்களிடம்வந்து 


மூன்மும்காண்டம் 


29 


முறையிட , நாயடவர்கள் கேட்போரிதவித்து இது விவயமாக மனோராச்சியம் 
செய்து கொண்டிருக்க தமது அரண்மனையில் இருந்த ஒரு பிரய ஸ்திரிக்கு 
ஸ்ரீரங்க நாச்சியார் அவேசம் வந்து சொன்னதாவது " ஸ்ரீவிஜயராகவ நாய்டு 
காரு மஹா பக்த சிரேஸ்டரானபடியினால் , அவருடைய கட்டளையின்படி 
பிரதிதினமும் 12000 பிராம்மணருக்கு போஜன் டொமல் நாம் சாப்பிடுவதில்லை 
என விரதம் பூண்டிருக்க , மழையினால் விறகுகள் அகப்படாமல் , அரண்மனை 
மின் ஆடைகளை எல்லாம் எடுத்து என் கையிற் றுவைத் கடுப்பேற்றிய 
போது , உண்டான பகையைச் சருக்கமுடியாமல் அநேக பரிசாரகர்கள் ஓடிப் 
போய் விட்டார்கள் . இனி 12000 பிரம்மனாருக்கு காலகிரமத்திற் போஜன 
மிடாவிட்டால் , விஜயராகவ நாயடவர்களுடைய வீரவிரதம் கெட்டுப் போய் 
வீடு மேன் , ஸ்ரீரங்கநாச்சியாரே பரிதவித்து ஒரு ஏழை பிராம்மண பரிகாரிகள் 
ஸ்திரீயைப் போல் வேஷம்தரித்து வந்து சமயற்செய்ய 
புளை அதிகமாக எழும்பி , அந்த பரிசாரச் சொம்மஸ்திரியின் முகத்திலும் , 
முக்கிலும் தாக்கி வருத்தியதனால் , அந்தமமை நொந்து அங்கிருந்தக் கழனித் 
தொட்டியில் மூக்சைசதியபோது , அந்த மூக்குத்தி சுக்கழனித்தொட்டியில் 
வீதிருக்கிறதென்றும் , ஆகவே , கோயில் அர்ச்சகரை அடித்து வதைப்பது 

மென்றும் , அவர்களை வதைக்கக்கூடாதென்றும் வாக்குச் சொல்ல , அவ்லாக் 
இதன்படி அக்கழனிப்பாத்திரத்தைத் தேடிப்பார்க்க , அப்பாத்திரத்தில் அவ்லா 
மரணம் இருக்கக்கண்டு, காயடவர்களுக்கு அதிக ஆகந்தமுண்டாகி , 

அம்மன் 
தனது அரண்மனைக்கு வந்த மகத்துவத்தைப் பற்றி மேன்மேலும் கொண்டாடி 
அதை எடுத்துக் கண்களில் ஒற்றிக்கொண்டு , ஆகந்த பாலயம் சொரிந்தும் , 
அதைப்போல எட்சிமுக்குத்திகளைச் செய்வித்தும் , 24,000 பூவராகனால் ஒரு 
பொன் பிரதிமை நாச்சியாரைச் செய்வித்தும் , தன் மூக்கில் அந்த முக்குத்தி 
ஆபாணத்தைத் தரிப்பித்தும், சகல வாத்திய கோஷங்களுடனும் , இராஜ மரி 
யாதைகளுடனும் அனுப்பிவிட்டு, அன்றுமுதல் ஸ்ரீசங்ககாதரும் , நாச்சியாரும் 
தம்மிடம் கொண்டிருக்கும் காருணியத்தைக்கருதி இனி பிரதிதினமும் காவி 
சியில் ஸ்நானம் செய்து ஸ்ரீரங்கநாதரையும் , நாச்சியாரையும் தரிசிக்காமல் 
உண்ணோம் , என்ற வி விரதத்தைக் கைக்கொண்டு , சமார் முப்பது மைல் 
காரத்திலிருக்கும் . ஸ்ரீரங்கத்துக்கு பிர இஇனமுமபோய்வர பல்லக்கு தூக்கும் 
போயர்களை நியமித்து அப்படியே போய்வந்தாராம் . இந்த விஜயராகவலு 
காயகொருடைய சமுகத்தில் சோமசுந்தா சுவாமிகள் என்ற ஒரு தடோரிதி 
யும் , மஹாமதியூகியான மாதிரியும் , இரங்கப்ப நாட்டு என்ற தளகர்த்தரும் 
அக்கிராஜா என்ற குதிரை வீரரும் வீரபானு மற்றும் புத்தியான்களான பிர 
தானி , இராயகம் , கொத்தவால் முதலான அதிகாரிகளிருந்து இராஜாங்கத் 
தைக் இரமமாக நடத்திவந்தார்கள் . 

இவர் காலத்தில் காஞ்பேரத்திலிருந்த ஸ்மார்த்தி , ஸ்ரீவைணவ பிராமணர் 
கடைர் கருவித்து காவிரிதி யோரமாக இருக்கும் கிராமங்களில் குடியேற்றி 
கல்வியையும் ஞானத்தையும் விருத்தியாக்கி சர்தார்கள் , 


801 


மூன்றாம்காண்டம், 


இப்படிப்பட்ட புத்திமான்களால் சூழ்ந்திருந்த விஜயராகவறு காயடு தன் 
சாவூர் , பெரிய கோட்டை , அரந்தாங்கிக்கோட்டை , பட்டுக்கோட்டை இரா 
நாதபுரம் ஜமீனில் உள்ள திருப்பத்தூர் கோட்டை , வள்ளமகோட்டை , திருக் 
கட்டிப் பள்ளிக் கோட்டை , செங்கோட்டை , பண்டை நல்லூர், தீவிக்கோட் 
டை முதலான கல்கோட்டைகளையும் , மாயவரம் , காவேரிந்த திரத்திலிருக 
கும் , புஷ்பமண்டபம் , மத்தியார்ஜனத்தில் புஷ்பமண்டபம் செப்பமிட் ,ே ன் 
னாருகுடியில் இராஜகோபால சுவாமி கோயில், ஹரிதிராபதி என்ற பெரிய 
தெப்பக்குளம் பின்னும் அந்த ஜில்லாவிலிருக்கும் அநேக விஷ்று கோயில் 
களைக் கட்டி வைத்தும் , குடிகளிடம் ஆறில் ஒரு சுடமை வாங்கிக்கொண்டும் , 
தருமராஜிய பரிபாலனம் செய்தவருவதைக் கண்டு ஐரோப்பிய நாட்டாராகிய 
போர் த் அகேசியர் தஞ்சையில் முதல் முதல் கால்வைத் தார்கள் . பிறகு 1620 
ஆம் வருஷம் முதல் 1845 - ஆம் வருஷம் வரையில் தரங்கம்பாடிக்கு டேனிஸ் 
சுக்காரர்களும் , 163 ஆம் வருஷம் பிரஞ்சுக்காரர்களும் காரைக்காலுக்கு வந்த 
தாக இப்போது ஆபிர்கா பெட்டாவிலிருக்கும் ம-- -ஸ்ரீ பிலாசை, 
சோ- விருத்தாசலம்பிள்ளை யவர்கள் அமிபிராயப்படுகிறார்கள். 

இப்படி மிக்க மேன்மை பெற்று வாழ்ந்துவருங்கால் விஜயராகவு ஓ நாயம் 
சாருக்கு வயது எண்பதாகி , முதிர முதிர வியாகடலங்களும் , கஷ்டங்களுமுண் 
டாக விசனப்பட்டிறக்கவேண்டிச் சய்பவித்தது . 

அதற்குக் காரணம், அவர் பின்னோகளும் தர்மந்திரர்களுடைய தர்போன 
ஞசேயாம் . அதாவ . அவரது மூத்தகுமாரளுகிய மன்னாறு சாமி நாயமே 
தாசர்த்தன் இரங்கப்ப நாய குமாரன் வீரபானு என்னும் அரங்கநாதனும் 

, 
விப்பின் வெங்கண்ணனும் ,பாலிய சில தர்களாக விருந்து வேடிக்கை வினோ 
தமாகக் காலம் கழித்து வருங்காலத்தில், மா 

மசாமி காயம் 
ஒருவனுக்கு எழுதிய இந்தாங்கக் கடிதத்தையும் , இராஜமுத்திர மோதிரத்தை 
யும் , திருச்சியிலிருந்து குமாரசாமி என்று பொய்வேடம் பூண் வேர்த அளகிரி 
மனவன் , தஞ்சை சாஸ்நான மந்திரியாகய கோவிந்த தீகத்தருடைய கும் 
சித்தியும் , இராகவேந்திர சேகருடைய மனைவியுமாகிய சுலாஷினிக்கும் 
கொடுத்து , அவள் இராஜ உத்தியானவனத்தில் காந்தமான இராஜ 
இலிருக்கும்போது போய் பிடித்தம் , இழுத்தம் முத்தமிட்டும் முத்தியை 
மோதிர கட்டும் அவமானப் படுத்தியதால் , அவள் அந்தச் சங்க தியைப் பற்றி 
தனது தந்தையிடம் முறையிட , அவர் அரசனாகிய விஜயராகவ நாயக்காருக 

அறிவிக்க , அவர் அவ்வித அக்கிரமம் செய்தவர் இன்னாரென்று சரியாக 
விசாரித்து அறியாமல் , தன் மகன் தான் செய்திருப்பா சென்று பிடித்துக் 
கொண்டுவரச்சொல்லி சிறையில் போட்டு விட்டதாக தஞ்சை நாயக்கர் ஸமன 
நான் சரித்திரத்தைப்பற்றி நாகை ரீலலோசனிப் பத்திரிகையில் ஸ்ரீ மான் 1. 
ரோஜம் ஐய்யங்காரவர்கள் B. A எழுதிய சரித்திரத்தால் எபஷ்டமாகிறது . 
ஆனால் இது விஷயத்தில் யாழ்ப்பாணம் ஸ்ரீ சரவண முத்துப் பிள்ளையவர்கள் 
எழுதிய " மோஹனங்கி சரித்திரத்தில் வேறுவிதமாகச் சொல்லப் பெற்றிருக் 


மூன்றும் காண்டம் . 


31 


இறது. அதாவது தஞ்சை தள கர்த்தராகிய " இரங்கப்ப நாயம் தமது குமாரன் 
வீரபானு என்னும் அரங்கநாதன் விஜயராகவலு நாய் குமாரத்தி மோஹனாங் 
இ என்னும் " மங்கம்மாளை " விவாகம் செய்வித்துக்கொண்டால் , இராஜபரிபால 
னம் தன் குமாரனுக்கு கிட்டுமென் றெண்ணி , கோவிந்தாசாரியாருச்கு பரிதா 
னம் கொடுத்தும் , அந்த ஆசாரியருடைய குமாரத்தி விஷயத்தில் மன்னாறு 
செய்த குற்றங்களைப்பற்றித் தூண்டியும் , அந்த ஆசாரியைக் கொண்டு விஜய 
மாகவலு நாயகொரிடம் மன்னாறு நாயடுவின்மேல் பல சாடிகளைச் சொல்லியு 
ம் , முக்கியமாக விஜயராகவலு நாயகிவைக் கொல்லப் பிரயத்தனப் படுவதாகச் 
சொல்ல , மன்னாறு சாமி நாயடை இராஜ கலகக்காரனாக்கி சிறையில் வைக்கும் 
படியாகச் செய்து விட்டதாகத் தெரிவித்திருக்கிறார் . இது விஷயத்தில் தக்க 
சாசன ம கப்படாமையால் உண்மை இன்னதென்று அறியக்கூடவில்லை. அன்றி 
யும் இந்த விஜயராகவலு நாட்டுகாரு காலத்தில் கோவிந்த தீக்ஷதரே மந்திரி 
யாக இருந்ததற்குத் தகுந்த சாசனங்கள கப்படவில்லை என்று முன்னமே சொல் 
லி இருப்பதால் , இந்தக்கதையை உண்மையான தென்று நம்பக்கூடவில்லை ; 
ஆயினும் , மஹாவீர தீரனான மன்னாறை மந்திரிகளுடைய துர்ப்போதனையினால் 
இராஜகைதியாகச் சிறையில்வைக்கச் சம்பவித்ததனால் , விஜயராகவு ஓ காயம் 
காருக்கு உண்டான வியாகலம் கொஞ்ச நஞ்ச மல்ல . 
இப்படி புத்திரனால் வியாகல முண்டான தோடுகூட , தம் புத்திரியின் 

போல வியாகல முண்டாகச் சம்பவித்தது . அதாவது தமது அதிரூபவா 
வணியமும் , இயற்கை அறிவும் பெற்ற மதிவிலாசனி என்னும் மங்கம்மாளை , 
தமது தளகர்த்தசான இரங்கப்ப நாயடு குமாரன் அரங்கனுதனுக்கு விவாஹம் 
செய்வித்துத் தமது அரண்மனையில் வைத்துக் கொள்ள வேன் மென்று எண் 
ணமிட்டிருக்க , அதற்கு விரோதமாக மதுரைப் பூபதியும் , திரிசிராப்பள்ளி 
லிருந்த சோக்கநாத நாயடும் அந்த மங்கம்மாளையே விவாவகம் செய்வே 
னென்று பிடிவாதம் செய்ததேயாம் 

மதுரைக் கதிபதியாகிய சொக்கநாத நாயடுவின் தந்தை இறந்ததும் , அந்த 
ஸமஸ்தானத்தின் குலகுருவாகிய பக்த பெரியசுவாமி களும் ,போகர் சின்ன 
தம்பி முதலியாரவர்களும் , மந்திரியும் தளாதிபதியார் வெங்கட கிருஷணப்ப 
காயம்படி சொக்கநாதருடைய தாயாராகிய மங்களவிலாசனியிடம் போய் 
சொக்கநாதருக்குத் தக்க பெண்ணைத் தேடி விவாஹம் செய்வித்து பட்டம் 
கட்டாவிடில் ஸமஸ்தானம் கெட்டுபோகுமென்று சொல்ல , அந்த அமமையும் 
தனது சகோதரர் நாகபூஷணருடைய குமாரத்தி விலோசனியை விவாஹம் 
செய்வித்து சிங்காசன மேற்று வென்று உத்தரவு கொடுத்தார் . இது சங்கதி 
யை அருகிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்த சொக்கநாதர், திசிக்கிட்டெழுந்து 
தஞ்சை வீஜபராகவலு நாயடு குமாரத்தி மங்கம்மாளை மணஞ் செய்வித் 
தால் மாத்திரம் செய்துக்கொள்வதேயன்றி ; மற்றப் பெண்களைச் செய்துக் 
கொள்ள மாட்டேன் , " என்று ஒரே பிடிவாதமாகச் சொல்லிவிட ; மாதாவும் 
மந்திரிகளும் , இது விஷயத்தைப் பற்றிச் சில நாட்கள் வரையில் பேசாமல் 


மூன்மும்கரண்டம், 


ஆறவிட்டு பிகஸ் தாபிக்க, அந்தச் சொக்கநாதர் முன் சொன்ன வார்த்தையை 
மாற்றமாட்டேன் என்று சாதிக்க; பிறகு விதியின்றி அந்தத் தஞ்சை மங்கம் 
காலை விவாகம் செய்ய தீர்மானித்து, தளகர்த்தர் வெங்கட கிருஷ்ணமாாயம் 
காரையும் , இராஜ புரோஹிதர் பண்டித பிராமணர்களையும் , தக்க ஆடை ஆபா 
ன பண்பெலாதி பஹ்மானங்களைக் கொடுத்து தஞ்சைக்குப் பெண் விஷய 
மாகத் தூதாகப் போய்வா அனுப்பினார்கள் . அவரும் அப்படியே விஜயராக 
வலு நாயகம் அவருடைய மந்திரிகளும் கொலுவிருக்கும் தருணத்தில் தூது 
வந்த காரியத்தைச் சொல்லியனுப்ப , விஜயராகவர் மிக்க கோபம் கொண்டு, 
தன் குடும்பத்தில் சொக்கநாதர் பெண்ணைக் கேட்கத் துணியலாமா வென்று தி 
ட்டியும் , அதுவந்தவெங்கிடகிருவனம நாயாவையும் , மந்திரி முதலான சபை 
யார் முன் அவமான மாகப்பேசியும் , அவர் கொண்டுவந்த ஆடை ஆபாணவர் 
சைகளை வாங்கிக்கொள்ளாமல் வாபசாக அனுப்பிவிட்டார் . 

அந்த விஜயராகவ நாயகோரு அப்படி தாது விந்தவரையும் , சொக்கநா 
தரையும் இராஜ சபையில் அவமானமாகப் பேசி பெண்கொடேனென்று 
சொன்ன தற்குப் பல காரணங்கள் சொல்கிறார்கள், அலைகளில் முதலாவது 
சொல்கநாதருடைய பாட்டனார் திருமலை நாயடு காருக்கு இந்தத் தஞ்சாவூர் 
சமஸ்தானப் பெண்ணாயே அச்சுதாத நாதம் காரைப் பட்டஸ் திரியாக முன் 
விவாகம் செய்வித்த கொடுத்ததில், ஒரு நாள் திருமலை நாயக்காரு தாம் மது 
ரையில் கட்டிவைத்த சிற்பலங்காரங்களைக் காட்டி எப்படி இருக்கின்றன வெ 
ன்று கேட்க , அந்தத் தஞ்சை தச்சுதாகு நாதம்மாள் தன் தகப்பனார் வீட்டு 
சாக்கடை வேளைக்கும் சமானமானதென வேடிக்கைக்குச் சொல்ல , அந்த வார் 
தீதையைக் கேட்ட திருமலை நாயகோரு கோபவேசங்கொண்டு கையிலிருந்த 
கட்டாரியால் ஓசேருத்தாகக் குத்திக் கொன்று விட்டபடியால் , இப்படி முரட் 
இத்தனமுள்ள மதுரை ஸ்மஸ்தானத்தார் வீட்டுக்கு இனி தஞ்சை மைஸ்தா 
னப் பெண்ணைத் தருவதில்லையென்று பிரதிக்கினை செய்துக் கொண்டதனால் , 
அந்தப் பிரதிக்கினையை அனுசரித்துச் சொக்கனாதருடைய தூதலனை அவமா 
னப் பத்தியதாக சிலர் கருத்த- 2 -வது- விஜயராகவ நாயம் குமாரன் மன் 
றை தன ஓ பிதாவின் பிராணனைப் போக்கி , பட்டம் கட்டிக் கொள்வதாக சில 
கஷ்டர்கள் சொன்ன வார்த்தைகளைக் கேட்டு , அந்த மன்னறுசாமி நாயடை 
சின்னக் கோட்டையிற் சிறையில் வைத்துவிட்டதால் , இனி விஜயராகவ லுக் 
குப் பிறகு தஞ்சைப்பட்டத்துக்குத் தகுந்த வய துடைய ஆண் சந்ததி இல்லா 
டீல் விஜயராகவ நாயக மைத்துனர் இரங்கப்ப காயம் குமாரன் அரங்க நாதி 
காயடுக்கு தனது குமாரத்தியை விவாகம் செய்வித்தும் , பிறகு தமது ஸடீஸ் 
தானத்தையே ஸ்ரீகனமாகக் கொடுக்க தீர்மானித்திருந்தபடியால் , சோக்கா 
தர் தூதனை இப்படி அவமானம் செய்தனுப்பியதாகச் சிலர் கருத்தி, 

8 -வது கோவிந்த ஆசாரியருடைய குமாரத்தியைக் கொக்கத் தீர்மானித்த 
மன்னாறுசாமி நாயடை தஞ்சையின் பட்டத்துக்கு வராமல் தடுத்து சிறையில் 
போட்டுக் கொன்று பழியைத் தீர்த்துக்கொள்ள எண்ணமிட்டிருந்த கோவிந்த 


மூன்றுமகாண்டம் . 


335 


தீக்ஷிதருக்கு இரங்கப்ப நாயடு லஞ்சங்கள் கொடுத்து துதித்து , தஞ்சை சமஸ் 
தானத்துப் பெண்ணை , தன் மகனுக்கே வாய்க்கும்படி கெஞ்சிக் கேட்டுக் 
கொண்டமையால் , அந்தக் கோவிந்த தீக்ஷிதர் , அடிக்கடி அரண்மனைக்குள் 
போய் ; அரசிக்கும் , அரசனுக்கும் அரங்ககாத நாயைெவப்பற்றிப் போற்றியும் ; 
சொக்கநாதன் , முரடன் குடும்பத்தைச் சார்ந்த மூடன் என்றும் , அவனும் அவன் 
தாயார் முதலானவர்களும் சைவ மதாபிமானிக ளாகையால் ; அப்படிப்பட்ட 
வீட்டிற்கு வைண வமதாபிமானமுள்ள வீட்டின் பெண்ணைக் கொடுத்தால் , 
மஹாபாவமென்று சொல்லியும் , விஜயராகவலு நாயடுவின் மனதை மாற்றிய 
தால் , அவர் சொக்க நாதருடைய தூதுவனை இப்படி . அலக்ஷயமாகப் பேசி அவ 
மானப்படுத்தி யனுப்பியதாக சிலர் கருத்து , பின்னும் சிலர் பற்பலவிதமாக 
மனோராச்சியம் செய்து சொல்லுகிறார்கள் . அப்படிப் பலர் பலவிதமாகச் 
சொல்லுவதற்குக் காரணம் ; விஜயராகவலு நாயகொருக்கு அப்போது வயது 32 
ம் , அத்தோடு வைணவத்தில் பக்தி அதிகமாகி , சதா ஸ்ரீரங்கநாதர் தியானத்தி 
லும் , பூஜையிலும் கண்களை மூடிக்கொண்டு காலத்தை கழித்துக் கொண்டும் , 
இராஜாங்க காரியங்களை எல்லாம் அவர் மைத்துனர் இரங்கப்பநாயடு வசத்தி 
லும் , அவர் குமாரன் அரங்கநாதனிடத்திலும் , மந்திரி மார்களிடத்திலும் விட்டு 
விட்டும்; அந்த துர்மந்திரிகள் சொல்லும் வார்த்தைகளை யெல்லாம் தேவவாக்காகக் 
கொண்டும் , அவர்களிஷ்டபடி தலையாட்டிக்கொண்டும் , சதா ஸ்ரீரங்கா ஸ்ரீரங் 
கா என்று பாடிக் கொண்டும் பாவசமாக நின்றதேயாம் . 

இப்படி தஞ்சாவூர் ஸமஸ் தானகாரியங்கள் சீர்கெட்டிருக்கும் தசையில் , 
தூதாக வந்து போன வெங்கடகிருஷ்ணப்ப நாயம் , தார் தஞ்சைக்குத்து தாக 
வந்த விடத்தில் உண்டான அவமானத்தையும் , அசங்கதத்தையும் , தமது அரசர் 
சொக்கநாதரிடமும் , பேஷ்கார் சின்னத்தம்பி முதலியாரிடமும் மற்றுமுள்ள 
இராஜமகிஷி முதலானவர்களிடமும் போய்ச் சொல்ல , அவர்கள் திடுக்கிட்டு 
விசனப்பட்டு அந்தோ! தஞ்சை விஜயராகவர் தம்பெண்ணைக்கொடாவிட்டால் 
பாதகமில்லை , நமது சமஸ்தானத்தையும் , சமஸ்தான து தவனையும் , தமது 
இராஜசபையில் இவ்வளவு அவமானமாகப்பேசி யனுப்பியது இராஜதருமமல்ல 
வென்றும் ; அக்குற்றத்திற்குத் தகுந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்ளாவிட்டால் , 
அவரோடு சண்டை செய்யப்படுமென்றும் , சமாசார மனுப்பினார்கள் . 

இந்தச் சமாசாரத்தைக் கேட்ட விஜயராகவலு நாயடு கர்ஜித்து , தமது 
மந்திரி பிரதானிகளை நோக்கி பார்த்தீர்களா ? இந்த சொக்கனுடைய குரும்பு, 
இந்தப் பயலை நான் மன்னிப்பு கேட்கிறதா ? இவனுடைய ராஜியத்தைப் பிடு 
ங்கி , பாழ்த்துப்போகச் செய்து விடுகிறேன் பார் சொக்கனை சண்டை 

மக்கே வரச் 
சொல் , " என்று சொல்லியனுப்பிவிட்டார் . 

இது சங்கதியைக் கேட்டு வந்து திரிசியில் சொக்கநாதர் சமுகத்தில் தூது 
க்காரர்கள் பயபக்தியுடன் சொல்ல சொக்கநாதரும் , அவர் ஸமஸ் தானத்தாரும் 
அதிகவிசனப்பட்டும் , விஜயராகவ நாயகொருடைய மூத்தவயதையும் , பக்தி 

56 


மூன்றாம் காண்டம், 


- 


தரும் குணங்களைக் கருதியும், பூர்வசம்பந்தத்தைக் கருதியும் , அவரோடு எப்படி 
சண்டைச் செய்வதென்று வெகு நோம் யோசித்தும் , கடைசியாக , அவர் மது 
சைச் சொக்கமாத ஸமஸ்தானதிபதியையும் , அவருக்கு பிரதிநிதியாகத் தூது 
போன தளவாய் லெங்கட கிருஷ்ணப்ப நாயகொரையும் , இராஜசபையில் பஹி 
சங்கமாகச் செய்தனுப்பிய அவயான ததை நீக்கிக் கொள்ள விதியின்றி சண்டை 
செய்ய தீர்மானித்தார்கள் தீர்மானித்தாலுமென் - விஜயராகவ நாயக்காரு 
மஹாபக் சிரேஷ்டராகவும் , மத்திர தந்திர சாரங்கச் சேனைகளில் சிறந்தவ 
மான்படியாஇம் , அவமா உயுத்தத்தில் வெல்வது சாதாரணமல்லவென்று 
அமிர் , உடனே 10000 சாம்பற் பூசினிக்காய்களைத் தருவித்து , அவைகளை 
இண்டு இண்டுகளாக வெட்டியும் , அவற்றின் ஜலத்தில் சொக்கநாதர் எட்டு 
நாட்கள் நின்று , மந்திர ஜபம் செய்துவிட்டும் ( பிறகு 1670 - ஆம் (வம்) வெங் 
கட கிருஷ்ணப்பகாயம், பேடிகார் சின்ன தம்பி முதலியார்வசம் 10000 சேனை 
டைக் கொடுத்தனுப்பித் தானும் பின் படையோடு குதிரைவீரனாகப் போக 
சின்ன தம்பி முதலியாரும் , வேங்கட கருவகணப்பாயாம் வேமாய்ச்சேனையை 
நடத்திக்கொண்டுபோய் , முதலில் வல்லம் கோட்டையைத் தாக்கிச் சண்டை 
செய்ய , அப்போது அதை காவல் கார்த்துக் கொண்டிருந்த தஞ்சாவூரார் சேனை 
எதிர்த்தும் முடியாமையால் , அந்த வல்லம் கோட்டை திரிசிராப்பள்ளியார் 
செமாகிவிடவே, திரிசிராப்பள்ளியார் தைரியம் கொண்டு தஞ்சைக்கருகில் பத் 
தேரிகளை வியமித்தும் கோட்டையை நாடியத்தப் பீடிக்கிக் குண் கேளைச் சுட்டு 
சொக்கநாதர் சண்டைக்கு வந்திருக்கிற சங்கதியைத் தெரிவித்தார்கள் , தெரி 
த்தா ஓமென்ன ? விஜயராகவலு நாய்கொரு சப்போக விஷ்ணு பூஜையில் 
உட்கார்ந்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீரங்கநாதா! இராஜகோ 
பாலா! என்று ஸ்தோத்திரமும் , ஐ . மும் செய்துக்கொண்மிெருக்க, வேவுகாரர் 
கள்போய் சுவாமி சொக்கநாதருடைய சேலை நமது வல்லம் கோட்டையை 
ப்பீடித்துக் கொண்டு , இப்போது தஞ்சைக்கோட்டையைப் பிடித்துக் கொள்ள 
உள்ளே வந்துவிட்டார்கள் என்று சொல்ல , சாய்கொரு வெகுகோம் பேசாம் 
விருந்து பிறகு கண்களைத் திறந்துப் பார்த்து , சேவுகாரர்களை நோக்கி கர்ஜித்து, 
நமது பூஜைபூரணமாகமுடிகிற வகையில் நம்மிடம் யாவரும் வரவும் பேசவும் 
கடாத்தறை அதட்டி சொல்லிவிட்டு மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டு 
ஸ்ரீரங்கநாதா ! இராஜகோபாலா ! வென்று சொல்லிக் கொண்டு வெகுநேரம் 
பூஜையிலேயே இருந்து விட்டார். 

இது நிற்க- இந்த விஜயபாக்க இத கோயகொருடைய வயதையும் , பக்திவிச் 
வாசத்தையும் , தரும் சிக்தைகளையும், பூர்வபந்து சம்பந்தத்தையும் சொக்கா 
நர் சிந்தித்து, இவருடன் சண்டை செய்ய விருப்பங்கொள்ளாமல் , இனிமேலா 
இலும் சமாதானத்துக்கு வரக்கூடுமோ என்று காதுவர்களை கேட்டுவரும்படி 
சொல்லி அனுப்பினார் 


அப்போது தான் பூஜையைப் பூரணமாக முடித்து , கண்களைத் திறந்துப் 
பார்த்து , து.மக் காரர்கள் சொன்ன வார்த்தைகளைக் கேட்டுச் சிரித்து , க்ஷத் 


மூன்மும் காண்டம் . 


35 


ரிய சிங்கம் சமர்களத்திலும் சமாதானத்தை நாடுமோ " என்று கர்ஜித்து , 
தமது தளவாய் இரங்கப்பநாயடு , வீரபானு , அக்கிராஜா, சொக்கரவுத்தாகிய 
நால்வரை அழைத்து , உடனே ஆயுதபானிகளாகி சண்டைக்குப் புறப்படுங்கள் 
என்று கட்டளையிட , கால்வரும் 

காலதேசவர்த்தமானனங்களை 
சரித்து , மஹாவித்வசிகாமணியும் , வீராதி வீரருமாகிய அரசர் குமாரர் ஸ்ரீ மன் 
ஒறு சாமி நாயடுகாமை இப்போதாவது சிறையிலிருந்து விடுதலை செய்லித்தால் 
கலமென்று ஸ்ரீ விஜயராகவ நாயடுகாரை வணங்கிவேண்ட, அவரும் காலத் 
தியாசத்தைக் கருதி விதேலை உத்தரவு கொடுத்து , அந்தால்வரை அனுப்பி 
மன்னாறு சாமி நாயடை அழைந்துவரும்படி கட்டளை இட , அவர்களும் அப்படி 
யே போய் மன்னாறுசாமி நாயடை விடுதலைச் செய்வித்து அழைத்து வந்து , அர 
சர் சமுகம் விட அம்மன் னாறு சாமி நாயரும் தமது தந்தையின் பாதங்களில் வீழ் 
இது தண்டம் சமர்ப்பித்து , கைகளைக் கட்டிக்கொண்டு வணங்கி நிற்க , விஜயரா 
சவலுநாயடு தமது அருழைக்குமாரராகிய மன்னாறு சாமி நாயக்காரை எறிட்டுப் 
பார்த்து - 

" அடேமன்னாறு ! மதுரைத் திரிசிப்புரத்தா சனான சொக்கன் நகழுவீட் 
டின் பெண்ணை விவாஹம்செய்துத் தாவேண்டி. தூதனுப்பினான் ! அந்த மூர்க் 
என் குடும்பத்திற்கு, நமது குடும்பப் பெண்னே கொடுக்கமாட்டோமென்றும் 
அத்து அவவனையும் , சொக்கனையும் , சபையிற் கட்டி அவமானப்படுத்தி அனுப்பிய 
க்கு , அச்சொக்கன் தனது அவமானத்தைகேகிக் கொள்ளக்கருதி , இதோசன் 
டைக்கு தண்டுதளாதிகளை அனுப்பி இருக்கின்- இப்படிப்பட்ட தருணத்தில் 
நாம் , சொக்கனுக்கு பால் நமது அருமைப் பெண்ணை விவாஹம் செய்துக் 
கொடுத்து , சமாதானம் செய்வித்துக்கொள்வதிக்கு தயா ? அல்லது மே கூதி 
ரிய தருமத்திற்கு தக்கபடிக்கும், நமது பெரி யாருடைய அந்தஸ்துக்கு தக்கபடி 
க்கும் , கேவலமானவர்களுக்கு பயப்படாமல் சண்டை செய்த மித்து நமது 
குடும்பத்தின் அந்தஸ்தையும் , பிரதிக்கினையையும்பாதுகாப்பது தகுதியா !உட 
னே சொல் " என்று வின ... 
அப்போது மன்னாறுசாமி 

நாயடு சொன்ன 
பத்தியம் ( காவியம் ) இது 


కం !! మణికందుపరచిజలనిధి . త్రిణము పై నుంచి అతని దేశు వసుమీ ! 
మణి మణియెత్రిణముత్రిణ మే | రణవిజయ దిలీప విజయ రాఘవభూప ! 
என்று சொன்னார் . அதாவது 

சமுத்திரத்தின் அடியில் இருக்கும் இரத்தினமணிகளின் மேல் , தபடைக் 
கூழங்களைப் போட்டு மூடினும் , அந்தரத்தின மணிகள் மங்கலடையாயல் , பிர 
காசித்து , அக்குப்பை கூழங்களையும் பிரகாசிக்கும்படி செய்யும் 


36 


மூன்றாம்காண்டம் 


அதாவது 

" கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்று சொல்ல 
விஜயராகவ நாய்கோருகேட்டு , அந்தோ ! இப்படிப்பட்ட கல்விமானும் , 
வீரதிரனுமான மன்னறை துர்மந்திரிகளுடைய வார்த்தைகளைக்கேட்டு சிறை 
யில் வைத்தோமே என்று சிரிதுகேரம் விசனப்பட்டு , பிறகு மன்னாறைத்தாவி 
உச்சி முகந்து முத்தமிட்டுப்பார்த்து 


TO 


cr 


" அடே மன்னாறு ! உன் வீரதீரத்திற்கு நாம் மெச்சினோம் ஆனால் இந்தச் 
சண்டையோ பிரமாதமாக முடியும் போலிருக்கிற து ஒருவேளை இந்த உயுத் 
தத்தில் நாம் வீரசொர்க்கத்தை அடைந்தப்பிறகு, சொக்கன் வந்து நம்மம் 
பெண்ணை எடுத்துக்கொண்டுபோய் விவாகம் செய்துக்கொள்ளக்கூடும் ! அந்த 
அவமானத்திற்கு இடமில்லா திருக்கும்படி , அந்தபுரத்தில் இருக்கும் நம்ம அரி 
வையர் எல்லாரும் நமக்கு முன்னமே வீர சொர்க்கத்தை அடைவதற்கு உருவி 
யகத்திகளோடு தயாராக இருக்கச்சொல் ! அந்த அரிவையர் அந்தப்புறத்தை அ 
பைகொடியில் பஸ்பமாகும்படி நான்கு மூலைகளிலும் வெடிமருந்துகளை நிறப்பி 
யப்பானைகளைப் புதைப்பித்து , நமது குறிப்பை அறிந்த உடனே நெருப்பிட்டு 
பு வெடித்து விழும்படி உத்திரவுசெய்துவா " , என்று அனுப்ப மன்னாறு நாயடும் 
அந்தப் புரத்துக்குப் போய் தமது தாய் , தங்கை , தாரம் முதலானவர்களைக் 
கண்டுத் தழுவி , தமக்குச் சம்பவித்த காலவித்தியாசத்தைச் சொல்லி விசனப் 
பட்டும் , பிறகு தந்தையவர்கள் அனுப்பிய ஆசினையைச் சொல்ல , அந்த ராஜ 
மஹிஷிகளும் , உடனே சுத்த ஸ்நானம் செய்து , மஞ்சள் குங்குமம் புஷ்பங்களை 
அணிந்தும் , மஞ்சற் பட்டுப் புடவைகளைக் கட்டிக்கொண்மே கத்திகட்டாரிகளை 
கைகளிலேந்திக்கொண்டும் , இராஜ உத்திரவிற்கு எதிர்ப்பார்த்துக்கொண்டிருக் 
க , வெடிக்காரர் வெடி மருந்துகளைப் பானைகளில் நிறைந்து , அந்தபுரத்தின் 
கான்கு மூலைகளிலும் புதைத்து ; தீவர்த்தியை , கையிலேந்தி வேந்தர் உத்திர 
வுக்கு எதிர்பார்த்திருந்தார்கள்- அந்தப் பெண்மணிகள் வெந்து இறந்த இடத் 
தை இப்போதும் இராக்காலங்களில் அணுக அஞ்சுகிறார்கள் - 


இப்படிப்பட்ட தருணத்தில் விஜயராகவுலு நாயகொரு இனி ஸ்ரீரங்கத் 
துக்குப் போய் ஸ்ரீரங்க நாதரை நேரில் தரிசிப்பதற்குவழி இல்லாததைக்கண்டு, 
தமது அரண் மனையின் மாடியின்மேல் மா உப்பிரிகைப்போட்டும், அதன்மே 
லேறி ஸ்ரீசங்கக்ஷேத்திரத்தின் கோபுரங்களை தரிசித்து வணங்கி இறங்கிவந்தும் , 
இராஜவீரவேஷம் தரித்தும் , வயதின் கோலத்தினால் தொங்கிக் கொண்டிருந்த 
கண் இரப்பைளைகத் தங்கள் கம்பிகளினாற் ஜாக்கிக் கட்டிக்கொண்மெ , இராஜ 
ஆடை ஆபரணம் தட்டி சல்லடம் கட்டிக்கொண்டும் , இடது கையிற் கட்டாரி 
யையும் , கேட்டியத்தையும் , வலதுகையில் இராஜ பட்டாகத்தியையும் பிடித் 
துக் கொண்டும் , ஸ்ரீரங்க நாதா! இராஜகோபாலா என்று கூப்பிட்டு கற்ஜித்து 
சண்டைக்குப் பிறப்பட , கூடவிருந்த மன்னாறுசாமி நாயகம் , தங்க கட்டி சல்ல 

கட்டிக்கொண்டும் , கட்டாரியும் , கத்தியை ஏந்திக்கொண்டும் இராஜ 
ருக்கு முன் அணியாகச் சண்டைக்குப்போக-விஜயராகவலு காயகொருபார்த்து 


டம் 


மூன்றாம்காண்டம் . 


375 


5 


ளுடைய 


KS 


( ஆதி மன்னாறு ! நீ எனக்கு பின்வரும் அக்கிராஜா , வீரபானு முதலான 
வர்களுடன் பின் அணியில் நில் ? ஏனெனில் , ஒருவேளை உனக்கு எ 

தியடிப்பட்டு விழுந்து , வீர சொர்க்கமடைவாயானால்- உன்னைப் 
பார்க்கும் கண்களில் புத்திரசோசத்தினால் ) கண்ணீர்த் ததும்பி ,கண்களை 
மூடிக்கொள்ளும் மேலும் எனக்கு முன் இறப்பாயானால் , புத்திர சோகத்தினால் 
என்கைகளின் வலிமைக்குன் றிச் சண்டை செய்ய சக்தியற்றுப் போகக்கூடும் 
என்று சொல்ல - மன்றை நாயடு கோட்டு வணங்கி , தந்தையே ! தாங்கள் 
சகல சாஸ்திரங்களைக் கற்று தெளிந்தவர் , அப்படிக்கிருக்க ,இப்படிச் சொல்ல 
லாமோ! தாங்கள் தந்தை, நான் குமாரன், தாங்கள் அரசர் , நான் சேவகன் 
இப்படிக்கிருக்க தங்களுடைய உப்பைத் தின்றதற்கு, இப்படிப்பட்ட தருணத 
" திலல்லவா நான் தங்களுக்கு முன்னின்று உதவிசெய்ய வேண்டும் . இப்படிப் 
" பட்ட தருணத்தில் நான் தங்களுக்கு முன்னின்று தங்கள் பகைவரைத் 
தொக்காவிட்டால்,நான் இருந்தும் பிரயோஜனமில்லை ," என்று பலவாறு பஞ்சிக் 
“ கெஞ்சிக் கேட்டு சமாதானப்படுத்தி , ஆயு தபாணியோம் சமர்களத்தின் முன் 
இளஞ் சிங்கம் கர்ஜித்து குதிப்பதைப் போல் குதித்துவர , சொக்கநாதருடைய 
தளாவாய் வெங்கடகிருஷ்ணப்ப நாயகோரும் ஆயுதபாணி யோடு முன்வந்தார் . 

இந்தமன்னாறு சாமி நாயகம் , பாலியத்தில் வில்வித்தை மல்உயுத்தம் , 
சாமவித்தை, பட்டாகத்தி சுழல் வித்தையில் பயின்றவராகையால் , அவருக்கு , 
அவ்வித்தைகளில்ச் சமானமான சக்தியை உடைய வெங்கட கிருஷ்ணப்ப 
நாயக்காரோடு வெகு நேரம் நின்று கத்திச் சண்டைகளைச் செய்துவர , முதலில் 
பான்னாறு காயபெட்டாகத்தியால் வெங்கட கிருஷ்ணப்ப நாயடுகாருடைய 
இரசைப் பார்த்து அடிக்க, அது அவர் தலைப்பாகையை தூக்கி எரிந்து 
காயப்படுத்த , வெங்கட கிருஷ்ண நாயகொரு மஹாவின் கோபத்துடன் மன்னாறு 
நாயடு தலையைப் பார்த்து படிக்கத் தலைவேறு , உடல் வேறாக அறுப்பட்டு 
விழுந்தன . 

இதை அறிந்த விஜயராகவ நாயக்காரு இனி தப்புவது அபூர்வமென 
அறிந்து , அந்தப் புரத்துக்குச் சேதியை அனுப்ப , அங்கிருந்த இராஜ ஹிஷி 
கள் உடனே ஒருவரை ஒருவர் கத்திகளால் வெட்டிக்கொண்டுச்சாக , அவர் 
களில் ஒரு இராணிபார் தமது அருமையான நான்கு வையதையுடைய ஆண் 
குழந்தையை , அதற்குப் பால் கொடுத்த தாதியிடம் கொடுத்தும் சிச்சிசுவின் 
போஷனைக்காக தாமணிந்திருந்த நவராத்தின ஆபாணங்களைக் கொடுத்தும் , 
யாருக்கும் தெரியாமற் போய் வளர்த்திக்கொள்ளும்படி யனுப்பிவிட்டும் , 
அந்த இராணியும் தம்கத்தியால் வெட்டிக்கொண்டு இறந்தார் . இந்தியாதி 
களைப்பார்த்துக் கொண்டிருந்த மங்கம்மாளும் , மற்றவர்களும் தம் வாள்களால் 
வெட்டிக் கொண்டு வீர சொர்க்கமடைய ; உடனே வெடி மருந்துக்காரன் 
நான்கு மூலைகளிலும் புதைத்திருந்த மருந்துப்பானைகளுக்கு தீயை மூட்ட , 
அவைகள் எக்காலத்திற் குபீரென்று பீறிட்டுக் கொண்டு , பல பீரங்கி சப்தங்க 
ளேர் ெபயங்கர இடி சப்தம் போல வெடித்து; அந்தபுரத்தை அஸ்திவாரத்தோடு 


று 


வீரபானு 


385 

மூன்றாம் காண்டம் , 
கிளப்பி வெடிக்கச்செய்து எங்கும் புகைமயமாக்கியது - இதுச் சங்கதியை அறி 
த்த விஜயராகவ நாயகோகு, இனி தாம் உலகிலிருப்பதில் யோஜன 

கிருஷ் 
மில்லையெனத் தெளிந்து , தமது தளவாய் முதலானவர்களோடு 
ணப்ப நாயடுடன் மஹா பயங்காச் சண்டை செய்ய , அக்கிரால் 

கள் . 
முதலானவர்களும் எதிரிகளால் வெட்டப்பட்டு விழுந்து இற 

இனி விஜயராகவலு நாயகொருத் தனியாக நின்று கத்திச் சண்டைசெய் 
கையில் எதிரியின் சேனைகள் நாவாபக்கங்களிலுமிருந்து துப்பாக்கிகளுக்குகுண்டு 
களைப்போட்டு சுட்டுக்கொண்டு வந்து வளைத்துக் கொள்ளவே, 

கொள்ளவே , விஜயராக 
வலு நாய் கொருப்பார்த்து , ஒரு காதுவனை எதிரித்தலைவன் வெங்கட கிருஷ்ணப் 
ப காயடு விடமனுப்பி , " தூரத்திலும் , மறைவிலு மிருந்துத் துப்பாக்கிதண்டுகளி 
னால் ச்சுட்டுக் கொல்வது , ஆண்பிள்ளைகள் செய்யும் உயுத்தமல்ல , பேடிக 
ளான பெண்பிள்ளைகள் செய்யும் உயுத்தம் , அரசர்கள் ஆண்சிங்கங்களைப் 
போல ஒருவரோடு ஒருவர் நேர் நேராக நின்று சண்டை செய்வதே ஆண் 
பிள்ளைத்தனம் " மஹாவிஷ்ணுபக்தனாகிய என்னை திரிசிராப் பள்ளியார் 
துபாக்க குண்டில் சுட்டுக் கொன்றால் அவர்களுக்கும் அப்பகியாதி , எனக் 
கும் வீரசொர்க்கம் கிட்டாமற் போகக்கூடும் , " என்று சொல்லும்படிகட் 
டளை இட , அந்த தூ துவனும் அப்படியேப்போய்ச் சொல்ல 

அதற்கு 
கட கிருஷ்ணப்ப நாயகோரும் இணங்கி , தமது சேனையில் துப்பாக்கிகளை சுடு 
பவர்களை நிறுத்திவிடும்படி கட்டளைக்கொடுத்து விட்டும், கத்திக்கட்டாரிக்காரர் 
களை மாத்திரம் முன் வந்து நிற்கும்படி திட்டம் செய்து விட்டு , தாமும் சத்தி 
கட்டாரியுடன் வந்து விஜயராகவலு நாய கொருடன் நேர்கேமாக நின்று கெடு 
நேசம் சண்டை செய்தார் . விஜயராகவலு நாயகொரு கத்தி கட்டாரிவரிசையில் 
அக்கவல்லவரானபடியால் கொசோம் பயங்கரசண்டை 

சாம் பயங்கர சண்டை செய்தாலும் , விருதாப் 
பியவயதினாலும் , புத்திர சோகத்தினாலும் , குடும்பசோகத்திலுைம் அதிகநேரம் 
நின்று சண்டை செய்ததனால் சற்றுத் தளரவே , காவியலயதும் , மகாவீர 

ரதீர 
முடைய வெங்கட கிருஷ்ணப்ப காலம் வெகுமும்மரமாக தளராமல் சண்டை 
செய்ய , அவருக்குப் பக்கத்திலிருந்த ஒரு வீரன் சமயம் பார்த்து தனது பட்டா 
கத்தியை ஓங்க விஜயராகவறு நாய் கொருடைய கழுத்தைப்பார்த்து வெட்டவே 
அரிஹரி ! ஸ்ரீரங்க நாதா ! இராஜகோபாலா ! என்று சொல்லிக்கொண்டு விழுந் 
ஆவீர சொர்க்கத்தை அடைந்தார் . இந்தச் சண்டை தஞ்சை வடக்கு 

கோட்டை 
வாசலுக்கு அடுத்த இராஜகோபாலசாமி கோவில் வாசலில் நடந்தது 

உடனே வெங்கடகிருஷ்ணப்ப நாயகொருடைய சேனைகள் கோட்டை 
மாடியின் மேலேறி திரிசிரபுர ஜயக் கொடியை நாட்டி சொக்கநாதவிஜ 
பேவா ! என்று ஜயபேரிகை முதலான வாத்தியங்கள் கோஷித்தார்கள் - இந்த 
ஐபத்தைப்பற்றி வெங்கடகிருஷணப்ப நாயம் உடனே சவிஸ்தாரமாக எழுதி 
இரண் குதிரைச் சவாரிக்காரரிடம் கொடுத்து திரிசியாத்திற் கனுப்பினார் 

இங்கு தஞ்சையில் இப்படி நடந்துக் கொண்டிருக்க , அப்போது ஸ்ரீரங்க 
கடித்திரத்தில் அதன் அர்ச்சகர்கள் , இந்தச சண்டை எப்படி முடியுமோ 


இன்முக்காண்டம் , 


39.6 


வென்று வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்து , அர்ச்சகர்கள் மாமூல்படி அந்த ஸ்ரீ 
சங்கர் கோயில் பூஜைகளை முடித்துக்கொண்டு தம் நம் வீடுகளுக்குப் போயிருக் 
கையில், கள்சை விஜயராகவை காய்கோரு எழக் கபட தமது பட்ட பிருத 
களுடன் ஸ்ரீரங்கநாதர் சேவைக்கு வந்திருக்கிறபடியால் ( அர்ச்சகர் ) யாவரும் 
வந்து கோயிலைத் திறந்து பூஜைகள் செய்யுங்கள் என்று செவர்கள் போல சிலர் 
வந்து சொல்லவே , அர்ச்சகர்களும் ஓடிப்போய்ப்பார்க்க , விஜயா கல்லு நாய்டு 
காரும் பல்லக்கில் வந்திருக்கக் கண்டு , ஒரு வேளை இரண்டு அரசர்களுக்கும் 
சமாதானமாகி விட்டபடியால், மாமூல்படி கோயிலுக்கு வந்தாயோ என்று 
எண்ணி , கோயிலைத் திறந்து பூஜைகளைக்செய்து , நீர்த்தம் சடகோபம் முதலான 
பிரசாதங்களை சாதித்துக் கொண்டிருக்க, விஜயராகவ நாயகோரும் அவருடன் 
வந்த ஆட்களும் மாயமாக மறைத்து விட , அர்ச்சகர்கள் ஆச்சரியப்பட்டு , ஸ்ரீ 
விஜயராகவ நாயகொரு மஹாபக்த சிரேஷ்டமான படியினுல் , ஸ்ரீரங்க க 
ருக்குள் ஐகியமாகி விட்டார் போலும் , எனறெண்ணி , இது சங்கதியை திரிசிர 
புரத்திலிருக்கும் சொக்கநாத நாயக்காரு சமூகத்திலும் சொல்ல, ஆச்சரியப்பட் 
டார்களாம் . இது நிற்க தஞ்சையிலிருந்து தளவாய் வெங்கட கிருஷ்ணப்ப 
நாய்டு எழுதிய ஓலை திரிசிரயாத்திற் சொக்கநாதர் சமுரத்தில் வந்து சேர , 
சொக்கநாதரும் அவருடைய மந்திரி முதலான சபையாரும் , தாயார் முதலான 
குடும்பத்தார்களும் கேட்டு அதிகலிசனப்பட்டு, கேவலமான ஒரு பெண்ணைப் 
பற்றியவார்த்தையினாலே கஞ்சாவூர் சமஸ்தானமே பேர் சொல்லக்கூ டபுத்திர 
மகளத்தியாதிகளற்றுப் போகும்படி சம்பவித்ததைப் பற்றி அதிகமாகச் 
சிந்தித்தும் , இனி நடந்து போன காரியத்தைப் பற்றிச் சிந்திப் தில் பிரயோ 
ஜன்சமில்லை என்று எண்ணியும் தம்மையும் தமது தாதனையும் அவமானப் 
படுத்திய அரசனை அடியோடு அதம் செய்து ஜயித்ததைப் பற்றி சர்தோஷித் 
தும் , உடனே தஞ்சையிலிருந்த விஜயாசல நாயகோகு முதலான இராஜ 
குடும்பத்தாரை இரான மரியாதையுடன் எனப்பித்து தகனம்செய்வித்தாம் , 
அவர்களுடைய அந்தஸ்துக்கு தக்கபடி கருமாடு காரியங்களோடப்பித்தும் , இரும் 
பொக்கிஷத்தை பந்தோடஸ்து செய்வித்தும் , நகரில் இருந்த செனவிரரை 
வைத்தாப்டா துகாத்தும் , தாக்குப்பால் கொடுத்து களர்த்த சவலைத் தாய்க்குமார் 
நான் அளகிரிசாமிநாயடு காரிடம் மைஸ்தானத்தைக் கொடுத்து உருட்டி லெங் 
கட கிருஷ்ணப்ப நாயடுக்கு உடனே பதில் ஓலை எழுதி அனுப்பிவிட்டும்; 
சொக்கிகாதர் சகல மிருதகளுடன் காவிரிக்கிக்கு உந்து சந்தஸ்தானம் செய் 
சம் , 120 கோதானத்தையும் , 12000 சில்லரை தானங்களையும் , 24 குதிரை 
தானங்கதாயும் , 60 கன்னிகாதானங்களையும் , 120 ,2 உபாயன் நானங்களையும் , 
12 கிராமங்களை அக்கிரஹாசங்களாகச் செய்வித்தும் , ஸ்ரீரங்கம் , ஜம்புகேசு 
வரம் , மதுரை , இராமேசுவரம் முதலான வேத்திசக்களில் அமிவேகங்களை 
யும் , இலக்ஷம் பிராம்மணர்களுக்கு போஜனமும் செய்விக்கும்படி உத்திரவளித் 
து விட்டும் தாம் அரண்மனைக்கு வந்த பின் திரவெல்லாம் உபவாசமிருந்து, மறு 
நாள் உண்டு உலாத்திக்கொண்டிருக்க, தஞ்சையிவிருந்து வெங்கட கிருஷ் 
ணப்ப நாட்டு தஞ்சை பொக்கிஷத்தையும் , ஆயுதங்களையும் , யானைக் குதிரை 


406 

மூன்றாம் காண்டம் , 
முதலான தகளையும் கொண்டுவந்து தங்கபுஷ்பங்களினால் சொக்க நாதர் பா 
தங்களை பூஜித்து , தாம் தஞ்சையில் சண்டை செய்து ஜயித்தவைபவங்களை எல் 
லாம் சவிஸ்தாரமாகச் சொல்ல , சொக்கநாதர் கேட்டு சந்தோஷப்பட்டு அவர் 
களுக்கும் , அவர்களுக்கு உதவியாகப் போன பாளையக்காரர்களுக்கும் வஸ்திரா 
பாணங்களையும் , சர்வமானியங்களையும் கொடுத்தும் மரியாதை செய்வித்தும் , 
அவரவர்கள் ஸ்தலங்களுக்கு போகும்படி கட்டளை இட்டனுப்பியதாக தஞ்சா 
வூர் ராஜாக்கள் சரித்திர புத்தகத்திற் சொல்லப் பட்டிருக்கிறது - இந்த தஞ்சை 
உயுத்தத்தில் இவ்வளவு பராகிரமத்தைக்காட்டிய வெங்கட கிருஷ்ணப்பநாயம் , 
திண்டுக்கல் இரங்கண நாயம் குமாரரென்றும் , இவருக்கு அப்போது தக்க 
உதவியாக நின்றவர், திண்டுக்கல் சின்ன கதிரப்ப நாயடு என்றும் தெரியவரு 
இற தன்றியில் , இங்கச் சண்டை முடிந்த பிறகு சொக்க நாதர் சந்திரகிரி 
துப்பாக்கி லிங்கப்ப ராய்டு குமார்த்தி மங்கம்மாளை விவாஹம் செய்துக்கொண்ட 
தாக கனம் டெயிலவர்கள் தமது சரித்திரம் 2 -வது புத்தகம் 199 - வது பக்கத் 
இத் சொல்லி இருக்கிறார் -- நிற்க 

தஞ்சாவூர் நாயக்கர் ஸமஸ்தான சரித்திரத்தைப் பற்றி நவநாடகமாக எழு 
தியமா - ர - ஸ்ரீ பி.எ.சாவணமுத்து பிள்ளையவர்கள் , அவருடைய இரந்தம்344 
பக்க முதல் 872 பக்கங்களில் தஞ்சை உயுத்தத்தின் கடைசி பாகத்தைப் பற்றி 
வேறு விதமாக எழுதி இருக்கிறார் . சந்த ஸ்ரீ சரவணமுதத்துப் பின்ளையவர்கள் 
பின. பட்டதாரியாகவும் , சென்னை கவர்ன் கெண்டு O. M. T. சீழ்நாட்டு 
கையெழுத்து பிரதி புத்தசச் சாலையின் தலைவராக இருந்து , அநேகபுரதான சாத் 
திரு சாசன ரிகார்டுகளைப்படிக்க அனுகூல மிருந்தபடியால் , அவர் , எழுதியச் 
சங்சகிகள் சரியான சங்க திகளென்று மேயவேண்டி இருக்கின்றன ; ஆகவே 
அதன் சங்கிரஹத்தை இதனடியிற் சுருக்கமாக எழுதுகிறோம் 

அதாவது தஞ்சை விஜயராகவலு நாயகோரை சமாதானத்துக்கு வரச் 
சொக்காசர் பலதாம் வேண்டியும் , சம்மதிக்காமல் சண்டை செய்தே தீர 
வணடுமென்று ஒரேயிடியாகச் சாதித்து தமது அந்த புரத்திலிருக்கும் மனைவி 
மக்களினைவரையும் மருந்து வெடிவைத்துக் கொல்லும்படி உத்திரவளித்த 
போது , அவர் புத்திரி மங்கம்மாள் கேட்டு மதிமயங்கி தவிக்கும் போது , அவ 
குடைய தோழிகளான விமலேயும் இலஷ்மியும் கூடி தஞ்சை ஸமஸ்தானத் 
சக்குச் சம்பவிக்கும் ஆபத்தை விவரமாகச் சொல்லி , இப்படிப்பட்ட காலத் 
சில் மங்கம்மாளே மாறுவேடமும் , புக்காவும் போட்டுக் கொண்டு கோட்டைக் 

வெளியில் வெண்குதிரைமேல் விற்கும் சோக்கநா தரிடம் போய் அவர்பாதத் 
இல் விழுந்து , தமது மைஸ் ரான குடும்பத்தை கெடுக்காமல் பாதுகாக்க வேண்டு 
மென்று கேட்டுக் கொண்டால் , அவமானமிறங்குவார் என்று சொல்ல ; மங்கம் 
மாளும் விதியின்றி இனங்கி,மாது வேடம் தரித்துக் கொண்டு கோட்டை நந்தா 
வண வாசவ்வழியாக இயகசியமாகப் போய் ,சொக்கநாதருக்குச் சொல்லியனுப்ப , 
அவரும் பரிதாபத்தோடு ஓடிவந்தம், மங்கம்மாள் விண்ணப்பத்தைக்கேட்டும், 
விசனப்பட்டும் , வியின்றி அவ்வளவோ உயுத்தத்தை நிறுத் ரவிடும்படி 


மூன் சமகாண்டம் , 


வெங்கடகிருவணப்ப நாயடுக்குச் சங்கதி சொல்லியனுட்ட , அந்த தூதன் போய் 
சொல்லதிற்குள் விஜயராகவலு நாய்டுகாரும் , அவர் குமாரன் மன்னாறு சாமி 
நாட்டு முதலானவர்கள் வெட்டப்பட்டுக்கொல்லப்பட்டார்களென்றும், அந்தப் 
புரஸ்திரிகளும் அக்களிக்கு இரையாகி விட்டார்களென்றும் சங்கதிவர சொக்கி 
பகாரர் கேட்டு அதிவிசனப்பட்டி மங்கம்மாளுக்குச் சொல்ல , அந்தம்பாள் திடீ 
ரென விழுப்பாட்டு அமு : உடனே அருகிலிருந்தவர்கள் பலவாறு தைரி 
யஞ் சொல்லி சமாதானப்படுத்திவிட்டோ கோட்டைக்குள் எங்குபார்த்தபோதி 
லும் பிணக்காடாகக் கடந்திருந்த பிரேதங்களில் விஜயராகவலுநாயக்காரு 
டையவும் , மன்ற்றுநாட்டு காருடையவும் , அவர் தாயார் முதலானவர்களுடை 
பவும் பிரேகங்களைத் தேடி எடுப்மித்தும் , அவர்களுக்கு இராஜ மரியாதைகளும் 
னும் , யானைப்பட்டாளம் , குதிரைப்பட்டாளம் , பதாதிப்பட்டாளம் இரண்டு 
பேரிகை, முரகொடி முதலானவையவங்களுடலும் எப்ேபித்துக்கொண்டுச்சொ 
க்கநாதரும், மங்கம்மாள் முதலானவர்களும் மயானத்துக்கு கூடப்போய் , மங்கம் 
மாள் மூலியமாக தகனம் செய்வித்து வந்து , தஞ்சையிலுள்ள பெரிய பிசயம் 
களையும் உத்தியோகஸ்தர்களையும்சடையாகக்கூட்டி, தாம் சொக்கநாதர்) எழுந்து 
தஞ்சைவாசிகளே ! நம் உங்கள் தஞ்சையைப் பிடிக்க இந்த உயுத்தம் செய் 
தோமல்லம் , எம்மையும், எதனையும் இராஜ சடையில் அவமானப்படுத் 
தியதைக் கருத்திச் சண்டைக்கு வந்தோம் . அப்படி வந்தும் , அடிக்கடி சமாதான 
தக்கு அழைத்தோம் விஜயராவர் சம்மதிக்காமல் முரட்டுப் பிடியாகச் சன் 

ட செய்ததால் அவர் தம் குடும்பத்தோடு சாகச்சம்பவித்த்து, அதற்காக உங் 
கனே விட நாம் மெத்த விசனப்படுகரும் , இனி இத்தஞ்சைக்கு ஆர் அரசாக 
இருந்தால் உங்கள் சம்மது மெனக்கேட்க நாட்டின் பாடல்கள் கேட்டு , விஜய் 
ராகவலு நாயகொரு தர்மந்திரிகளுடைய வார்த்தைகளைக் கேட்டு இப்படிச் 
செய்துவிட்டார் . இனி இதைப்பற்றி பிரலாபிப்பதில் பிரயோஜனமில்லை; தஞ் 
சை சமஸ்தானத்துக்கு தற்காலத்துக்கு சரியான வார்சு ஸ்ரீ மங்கம்மகாராகை 
பால் , அந்தம்மையைத் தாங்கனே தரும் விவாஹம் செய்துக் கொண்டு , தாங்க 
ளே தாசராக இருக்வேண் சென்று வேண்ட, சொக்காாதர் கேட்டு , தமது 
மதாரை ஸ்மஸ் தானம் பெரியதாகையால் , தாம் தக்க பிரதி நிதியை சியமித்து 
அடிக்கடி வந்துப் பார்ப்பதாகச் சொல்லி , மங்கம்மாளை முபேல்லக்கில்லைத்து 
தரிசிபுசம் கொண்டுபோய் தம் தாயாரிடம் விட , அந்தம்மை ஆலிங்கனம் 
செய்தும் , முத்தங்கொடுத்தும் , மிக்க கம்பீரமாக மங்கள் விவாஹம் செய்வித்து 
ஆனந்சித்ததாகச் சொல்லி இருக்கிறார் . 

இப்படி சரித்திரக்காரர்களுடைய மமியிசாயங்கள் ஒருவாறு வித்தியாசபடி 
னும், இத்தஞ்சை மஸ் தானத்துக்கு நேர்ந்த கஷ்டத்தையும் , கேவலம் ஒரு 
பெண்ணேப்பற்றியும் , ஒரு கோபமான வார்த்தையைப்பற்றியும் ஒரு இராஜ 

இமயத்தின் மன்னன் மனைவி புத்திரன் புத்திரகளத்திராதிகள் பாழ்த்தப் 
போகச் சம்பலித்ததை எண்ணிப்பார்க்கும் எவர் மனதுதான் நடிக்காக - துர் 
மந்திரிகளுடைய துர்போதனைகளாலயே இப்படி நடந்ததாக அலேசர் அப் 
பிராயப்படுவர்கள் 

6.6 


* 425 


மூன்றாம் காண்டம், 


SC 


திரிசிராப்பள்ளி சங்கதிகள் இப்படி இருக்க , தஞ்சைக்கு புது அரசனாக 
நியமிக்கப்பட்ட அளகிரிநாட்டு சொக்கநாதருக்கு ஆதியில் பால்கொடுத்துவளர் 
த்த செவிலித்தாய் மகன் , அவன் தஞ்சைக்கதிபதியாகவே , தர் - அஹங்காரியாக 
யும் , சொக்கரைச் சட்டை செய்யாமலும் , அவருக்கு விரோதமாக அடுத்திருந்த 
சில பாளையக்காரர்களை வசப்படுத்திக்கொண்டும் வந்ததன்றியில் , தஞ்சை சமஸ் 
தானத்தில் புராதனமாகஇருந்த உத்தியோகஸ் தர்கள் சிப்பந்திகள் எல்லமையும் 
வேலையை விட்டுப் போகச்சொல்லி அவர்களுடைய சொத்துக்கலை ஸமஸ்தானச் 
சொத்துக் களென்று விவாதம் செய்தான் 

இப்படி நீக்கப்பட்ட வேலைக்காரர்களில் ஒருவராகியவெங்கண்ணு என்ற ஒரு 
நியோகி பிராமணர்,விஜயராகவ நாட்டு காலத்தில் இராயசம் வேலையிலிருந்து 
பழகினவர் . அவரை வேலையை விட்டு நீங்கும்படி செய்யவே , அந்தப் பிராமணர் , 
தன் பசியைத் தீர்த்துக்கொள்ள சமயம் பார்த்துக் கொண்டிருக்கையில்; விஜய 
சாகவலு நாயடு வின் துவதிய குமாரன் சுமார் நான்கு வயதுடைய பையனை 
ஒரு தாதி எடுத்துக் கொண்டுபோய் காகபட்டணத்தில் ஒரு செட்டியாரிடம் 
வளர்ப்பதாக சங்கதி தெரிந்தும் போய்ப்பார்க்க , அந்தப்பயன் படித்துக்கொண் 
டிருக்க , அங்கு ஒருவருஷமிருந்து , அந்த செட்டியாருக்கு நம்பிக்கையுண்டா 
கும்படி செய்வித்துக்கொண்டு , அந்தப் பையனுக்கு பன்னிரண்டு வயதுக்குமே 
வாசி விருந்தபடியால் , அந்தப் பையனசிய செங்கமல தாசனையும் , அவனை 
வளர்த்த தாதியையும் , செட்டியாரையும் , கட்டிக்கொடுத்து , தைரியம் சொல் 
வி , நூறு ஜனங்களையும் பல்லக்கேளையும் தயார் செய்து , அவர்களை அழைத்துக் 
கொண்டு பீஜப்பூர் சிகந்தர் பாதுஷாவிடம் கூட்டிக்கொண்டுபோய் கடந்த சங் 
கதிகளை எல்லாம் சொல்லி முறையிட அந்த பாதுவாவானவர் விஜயராகவலு 
நாட்டு குடும்பத்துக்குச் சம்பவித்த அலங்கோலத்தைப்பற்றி பரிதவித்தும் , அந்த 
ராஜாங்கத்தை அளசிசி நாயம் இடமிருப்பதைப் பிடுங்க இந்தச் செங்கமலதாக 
நாயலாம் கொடுக்கவேண்டிய உதவி செய்ய வேண்டுமென்று எண்ணினார் . 
எண்ணிலுை மென்ன ! அப்போது தஞ்சையிலிருந்த அளகிரிநாயல் சொக்கநாத 
நாயடு காரின் மனுவனானபடியாலும் அந்தச் சொக்கார் தர் மதுரைக்க திபதியும் , 
பெருத்த சேனைகளை உடைய வராகையாலும் , அவரால் கியமித்த அளகிரி நாய 
டையும் அவரையும் ஐயிப்பது கஷ்ட சாத்தியமாக முடியுமென்று யோசித்துக் 
கொண்டிருக்க வெங்கண்ணா என்ற பிராமணர் ஒரு உபாயம் சொன்னார் 
அதாவது தாம் ( வெங்கண்ணா 

தஞ்சைக்குப்போய் அளகரிகாயடேன் பொய் 
உறவுசெய்தும் , அந்த அளகிரி காயம் திரிசி , சொக்ககாதருக்கு எழுதும் கடிதங் 
கனை அவமரியாதையுண்டாகும்படி 
எழுதிவித்தும், அவைகளால் தஞ்சை அள 
வரி காட்டுக்கும் ,சொக்காத நாயகொருக்கும் மனஸ்தாபமுண்டாக்கி இருவரும் 
பகைவர்போல் ஒருவருக்கொருவர் உதவிசெய்யாதபடி செய்து விட்டு வருகிற 
தாக,பாதுஷாவிடம் சொல்ல அவரும் கேட்டு , இது கல்ல உபாயமென்று நம்ப , 
அந்த வெங்கன்னாவும் தஞ்சைக்கு உடனே வந்து , அே தமாதிரியாகவே தஞ் 
சைக்கும், இரிசிடியாத்தாருக்கும் சங்கடங்கள் உண்டாகும்படி சதிமோசத்தை 


மூன்றாம் காண்டம் . 


ச் செய்வித்து வந்து பாதுஷா இடம் சொல்ல , அவரும் இந்த சமயம் பார்த்து 
தம்மிடமிருந்த மஹாராஷ்டி வீரனாயே எக்கோஜியிடம் 12000 குதிலரப் 
பட்டாளத்தையும் 20008, பதாதிகளையும் அனுப்பித் தர , அந்த எக்கோஜியும் 
பாதுஷாவின் உத்தாவின்படி வந்து பெங்களூரில் இன்சகோ ரெரிடம் ஒருமாதம் 
தங்க , அவ்விடத்திலிருந்த கொஞ்சம் குதிரைப்பட்டாளத்தையும் , பதாதிகளை 
யும் கூட்டிக்கொண்டு ஐயம்பேட்டைக் கருகில் வந்து , அளகிரிநாட்டு வின் 
சேனையோடுதாக்க என்கோஜியின் 400 - மராட்டிய வீரர்களும் , விளகாயம் 
வின் 500 - வீரர்களும் மடிந்தார்கள் . இதனால் அளகிரிநாயடு இனி மராட்டி 
யலா ஜமிப்பது கஷ்டமெனக் கண்டு , திரிசிரபுத்திலிருக்கும் சொக்கார தரை 
உதவி செய்ய வேண்டுமென்று மன்டை அப்போது அருகிலிருந்த வெங்கட 
கிருஷ்ணப்பராய முதலானவர்கள் இந்த ஆபத்து காலத்தில் உதவிபுரிய வேண்டு 
மென்று சொல்ல, இந்த அள திரிகாய்டு தஞ்சைக்கரசனான பிறகு தம்மை அசட் 
டை செய்து தூர் சிறு கங்காரியாக இருப்பதைக் கொண்டும் தமக்கு எழுதிய கடி 
தங்களை என் தக்கமரியாதையாக எழுதவில்லை என்று கேட்டதற்கு , தஞ்சாவூ 
ரார் மதுரைக்காரருக்கு மாமூலாக எழுதுவதுப்போலவே தாம் எழுதியதாக 
வெங்கண்ணனுடைய ஏர்போதனையினால் கர்வத்தோடு சொல்லியனுப்பியதால் , 
அப்படிப்பட்ட அளகிரிகாயடுக்கு நாம் எவ்வித உதவி செய்ய மாட்டோமென்று 
சொல்லி யனுப்பிவிட்டார் . 

எட்டிமரமானாலும் தான் கட்டமாமென்ற பழமொழிப்படி , அளகிரி 
பின் அறங்காரத்தைச் சட்டை செய்யாமல் , இப்படிப்பட்ட ஆபத்துகாலத்தில் 
சொக்கர் உதவி செய்திருந்தான் ; தஞ்சாவூர் மராட்டியர் வசமாகாமல் இன் 
றளவும் நாட்டு மஸ்தான மாகவே இருக்கும் . சொக்கநாதர் இராஜ தந்திரத் 
தை அனுசரிக்காமல் , எஞ்சை அளகிரியின் அதிசயமான வேண்டுதலும் திறல் 
உதவி செய்யாமல் போகவே எக்கோஜி தஞ்சைக்கே முற்றுகைபோட்டுப் 
பிடிக்கும் தருணத்தில் , அளதிரிகாயடு பயந்து மைஞர் எல்லைக்குள் போய்விட , 
அந்த தகுலக மைஸ்தான் சிங்காசனத்தில் செங்கமலதாசு நாயடை உட்காக 
வைத்தும் , வழக்கபடி மகுடாபிஷேகம் செய்வித்தும் ,உயுத்த செலவுக்கு கும்ப 
கோணம், மன்னாறுகோயில், பாபனாசமாகிய மூன்று தாலுக்காக்களில் நின் 
திருந்த கிஸ்தித்தொகை வசூல் செய்து கொண்டும் பீஜப்பூருக்குப்போக 
பிரயத்தனப்படச்சே தஞ்சைக்கு விஜயராகவ நாய்டு சந்ததியே பட்டத் 
துக்கு வாய்து விட்ட சந்தோஷத்தினால் , விஜயராகவ லுகாடு கோட்டைக்குள் 
புதைத்து வைத்திருந்த பொக்கிஷக் குறியை பழம் பொக்கிவாதிபதிராட்ட 
அதை வெட்டிப்பார்க்கையில் அதில் 20லம்வராகனும் , பத்துலடி ரூபாய் 
களும் ,-ேலக்ஷம் இரத்தினாகைகளும் கேலகம்சாணார் காசிகள் அகப்பட 
அவைகளை எடுத்து தமக்கு உதவிசெய்த எக்கோஜி சொந்த செலவுக்கு 18 
வகம் ரூபாயும் , அவர் திவானுக்கு இரண்டு வஷம் ரூபாயும் , சையது சாவு 
புக்கு லகம் ரூபாயும் , மற்ற சில்லரையாக ஐந்து லக்ஷம் ரூபாயும் , தர்பார் 
செலவுக்கு 5 வக்ஷம் ரூபாயுமாக கொசர் . நாமும் , வெங்கண்ணரும் ஐயம் 


மூன் முக்காண்டம் 


பேட்டை உரைக்கும் வெங்கோஜியோடுப்போய் மரியாதைச் செய்து பீஜப்பூ 
ருக்கு அனுப்பிவைத்தார்கள் 


இப்படிப் பட்ட மடைந்த செங்கமலதாஸனுக்கு , இராயசம் வெங்கண்ண 
னை மந்திரியாக நியமிக்கவேண்டு மென்று கேட்டுக் கொள்ள, அச்செங்கமலனை 
வளர்த்த தாதியானவள் பிரவேசித்து, இந்தச் செங்கமலனை வளர்த்த நாகப்பட் 
டிணம் செட்டியாரை மந்திரியாக நியமிக்க வேண்டுமென்றும்புகள் செய்ய , 
செங்கமலன் பெற்ற தாயாருக்குச் சமமான தாதியின் வார்த்தைக்கிணங்க 
செட்டியாரையே மந்திரியாக நியமிக்க நேர்ந்தது . 

இப்படி தஞ்சை சமஸ்தானத்துக்கு செட்டியாரை மந்திரியாக நியமித்த 
தில் ; இசாயசம் செங்கண்ணாவுக்கு அதிக விசனமும் பொறுமையு முண்டாகி , 
சமயம் பார்த்த பீஜப்பூருக்குப்போய் தவாவையும் , எக்கோஜியையும் கண் 
மே , செங்மலதாசன் செங்கோலைச் சொந்த சக்தியற்றவனன் வம் , அதனால் 
குடிகள் பலவித கஷ்டங்களை யனு விக்கிார்கள் என்றும், இனி பாதுவாவின் 
உயுத்த கடலும் , சப்பமும் கிராமமாகச் செல்லமாட்டால் 

தன்றும் , சாக்குகள் 
சொல்ல , எக்கோலியை மறுபடியும் தன்டென்னும் தஞ்சையை வசமாக்கிக் 
கொள்ள வேண்டுமென்றும் சொல்பேட் , பாதஷா கேட்டு , நாமே ஒருவளை சிங் 
காசனத்திவேற்றி , அவனை நாமே சிங்காசனம் விட்டுக்குது இராஜ தரும் 
மல்லவென்றும், அவன் 

பாச்சித் தொகையை மாத்திரம் ரேமமாக கல் செய் 
இக்கொள்வது நியாயமானதென்றும் ,பாதுஷா மனதில் தோன்றி அச்சுருத்தை 
எக்கோக்கும் தெரிவித்தும் , ஒரு சிறிய தின்டென் தஞ்சைக்கனுப்ப , அந்த 
எக்கோஜியும் கந்து கும்பகோணத்தில் சேனையைத் தங்கச் செய்து இளைப் 
பாற்றிக்கொண்டிருந்தார் . 


ஆ 


இந்தச் செங்கமலதாச காமடு , விஜயராகவ நாயம் குமாரனென்று டிஸ் 
டிரிசுட்டு மாலுயூல் சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கினும் ,அவரை விஜயராக 
வலு நாய்கொருடைய போன் என்று கனம் டெயிலர் புத்தகத்திற் சொல்லப் 
பட்டிருக்கிற ஆயினும் அச்செங்கமலதாசநாயக சதா வில் பாதியிலிடுபட் 
,ே சத்தியத்திற்கும் சுவாமி பக்திக்கும் பயந்தவராகையால் , நிரபராதியான 
தம்மீது எக்கோஜி படையெடுத்தவர் எதுகாாணமுமில்லையே யென்ம எமாக் 
திருந்தார் . பிறகு வேவுகாரர்கள் ஓடிவந்து செங்காலினை வணங்கி எக்கோஜி 
மின் சேனைகள் கோட்டைக் கருகில் வந்து விட்டதென் பலதாம் சொல்வியும் ; 
தக்க தண்டு களாதிகளோடு போய் தடுக்காமல் , எக்கோஜிசேனை வரும் வழி 
வில் இளசியைக் கொண்டுபோய் போட்டுவிடுங்கள் , எக்சோஜி மராட்டியனும் 
மதம் தியருடைய சேனைத் தலைவனுமாக இருப்பினும் , பிறப்பில் இந்துவாங்க 
யாலும் , விஷ்னு சுவரூபமான துளசியைத் தாண்டி உரமாட்டாகரன்றும் 
சொல்லி அனுப்பிவிட்டு , கண்ணை மூடிக் கொண்டு வில்னு பூஜையிலிருக்க, 
வெவுகாரர்களும் வேந்தன் உத்தரவுப்படி கோட்டையிலிருந்த இமதுளசி 
யைப் பிடிங்க உடைடடையாகக் கொன் போய் எக்கோ ஜி வரும் வழியில் 


மூன்றாம்காண்டம் . 


456 


போட்டுவிட்டார்கள் . மேற்படி தளசியின் மகிமையை அறியாத மராட்டியர் 
அதை மிதித்துக்கொண்டு யாதொரு தங்கு தடைகளில்லாமையால் கோட்டை 
யை வந்து வளைந்துக் கொண்டு, உயுத்த சிலவையும் கப்பத்தையும் கேட்க 
ஆரம்பித்தார்கள் . 

எக்கோஜி வந்த உத்தேசத்தை அறியாத செங்கமலதாசன், மராட்டியர் 
விஷ்ணுபக்தியும் இந்து மதாபிமானமுமில்லாத அசத்தியர்களேன்றும் , இனி 
அவர்களோடு எதிர்த்து சண்டை 
செய்வது சத்தியவான்களுக்கும் ; சுவாமியக் 
யுள்ளாருக்கும் தகாதென்றும் எண்ணி , கோட்டையின் வாசலைத் திறந்து 
விடச் சொல்லிவிட்டு , தாம் அரியலூர் பாளையக்காரரிடம் அடைக்கலம் புகுக் 


தார் . 


இது விஷயத்தைப்பற்றி தஞ்சாவூரிவாரு சரித்திரத்தில் வேறுவிதமாகச் 
சொல்லப்பட்டிருக்கிறது . அதாவது எக்கோஜி கும்பகோணத்தில் தங்கி இருந்த 
போது பொருமைகொண்ட வெங்கண்ணன் போய் இப்படிப்பட்ட சோழ 
தேசத்துக்கு தாங்கள் இராஜசாக இருப்பது போய் ஒரு தடுக்க இக்கு திருக் 
துக்கொண்டு , இந்த செங்கமலனிடம் கப்பம் வாங்கி பிழைப்பது புருவத்தன 
மவ்லவே , பலவாறு சொல்ல , எங்கோஜிகேட்டு நம்மைப் போன்ற 
இந்துவாகிய செங்கமலனைக் கெடுத்து , அவன் இராஜியத்தைப் பிடுங்கி வாயில் 
போட்டுக்கொள்வது கருமமல்லயென்றும், இது சங்கதியைக் கேட்டால் பாது 

நம்மிடம் சிறையிலிருக்கும் எக்கோஜியின் தந்தைமையும் , தம்மையும் 
கொன்று விடுவானென்றும்,மேலும்,தஞ்சைக்கு அருகில் திரிசிரபுரத்தாரிருப்பு 
தால் , அவர்கள் செங்கமலுனுக்கு உதவி செய்ய ஆரத்தால் , தூரதேசத்தா 
னாகிய தமக்கு கஷ்டம் வந்து விடுமென்று சொல்லி வேங்கன்னாலைக் கண் 
டித்தம் , வெங்கண்ணன் கேளாமல் எமஸ்தானத்தை எப்படியாவது கெடுத்து 
விடவேண்ெேமன்று ஒரு உபாயம் செய்தார் . அதாவது " எக்கோஜி செங்க 
தாசனைக் கொன்று தஞ்சையைப் பிடித்துக் கொள்ள சமயம் பார்ப்பதாயும் , 
உடனே கோட்டையை விட்டு வெளியே ஓடிப்போகாவிட்டால் பிராணன் 
மிச்சமாகாதென்றும் பயப்படுத்தி, ஆவாட பூதியாகிய வெங்கண்ணன் செங்க 
மலதாசுக்குக் கடிதம் எழுத பதிநான்கு வயதையுடைய செங்கமவதாக பயந்து 
அரியாலூருக்கு ஓடிப்போகவே , இது சங்க தியைப் பற்றி அந்த வெங்கண்ணன் 
சொல்லி , எக்கோஜியின் மனதை கலக்கவே, எக்கோலியும் கோட்டைக்குள் 
வந்து செங்கமல தாசருடைய சத்தியத்தையும் பக்தியையும் பார்த்தும் , அவர் 
அனாவசியமாக கோட்டை யை வீட்டுப் போனதைப்பற்றி விசனப்பட்டும் ; 
அவரை மறுபடியும் தருவித்து பாதுஷாவின் கப்பத்தையும் கடனையும் கட்டி 
விட்டு, எப்போதும் போல தஞ்யை ஆண்வெரும்படி சொல்லியனுப்ப ; இரா 
யசம் வெங்கண்ணன் இப்படிச் செய்ய தகாதென்றும், எக்கோ ஜிக்கு பலவித 
தந்திரோபாயங்களைச் சொல்லி , தஞ்சையைத் தாமே ஆண்டுவரும்படி வேண்ட , 
எக்கோஜி இப்படிப்பட்ட அக்கிரமம் செய்தால் பாதஷா அங்கேரிக்க மாட்டா 
ரென்றும் , தாமும் இப்படிப்பட்ட அக்கிரமத்தை நடத்த இடைப்படவில்லை 


மான 


R 
பண 


461 

மூன்றாம் காண்டம் , 
என்றும் சொல்லிக்கொண்டே இருக்கையில் , பீஜப்பூர் பாதுஷா இறந்துவிட்ட 
தாகவும் , அவர் சந்ததிகள் அச்சமஸ்தானத்திலிருக்கும் இந்து உத்தியோகஸ்தர் 
களுக்கு கொடுத்திருந்த பெரிய உத்தியோகங்களைப் பிடுங்கித் தம் இனத்தா 

மகமயெருக்கே கொடுத்துவருவதாகவும் சங்கதி வந்தமையால் , 
மென்றால் பிணமும் வாய் திறக்கும் என்ற பழமொழிப்படி , மஹாயோகியரான 
எச்கோஜியின் மனமும் கெட்டு தஞ்சாவூருக்குத்தாமேராஜன் என்ற பட்டங்கட் 
டிக்கோண்டார் . இவரிப்படி எஞ்சையிற் பட்டங்கட்டிடக் கொள்ள வே , செங்கமல் 
தாசு நாயடு பயந்து அரியலூருக்குப் போகச் சம்பவித்தது - சப்போது அந்த அரி 
யலூர் மதரைமஸ்தானத்தைச்சார்ந்ததாகவும் ,அச்சமஸ்தானத்தார் தமது தஞ் 
சை குடும்பத்தாருக்கு பழய பகைடராபைடியிகுலும், என்ன கடம் சம்பவிக் 
குமோ வென்று மனோராச்சியம் செய்யச்சே ; அப்போது அந்த அரிய வாருர்கதி 
பதியாக இருந்த இரங்கப்ப காயம் எதிர்த்து செங்கமலருடைய பயத்தைப் 
போக்க , தக்க மரியாதையுடன் அழைத்துப்போய் ஆதரிக்க தஞ்சை கன்ன 
ரூக்கு மராட்டியரா லுண்டான கஷ்டத்தைக் கேட்டு சேதுபதி ஒரு சிறிய 
தண்டென் சண்டைக்குவர சேதுபதியின் உள்உளலை அறிந்த வெங்கண்ணன் 
2000 குதிரை ப்பட்டாளத்தோடும் 6000 பதாதிகளோடுப்போய் தாக்க தக் 
திரமாம் வசப்படுத்தி சமாதானமாக்கிவிட்டார். பிறகு செங்கமலதாக நாயம் 
புதுக்கோட்டைக்குவா அங்கு அவரையும் , அவர் குமாரர்களான விஜயமன் 
ஒறு நாயைெவயும் , பங்காருசாமி சாயலையும், தக்க மரியாதையோடு வர 
வழைத்த வைத்திருக்கையில் , 

இலங்கையைச் சார்ந்த 

கண்டிதேசத்தில் 
இராஜனா இருந்த காயகோருக்கு இந்த விஜய மன்னாரப்ப நாய் 
எத்திகளை விவாஹம் செய்வித்தக்கொடுத்ததில் , அவர் இவர்களுக்கு பூண்டி , 
நாட்டை ஐரோகக் கொடுத்தும் , பிறகு தமக்கு சந்ததி இல்லாமையால் இந்த 
வியைமன்னார் சோய்டு குமாரர் விஜயராகவ ஐ நாயகோரை சுவிகாரம் செய்துக் 
கான்மே,யெஹா தீவிற்கு அரசனாக்கினார்கள் மற்றொரு குமாரராகியபங்காரு 
சாமி நாயடு ஐம்புகேசுவரத்தை யடுத்த கொண்டையம்பேட்டையிற் குடிப் 
புகுந்தார் . இப்படித் தஞ்சையில் அதிக விர திரத்திடலும் , பக்தி விசுவாசத்துட 
னும் ஆண்டு வந்த நாட்டு மைஸ்தானம் தேசாபிமானம் , மதாபிமானமற்ற மன் 
னர்கள் காலத்தில் , மற்ற மன்னர் வசமாகச் சம்பவித்தது என்ன பரிதாபமான 
விஷயம் . இந்த தஞ்சை நாய்க்கருடைய வம்சாவளியை நாகை ேேலாசனி பத்தி 
ரிகையில் ஸ்ரீமான் பி . எ . இராஜமய்யங்கார் எழுதி வந்த வாசகங்களிலும் , ஸ்ரீ 
சரவணப்பின்னை எழுதிய மோஹனாங்கி புத்தகத்திலும் ஸ்ரீ -குப்புச மிசாஸ்திரி 
கள் எழுதிய நாயக்கராஜ சரித்திரத்திலும் தஞ்சை சரித்திரத்திலும் விவரமாக 
காணலாம் . 


குமா 


மான் வங்காண்டம். 


470 


ஏதாவது அத்தியாயம் . 


தஞ்சாவூரில் மஹாராஷ்டிர ஸமஸ்தானமன்னர்கள் 

வம்சாவளி 


are தமாக 


பாபா பவுசைலே- இவர் புனவுக் எரு ைலுள்ள மூன்று கிராமன் 

பொக்குத் தலைவர் 
2. மாவோதி -- லாஜாமிடம் வேலையிலிருந்தவர் 
3. வாலே 
4. சஹோஜி - 1544 - ஆம் வருஷம் பிறந்தவர் , அங்காபாய் மோஹினி 

யை மனத்தார் 
5. மேற்படி மனைவி ஜீஜிபாய், 
6. எக்கோன வெங்கோஜி தஞ்சையை செங்கமலனிடமிருந்து விடுக்கினர் 
1. சாக்தோஜி சம்சாரி புத்திரன் வலன் 
8. காஹோஜி - 1648-1711 சந்ததியற்தவர். 
9. சார்போ-ITIl- 1729 மேற்படி 
10. இன்கோ - 12-1736 
11. பாடா சாமி -- 1136-37 ஸ்ரீ ஜானபாய் புருவம் 
12. சாதோ-1749 சகோதிரன் சண்டைக்காக ஆங்கிலேயர்உதவியை 

தேடினார் . 1705 - ல் இறந்தார் , 
18. பிரதாபரிக்கு மகாராஜா - வைப்பாட்டி மகன் 1773- ல் இறந்தார். 
11. வாஜி ராஜா - 1765-1783 ஆக்காடு காலப்புடன் ,1767 - ல் சண்டை 


15. அமர்சிங் மகாராஜா-- 1788 1898 அவிவேகன். 
15. சார்போஜி ராஜா- 1798-1833 நீத்து புத்திரன் 
17 வொஜி மகாராஜம் - 1833-1855 பொக்மைராஜா , 
18. விஜயமோகன முத்தாம்பாபாய் கடைசிராணி , 

நசமபோருகளுக்குப் பின் பட்டத்துக்கு வந்த மகாராஷ்டிர மன்னர் 
களில் பெரும்பாவர், சிற்றின்பத்தில் காலம் போக்க , மிதமிஞ்சிய கடன்கள் 
வாங்கிக் கெட்டுப்போய் விட்டாலும், தஞ்சையில் சங்கீதம் சிற்பலிஞ்ஞான 
வித்தை முதலான சிவ சிர்திருத்தங்கள் விருத்தியாயின் , விருத்தியாகியும் 
என்ன அரசர் இராஜாங்க விஷயத்தைக் கவனிக்காமல் , அருமையான காலத் 
தையும் ,விருத்தத்தையும் , அரிவையர்க் இந்து அலைந்து விட்டபடியால் , 1857 ல் 


486 


மூன்றாம் காண்டம் 


வருவம் கஞ்சை ாகாம் ஆங்கிலேய கவர்ன்மெண்டில் சேர்த்துக்கொள்ளப் 
பட்டது . இந்த ஹாராஸ்டிாருடைய விருத்தார் தந்தை கடைசி அசியாயத் 
இல் விவரமாகக் காடன் லாப் - 

எட்டாவது அத்தியாயம் . 


மதுரையில் நாயடுகாரு ஸமஸ்தானம். 


G 


இப்புத்தகத்தின் இரண்டாவது பாகத்தின் கடைசியில் , மதுரையில் 
சரியா பாண்டியர்களிருந்து ஆண் வெராமையால் குடிகள் எலைடப்படுவதைக் 
கண்டு விஜய்க்கர லகஸ் தானத்தார் அப்பாண்டிய தலை ந 
2. பி . 104 எருவம் இலக மன நாயகோரையும் 

1119-1500 வருஷம் காச சாய்க்காரையும் 

1451 டி . முத்தன்ன காயடுகாசையும் 
வு . 1500-1515 வருஷம் தென்னமநாய கோரையும் 
கெட 1515-1510 வருவகம் நரசிம்ம காயகொடையும் 
வடி 1519-152- உருவக் குருகுரு திம்மபகோரையும் 
மை 150 11526 வருவரும் கட்டியம் காமய காயகோரையும் 

1526 1630 வருஷம் சின்னப்ப நாயகோளையும் 
p. 15800 க்க வரும் தேவநாயகோரையும் 
ஷ 158515 வருஷம் விவாத நாயசோனையும் 
1515 ருஷம் உருதப்ப நாயக்காரையும் 
1545. 1515 வரும் நொம்பச்சி நாய்கொரையும் 
1546-1517 வருஷம் விசுவநாத நாயகோரையும் 
மே 1547-155 கருவும் விட்டல் நாயகோரையும் பிரதிநிதிகளாக 
அனுப்பி ஆண்டுவரச் செய்ததாகச் சொல்லி இருக்கிறோம் , 

அப்படி வந்து ஆண்டவர்களுடைய சரித்திரங்களைச் சரியாக எழுத சரி 

சாகனங்கள் செக்கு இட்டாமையால் கேவலம் கேள்வியினாலும் , யுக்தி 
மஞலர் முக வதைப் போக்குவதைவிட லொசாசனங்களினால் தெரி 
விக்கப்பட்டிருக்கிற சரியன் சரித்திரம் எழுதும் சிரேஷ்டமல்லவா ? 

எப்படி சரியான லொசாசனங்களால் தெரியவருகிற சரித்திரம் ஸ்ரீவிசுவ 
காத காயபோருடையவும் அவர் சந்ததிகளுடையவும் சரித்திரங்களாகையால் 
அலைகளேப் பற்றிச் சங்கிரகமாக எழுதுகிறோம் . 


முன்றம்காண்டம் 


406 


மதுரையிலாண்ட 


நாயடு ஸமஸ்தான வம்சாவளி 


సీసమాలిక . 


శ్రీవిష్ణుమూర్తికి చెలువయాలత్మక తమ్ముడై వెలసిన ధన్యచంద్ర , 
వంశసంభవులైన, వరమహాకుత్రియులని యెడు శ్రీగారనాన్యయులగును 
పరగుచుండెడికోట , బలిజేవారను పేర గా వ్యవహరింపుచునుండువార 
లైన ( బహుళ శ్రీపాండ్య భూపతుల పరంపర | వివరంబు తెలియుడి , విశ్వ 
మందు | నాగమనాయుడు , నయ విశ్వనాదుడు - పెద్దకృష్ణ ప్పయం, 
వృది నియందు ! పెద్దవీరప్పను పేరు నాయుడు విశ్వ నాథుండు కృష్ణప్ప 
నాయడుమతి ఘనవిశ్వనాదుడు, కస్తూరి రంగప్ప ముద్దుకృష్ణప్పయము 
ఖ్యులలై న | స్తి ముద్దు వీరప్ప , తిరుమలనాయుడు || మంగను సువిజయ 
రంగబొక్క నాధనాయుడును, మీ నాడుచక్కగాను పద్నాలు 
మనువులపాటి గాను | పద్నాలు ప్రభువులు భాగురంగార్యులు శిష్యరా 
జ్యంబును చేయుచుండ్రి మం . 

விஜய நகரத்தின் ஸமஸ்தானம் அச்சுததேவராயலு காலத்தில் ( கி . பி . 
1559- ஆம் வருஷம் பாண்டிய நாடு ஸ்வா தினமாக ,விசுவநாத நாயடைத் தமது 
பிரதிநிதியாக நியமித்தார்கள் . அவர் சந்ததி வமிசாவளி விவரமாவது - 

1.55LA ENUGUSTGrands 1460 or a ... 1538 gasth , 
2.17 ne ( 1 ) -- 1559-1568 
B.Tones tune -1568-1579 
4. கிருஷ்ணப்பாரயம் , பெரிய விரப்ப காயா , விசுவா தநாயடு 1573-95 
5. விங்கய நாய்டு , விசுவளாத நாயக்.1595-1602. 
6. eagerto sue - 1602-1600 -adasi , 
TO 
-- 1609-1823- ఎం . 
8. GORT TUC 1623--1659 -విరాజు 
9. అతని ఆ r Giflorum - 1559-1660 
10.00 Ge- 1660-1682 

R 


50 


முன்னுக்காண்டம் 


11 முத்தலிங்கய்யாயம் 167 1 கருவும் , 
12. இரக்கருெவின் முத்தவிரப்ப நாய்ம் 1682-1689 , 
13. மக்கம் மகாகு - 108-1101 -வருக்கம் 
14. விழயாகுனாத சொக்கலிக்காயம் - 1101-1181-கருமம் . 
15. மீருலியம் காரு 1781--1786 எருவம், 
16. பங்காரு இருமநாயகம் . விஜயாகுத்த நாசகோளும் -1730 . 
இப்படிப் பாண்டியநாட்டில் நோய்னொரு சந்ததிகள் ஆண் வேந்தார்கள் 

இவர்கள் காலத்தில் பாண்டியகாடு பலவித இம் அரும் சிறப்பும் பெற் 
அ பிரகாசித்தது. ஆகையால் அப்படி இண்டவர்களில் எவருடைய சரித்திரம் 
களை பாதி செம் சங்கக்கமாக இதனடியில் எழுதுகிரேம் 


மதுரையில் நாட்டு ஸமஸ்தானம் . 


மதுரையில் பாண்டியாட்டம் நாம்கோரு சமஸ்தான த்தை ஸ்தாபித் 
தவர்களில் முதன்மையானவர் விசுவந்த நாய் கொடு என ஸ்ரீஸ்தலப் புத்த 
சித்திவைம் , மின்டர் டெமின் (ME Taylor ) இரத்தத்தினாலும், கவான் 
பேன் ரிக்கார்டுகளிலும் ஸ்பட்டமாகிறது . இந்த விசுவநாத நாயன் மது 
ரையில் சைஸ்தானத்தை பாத்தகாலம் கி.பி. 150- . இவரு 
டெயதந்தைக்காமல் தான்யாணகர்த்தசாயும்,பிறகு மைல் தான் 
தளகர்த்தசாய்விருந்து கோட்டா தலை நாகப்பநாட்டு அவர் அப்போது 
விஜயக்காகைன் மாகக்குபாதியங்களில் நாற்பதினாயிரம் குதி 
சைப்பட்டால் , காலாயிரம் 

பட்டாளமும் , பத்தாயிரம் ஓட்டகைப் 
பட்டாளமுமாகிய பெரிய சோகைக்கு மேல்டதள கர்த்தராக இருந்ததன் 
வியில் தம் சொந்த காப்புக்கு ஆயிரம் குதிரைப்பட்டாளத்தையும் , 20,000 
பதாதிகளையும் வைத்துக்கொண்டும் அன்களின் செலவுக்காக , இது காமுெதல் 
இருவர்தபுரம் உள்படவிருந்த குருமன்னர்களிடம் பேஷ்கலைசூல் செய்து 
கொள்ள அகோரம்பெற்றிருந்த அக்குடைய தாப்புதல்வர் தான் விசுவாத 


சததகோட்டய நாகமாயம் பாருக்கு புத்திரசந்தான் மில்லாத கவலையா 
ல் , அமேக விரதங்களைப்பூண்ம்ே , கடைசியாக காசிவத்திரத்திற்குப் போய் 
சங்ககாதிக்கரையில் கோர் தமக்சேத்ததில் இரு ஆண் குழந்தைமிதந்தது . 
அக்குழந்தை ஸ்ரீசிவிஸ்வநாதருபை எருபையால் பிறந்தமையால் , அம்பக் 
அக்கு விக்காாதன் என்று பெயரிட்டார் . இந்த விசுவநாதன் பிறந்த வருஷம் 
1500 எக இல்கோவில் காணப் தரும், லோகிவசாசனங்களினால் 
160 வருஷம் என்று தெரிவிக்கப்பேந்திருக்கிறது . இப்படி இவர் பிறந்த வய 
தைப்பற்றி லேசாகனங்கள் 

வித்தியாசப்பெற்றிருக்கிலும் , இவர் மதுரைக் கதி 
- தியாகும்போது சுமார் நாற்பது வயதுக்குள் இருக்கவேண்டும் . 


மூனரும் காண்டம் 


616 


இந்த விசுவநாதர் சிறபையனாக இருக்கும் போதே கல்வி , கேள்விகளில் 
அதிகவிருப்பமுள்ளவராக இருந்த தன் றியில் , தன் தந்தையைப் போலவே உயு 
த்தத் தொழிற்பயிற்சியிலும் சிறந்து சுத்த வீரனும் , அப்போது விஜயநகரத்தை 
நாடிவந்த மகமதியரைத் தாக்கி தன் தோள் வலிமையைக் காட்டியதனால் ; 
1535 - ம் வருஷம் ஆச்சமஸ்தானத்தின் சேனைத்தலைவராக நியமிக்கப்பெற்மூர் 


மதுரையில் பாண்டி வருடைய வார்சுகளில் ஒருவராகிய சந்திரசேகா 
பாண்டியன் ஆண்டு வரும் போது ,மஞ்சையிலிருந்த வீரசேகர சோழன் படை 
பெடுத்துப் போய்ச்சண்டைசெய்து ,இந்தப் பாண்டியகாட்டைச் சோழகம் 
யோடு சேர்த்து நொள்ள , அப்போது சத்தியமற்ற சாதி பாண்டி 
மள் சங்கடப்பட்டு, விஜயா சமஸ்தானதிபதி அச்சுத தேவராயலு அவர்கள் 
ளிடம் போய் முறையே விஜயபாஸ்தானதி அப்பாண்டியன் விஷம் 
இல் பரிதவித்து, 1564 வரும்தமது கார்த்தர் நாகம் காய கொசைத் 
தருவித் தக்க தண்டு களாகக் கொடுத்து , தெற்கே தஞ்சைக்குப் போய் 
வீரசேகா ஓடைய கொட்டத்தை யடகம், மகறையைச் சந்திரசேக்ச டாண்டி 
யனிடம் கொடுத்து வரும்படி சொன்னார் . அந்த நாகாராயம் மைஸ்தானத் 
இன் உதவின்படி, சாலிவாகன சகாப்தம் 1400 - காளயுக்தி வட்டம் 
பங்குனி மாதம் , 15 - ம் தேதி சஞ்சைக்கு வந்து வீரசேகாவேத் நாக்கி , மதுரை 
யைப் பிடித்து சந்திரன் பாண்டியனுக்கு ( மட்டனேப்படிக்) கொக்ேகாமல், 

பராசையின.தாமே பாண்டியமனன் பட்டத்தைக்கொண்டு ஆண்டுவர 
விஜங்கா சமஸ்தானபதிக்குத் தெரிந்தும் அவர் அதிக விசனப்பட்டு, தமது 
ஸமஸ் தான் மந்திரி பின் தாகளி கோர்யர் படிய சபையைக் 

கூட்டி , அச்சபை 
க்கு முன்பாக நாகம் நாட்டு செய்தாஜதுரோகத்தயும், அக்கிரமத்தையும் 
பற்றிப் பிரஸ்தாபித்து இப்படிப்பட்ட இராஜ நரோகியின் காசைக் கொண்டு 
வந்து எனது பாதத்தண்டையில் வைக்கும் வீரன் இச்சபையில் இல்லையோ? 
வென்று பல தாம் விரகோபத்துடன் காத்துச் சொன்னார். 

அப்போது அந்தச் சபையில் ஒருவராக இருந்தவரும், பாண்டியனை 
மோசஞ்செய்த வர நாகம் நாட்டு வின் துவாருமாகிய இந்த விசுவநாயடு 
எழுந்து வணங் , " சேய துரோகியும் , எனதாபிதாவுமாகிய நாகம் நாயவிேன் 
சிரசைக் கொண்டுவந்து , தங்கள் பாதத்தடியில் வைத்து தங்கள் புகழை பாண் 
டிய நாடெக்குமோங்கு படி செய்விக்க இதோ சித்தமாக இருக்கிறேன் , உத் 
தரவு தர வேண்டும் என்று போட்ட விஜயாகர் சமஸ்தானதிபதி கேட்டு இந்த 
விசுவநாதன் , நாகம நாயாவின் குமார் ஆகையால் , இவனும் தனது தந்தை 
யோடு சேர்த்து கொண்டு, பின்னும் பலவித வம்புகளைப் பாண்டியாட்டிற்குச் 
செய்து விடுவாயே என்று சந்தேக முற்று கம், விசவநாதன் சிறு பிராய முதல் 
சத்தியம் , சுவாமி பக்தி , இராஜபக்கெளிற் சிறந்தவரென்று நேரில் சண்டிருந் 
தவராகையால் , அவரிட இருக்கவேண்டிய சச்தேகத்தை விட்டு , பூரண கம் 
பிக்கை வைத்தும் , தக்க தண்டு தனாதிகளை கொடுத்து மனுப்பி 


O 


52.6 

மூன்ரும்காண்டம் 
இராஜவிசுவாசத்தில் சிறந்த விசுவநாதரும் தெற்கே மதுரைக்கு வந்தும் , 
தமது தகப்பனாரசிய சகம் நாட்டுடன் பிரமாத சண்டை செய்தும் , அவரைப் 
பிடித்துச் சிறையில் வைத்தும் , வேர்க்கலாத்தை படக்கியும் , சந்திரசேகா 
பாண்டியனோசி. சிங்காசனமேற்றியும் , இட்படி கடந்த சங்கதிகள் யாவற்றையும் 
விஜயாகா மைஸ் தானத்துக்குத் தெரிவிக்க, இராயலு கேட்டு , விசுவநாத 
ருடைய வீரதீரத்தையும் , இராஜ விசுவாசத்தையும் பற்றிப் புகழ்ந்து , இவ் 
விசுவநாதரால் சிறையாகப் பிடிக்கப் பட்டிருந்த நாகம நாயடை விசுவநாத 
நாட்டு மேலிருந்த விசுவாசத்தின் பொருட்டு விடுதலை செய்யும்படியாகவும் , 
விசுவநாதரைப் பாண்டியனுக்கு கொஞ்சகாலம் உதவியாகவிருந்து சகாயம் 
செய்யும்படியாகவும் சொல்லியனுப்பினர் . 

இப்படிப் பட்டம் பெற்ற இந்த சந்திரசேகர பாண்டியன் , வைப்பாட்டி 
மகன் என்றும் , அத்தோடு இராதிய பரிபாலனம் செய்யும் சந்தியும் , சேனையும் 
அற்றவனென்றும் , ஆகவே , மதுரையில் மறபடியும் கலகங்களுண்டாகு மென் 
மம் , இப்போது விசுவநாதரிடம் போ இமான் தண்டு தளாதிக ளிருப்பதோடு , 
இவருடைய இனத்தார் இத் தென்னாட்டில் இரண்டு மூன்று கற்கண்டு 
களுக்கு முன் குடியேறி இருப்பதால் , அரசருக்கு அவர்களுடைய 

ஆகாயமும் 
சிடைக்குமென்றும் , கடைசியாக விசுவநாதர் சத்தியம் , சாந்தம் , சுவாமியக்தி , 
பரோபகாரம் , குடிகளிடத்து பச்சாதாப முதலான குணச்சிறப்புகள் இயம் 
கையாகவே பெற்றிருப்பதாலும் , இப்படிப் பெற்ற விசவாதாரன்னும் உத்த 
மனை மதுரையில் சில காலம் தங்குப்படி செய்யவேண்டுமென்றும், மதுரைக் 
குடிகள் திரண்டு விஜயாகரத்தாரிடம் முறையிட்டுக்கொள்ள : அவ்விஜயாக 
நத்தாரும் சந்தோஷமடைந்து, விசுவநாதரை மதுரையிலிருந்த பாண்டிய 
னுக்கு வேண்டிய உதவியையும் , குடிகளுக்கு வேண்டிய சகாயத்தையும் 
செய்யம்படி உத்தரவனுப்ப , விசுவநாதரும் சமஸ்தான உத்திரவின்படி பான் 
டியனுக்கு உதவிகள் செய்துகொண்டும் , அப்போது பழனி திண்டுக்கல் மது 
ரைக்கடுத்த பயங்கரமான காடுகளைக் களைத்து விவசாயம் செய்து ஜீவனம் செய் 
யும்படி தம்மினத்தாருக்கு நிலங்களைக் கொடுத்தும் , குடித்தனத்துக்கு வேண் 
டிய சாதனங்களையும் செய்து வருகையில் , சந்திரசேகர பாண்டியன் பரமபத 
மடைய , அவன் பாலிய குமாரன் வீரபாண்டியன் சிங்காசன மேறினான் . அக் 
தப் பாலிய பாண்டியனும் அற்பாயுசாக இறந்துவிடப் , பாண்டிய நாட்டிற்கு 
வார்சுகளில்லாத குறையைப் பற்றி விஜய நகரத்தாருக்கு அறிவிக்க அவர் 
விசுவார்தருடைய உண்மையையும் , உதாரத்தையு மறிந்து இவரையே பான் 
யநாட்டிற் கதிபதியாக்கி , சிங்காசன மேற்றி ஆன் வெரச் செய்யவேண்டு மென் 
அ தீர்மானித்து, மகுடாபிஷேகத்துக்குக் கங்கை ஜலத்தோடும் , விஜயாகா துள் 
க்கையின் பிரதிமையோடும் , பிராமண பண்டிதர்களும் உத்தரவின் படி மது 
ரைக்கு வந்து விசுவநாதருக்கு இரவுத்திரி நாம வருஷம் , கார்த்திகைமாதம் 15 ம் 
தேதி உடிய சுபதினத்தில் பாண்டிய நாட்டுக்குப்பட்டம் கட்டிவைத்தார்கள் 


மூன்றாம்காண்டம் . 


விசுவநாத நாயடுகாரின் ஸமஸ்தானம். 

கி . பி . 1559- ஹி முதல் 1563 - வரையில் , 


இப்படிப் பாண்டியநாட்டுக்குப் பட்டம் கட்டிய விசுவநாத நாய்கொரு 
சிங்காசனமேறி இராஜியபாரதிதைத் தாமே நேரில் நடத்த வாய்க்கலே பாண் 
டிய நாட்டுக் குடிகள் இவருடைய தரும் குணங்களையும் , சுத்த வீரத்தனத் 
தையும் கண்டு இவரிடம் நம்பிக்கை யுண்டாகி நாட்டுப்புறங்களுக்கு வலசை 
யாகப் போயிருந்த பெரும்பான்மையான மானமுள்ள குடிகளெல்லோரும் 
மறுபடியும் நாட்டில் வந்து வசிக்க ஆரம்பித்தார்கள் . குடித்தனம் விவசாயம் 
செய்யும் சிருஷிகர் குகாகுலமடைந்து கிருஷிக்கு வேண்டிய காடு நிலங்களைத் 
தர்கா 
காஸ்து செய்து தரும்படி தேடிக்கொண்டுவந்தார்கள் . பிரம்மஞானத்திற் 
சிறந்த பிராமணர்களெல்லாரும் தங்களுக்கு வேண்டிய அக்கிரஹாரங்களையும் , 
கோயில் குளங்களையும் நியமித்துத் தரும்படி தோத்திரம் செய்து கொண்டு வச் 
தார்கள் . விசுவநாதர் சோழன் மீது படையெடுத்து வந்தபோது இவருக்குத் 
துணைநின்று சண்டை செய்து உதவிய உறவினர் முதலானவர்கள் தங்கள் 
விசுவாசத்துக்கும் , உதவிகளுக்கும் தக்க பகுமான மிராசு மானியங்களைத் தரும் 
படி கேட்க எதிர்பார்த்தார்கள் . மேலும் புராதான் பாண்டியர்களுடைய லைப் 
பட்டி மக்களில் சிலர் கள்ளர் மறவர் முதலான சிலர்களைக் கூட்டி நாட்டில் 
குட்டிக்கலகல்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் . இப்படிப் பாண்டிய நாடு தலை 
விரிக்கோலமாக இருப்பதை யறிந்த விசுவநாத நாய் காரு , இத்தியாதி குறை 
களை நீக்கிக் குடிகளுக்குச் சுகவாழ்வை உண்டாக்கவேண்டிய வன்மையைத்தர 
தமது இஷ்டதேவதையை வணங்கி வேண்ட , அத்தேவதையின் அருளால் அப் 
போது அரியநாயகம் என்னும் உத்தம மந்திரி அகப்பட்டார் . 


அரிய நாயக முதலியாரவர்கள் , 


இந்த அரிய காயகம் எவரென்றால் , காஞ்சீபுரத்துக்கு அருகில் செய்ப்பேடு 
என்னும் கிராமத்தில் ஒரு ஏழை வேளாளர் குடும்பத்தில் பிறந்தவர் . இவர் சிறு 
குழந்தையாக இருந்தபோது, பெற்ற தாயார் இவரை ஓர் பாயின் மேல் படுக்க 
வைத்து ஜலத்துக்கு வெளியே போயிருக்கும் போது , ஒரு பெருநாகம் வந்து 
இக்குழந்தையின் உடலைச் சுற்றிக் கொண்டும் , அதன் படத்தைக் குழந்தையின் 
தலைக்குமேல் குடைபோல் மறைத்தும் நிற்க , மாதா வந்து பார்த்து பயந்து 
பாம்பை யோட்டிப் பிள்ளைக்குண்டான பயங்கரத்தை பெரியோரிடம் சொட 
அப்டெரியோர் சேட்டு , இந்தப் பிள்ளை பிரபல பிரபுவாக வாழ்வானோர் 
சொல்வின ராம் . பிறகு பிள்ளைக்குப் பதினைந்து வயதான போது ஓர் பிராம்த்த 


545 


மூன்றாம் காண்டம், 


ஜோஷியர் கண்டு " நீ பிரபல பிரபு ஆகாய் 1 அப்போது உனக்குண்டாகும் 
சொத்தில் கால்பாகம் எனக்குத் தாவேண்டும் " என்று ஜோஷியும் சொன்ன 


இப்படி அரியநாயகம் சிறுபிள்ளையாக இருந்தபோதே இவருடைய பிற் 
காலத்துப் பிரபலத்தைச் சொல்லுவதற்குத் தகுந்தபடி , இவர் கல்வியில் முக் 
இயமாகக் கணிதத்தில் பெண்ராயும் , மல்யுத்தம், வில் யுத்தம் முகலான யுத்தப் 
பயிற்சிகளிற் சிறந்தவராக இருந்தபடியால் , விஜயககா சமஸ் தாகதியினிடம் 
யாதாவது ஒரு வேலையைச் சம்பாதிக்கலா மென்று போக அங்கு இராயது 
சமஸ்தானத்தில் ஓர் சிக்குமுக்கலான கணக்கில் சடையார் சர்ச்சித்தக் 
கொண்டிருந்ததை இந்த அரியநாயகம் கண்டு, உடனுக்குடனே அக்கணக்கின் 
விவரத்தை வெட்ட வெளியாக்கியும், இராயலுடைய ஜாதகத்தை பரிசோதித் 

ஜோஷியம் சொல்லியும் , நவராத்திரிகாலத்தில் கொல்லும் எருமைக்கழுக் 
தின் குறிப்பான இடத்தைக்காட்டியும் வந்ததினால் இராயலுக்கு தோஷம் 
ஜனித்து, தமது அரன்மனையில் ஒரு கணக்குப் பிள்ளைலேலயில் அமர்த்திக் 
கொண்டார் . இவர் இப்படி சிறுவேலையில் சமர்த்திருக்கும் நாளில், இவருடைய 
புத்தி பூதத்தை இராயலு கண் இவரை தமது மந்திரிகளில் ஒருவராக்கியும் 
இவருக்கு மல்லாக்கு மரியாதையையும் , முதலியார் என்ற பட்டத்தையும் கொ 
து மரியாதைச் செய்தார் . 


அதாவது விஜயகா ஸமஸ்நான பிரபுக்கள் பிரதிஉருவமும் காட்டிற்குள் 
வேட்டைக்குப்போய் , ஓர் காட்டெருமையை வலைவீசிப் பிடித்துவந்து , தமக 

மஸ்தானத்தில் பிரதி வரிம் டேக்கும் நவராத்திக்கொலு உற்சவகாலத்தின் 
பத்தாம் நாள் உற்சவம் கோட்டைக் காவல் காளிகாதேவியின் முன் ஒரே கெட் 
டில் சரக்வேறு முன்டம் வேரு வெட்டிப்பலி கொடுப்பது புராதான வழக் 
கம் , அவ்வழக்கத்தை அனுசரித்து அந்த வருவமும் காட்டிற்குள் சென்று கம் 
பீரமான ஒரு காட்டெருமையைப் பிடித்துக்கொண்டு வந்து , கோட்டைக்கா 
வல் காளிகாதேவியின் முன் பலி கொடுக்க வந்தபோது , அந்தக் காட்டெரு 
மையின் கொம்புகள் அதிகமாக கண்டும் , விரிந்தும் இருந்தமையால் , அப்படிப் 
பட்ட பயங்கர கொம்புகளையுடைய எருவமயை ஒரே வெட்டில் வெட்ட முடி 
யாமல் காவலாளிகள் மனோாச்சியம் செய்தார்கள் . அந்த எருமையின் சிரசு 
ஒரே வெட்டில் தண்டிக்கப் படாவிடில் , சமஸ்தானத்துக்கே கெதேயுண்டாகு 
மென்ற சகுன் பாயிருப்பதால் , இந்தப் பயத்தைக் கருதி இக்கருமத்தைச் 
செய்ய இராய முதலானவர்கள் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண் 
ணி ஏக்கமுற்றிருக்கையில் , இத்தியாதிகளை அறிந்த அரிய காயகம் ஓடிவந்து 
அந்த எருமையை எப்படி நிற்க வைத்து, எந்த விடத்தில் எப்படி வெட்டினால் 
கண்டாகும் என்னும் உபாயத்தைச் சொல்ல, அந்த உபாயத்தின்படி , காவற்க 
ன் வெட்ட , எருமையின் கழுத்து ஒரே வெட்டில் வெட்டப்பட்டதைக் 
ஓ , ஓராயலும் மற்றுமுள்ள எமஸ்தானத்தாரும் அரியநாயகத்தின் ஆழத்த 
சிக்கு ஆத்தித்து, அவரை அரண்மனையில் அந்தஸ்தான உத்தியோகம் 


மூன்ஜமகாண்டம், 


555 


தில் அமர்த்தினார்கள் , இந்த விருத்தாந்தத்தைப் பற்றி எனம் டெயிலர் ( W. 
Tayla s ) வேறு விதமாக எழுதி இருக்கிறார்- அதாவது அப்போது 16 வயதை 
யுடைய இந்த விசுவநாத நாயகோரின் சொற்பன த்தில் காலிகாதேவியார் வந்து 
அந்த எருமையின் கழுத்தை வெட்ட வேண்டிய விடத்தைக் குறிப்பாகச் சொ 
ன்னதாகவும் , அந்த சொற்பனத்தின்படி விசுவநாத நாயடு எழுந்து ஸமஸ்தான 
ஆயுதச் சாலருந்த 2. முதல் தேங்குல் அகலமுள்ள கத்தியைக் கொண்டு 
வந்து எருமையின் கழுத்தை வெட்டி தீர்த்திப்பெற்றாம் . ( Vide Pages 7.15 
Vol2 -0.IN.by Ter . IF Taylor )) 

இப்படி அரண்மனையில் அந்தஸ்தான வில் அமர்த்தப்பட்ட அரிய 
நாயகம் , அன்பெருநாள் அதிலிரதி சென்ற சில மல்லக கட்டிகளோடு மல்ல 

யுத்தம் செய்த ஐயித்த சங்கதி பறித்த இராயது. அவரை ஒரு தன் கர்த்தாக்க 
வும் நியமித்துக் கொண்டிருந்து , நாகம் போய்க்கு விரோதமாக விசுவநாதராய 
குத் தெற்கே கண்டேன் போனபோது இந்த அரியநாயகத்தையும் துணையாக 
அனுப்பினார் 

இணையாகவர்த அரிய நாயகம் பாண்டிய நாட்டை ஜயித்தபிறகு , 
கேவலம் தண்டு தளாதிகளை விசாழனைச் செய்துகொண்டிருந்தார் . இவருடைய 
மனேவலிமையையும் , தேக தாருட்டியத்தையும், ரத்தன்மையையும் ,சத்தியம் 
சாந்தம் , சுவாமியத்தி , பரோபகாசம் இராஜவிசுவாசம் முதலான குணச்சிறப்பு 

யும் நன்கறிந்திருந்த விசுவநாத நாயகொரு தம் சிங்காசின் வேறியபிறகு 
எம் தரும் சாலிய பரிபாலனத்துக்கு உண்மையாக உதவி செய்ய , இந்த அரிய 
நாக இத்தைவிடத் தக்கவர் இடையாதென்று தெரிந்த இவரையே தமது முதல் 
மந்திரியாகவும் தன் வாய் தளகர்த்தராகவும் நியமித்தம் . இவருக்கு முதலியார் 
அதில் பாண்டிய நாட்டு காயம் மைன் தானத்திற்கு முதன்மையானவசென்று 
முடிசூட்டினம் , 

இப்படி முதலியார் என்று மருடம் பூண்ட அரியநாயன் முதலியார் மந்திரி 
கள கர்த்தராக நியமிக்கவே தரியாாயக முதலியாரும் உடல்வேறு உயிரோன் 
முகவிலகாத மாயடேன் உடி , அவருடைய மைஸ்தான காரியங்களை எல்லாம் 
இழான் ஆராய்ந்து , நாமாரித்துப் பாண்டிய நாட்டிற்கு நன்மை செய்யவேண் 
டிய காரியங்களைக் கையாடினார்கள் : 


விசுவநாத நாயக்காரும் அரியநாயக முதலியாரும் 

பாண்டிய நாட்டிற் செய்த காரியங்கள் . 


மஹாம தியூயோகிய அரியநாயக முதவியாரை மந்திரியாகக் கொண்ட 
விசுவநாத நாயகோரு , முதலில் மதுரை மீனாவியம்மன் கோயிற் சுவரின் ஓர் 
மாகக் கட்டப் பெற்றிருந்த புராதான பாண்டியருடைய கோட்டை கொத்த 


மூன்றாம் காண்டம் , 
ளம் வாய்க்கால்களை இடிப்பித்து ; அவ்விடத்தில் இரட்டைச் சுவர்க் கோட்டை 
யைக் கட்டுவித்தார் . புராதன கோயில் கோபுரம் குளங்களைச் செப்பனிட்டும் 
பிராமணர்களுக்கு வேண்டிய அக்கிரஹாரங்கள் , வீதிகள் , வாசல்கள் , குளத் 
கள் , குட்டைகளை உண்டாக்கினார் . கிருஷித் தொழிலுக்குப் போதுமான பாசன 
வசதிகள் பக்குவமாக இல்லாமையால் , வைகை நதியின் மேல் போணை , சிற் 
இணைகளைக் கட்டி கதியின் மேற்பாகத்தில் அநேகம் கால்வாய்களை வெட்டியும் , 
அவ்விடங்களிலுள்ள நிலங்களை உழுது பயிரிடக் குடிகள் வசிக்கத் தக்க ரொ 
மங்களைக் கட்டுவித்தார்கள் . இத்தியாதி செலவுகளுக்கு எமஸ்தானத்தில் 
போதுமான திரவிய மில்லாமையால் , விசுவநாத நாயகொரு தமது தந்தை 
நாகம் நாயடைய ( பிரைவேட் ) சொந்தப் பொக்கிஷத்திலிருந்து பொருளைத் 
தருவித்தும் , மந்திரி அரிய நாயக முதலியாருடைய உயுக்தி யோசனையின்படி, 
பணத்தைச் செலவழித்தும் குடிகளுடைய சுகத்தை விருத்தியாக்கினார் . இம் 
படிச் செய்யவே , இதற்கு முன்பு ஒரு காணிபூமியைக்கூடக் கிருஷிசெய்யா 
தவர்களெல்லோரும் , சிருஷி வேலைக்காரம்பத்ததில் காட்டுப்புரத்தில் பயிரி 
டாத பூமியைக் காணப் தபூர்வமாகி விட்டதன்றியில், அக்காலத்தில் தஞ்சை 
ஸமஸ்தானத்துக்குச் சார்ந்திருந்த திரிசிராபள்ளிவரைக்கும் பயிரிட்டுச் சிவசம் 
யங்களில் தஞ்சை மன்னருடைய பூமியிலும் பயிரிடச் சம்பவித்து , இரண்டு 
இசாஜாகளுக்குள்ளும் ( பாண்டிய தஞ்சை ராஜர்களும் ) எல்லைத் தகராரும் உண் 
டாசச் சம்பவித்தது . அன்றியும் அக்காலத்தில் இராமேசுவரம் ஸ்ரீரங்கம் யாத் 
திரை செய்யும் சாதுக்களுக்குத் தக்க வழிகளும் , வசதிகளும் இல்லாமையால் 
யாத்திரைக்காரர் காடு சரடுகளிலும் கள்ளர் மறவர் கைகளிலும் சிக்கித்தத்தளி 
ப்பதையும் நீக்கக்கரு இந்து பிரிசிராப்பள்ளி நாட்டை மதுரைக்கும் ,மதுரையைச் 
சார்ந்த வள்ளக்கோட்டையைத் தஞ்சாவருக்கும் மாற்றிக்கொண்டால் நல 
மெனத் தகுந்த நியாயங்களுடன் தஞ்சை மன்னருக்கு அறிவிக்க, அவரும் தம் 
கவவ ஸ்திதியைக் கருதிச் சம்மதித்துக் கொண்டார் . 

இப்படிச்சம்மதித்துத்சிரிசிராப்பள்ளியைக்கொடுக்கவே 
, அங்கிருந்த புரா 
தனக்கோட்டையை நீக்கி , அதே இடத்தில் பு , கோட்டையைக்கட்டியும் , 
அக்க காரத்தைசசற்றிலும் இரட்டை மதில் சுவர் எழுப்பியும் , அதன் கீழ் அகன்ற 
வாய்க்கால்களை வெட்டிக்காவிரிஜலத்தால் சிறப்பியும் , கோட்டைக்குள் அநேக 
ஒக்ரே காரங்கள் , விகோ , வீதிகள் , கிணறுகள் , கோவில்கள் , 

கடைகள் , பண் 
டசாலைகள் முதலானவைகளை நியமித்தும் , கானாதேசத்துக்குடிகள் இருஷிகர் , 
வர்த்தகர் , கைத்தொழிலாளர்கள் வந்த வசிக்கும்படியான வசதிகளை நியமித் 
தம் , காவிரிக் தியின் இரு பக்கங்களிலுமிருந்தபயங்கரமான , காடுகளை வெட்டி , 
மாத்திரைக்காரர் நிர்ப்பலமாசச்சஞ்சாரம் செய்யவும் , அவர்களுடன் துணையா 
கப் போய்வரச் சில சிப்பாய் சேவகர்களை நியமித்தும் , ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் 
அநேக வேலைகளைச் செப்பனிட்டும் புதுப்பித்தும், மானியங்களைக் கொடுத்தும் 
வரவே , பற்பலகாட்டுப் பணக்காரரான யாத்திரிகர் பணபயம் பிராணபயமற்று 
வாத்திரைசெய்தும் , இக்காட்டின் செழிப்பையும் சுதந்திர சகவாழ்வையும் கண்டு 


மூன்றாம்காண்டம் , 


576 


இந்த மைஸ்தானத்தில் வந்து தங்கி வர்த்தக வியாபாரம் முதலானலைச் செய் 
யவும் ஆரம்பித்தனர். இப்படி , விசுவார்தநாயடு திரிசிராப்பள்ளியில் சீர்திருத் 
தங்கள் செய்துவரும் போது , தெற்கே திருநெல்வேலியைச் சீர்திருத்தப்போயி 
ரூந்த அரியநாயகமுதலியாலாப் பஞ்சபாண்டவர்கள் என்ற பெயரால் பழைய 
பாண்டியர்களுடைய சந்ததிகளென் தான் , அவர்கள் விசுவநாதருடைய ஆக்க 
னைக்கு அடக்கிகடக்கமாட்டோமென்றும், காயத்தட்டூரி விருந்து எதிர்த்தார்கள் . 
அவர்களுக்கு அரியநாயகம் பலவிதமான புத்திமதிகளைச் சொல்லியும் , தந்திரங் 
களைச் செய்தும் வெல்லக்கூடாமையா மும் அப்போது தம்மோடு இருந்தசேனை 
கொஞ்சமாக இருந்தபடியாலும் , இக்கட்டிடத்தை உடனே விசுவநாதருக்கு அறி 
வித்தார் . 


விசகநாதர் இச்சங் நியைக்கேட்ட உடனே காலதாமதமின் நிக் காலாள் 
குதிரைபட்டாளங்களுடன் திருசெல்வேலிக்குவத்து , அந்தப்பஞ்சபாண்டியர்களை 
க்கன் பரேங்கச் சண்டைக்கு வரும்படி கேட்க, அவர்கள் விசுவநாத நாட்டு 
லின் பட்டான் வல்லமையைக்கண்டு, அவருடன் எதிர்த்து சண்டை செய்யச் 
சே திரவியமுமில்லை என்றும், விசுவநாதர் ஒருவருடனே ஒரே காலத் 

புத்தம் செய்ய மாத்திரம் தங்கள் ஐவருக்கும் சக்தி இருக்கின்ற 
தென்றும் சொல்ல யனுப்பு : விசுவநாதரும் அதற்குச் சம்மதின் அரத் தமது 
சோகாயையும் , அத்தையும் அரியநாயகரிடம் கொடுத்துவிட்டு , அவருக்கு 
எதிராகவே காக்க அந்த ஐந்து பாண்டியர்களிடம் தாம் தனியாக நின்று மல்ல 
யுத்சம் , எதிரிகளில் முக்கியமானவனைக்கொன்று இமித்ததில் மற்ற நால் 
வரும் வில்லாருடைய தோள் மைக்கு மெச்சி திருநெல்வேலியையும் , 
அதியதேசெவேயும் கிடப் போய்விட்டார்கள் ( Vitle the History of 
Cac 
tெ udioverna ) இப்படி வித்த விசுவாகப்போக திருநெல்வேலி 
மன்பாட்டிடங்களினைக் கோயில், கோபுரங்கள் குளங்களினாலும் புது 
பத்தும் சாம்பியாணி நதிக் கரையோரமாக விருக்த செங்கியமான குடிசை 

45விவேக் கட்டுவித்தும் , தாம்பிரபாணிபதியின் ஜலத்தைக் 
குடிகளும் , இருவர்களும் உபயோகப்படுத்திக் கொள்ளக் கால்வாய் , வாய்க்கால் 
முதலிய பாசன வசதிக்கே கியாத்தம் , பிராமணருக்கு வேண்டிய கோயில் கோ 
புரம் அக்கிரகாரங்களை கியமித்தும், குடிகளால் நல்ல புகழையும் , பிரதிஷ்டை 
யையும் போகர் . 

தவசமாதர் இப்படித் தெருதே திருகெவேலியிற் சீர்திருத்தங்களைச் செய் 
அவருகையில் திண்டுக்கல்லையடித்த கம்பம் கட்ட வளர்த் தலைவன் சோழன் 
தன்னைத் தாக்கியபோது, பாண்டியர் உதவி செய்யாமல் விட்டு விட்டபடியால் , 
தான் விசுவநாதருக்குக் கிரயப் பிரகாரம் கப்பம் கட்வேதில்லை என்று கலகன் 
செய்ய ஆரம்பித்தபடியால் , உடனே தக்க தண்கெளுடன் திண்டுக்கல் சார்புக் 
குப்போய்க் கலகக்காரனிடம் சண்டைசெய்து , அவன் கோட்டையைப் பிடித் 
து , அவன் கொட்டத்தை அடக்கினார் , 


585 


மூன் மும்காண்டம் . 


இப்படித் தென்னாகேளின் கலங்கrை அடக்கி நாட்டை தல்ல ஸ்திதிக்கு 
கொண்டு வந்தாலும் , வேருெரு கஷ்டம் சம்பலித்தது . அதாவது , 

விசவகாத 
நாட்டு மதுரைக்கு வரும்போது அவர்கூட வந்த நாயமோர்களும் , கன்னடியார் 
களும் , வேறுசிலரும் வேண்டிய உதவிகளை உண்மையோடு செய்துவந்தமை 
யால் , அவர்கள் விசுவநாத நாய்டே பாண்டிய நாட்டிற்குச் சக்கிரவர்த்தியான 
இல் , தமக்குத் தக்க சிறு ஸ்மஸ்தானங்களையும் , சம்பத்துக்களையும் பஹமா 
தனங்களையும் கொடுப்பாரென்று பொறுமையோடு காத்துகொண்டிருந்தார்கள் 
அவர்களுக்குத் திருப்தியாகக் கொடுத்துக் கௌரவிப்பது கஷ்டமாக விருக் 
தது . ஆயினும் , விசுவநாத நாயடும் , அரியாயக முதலியாரும் இக்கஷ்டத்தை 
நீக்க ஓர் உபாயம் செய்தார்கள். அதாவது , பாண்டிய நாட்டைச் சுற்றிலும் 72 
கொத்தளங்களிருந்தமையால் , அக்கொத்தளங்களுக்குத் தக்க வீரரைத்தலை 
வர் அல்லது பாளையக்காரராக நியமித்தும் , அவர்கள் இராஜாங்கத்துக்கு உதவி 
யாக வருஷாந்திரம் இவ்வளவு சொக்கம் கப்பமாகக் கட்டுமபடிக்கும் , மைஸ்தானத் 
இன்மேல் எதிரிகள் சண்டை செய்ய வரும்போது , தக்க தண்டுதளாதிகளைக் 
கொடுத்து உதவி செய்யும்படிக்கும் , இத்தியாதி செலவுகளுக்குச் சில பல ரெ 
மங்களையும் , பட்ட பிருதுகளையும் , அப்பானைய காரர்களுக்கும் போதித்துக் 
இகௗரவித்தால் , அவர்கள் ஆனந்த மடைந்து இராஜவிசுவாசமாகவும் தம் பின் 
சந்ததியாருக்கு உதவியாகவும் இருக்கக்கூடு மென்றும் எண்ணி அற்படுத்திய 
தேயாம் . 


THE ZAMENDARS OF MADURA . 
பாண்டிய நாட்டின் பாவாயப்பட்டுகள் 

அல்லது ஜமின்கள் , 


இந்த எண்ணத்தின்படி 72 பாளையப்பட்டுகளை ஸ்தாபித்தும், அவைகளுக்குத் 
தம்மினத்தாரில் உதவிசெய்த வீரர்களையும் , மற்றப்படி பொதுவாகப் பாண்டிய 
நாட்டிற்கு உதவி செய்தவர்களையும் பாளையக்காரர்கள் அல்லது ஜமீன்தாரர் 
களாக நியமித்தும் , அவர்களுக்கு இனாமாக சசேக கிராமங்களையும் , பிருதகளை 
பும் கொடுத்தார்கள் . மதுரைச்சீமையின் விருத்தாந்தத்தில் , மதுரையைச்சுற்றி 
யும் அம்மயாாயக்கனூர், நிலக்கோட்டை வடவா போடிநாயக்கனூர் , கோம் 
பை , தேவாரம் , கண்டப்பநாயக்கனூர், தோட்டயநாயக்கனூர், காமனாயக்க 
னூர் , மாதவகாயக்கலூர் , தும்பிக்கையாயக்கனூர் சந்தையூர், ஏழுமலை, பாவாளி, 
சவுண்டன் கோட்டை , கண்ணியாவாடி ,விருப்பாக ,ஆயக்குடி எமக்கலாபுரம் , 
ஒன் பதூர் , கூளப்பநாயக்கனூர் சிலக்கோட்டை , இரரசக்கநாயக்கனூர், சத்திரப் 
பட்டி , மாகே, மருங்காபுரி , செங்குருச்சி , பிள்ளைவிழுங்க , இராமகிரி , இடைய 
கோட்டை , தோசைமலை , வீரமல் , வெள்ளியஞன்றம் சிறுபாலை , மாம்பளை , 


மூன்முக்காண்டம் , 


593 


பள்ளியப்பாாயக்கனூர், எரியோடு , சொக்கம்பட்டி , மார நூற்ற , தவசிமடை , 
அம்பட்டரை, தேவதானப்பட்டி , புதுக்கோட்டை , சிவகங்கை , இராமநாத 
புரமாகிய 47 பாளையப்பட்டு களைமாத்திரம் குறித்திருக்கின்றன . மற்ற 25 பாவ 
பட்டுகள் மறைத்திருக்கும் காரணம் கெரியவில்லை, 

போடிநாயக்கனூர்ப் பாளையக்காரர், 1336-வருஷம் மகமதியரால் தான் 
கப் பட்டு இங்கு வந்தார்கள் . இவர்கள் ஒருவகை மலேயாளத்தார் . இவர்களில் 
எட்டுத் தலைவர் வியெலரானார்கள் . கடைசித் தலைவரான " சிலாபோடி நாயக்க 
ரூம் , அவர் குமாரர் " பங்காருமுத்து நாயகம் " 60 - ஆவது சொத்தனத்துக்குத் 
தலைவரானார் . வைகை நதிக்கு வடக்கே வடகரை ஜமீன்தாரராயிருக்கும் " ஸ்ரீ 
ராமபத்திரநாயடு காருடைய ஆதிபிதா " நாசும டென் காசிக்குப்போயும் , 
அலகுடன் கட்ட மதுரைக்கு வந்தும் உதவிசெய்த்தன் றியில் ; கம்பம் சண்டை 
வில்தக்க உதவி செய்ததினால் அவர் சந்ததிகளுக்குப் பழனிக்கருகிலிருக்கும் 
வடகரை பாளையப்பட்டு கொடுக்கப்பட்டது . தவசிமேடு பாளையப்பட்டுக்கதிய 
சொட்டலநாயடு, குட்டியைச் சார்ந்த தொட்டிய ஜாதியர் . இவருடைய ஆரி 

காரம் நாய்டு தேக உபாதையோடு பழனிக்குபோனபோது வைத்தியம் 
. செய்தி தவியதனால் இப்பாளையப்பட்டம் பெற்றார் . இப்படியே மற்றப் 
பாளையக் சர்களும் ஒவ்வொரு காரணத்தைப் பற்றிப்பாளையக்காரரானார்கள் . 
மதுரை ஜில்லா இங்கிலீஷ்காரர் வசமாகி மிஸ்ட்ர் வின்சு ( M.Wynch ) 
காலத்தில் ( 1195 - நவம்பர் 249 ) மதுரையைச் சார்ந்த 24 

பாளையப் பட்டுகளின் விவரமாவது 


( 1 ) கோம்பி :-- 3000 சக்கிரம் வருமான முன்துே.1500 சர்க்கார் சிஸ்தி . 
சச்இர மென்முல் கிட்டத் தட்ட இரண்டு ரூபாய் விலையுள்ள நாணயம் . அய் 
பாஜி கவுண்டர் பாளையக்காரர் கம்பிலிய ஜாதி , அவருக்கு 100 சேவகர்களும், 

( 2 ) எச்சக்க நாய்க்கனூர் --500 சக்கிரம் வருமானம் , பாளையக்காரர், 
கம்பளிய ஜாதி . வாவியர், 

( 8 ) தேவாரம் - 357 சுக்கிர வருமானம் . 110 சக்கிரம் சர்க்கார்கிஸ் சி . 
பாளையக்காரர் கம்பளத்தார். போடி நாய்க்கனூர் மாப்பிள்ளை, 

( 4 ) போடி நாய்க்கனூர்: - 7000 சக்கிர வருமானமுள்ள பெரியபாளை 
யப்பட்டு, திருமலபோடி நாய்க்கர் என்பவர் பாளையக்காரர் . கம்பளத்தார் . இது 
5000 சக்கிரம் இஸ்தி தரக்கூடுமாம் . 

( 5 ) கண்டப்ப நாய்க்கனூர் : - பெரிசம் , உபயோகமற்ற சிலமுள்ளது . 
4500 சக்கிரம் வருமானம் . 1900 - சக்கிரம் சர்க்கார்கில் தியுள்ளது . 

( 6) தேவதானபட்டி : -- 4000 - சக்கிரம் வருமானம் . 3100 - சர்க்கார் 
சிஸ்தி , நல்லதாச நாய்க்கர் என்னும் பாளையக்காரர் கம்பளத்தார் . 

( 7) தொட்டியன் கோட்டை : -1600 - சக்கிரம் வருமானம் . சுல்தான் கா 


60 


மூன்றாம்காண்டம் 


வத்தில் 850 சக்சிரம் சர்க்கார்சிஸ்தி , தொட்டப்பநாய்கரேன்னும் பாளையக் 
காசர், எம்பத்தார் . 

( 8 ) நிலக்கோட்டை-9000 சக்கிரவருமானம் , TODO சக்கரம் இஸ்தி 
கோலப்ப நாயக்கரேன்ற பாளயக்காரர் கம்பளத்தார் . 

( 9 ) அம்மய நாயக்கனூர் - அநேக மலை நாடுகளுடன் சேர்ந்த பெரிய 
பாளையப்பட்டு , 11,000 சக்கிரம் வருமானம். 3,600 சக்கால் சர்க்கார்கிஸ்தி. 
சத்திரப்பநாயக்கசென்ற பாயைக்காரர் கம்பளத்தார் . 

( 10 ) அம்பலத்தாரு . - 2000 சக்கிரம் வருமானம் . 1500 சக்கிரம் சர்க்கார் 
கிஸ்தி , மகாபலாயக்கரென்னும் பாளையக்காரர் , கம்பளத்தார் . 

( 11 ) தவசுமேடை- 65. சக்கிரம் சர்க்கார்க்ஸ் , சோட்லசாய்க்க 
சென்னும் பாளையக்கார்ர் , கம்பளத்தார் . 

( 12 ) எமகாலபுரம் :- 550 சக்கிரம் சர்க்கார் சஸ்தி, பாளையக்காரர் சம் 
பளத்தார் . 

( 18 ) மறவநாடு -- கம்பள ஜாதி , சின்ன அளகிரி காய்க்கர் பாளையக்காரர் . 
600 சக்கிரம் சர்க்கார் கிஸ்தி , 

( 14 ) சொக்கம்பட்டி பழனிமுத்து நாய்க்கர் பாளையக்காரர் 

( 15 ) எயோடு - 12 கிராமங்களும் 39 சிறு கிராமங்களுாகள பெரிய 
பாளையப்பட்டு, 9000 சக்கிரம் வருமானம் , 6700 சக்கிரம் சர்க்கார் இஸ்து 
பாளையக்காரராகிய முத்துக்குமாரவேலு பெல்லகொண்டம் நாயக்கர் , வடுக 

( 16 ) பள்ளியப்ப நாயக்கனூர்: -2000 சக்கிரம் வருமானம். 1000 சச் 
சிரம் சர்க்கார் இஸ்தி. மனியப்ப நாய்க்கரென்னும் பாளையக்காரர் , கம்பளத் 


( 17 ) இடையகோட்டை - ால்ல பாளையப்பட்டு , சர்க்கார் கிஸ்தி 2337 
சக்கரம் , பாளையக்காரர் கம்பளத்தார் . 

( 18 ) மாம்பறை: -- 400 - சக்கிரம் சர்க்கார் கஸ்தி சாகரம் தொம்மலாயக்கர் , 
கம்பளத்தார் 

(19) பழனி - பெரிய பாளைப்பட்டு, இது பழனி, இட்டம்பாடி , ஆயக்குடி 
என்று மூன்று பிரிவுகளாக வகுக்கப்பட்டிருக்கின்றது . இந்தப் பாளையப்பட்டு 
முன் 80,000 ரூபாய் கிஸ்திகட்டிக்கொண்டு வந்து , பிறகு 16,000 - சக்கிரமா 
சுக்கட்டியது. 25,000 -சக்கிரம் கட்டக்கூடியன் நிதியிலிருக்கிறது . இதன் முன் 
பாளையக்காரராகிய வேலாயுத நாய்க்கர், வேடஜாதியார் 

( 20 ) ஆயக்குடி : - 8000 சக்கிரமவருமான முடையது 4000 சக்கிரம் சர்க் 
கார் சிஸ்தி. பாளையக்காரராகிய ஓபிளிகோண்டம் நாகர் லேடஜாதி , 

( 21 ) விருபா - மலைநாடயே இது பெரியபாளையப்பட்டு, 12000 சக்கி 
ரம் வருமானம் . 6000 சர்க்கார் இஸ்தி . பாளையக்காரர் குப்பண்ண நாயக்கர் , கம் 
பாத்தார். 


மூன்றாம் காண்டம், 


Gl / 


( 22 ) கண்ணியவாடி : -- இது 14 பெரிய கிராமங்களும் , 48 சிறு கிராமங் 
களு முள்ள பெரிய பாளையப்பட்டு, 21,000 சக்ரேம் வருமானம் . 12300 சர்க் 


( 23 ) மாதார் -- பெரிய பாளையப்பட்டு, கடனில் மூழ்கி விட்டபடியால் , 
கவான் மென்டார் மானேஜ்மெண்டில் இருக்கிறது . பாளையக்காரர் வேங்கடசாமி 
2.( Vide Pages 9 to 16 Pages IV Dt . Manual Madura .) 

இனிவடகளை எட்டியாபுரம் , இராமநாதபுரம் , சிவகங்கை புதுக்கோட்டை 
முதலான சில பெரிய பாளையப்பட்டு ஜமீன்களின் சங்கதிகளைச் சங்கிரகமாக 
இதனடிற்காண லாம் , 


வடகரைஜமீன்தாரரின்விவரம் 


CSIE 


O 


இடைய 


கூடகரை ஜமீன்தாராவர்களுடைய ஆதிதந்தையாகிய ஸ்ரீராமபத்திரநாயடு 
பாத மலையில் முதலில் ஆண்வேந்த இராஜா கோட்டய நாகம நாயக்கா 
நடை 

எனைத் தலைவராக இருந்தவர். இந்த காகம் நாட்டு காருக்கு புத்திர சந் 

குறைவால் காசிகோத்திரம் யாத்திரைப் போன போது , அவ 
வநானத்தை இந்த ஸ்ரீராம் பத்திர நாட்டுகாரு அவருக்குப் பிரதி 

இராஜயத்தை மாண் இயந்ததன்றியில், நாகமநாயசொரு 
பழராஜாவின் மேல்படையெடுத்துப் போனபோதும், பிறகு ஸ்ரீ விசுவராத நா 
படுகாரு மதுரையைப்பிடிக்க வந்தபோதும், சக்க உதவிசெய்துவந்ததன்றியில் ; 
கம்பம் கோட்டையை முற்றுகைப் போட்ட தில் விகோ உதவி செய்த தனால் , 
அவரைப் பழனிக்கருகிலும் , வைகை நதிக்கு வடகழைம் மிருக்கும் வடகரை 
பாளையப் பட்டுக்கு பாளையக்காரராக ஆக்கினர் . இந்த வடகரை பாளையக்கார 
ரூம் , சொக்கம்பட்டி , மற்றுமலை பாகாய்க்காரர்களும் இராமாாதபுரம் சேதி 
யவர்களுக்கு மற்தப் பாகாயக்காரர்களைப்போல எலிதமான் வணக்கமும் செய் 
வதில்லையாம் . 1795 வரும் இதன் வருமானம் 6500 சக்கிரமாம் . 

இப்போது இந்த வடகரை ஜமீன்தாரராக இருக்கும் மான் வி . இராம 
பத்திர நாயடு காரு கைலிடர் கோர்ட்டாப் வார்ட்ஸில் சுமார் 13 எருஷங்களிருக் 
தும் , பிறகு வேறு உபாத்தியாயரிடம் முறையாகக் கற்று தெளிந்தும் , சர்வகலா 
சாலை பிரவேச பரிகையில் தேறியவர் , சுந்தரடருவரும் , சுகுண சிலரும் , 
தேசாபிமானமும் , மதாபிமானமுடையவர் 1901 மதுரையில் கூடிய மாகாண 
மநா சபையில் கோர்ட்டாப் வார்ட்ஸ் " என்னும் பிரபுக்களுடைய ( பைனர் ) 
மக்களை எனைய ஜாதியாரிடம், ஏனைய மதஸ்தரிடமும் கல்விகற்க விடுவதனா 
லுண்டாகும் சாதக பாதகங்களைப்பற்றி பிரபல கியாயங்களோடு ஆங்கில டா 
ஷையில் பேசியதை நாம் காதால் கேட்டும் , சண் குல் கண்டும் களிப்புற்றோம் . 
அந்த உபரியாசம் மைைர மாகாண கூட்டத்தின் ரிபோர்ட்டு 96-97-98 , வது 
பக்கங்களில் பதிப்பிக்கப் பட்டிருக்கிறது . அதைத் தமிழில் மொழிப்பெயர்த்து 


625 


மூன்றும் காண்ட 

டம் , 


மது நாட்டிலிருக்கும் ஒவ்வொரு ஜமீன் தாசர்கையில் கொடுத்துப் படிக்கச்செய் 
தும் , அதில் குறித்த புத்திமதிகளின்படி நடக்கவும் செய்தால் , நமது ஜமீன் 
தாரர்களுக்கு நல்லகால வருமென்பது திண்ணம் , 

இந்த ஸ்ரீ இராமயத்திர நாய்கொருடைய சுருணங்களை நேரிலறிந்த 
சென்னை கவர்ன்மெண்டு சட்ட நிரூபண சபையைச் சார்ந்த ஆனரெயில் 
ஸ்ரீநிவாசராயாவர்களே ( அந்தரிப்போர்டு 99-100 - த பக்கங்களில் புகழ்ந்து 
கொண்டாடி இருக்கையில், இனி அவரைப்பற்றி நாம் விசேஷமாக எழுதுவ 
தனாவசியம் , 


எட்டியாபுரம் ஜமீன்தாரர் . 


இப்போது மதுரையைச் சார்ந்த குண்டம் நரியக்க ஊரை யடுத்த வல்ல 
நா திடி விசதுக்கும் , திருநெல்வேலியைச் சார்ந்த எட்டியபுரத்துக்கும் தலைவரா 
இய ஸ்ரீ இராஜாஜவீரராமவெங்கடேசுவர எட்டப்பநாயக்கர்பஹமந்தர்களு 
டைய முன்னோர்களும் , ஆதியில்விஜயாகாந்தாராலும் பிறகும் துரை இருவர் 
ணப்ப நாயக்கராலும் , முத்துகிஷ்கணப்ப நாயக்கராலும் கவுரவப்படுத்தப்பெற்ற 
வர்கள் . எப்படியெனில் , இந்தகுடும்பத்தின் பத்தாவது சந்ததி யே நல்லம் 
காய்க்கர் மஹாவீரரசானபடியால் , விஜயநகர மைஸ்தானத்துக்குப் போக 
அங்கு கோட்டைத் தலைவாசல் காவல்காரனாகிய சோமனை ஜமித்துக்கொண்டு 
உள்ளே பிரவேசிக்க வேண்டும் ; அல்லது அந்த சோமனுடைய கால்விரலுக்கும் 
கேட்டு வாசலுக்கும் கட் இருந்த தங்கச்சங்கலிக்குள் நுழைந்துப் போகவேண் 
மோம் . இந்த கல்லம் நாயக்கர் அந்த சோமன் தலையை வெட்டி ஜயித்து உள்ளே 
பிரவேசிக்க , விஜயநகர ஸமஸ்தானபதி கண்டு வியந்து , பொன் ஒல் ஒரு தலை 
யைச் செய்த கொடுத்து , அதை யோர் பிருநாகஇடது கால் முழங்காலில் கட்டிக் 
கொள்ளவும் , அந்த சோமனுடைய இரத்தத் திணியை கொடியாக வைத்துக் 
கொள்ளவும் உத்திரவு கொடுத்தார் . மேலும் அந்த சோமனுடைய எட்டு சகோ 
திரர்களைக் கொல்லாமல் பாதுகாத்ததற்காக எட்டப்பன் அதாவ அலட்டுபெயருக் 
குத் தந்தை என்று பொருள்படும்படியான பட்டத்தைவகிக்கவும் , இராஜ விசிரி 
வரிசை முதலானதுகளைக் கொடுத்து மரியாதை செய்தனுப்பினாராம் . அன்று 
முதல் இந்த ஸமஸ்தானத்துக்கு எட்டியாபுர ஸ்மஸ்தானமென்று பெயர் வந்த 

த்த குடும்பத்தாரில் சிலர் , மதுரை பாண்டியர்களுக்கு உதவிசெய்து 
மாணியங்களையும் மரியாதைகளையும் பெற்றிருப்ப தன்றியில் 1567 ஐகவீரராம் 
குமார எட்டப்ப நாயக்கர் மதுரை சக்கிரவர்த்தியாகிய குமார சருஷ்ணப்ப நாய 
க்கருக்கு உதவியாக , திருவாந்தப் புசத்திற்போய் கப்பம் வாங்கி வரும் வழியில் 
இறந்துவிட்டபடியால், மதுரை நாயக்கர் இந்தஜமினுக் குகுழுகுமலையை இன 
மாகவும் , ஐயன் என்றப் பட்டத்தை தரித்துக் கொள்ளவும் உத்திரவு கொடு 
தார் . 


தாம் , 


மூன்றும்காண்டம் . 


636 


இதே மாதிரியாகவே மதுரை முத்து கிருஷணப்ப நாயக்கர் காலத்தில் 
அவருக்கு தவியாக திருவாந்தப் புரத்துக்குப் போய் சர்க்கார் பாக்கியை வரூல் 
செய்து பஹமானங்களைப் பெற்றார் . இந்தசமஸ்த்தானத்தார் செந்தமிழிலும் ,சங் 
தேவித்தையிலும் ஏராளமான பொருளை சிலவிட்ட பிரபுக்கள் இப்போது இந்த 
சிறுஸ்மஸ்தானம் 647 சதுரமைல் விஸ்தீரண மள்ள தாயும் , 415428 ஏகர் 
நிலத்தில் , 374441 ஏகர் விளைவுள்ள நிலமுடைய தாயம் 415000 ரூபாய் வரு 
மானமும், இதில் 135000 பேஷ்கஷ் கட்டக்கூடியதாயு மிருக்கிறது . திருநெல் 
வேலி ஜில்லாவில் விளையும் 6 லக்ஷம் ரூபாய் பருத்தியில், இந்த ஸ்மஸ்தா 
னத்தில் 30 லாகம் ரூபாய் விளைகின்றது . தற்காலத்திய வாலிப ஜமீன்தாரர் 
1899 பட்டத்தைப் பெற்று , ஸ்ரீ சாய்பகதூர் ஐகாாத செட்டியாரவர்கள் சகா 
யத்தினால் திருப்தியாக நடத்திவருகினார் . 

இப்படி பாண்டிய நாட்டை பாதுகாக்க 72 பாளையப்பட்கெளும் , ஜமீன் 
களும் இருக்கிலும், இவைகளில் எல்லாவற்றிலும் சிறந்த சிறிய லாஸ்தானங்க 
வாகவும், காயகொரு எமஸ்தானத்துக்கு வேண்டிய உதவிகளைச் செய்து அவர் 
களில் பழும் மிருதுகளும் பெற்றவை இசாமாதபுரம் , சிவகங்கை, 

ஸ்மஸ் தானங்களாகையால் , அவற்றின் சரித்திரங்களைச் சங்கிரக 
மாகஎரேம் 


இராமநாத சேதுபதி வலமஸ்தானம் . 


இராமாரதயும் ஸமஸ்தானம் எப்போது எவரால் ஸ்தாபிக்கப் பட்டதோ 
விவரமாகத் தெரிவிக்கும் சரிச்சிய சாசனங்கள் படைக்கவில்லை. ஆயினும், 
இந்தவாகுவத்ச திலகராகிய ஸ்ரீராமர் வனவாசம் செய்தபோது , அவருடைய 
உத்தமபத்தினிச் சீதையை இராவணே சவரன் எடுத்துக்கொண்ேெபாய் இலங் 
கையில் வைத்திருக்கிற சங்கதியைக் கேட்டு , அந்த இராவணனை ஜயித்து 
சீதையை மீட்கவந்ததில் ; இடையில் சமுத்திர மிருக்கக் கண்டு, அச்சமுத்தி 
சத்திற்கு வராவதியைக் கட்ட ஆரம்பித்தபோது, அவருக்கு அடுத்த விடங் 
களிலிருந்த வீர தீரமுள்ள ஒரு ஜாதியார் வந்து வேண்டிய உதவிகளைச் செய்த 
சனால் , அவர்களுடைய நன் றியை கண்குணர்ந்த ஸ்ரீராமர் அவர்களைப் புகழ்ந்து 
கொண்டாடி மறவோம் என்றார் . என்றால் , இலங்கைக்கு வாராவதி கட்டிய 
காலத்தில் நீங்கள் செய்த உதவியை என்றும் மறக்கமாட்டோம் என்பது 
கருத்தாம் . ஆகவே , இந்த ஜாதியாருக்கு அன்று முதல் மறவர் என்ற 
பெயருண்டாகிய தாம் . இந்த மறவர்களில் ( 1 ) செப்பு நாட்டு மறவர், ( 2 ) 
கொண்டயன் கோட்டை மறவர் , ( 3 ) அதிநூரி நாட்டு மறவர் , ( 4 ) அகத்து 
மறவர் , ( 5 ) உரையூர் நாட்டு மறவர் , ( 6) உப்புக்கோட்டை மறவர் , ( 7 ) தரி 
ச்சிக்காட்டை மறவர் 

எழுவகுப்பார்களுண்டு. இவர்களுடைய மதம் 
எசம் ( Vile P. 118. 114. M. D. Manual ) 


மூன்றாம் காண்டம் . 


இவர்களுக்குச் சேதுபதி என்னும் பெயர் வந்தக் காரணம் , 
ஸ்ரீசாமா இராவணனை ஜயித்து மீண்ட காலத்தில் பிரம்மஹத்திக்கும்படி 
சேதுபந்தனக் கருகே ரோடிய தீர்த்தத் துறையருசில், மூர்த்தி ஸ்தலமாக 
ஸ்தாபித்த இராமேசுவரம் வந்து , அங்கு ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்த வண 
இய விடம் மகா விசேஷ திவ்விய தீர்த்த மூர்த்தி யாத்திரை ஸ்தலமாகையால் 
அந்த ஸ்தலத்தை தரிசிக்க ஆவியவர்த் சிம் ஓரெட்டி மிருக்கு ஏராளமான 
ஜனங்கள் சதா யாத்திரைசெய்யும்போது , இடையில் பயங்கரமான காட்டு 
மிருகங்களினாலும் , கள்ளர் முதலான கொடிய திருடர்களினாலும் கஷ்ட நிக்ஷ 
சேங்க ளுண்டாகா வண்ணம் , இந்த மறவர் ஜாதியில் சிரேஷ்டரானவருக்கு 
சேதுபதி அதாவது இராமோவா கடற்கரைக் குட்பட்ட ஜனசமுகத்தாருக்கு 
பதித்தவர் அல்ல - அரசர் என்று பொருள்படும் பட்டத்துடன் ஸ்ரீராமர் 
நியமித்து தன்தியில் , இவர்கள் வசிக்கும் இடத்திற்கும் , ஸ்ரீராமர் பெயரே 
வழங்கட்டு மென்ம எண்ணி ஸ்ரீராமநாதபுரம் " என்று பெயருமிட்டு இச் 
சமஸ்தானத்துக்கு வேண்டிய உதவிகளைச் செய்தும் , ஐயோத்தியாவுக்கோனா 


அன்று முதல் , இந்த சமஸ்தானத்துக்கு இராமநாதபுர சமஸ் கார் மென் 
மும், இவர்களுக்கு சேதுபதி என்ற சிறந்த பட்டப் பெயரும் வழர வேருகின் 
20 து . இச்சேயர்களுக்கு சில காலங்களில் நேவயுகம் , இராமேசுவும் தோன் 
4. இரகுநாதபுரம் , விரவால்லூர் முதலான விடங்கள் பிரதான் பட்டணங்கி 
ளாக இருக்கிலும் , இராமநாதபுரமே புராதன பிரதான பட்டணமாம். 

இவர்களுக்குச் சேதபதி என்ற பட்ட மிருப்பதை பலபாண்டியர்களும் 
அங்கோத்தும் கொண்ட இன்றியில் , சோழன், பாண்டியாட்டின்மேல் படை 
எடுத்து வந்து பிடித்துக் கொள்ளும் சருமத்தில் , பாண்டியனுக்கு உதவியாக 
அதிரரநாத சேதுபதி சோழகோர் துரத்தியடித்தபடியால், பாண்டியன் 
கொண்டாடி அச்சே பதிக்குத் தொண்டரேவுதுறையை வெகுமதியாகக் 
கொடுக்கப் பெற்றும் , 

பிறகு கனரா நாட்டு மன்னன் பாண்டிய நாட்டின் மேல் படை 
வந்தபோது , பாபீதி சேதுபதி வந்து அக்கன்னா காட்டு மன்னனைத் துரத்தி 
படித்ததினால் , அச்சே பேதிக்கு " பாண்டியாட்டு ஸ்தாபகர் என்றப் பட்டப் 
பிரு துடன் திருச்குழி , பழனிமடம் , திருப்புவனாத நாடுகளை மானியமாகக் 


பிறகு சோழ நாட்டின் மேல் தெலுங்கு நாட்டார் படையெடுத்து வந்தி 
தாக்கியபோது , ஸ்ரீ வர தங்க ரகுநாத சேதுபதி அத்தெஆங்கரைத் துரத்தி 
யடித்ததினால் , அவருக்கு சோழநாட்டைக் காத்தார் என்ற பட்டத்தையும் 
கொடுக்கப் பெறும். மேலும், " குலத்தங்க சேதுபதி காலத்தில் சோழன் , 
பாண்டிய நாட்டின் மீது வர , அவனை இச்சேதுபதி ஜயித்து பட்டுக்கோட்டை , 
அறந்தாங்கல் கோட்டைகளைப் பெற்றார் . ஸ்ரீ “ சமாகோலாகல இரகுநாத 


மூன்மகாண்டம் , 


G53 


. 


C 


சேதுபதி காலத்தில் , சோழபாண்டிய நாடுகளின் எல்லையைப் பற்றி உண்டா 

வழக்கைத் தீர்க்க, இச்சேதுபதியை நியமிக்க , அவர் இருகஷிக் காரர்களு 
க்கும் திருப்திகரமாக எல்லை வழக்கைத் தீர்த்ததில் , சோழன் மெச்சு சேதுபதி 
க்கு மன்னார் குடாக்கடலில் முத்துசலாபம் எடுத்துக்கொள்ள சுதந்திரம் 
தந்த கன்றியில் , அந்தப் பாண்டியனும் மெச்சி சேதுபதிக்கு மஹாராஜா 
இராஜபரமேசுவர , மார்த்தாண்ட இராஜகம்பீரர் " என்ற விருதையும் வகிக்கும் 
படி கொடுத்தார் , 

அநந்தாம் விஜயாசாமைஸ்தானத்தார் தெற்கே இருக்கும் இந்துக்களே 
வருத்தம் , மகமதியரைக் கண்டிக்க மந்திராலோசனை செய்ய ஒவ்வொரு இந்து 
மன்னனையும் பிரதி யனுப்பும்படி உத்தரவு செய்தபோது , பான் P 
பான் சே இட தயைத் தமது பிரதிதிதியாக மனுப்ப , அசிசோதிபதி போய் அங்கு 
காட்டிய பச்சோமர்த்தியங்களக் கண்டு விஜயாக சமஸ்தானதிபதி அச்செது 
பதிக்கு சோழனிடமிருந்த மன்னார்கோயில் , திருவாரூர், சீவகோட்டை முத 
வான விடங்களை பெரும் தியாகக் கொடுத்தார் . நிற்க அந்தச் சேதுபதிகளுடைய 
சரி கதைப்பற்றி சேதுபதியின் ததால எமஸ்தான வித்துவசிரோன் 
மணிவரைத் தமிழ்ச்சங்கத்து செந்தமிழின் பத்திராசியரும் , அந்த சமஸ் 

நதியோடந்தமாக அறிந்த ஸ்ரீமத் உபய வேதாந்த பண் 
சாட்சா , ரோகவையங்காரவர்கள் 1904வம்சுபக்ரு துருமார் 
கழி மதன்தங்களில் வெளியிட்ட செந்தமிழ் பத்திரிகைகளில் பிரபலமாக 
எத்திப் பதிப்பித்திருக்கிறார் . அச்சரித்திரங்களினால் , சேதுபதிகளுக்கு லில் 
வேருழவர் , மானாவர் மழவர், வீரர் , வெட்சி மறவர், கரந்தைமறவர், சோன் 
மறவர், பாண்டியன் மறவர் , சோழன் மறவர் என்பதிப் பெயர்களை பவகாலங் 
களிற் பலடாவனர்களால் பாடப் பெற்றதாகவும் , அகேளில் கன்னன் , எதை , 
அத்தி , கங்கன் கட்டி முதலாயோர் சேரன் மறவரென்றும் , கோட்டைப் 
பொருனன் பண்ணிமுதலாயோர்பாண்டியன் மறவரென்றும் பழயன் பண்ணன் 
முதலாயோர் சோழன் மறவரென்றும் , செம்பிகாட்டிறை இரவிகுலத்தவர் , அக 
வங்கள் என்றுதி அகேகசிறப்புப் பெயர்களைப் பெற்று -ேபி -1064 ம் குலோ 
த்துங்க சோழன் வீரபாண்டியனை வென்ற போது அம்மறவர் பாண்டிய நாட் 
டில் குடியேறி, பிறகு காளாவட்டத்திற் கட்லொரமாகப் போர்து , சேது காட்ட 
டை ஸ்தாபித்தாண்டார்கள் என்றும் அககான டி.புறா னது, ஒரு துறைக்கோ 
வை , முதலான புராதான நூல்களிலிருந்து அசேகமேற்கோள்களை யெடுத்துக் 
காட்டி விருக்கிரும் . அன்றியும் அமோக கையெழுத்து பிரதிகளைப் பரிசோதித்து 
( 1) ஆதிரகுநாத சேதுபதி, ( 2 ) ஐயத்துல் ரகுநாத சேதுபதி , ( 3 ) அதிவீராகு 
காதர் , ( 4 ) வரகுண ரகுநாதர், குலோத்துங்கர், ( 6 ) சமரகோலாகலர் , ( 2 ) 
மார்த்தண்ட பைரவர் , ( 6 ) சந்தரபாண்டியர், ( 9) காங்கேய குநாத சேதுபதி 
( 10 ) விஜயமுத்து ராமலிங்கசேதுபதிகளாக பத்து புராதான சேதுபதிகளு 
டைய பெயர்களையும் தெரிவித்திருப்பதன்றில் சேதுபதிகளால் ஆதிரிக்கப் பெற்த 
அடியிற்கண்ட தமிழ் வித்வான் களைப்பற்றியும் விவரமாகத் தெரிவித்திருக்கிறார் . 


666 


மூன்றும்காண்டம், 


அத்தமிழ் வித்துவான்களாவன 
அகோர தேவர் , திருச்சிற்றம்பல தேசிகர் , தலைமலைக் கண்ட தேவர் , 
றம்பலக் கவியார் , மங்கைப்பாகக் கவிராயர், அமிர்த கவிராயர் , இராம துஜம் 
சாயர், சக்கரைப் புலவர் , ஜவ்வாதுப் புலவர் , சோமசுந்தர கவிராயர் , மதுரகவி , 
பெரிய சரவணக்கவி , முத்துநாயகப் புலவர், சிறிய சரவணக் கவிராயர், கிருஷ் 
மணப்பங்கர், முத்தழகரையங்கார் , முத்துசாமி ஐயங்கார் , வேலாய தக் கவிராயர் , 
முத்துவீரப்பின்ளை , வெண்பாபுவி முதலான மஹாவித்துவான்களாம் . சோ 
சோழப்பாண்டியர்க்குப் பின் சேதுபதிகளே தமிழ்பாவையை அபிமானித்து 
பாதுகாத்தவர்கள் , 

இச்சேதுபதிகள் கல்வியில் மாத்திரமல்ல , ஸ்மஸ்தானத்தைச் சார்ந்த 
தேவாலயங்களுக்கும் , தருமசத்திரங்களுக்கும் ளும் ஒன்றுக்கு நான்கு இல் 
கைம் ரூபாய் செலவிட்டு வருவதோடு, சில்லரை தருமங்களுக்கு முப்பதனாயி 
ரம் ரூபாயாக தரும் மகிமையாகக் கொண்டு செலவிட்டு வருகிறார்கள் , 


சேதுபதிகளுடைய விவரம் : 


இனி இந்த இராமநாதபுரத்தை யாண்ட சில விசேஷ சோபதிகளின் 
பெயர் , காலம் முதலான துகளைப் பற்றித் தெரிவிப்போம் , 

சரித்திர சாசனங்களால் நமக்குத் தெரிந்த முதல் சேதுபதியின் பெயர் 
சடையக்க தேவர் " இவர் சகாட்தம் 1111 முதல் 1422 ) அதாவது கி . பி . 1604 
உம் புகளூர் ரோமத்தில் பட்டத்தைப் பெற்று , அந்த புகளூர் கோட்டையை 
விருத்தியாக்கியும் , வடக்கு வட்டளை , காளியார் கோயில் பட்ட , மங்கலம் முத 
லான ரோமங்களைச் சேர்த்து விருத்தியாக்கியும் , குடிகளுக்கு அநேக நன்மை 
பவேச் செய்தும் , 17 வருஷங்கள் வரையில் ஆண்டும் , 1621- ஆம்வருஷம் பாம் 
பதமடைந்தார் . 

இவர் சரித்திரத்தைப் பற்றி 1955 - ம் வருஷம் பரோர் கம்பெனியார் " 
(Printroans Co ) பதிப்பித்த தகண இந்திய சரித்திரத்தில் A Gazetter of 
Southern India ) 303 - வது பக்கத்தில் 3. பி . 1500 - ஆம் வருஷம் மதுரை 
யை யாண்டுக்கொண்டிருந்த முத்துகிருஷ்ணப்ப நாயடு " காருடைய ஆசாரி 
யர் இராமேசுரை யாத்திரை செய்தபோது, அவ்வாசாரியருக்குவேண்டிய உதவி 
களைச் செய்ததனால் , அந்த நாட்டவர்கள் சந்தோஷப்பட்டு , இந்த உடையார் 
சடையக்க தேவருக்கு சேதுபதி " என்ற பட்டம் கொடுத்ததாகவும் , இந்த 
சேதுபதி கி . பி . 1623- ஆம் வருஷம் இறந்ததாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. 

இந்தச் சயைடக்க தேவருடைய குமாரர் " குட்டன் சேதுபதி " 1621 வரு 
ஷம் பட்டத்துக்கு வந்து 1680 வருஷம் இறந்தார் , இவருக்கு “ கங்கை நாச்சி 
பார் என்ற சகோதரியும் , சடையக்கதேவர் என்ற சகோதரரும்இருந்தார்கள். 


மூன்மகாண்டம் 


இந்த சடையக்கதேவருக்கு தளவாய் சேதுபதி என்றும் பெயர் . இவர் 1637 - ம் 
வரும் பட்டத்துக்கு வந்து மூன்று வருஷம் ஆண்டு நான்காவது வருஷ 
ஆரம்பத்தில் தமது தத்து புத்திரரான இரகுநாத தேவரை " பட்டத்திற்குப் 
பாத்திரராக்கப் பிரயத்தனிக்கையில் காளியார் கோயிலில்ருந்த இவர் சகோதிர 
ரான தம்மித் தேவர் அல்லது பெட்டண்ண நாய்ங்க " செழுந்து தேடதிப் 
பட்டம் சமக்குக் கிடைக்க வேண்டுமென்று சச்சாவு செய்தும் : மதரை " திரு 
மலை நாட்டு கருடைய உதவியை நாட , அவர் முன்னும் பின்னும் யோசியா 
மலும் , தக்க வார்சு இன்னாரென்று தெரிந்துக்கொள்ளாமலும் ; தளவாய் சேது 
பதியைப் பிடித்து வரும்படிதமது தளகர்த்தர் இராமப்பய்யருடன் ஒரு சிறு 
சேனையை யாப்பு, அவரும் வந்த தளவாய் சேதுபதியைப் படித்துக்கொண்டு 
பாதுகாக்குப்போய் சிறையிலிட்டும் , தம்பித் தேவருக்கு பட்டங்கட்ட , உட 
னே தளவாய் சேதுபதியின் சகோதரருடைய குமாரர்களாயே பேதநாத தே 
வர், நாராயண தேவர் என்பவர்கள் எழுத்து , தம்பிதோர் தக்க வார்ச் அல்ல 
வென்று எண்டைகளைச் செய்துவந்ததில் , சமஸ்தானத்தில் இராஜனற்றுக் 
குடிகள் தலித்தும் , இசாமேசுவர் யாத்திரைக் காரர்கள் அதிக கஷ்ட நிஷ்டு 
ரங்கக் குட்பட்டும் , திருமலை நாய்டு அவர்களிடம் முறையிட , அவர் தமது 
குத்பாகவத பரிந்து பரிதபித்து உடனே தளவாய்சேதுபதியை சிதையிலிருந்து 
விய சொத்து சேதுபதி ஸ்தானத்தை வகிக்கும்படி யனுப்பினார் . 

இப்ப மந்த தளவாய் சேதுபதி நாட்டி ஒண்டான கலங்களை யடக்கி 
யும் மாத்திரைகாரருக்கு வேண்டிய உதவிகளைச் செய்தும் வருகையில் , 1045 - ம் 
வருவகம் இந்த தளவாய் சேதுபதியைத் தம்பி தேவர் கொலை செய்து விட்டார் . 
இதனால் ஸ்மஸ்தானத்தில் அதிக கலகங்களுண்டாகிக் குடிகள் கஷ்டப்படுவ 
ரைச் கேட்ட திருமலை நாயக்காரு , இந்த ஸ்மஸ் தாகத்தை மூன்று வகுப்புக் 
காகப் பிரித்தும் , இரகுநாத தேவரை இராமநாதியும்சேதபதியாகவும் , இ 
ருடைய மாப்பிள்ளையும் சகோதரர்களான தாலுகாந்தா அல்லது தினகர 
ரையும் , நாராயண தேவரையும் திருவதானியில் கூடிவாழவும் , தம்பித் தேவரை 
இலகங்கையிலிருந்து ஆண்டுவரவும் நியமித்தார் . 

இந்த நியமனம் நெடுங்காலம் நிற்கவில்லை . இரகுநாத சேதுபதி அல்லது 
திருமவைச் சேதுபதி 1648 - ஆம் வருஷம் முதல் 1670 - ஆம் வருஷம் வரையில் 
ஆண்டார் . தானு காத்தர் அல்லது தினகர தேவரும் , தம்பி தேவரும் 1650 ஆம் 
வருஷம் இறந்து விட்டபடியால் , களவாயின் தத்து புத்திரராகிய விஜயாகு 
நாத சேதுபதி சிவகங்கையையும் , திருவதானையையும் பிடித்துக்கொள்ள ; 
மூன்று வகுப்புகளாகப் பிரிக்கப்பட்ட ஸ்மஸ்தானம் மறுபடியும் ஒரே ஸயல் 
கான மாகியது. தானு காந்த தேவர் உயிரோடிருந்தபோது , சேதுபதியும் கலக் 

தஞ்சைமேல் படையெடுத்துப்போய் , மன்னார்கோயில், பட்டுக்கோட்டை , 
தேவகோட்டை , அறந்தாங்கி , திருவாரூரைப் பிடித்துக்கொண்டார்கள் . பிறகு 
ஒலஞரார் மதுரையின் மீது படை எடுத்து வந்தபோதும் , இந்த சேதுபதியான 
வ திருமலை நாட்டவர்களுடைய சேனையை நடத்தி மைகுராரை முறியடித்து 


தச கி 


GST 

மூன்மும்காண்டம் 
ஒட்டியபட்டயால் , நாட்டவர்கள் இவரைக் கொண்டாடித் திருப்புவனம் , திருக்கு 

wர் , பள்ளிமடை இராமங்களை இனாமாகக் கொடுக்கப் பெற்றும் , நாயடவர் 
களுக்குத் திருப்திகரமாக நடந்தும் , 30 வருவகம் ஆகா 1670- ஆம் வருவம் 
இறந்தார் . இவர் காலத்தில் தான் இராமநாதபுர சமஸ்தானத்தில் நவராத்திரி 
கொலு " உற்சவம் முதற் முதல் ஆரம்பித்துக் கொண்டாடப்பெற்றது . 

சூரியதேவ சேதுபதி . இவர் முன் சொன்ன சேதுபதியின் சகோதர 
குடைய குமாரர், இவரை மகதை நாய் மைல் தான் தயார் வாய் வெங்கட 
கிருஷ்ணம் காய்டு பிடித்து திர்சிராப்பள்ளியில் காவலில் போட்டு 1085 - ல் 
கொல்லப்பட்டார். இச்சேதுபதிக்கும் சாத்தி இல்லாமையால் , அத்தணமோர் 
சந்திரப்ப சேர்வைக்காரர் ஸ்மஸ்தானத்தை நடா இவா மறவர் தானங்கள் மஹா 
காடு கபடி, 1086 - ஆம் வருஷம் இறந்துபோன சேதுபதியின் சிற்றப்பனருடை 
போனாயே புட்டின இரகுநாத சேதபதி அல்லது இழவன் சேதுபதிக்குப் 
பட்டங்கட்டிவைத்தார்கள் . 

இந்த பேருநாத சேதுபதி மஹாபராக்கிரம சாலியாக ( 1073-1708 ) 37 
வருஷம் ஆன் வெந்தார்.இவரிசிறுஸ்து மதத்து வெளியானபடியினால் கள் 
ஸ்தவர்களை வருத்தி வந்தார் . இவர் காலத்தில் தான் ( 1693 - பொலரி ) ஜான் , - 
பிரிட்டோ (Tean. de Brito ) என்பவர் கொல்லப்பட்டார் . 1700 1702 - ஆம் 
வருஷம் தஞ்சை ராஜனோம் பிரமாத சண்டை செய்ததில் , தேவகோட்டை 
மன்னார் கோயில் , திருவாரூர் முதலான விடங்களை தஞ்சை மன்னர் விட்டு 
விடச் சம்பவித்தது . 1706 - ஆம் வருஷம் தஞ்சையாரோடு பின்னுமோர் பயன் 
டை செய்த நன்றியின், ரைமீது படை எடுத்த வந்த மேஸ்தங்கானை தாக்க 
த் தாத்தியடித்தார். புகளூரிலிருந்த ஸமஸ்தானத்தை இராமநாத புரத்துக்கு 
மாற்றியும் , இரகுநாதமுடைய தங்கைக் காட்டேரியை விவாஹம் செய்துக் 
கொண்டும், அந்த மனைவியின் கூடப் பிறந்த இரதநாதரை புதுக்கோட்டை 
க்குத் தொண்டமானுக்கியும், 1708- ஆம் வருஷம் பாமப் படைத்தார் . இவ 
ரோடு இவருடைய அநேக மனைவி யார்கள் உடன்கட்டை ஏறினார்கள் . 

இவருக்குப் பிறகு இவரது சகோதரியின் குமாரனும் , தமது முத்து புத்தி 
சருமாகிய விஜய பதநாததேவர் அல்லது திருவுடையதேவர் 0709-1723 ஆம் 
வருஷம் ) பட்டமடைந்தார் . இக்காலத்தில் தஞ்சை மன்னர் புதுக்கோட்டைத் 
தொண்டமானைத் தன் வசமாக்கிக்கொண்டு சேதுபதியின் மேல் சண்டைக்கு 
வர , சேதுபதி சேனைக்குத் தொத்து வியாதிக்கண் டு தவித்து இறந்தார்கள் 
இக்காலத்தில் தான் நிலக்கோட்டைக் குடும்பத்தார் பிரபலமானார்கள் . இக்க 
கிலக்கோட்டைக் குடும்பத்தின் தலைவர் இராமகா தடிம் சேபதியின் குமார 
அகிலாண்டேசுவரியை விவாலும் செய்தவர் . 

தாண்டதேவர் ( 1728-1726ம் வருஷம் ) இவர் கிழவன் சேதப்பி 
புராதன போர். இவருக்கு விரோதமாகக் கிழவன் சேதுபதியின் குமார் 
பவானி சங்கர தேவர் எழுந்து தஞ்சை சாஜனுடைய உதவியினால் இராம 


மூன்னும்காண்டம் , 


69 . 


நாத புரததைப் பிடித்தும் , தண்ட தேவரை சிறையில் போட்டுக் கொன்றும் 
சேதுபதிப் பட்டம் கட்டிக்கொண்டார் , 

பவானி சங்கர சேதுபதி (1724-1725- ம் வருஷம் ) தமக்கு கீழ்பட்ட 
பாளையக்காரர்களைத் தக்கபடி ஏடத்திவராமையால் , " சரவண பெரிய உடை 
யதேவர் " தஞ்சைக்கு ஓடிப்போய் , அந்த இராஜன் முன்,பேரு பெரிய புலியோடு 
எதிர்த்து ஜயித்து சந்தோஷம் மூட்டியதினால் , அந்த ஓராஜனுடைய 2. தவி 
யினால் அங்கு அடைக்கலமாக இருந்த சேதுபதியின் தாய் மாமனார் குட்ட 
தேவருடன் சிநேகம் செய்தும் , இருவரும் கூடித் தஞ்சை நாயக்கருடைய 
சேனாபலத்தினால் உறையூரில் சேதுபதியோடு சண்டை செய்து ஐயித்தம் , 
பவானி சங்காரை சிறையில் பிடித்து வைத்து விட்டு குட்டதேவருக்கு 1729 - ம் 
வருவம் பட்டம் கட்டினார்கள் . 

குட்டதேவர் அல்லது குமாரமுத்து விஜய இரகுநாத சேதுபதி (1728 
1734 ஆம் வருஷம் இவர் இராமநாதபுர முழுவதையும் ஆன வில்லை. தசை 
மன்னர் பாம்பாறுக்கு வடக்கேயுள்ள இடங்களைப் பிடித்துக்கொண்டார் . மற்ற 
பாகங்களை ஐந்து பிரிவுகளாக வகுத்தும் , அவைகளில் இரண்போகங்களை இந்த 
முத்துக்குமார் வைத்துக் கொண்டு, சிவகங்கையைப் பிரதான பட்டணமாகள் 
கொண்டு ஆண்டார் . இதற்கு வடுவை என்று பெயர் , மற்ற மூன்று பாகங்க 
வனாகிய பெரிய வடுகை என்னும் இராமநாதபுரத்தை குட்டதேவர் ஆண்டு 
வர் , இவ . குமாரர் . 

முத்துகுமார் விஜயரகுநாத சேதுபதி (1734-1747 ஆம் வருஷம் ) பட்ட 
மடைந்தார் . இவர்காலத்தில் இவர் தளவாயிக்கு அதிக அதிகாரம் கொடுத்து 
விட்டதில், இவருடைய பெருமைப் பிரதிஷ்டை பெறவில்லை. இவர் பாலிய 
வயதிலேயே சந்ததியற்து இறந்து விட்டபடியால் , பட்டத் தேவருடைய சர் 
ததி இராக்க தேவருக்குப் பட்டம் கட்டப்பட்டது . 

இராக்கநேவ சேதுபதி ( 1747-1748 ஆம் வருஷம் ) இவர்காலத்தில் 
தஞ்சை மன்னர் படையை வெள்ளையன் என்னும் சேர்வைக்காரன் நடத்தி 
திருநெல்வேலி பாளயக்காரர்களைத் தாக்கிவருவதை சேதிபதி பார்த்து ஆச் 
சேர்வைக்காரரை வரவழைக்க , அவர் வந்து சே அப்தியையும் தாக்க , சேதுபதி 
பயந்து பாம்பனுக்கு ஓட , அல்சைத் தொடர்ந்து போய்ப் பிடித்து சிறையில் 
போட்டு சேதபதிப்பட்டத்தைக் கிழவன் குடும்பத்தைச்சார்ந்த செல்லத் தேவ 
ரூக்கு கொடுக்கச் சம்பவித்தது. 

இந்தச் செல்வத்தேவர் ( 1748-1760 - ம் வருஷம் ) ஆண்டார் . இவர் 
காலத்தில் கருசை மன்னன் படை எடுத்துவந்து தாக்க , 1760 - ம் கருவம் 
இறந்துபோக , இவர் சகோதரி குமாரர் சுமார் இரண் வேயதுள்ள குழந்தைக்குப் 
பட்டம் கட்டப்பட்டது 

குழந்தையாகிய இந்த முத்து இராமலிங்க தேவர் ( 1760-1772 - ம் வரு 
ஷம் ) ஆண்டார். இவர் காலத்தில் வெள்ளைச் சேர்வைக்காசர் " இறந்துவிட்ட 


706 


மூன்றும்காண்டம், 


படியால் , தாமோதரம் பிள்ளைக்கு தளவாய் பட்டம் கட்டப்பட்டது . பிறகு 
முத்து திருவாய் நாச்சியார் கொஞ்சகாலம் ஆண்டுவருகையில் , 11770- ஆம் வரு 
ஷம் தஞ்சைமன்னர் ஹனுமந்தகுடியைக் காரணமாகக் கொண்டு இராமநாத 
புரத்தின் மேல் படையெடுத்துவா , கர்னாடக நவாபு மகமது அலி ஆங்கிலேய 
ரைக் கூட்டிக்கொண்டுபோய்த் தஞ்சை மன்னனைத் தாக்கிக் கப்பம் பெற்றுக் 
கொண்டார் . 


இந்தச் சண்டையில் சேதுபதி நவாபுக்கு உதவியாக வரவில்லை . என் மக் 
காரணத்தைக் காட்டி 1772- ம் வருஷம் தமது குமாரரிடம் ஒரு சேனையை 
யனுப்பி , அதற்கு ஆங்கிலேயரும் உதவியாக வரவேண்டுமென்று கேட்டுக் 
கொள்ள ; ஆங்கிலேயரும் சோசப் ஸ்மித் (Tashep Smith ) என்னும் தளகர்த 
தரை யனுப்பித் காக்கச் செய்தும் , வாலிப சேதுபதியின் தாயார் முத்து திரு 
வாய் நாச்சியரையும் , தங்கை மங்கலேகவரி நாச்சியாரையும் பிடித்துத் திரிரே 
புரத்தில் சிறையில் வைத்தார்கள் . 1773 முதல் , 1780- வருஷம் வரையில் 
( எட்டுவருஷ காலம் ) இராமநாதபுரம் மகமதியர்வசத்திலிருக்க , இடைக்கிடை 
சண்டை சச்சரவுகளுண்டாசி சிறையிலிருந்த சேதுபதிகளை விடுதலை செய் 
வித்தும் , வருஷம் ஒன்றுக்கு 17,500 ரூபாய் கப்பம் கட்டிவிட்டு அச்சேதபதிகளே 
ஸமஸ்தானத்தையாண் வெரும்படி செய்ததில் , அவர் 14 வருவங்களாண்டுவர, 
மறுபடியும் அவர்கள் மேல் அதிருப்தி உண்டாகி , 1794 - ம் வருஷம் திரிசிரா 
பள்ளியில் சிறையில் வைத்தார்கள் , 

1802 - ஆம் வருஷம் கர்னாடகதேசம் ஆங்கிலேயர் வசமாகியபடியால், 
அவர்கள் சேதுபதியை அழைத்துப்போய் சென்னையில் சிறையில் வைத்திருந்து 
1808 - ம் வருஷம் சேதுபதியின் சகோதிரி மங்கலேசுவரிக்கு ஸ்மஸ்தானத்தைக் 
கொடுத்தார்கள் . 

பேட்டம் பெற்ற மங்கலேசுவரி நாச்சியார் ( 1808-1812 -ம் வருஷம் ) 
ஆண்டகாலத்தில் ஆங்கிலேய கவர்ன்மெண்டார். நிரந்தர செட்டில்மெண்டாக 
ரூபா 3,24,887-1-2 நியமித்து , மிஸ்டர் சலிவனை பேஷ்ஷ கலெக்டராக நிய 
மித்தார்கள் . பாரோர் கம்பெனியார் பதிப்பித்த சரித்திரத்தில் பேஷ்கஷ் 
தொகை ரூபா 3,31565-8-0 என்று கண்டிருக்கிறது . இந்தம்மை 10 வரு 
ஷம் ஆண்டு அநேக தருமங்களைச் செய்தனர் . 


இவருக்குப் பிறகு இவரது தத்து புத்திரராகிய அண்ணாச்சாமி சேது 
பதி ( 1812-1815 - ம் வருஷம் ) பட்டத்துக்கு வந்தார் . இவர் மைனரானபடியால் 
ஸமஸ்தான களை தியாகராய பிள்ளை என்னும் பிரதானியார் நடத்தி 
வருகையில் , இராமலிங்க சேதுபதியின் குமாரி ராணி சிவகாமி நாச்சியார் , 
தாம் தான் பட்டத்துக்குத் தக்கவார்சு என்று சொல்ல , அது சிவில் கோர்ட்டில் 
விசாரிக்கப்பட்டும் , 1813 - ம் வருஷம் புரோவின்ஷியல் கோர்ட்டில் விசாரிக்கப் 
பட்டும் , இராணியாருக்கு அனுகூலமாகத் தீர்ப்பு கிடைக்க, அத்தீர்ப்பை 1816 - ம் 
வருஷம் சதர் அதால்த் கோர்ட்டார் மாற்றிவிட , 1825 - ம் வருஷ பிரிட்டிஷ் 


மூன்மைகாண்டம் 


பிரபுக்கள் சபைக்கு அப்பீல் செய்ய , அந்தச்சபையார் சதர் அதால்த்கோர்ட்டார் 
செய்ததே சரியென்று ஸ்தாபித்து விட்டார்கள் . 

சிவகாமி நாச்சியார் ( 1815-1822 - ம் வருஷம்) ஆண் ெவந்தாலும் , சர்க் 
கார் கிஸ்தியைக் ரொமமாக செலுத்தாமையால் , சமஸ்தானத்தை சதர் அதாலத் 
கோர்ட்டு விசாரணையில் 14 வருவாங்கள் வைக்கப்பட்டிருந்தது . கடைசியில் 
அண்ணாச்சாம் தேவருடைய வியாச்சியம் அப்பீலில் அனுகூலமாக முடிவுபெற 
சலும், அந்தமுடிவு தெரிவதற்குள் அவர் இறந்து விட்டபடியால் , வழக்கை 
அவர் மனைவியார் இராணிமுத்துவீராயி நாச்சியார் ரேமமாக நடப்பித்தார் . இந்த 
அண்ணச்சாமி தேவரும் குப் பிறகு , இவரது மைத்துனரும் தத்து புத்திரருமா 
இய இராமசாமி தேவர் 1820 பட்டத்துக்கு வந்து , ஒரு வருஷத்துக்குள் 1830 ம் 
வருவம் இறந்து விட்டபடியால், இவர் கார்த்தி களில் இராணி மங்கலேக 
வரி நாச்சியார் பட்டத்துக்கு வந்தார்கள் 

இந்த மங்கலேசுவரி பாச்சியார் ( 1830-1836- ம் வரும்) வாலிபராக 
இருந்தபடியால் , இவர் பாட்டியார் முத்துச் செல்வி தேவியாரும் , முந்து 
விராயி நாச்சியாரும் மைஸ்தானத்தை பாண்டே வந்தார்கள் . மங்கலேசு 
வரி நாச்சியாரும் 1448 - ம் வருஷம் இறந்துபோய் விட்டபடியால் , இராணி 
துரைராஜ நாச்சியார் ( 1988-1815 - ம் வருஷம்) ஸமஸ்தானத்துக்கு வருவார் . 
இவர் மங்கலே சுபரி நாச்சியாரின் தங்கை . இவர் முத்துச்சலாப காரியங்களைப் 
பார்த்துவந்ததில், 

கம்பெனியாருக்குத் திருப்தியைக் கொடாமையால் , மமஸ் 
நானம் கோர்ட் ஆப் வார்ட்ஸில் வைக்கப்பட்டது . 

இந்த துரைராஜ நாச்சியார் இறந்தபிறகு இராமசாமி சேதபதியின் மனைவி 
ஸ்ரீ பர்வதவர்த்தனி நாச்சியார் பட்டத்துக்கு வந்து 1845-1868- ம் வருஷம்) 
ஆண்டார் .இவர் ஸ்ரீமுத்துராமலிங்கச் சேதுபதி யை விகாரம் செய்துக்கொள் 

அந்த பட்டத்தைப் பெற்றார் . இவர் வித்வசிகாமணியாக இருந்தகேம் 
விக்கிரகாராதயோ முதலான விண் சடங்குகளை விட்டு பிரம்மதியான பாராயண 
ராகி பிரம்மலமாஜம்த சித்தாந்தமாய் இருந்தும் தேசோபகாரமான அநேக தரு 
மங்களைச் செய்தும் , பிரபாகர்மாலை , வள்ளிமணிகாலை , முருகா நுபூதி, மும்மொழி 
மாலை , பாலபோதகம் , காயகாப்பிரியா, சலிகாஞ்சனம் , பிரம்மகைலலியம் முத 
வான கிரந்தங்களை இயற்றி பிரகாசித்ததாக 1874 - ம் மேஸ்டர் கோல்ட் 
டன் அவர்கள் பதிப்பித்த மதுரைச் சிமை விருத்தாந்தப்புத்தகம் 13 -வது பக்கத் 
சிற் சொல்லப் பெற்றிருக்கிறது. இந்த சேதபதி 1873- லும் மாசி மீ தோஷ 
சுரத்தால் இறந்தார் . இக்காலத்தில் மைஸ்தான வியாஜ்ஜியத்தினால் அதிக 
பணம் செலவாக சர்க்கார் கப்பம் கட்ட கூட் வகையற்றுப் போய்விட்ட படி 
யால் , ஸமஸ்தானத்தைமஹாமதியூகியும், விதவசிகாமணிளின் போஷகரும் மேல் 
சொன்ன முத்து இராமலிங்க சோப்தியவர்களுக்கு சகோதிரருமாகிய ஸ்ரீ 
பொன்னுச்சாமி தேவர் நாடாத்தி வந்தார். 

ஸ்ரீ பொன்னுச்சாமி நேவரவர்கள் --இவர் புதுக்கோட்டைச் சிவஞான 


726 


மூன்றாம்காண்டம் , 


தேவருடைய புத்திரர் . மஹாவிதவ சிகாமணியாகவும் , பக்திமானாகவும் 
பிரபலமடைந்தவர் . இராமநாதபுரம் சீர் கெட்ட வைத்த காலத்தில், விதைத் தக்க 
படி சீர்திருத் திருல்ல விலைக்குக் கொண்டுவந்தார் . இவரை தக்ஷண நாட்டின் 
" போஜராஜன் " என்ம புகழலாம் . இவர் ஆமமுக காவலரைக் கொண்டு திருக் 
குறளையும் , திருக்கோவையாருரை, திருவள்ளுவரை, நன்னூல் விருத்தியுரை, 
லக்கணக்கொடி துரை, தொல்காப்பியடாயிர விருத்தி , முதற்சூத்திர விருத்தி , 
தமிழ்ப் பிரயோக விவேகவுரை, தருக்கச் சங்கிரகவுரை, தனிபாடற்றிரட்டு மரு 
த்தால் முதலான துகளை தக்க வித்துவான்களால் எழுதிவைத்துப் பதிப்பித்த 
னர் . திருச்சி மீனாக்ஷிசுந்தரம் பின்னையென்ன ? மாம்பழக்கவிச் சிங்கமென்ன ? 
தியாகராய செட்டியாரென்ன ? இன்னு மனேக பிரபலத் தமிழ்க் கவிகளும் ,வித் 
வான்களும் இவரிடம் பொன்னையும் புகழையும் பெற்றவர் . இவர் இராஜ தரந்த 
மமாய் தருமசாஸ்திர சட்ட திட்டங்களை முற்றும் சுற்றுத்தெளிந்தவராகையால் 
இப்போது இந்நாட்டிற்சிறந்த கனம் நார்ட்டன் நியாயவாதியின் தந்தை மிஸ்டர் 
ஜேபி பாட்டன் , ஜோடி , மெயின் முதலான ஆங்கிலநியாயவாதிகளும் , இப்போ 
து சென்னையிற் சிறந்து விளங்கும் ஐகோர்ட்டு வக்கீல் மிஸ்டர் V.C. தேவகன் 
சாரியார் தந்தையும், பிரதிவாதி பயங்கரருமாகிய மிஸ்டர் இராஜகோபாலாசர் 
யார் முதலான வக்கில்களும் வியந்து கொண்டாடி வந்தார்கள் . இத்தேவர் சில 
பக்தியில் சிறந்தவரேயாயினும் , சமாச ஞானியாகையால் , சென்னையில் ஸ்தா 
பித்த பிரம்ம மைாஜத்தாருடைய தத்துவபோதினியைப் பதிப்பித்துப் பிரலை 
மாக்க அச்சுயத்திரத்திற்கு 1000 ரூபாய் நன்கொடையாகக் கொத்து உதஜி 

னார் . இப்படியதே ஸத் கருமங்களைச் செய்து சிறந்து இறந்தார். இந்தப் 
பொன்னுச்சாமி தேவாலர்களிடம் சேதுபதிகளுடைய சரியான சரித்திர மிருக 
தேதாக மதுரை ஜில்லா பாத்திரம் எழுதிய மின்டர் நெல்சன் முதலானவர்கள் 
தெரிவித்திருக்கிறபடியால் , அதை அச்சிட்டால் திருப்திகரமான சரித்திரமா 


ad 


இந்த ஸ்ரீபொன்னுச்சாமி சேவர்களுடைய புத்திரர்களில் ஒருவராகிய பால 
வனத்தம் ஜமீன்தாரராகிய ஸ்ரீபாண்டித் துரை தேவரவர்கள் தமது தந்தை 
யைப் போலவே தேசாபிமானம் , மதாபிமானம் முதலான குணங்களிற் சிறந்து 
பிரகாசி iami . 

மதுரையில் மூன்று வருஷங்களுக்கு முன் கூடிய மஹாஜன சபைக்குத் 
தலைவராக நின்று வேண்டிய உதவிகளைச் செய்து கீர்த்தி வகித்ததன்றியில் 
தமிழ்பாலையிற் சிறந்த வித்வ சிகாமணியாகையால் , பன்னூற் றிரட்டு முத 
லான பல இரத்தங்களை இயற்றியதோடு , மதுரையில் நான்காம் தமிழ்ச் சங்கத் 
தையும் ஸ்தாபித்து அதற்கு அநேக வித்வான்களையும் , வித்தியார்த்திகளையும் சேர் 
த்து ஆதரித்தும் மறைந்து கிடக்கும் புராதன தமிழ் கிரந்தங்களையும் , ஆங்கிலம் 
முதலான ஏனைய பாஷைகளிலுள்ள சிறந்த நூல்களையும் மொழிபெயர்ப்பித்தும் , 
செந்தமிழ் " என்னும் பெயரால் ஒரு பத்திரிகையையும் பதிப்பிக்க அச்சு 
இயந்திரத்தைன் தாபித்திருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஜனோபகாரியும் , தேரேம் 


733 


மூன்றும்காண்டம் , 
காரியமாகிய இவருக்கு நமது ஆங்கில கலான் மெண்டார் மமா உபாத்தியா 
யர் அல்லது தமிழ் இராஜா என்று பிருது பட்டங்களை இன்னும் கொடா 
இருப்பது ஆச்சரியம் 

முத்து இராமலிங்க சேது தி பட்டத் துக்கு வந்து ( 1868 : 1378 வருஷம் ) 
ஆண்டாலும் , ஸாஸ் தானக்கடன் அதிகமாகிவிட்ட படியால் , இங்கிலீஷ வரன் 
மெண்டார் ஒரு ஸ்பெஷல் அரிஸ்டாணடு கலெக்டரை நியமித்தார்கள் . 1873 - ம் 
உருவம் இந்த முத்துராமலிங்க சேதுபதியாருக்கு மனைவிமார்கள் , அவர்களுக் 
கு இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் . அவர்களே , ஸ்ரீ பாஷ்கரசேதுபதி, 
ஸ்ரீ தினகாசாட் சேதுபதி என்ற வாலிபர்களாம் . 

ஸ்ரீ ஹிரணிய கர்ப்ப இரகுநாத பாஷ்காசேதுபதி( 1873 -ம் வருஷம்) மைன 
ராக இருந் படியால் , முதலில் கேஸ்டர்வர்ணர் ( Mr Vernor ) என்னும் இசை 
யவர்களின் பார்வையில் , கோர்ட்டட் வார்ட்ஸில் வைக்கப்பட்டுப் பிறகு சென் 
உ கில்லர் கலாசாலையில் கல்வி கற்பிக்கப்பட்டார் . இவர் ஆங்கிலம் , தமிழ் முத 
லா பாவைகளிற் சிறந்த நிபுணர் . பிரசங்க சிக்கியிலும் , பக்தி சிரத்தையிலும் , 
தானதருகங்களிலும் இருக்கு நிகரானவரைக் காணப் பூர்வம் . சிறந்த தேசா 
பி.கானம் , 

மனம் , பாலாபின்னமுள்ளவர் . தமிழ் முதலான வித்துவான் 
களுக்கு அளவில்லாத பொருளை வாரி வாரிக் கொடுத்த வள்ளல் , சென்னை 
இதில் , பெரம் பிரம்ம வித்தியா, எதை ேேலாசனி , திருச்செங் 

இதன்கான் , எனா மெயில் முதலான பத்திரைகைகளுக்கும்தே சோபகார 
சன்களுக்கும் ஆயிரம் பத்தாயிரம் ரூபாய்களை கணச் சின்சிக்கொடுத்துதவிய 
கலியுக சருவர். இவருடைய உதவியினால் உயிர் பெற்ற உத்திருஷ்ட புத்தகங் 
களா கத்தம் , மதுரையில் சேது பாடசாலை , முத்தமிழ்ச் சங்கம் , வித்தியாவிர்த் 
திகளுக்குஉண்டி முதலானது காக் கொடுக்கா தரித்தித்தார் . இவர் இராமேச் 
கா ஸ்தலமானேஜராக இருந்து செய்த திருப்பணிகனைந்தம் . இந்த ஸ்ரீபாஸ்கர 
சேதுபதியவர்கள் 1903 வருஷம் சிவபதமடைந்து விட்டார். 

இந்த ஸமஸ்தானத்துக்கு 1855 - ம் வருவத்தில் இராமநாதபுரம் ,களக்காடு 
சிச்சல், மூத் சுகுளத்தூர், பாப்பன்குளம் , கமுதி , அபிராமம் , வேதோணி , கா 
மன்கோட்டை , சாளக்கிராகம், இராஜசிங்கமங்கலம் , அறு நூற்றுமங்கலம் , குத் 
தகைநாடு , ஒரூர், கோட்டைப்பட்டிணம் , பள்ளிமடம் , திருக்குழி என்ற எழுதா 
அக்காக்களும் , இவைகளில் 2162 , பெரிய மஜரா ரோமங்களும் , 574 குக்கிரா 
மங்களு மிருந்தன. இவைகளின் சுற்றளவு 1900 சதுசமைர் . இதில் பாதியா 
கம் பயிர்செய்ய தண்ணீருள்ள வளமான தம் , மற்றபாசம் மணல் , தரிசு ( Vide 
Pages 392 - Gazetteer of South India) 1891- ம் வருவம் டாக்டர் பாடக் 
அவர்கள் பதிப்பித்த இந்திய சுதேச ஸாஸ் கான் , சரித்திரபுத்தகம் 83 -வது பக்க 
த்தில் இச்சாஸ்தானத்தின் சுற்றளவு 2351 சதாமைலென்றும் ,இதில் 1881 - ம் 
வருஷம் ) 3,44, 000 இந்துக்களும் , 60.000 மகமதியரும் , 28,000 கிறிஸ்தவர்களு 
டாக 472,268 குடிகள் இருந்த தாகவும் , 1874 வருஷம் 94733 பூவராகன் பே 
ஷ்கஸ் சாகவும் , 741,744 ரூபாய் வருமான மென்று எழுதப்பட்டிருக்கிறது . 

100 


743 

மூன்மும்காண்டம் . 
இந்த சமஸ்தானத்தார் 1780 உருவம் ஐதராலி கபாபுக்கு உருவம் 175000 
ரூபாய் செலுத்தி வந்ததாகவும் பிறகு மங்களே சுவரிகரசியார் காலத்தில் 90000 
வராகனுக்கு ஒப்படைக்கப்பட்டதாகவும், பிறகு 1501 உருவம் ஈஸ்டிக் தியா 
சம்பெனியாருக்கு மூன்று இலடைத்து சில்வானத் தொகைக் கட்டும்படி நிய 
மித்ததாகவும் மதசைச் சீமை விருந்தாந்த புத்தகம் 62 பக்கத்தில் அறிவிக்கப் 
பெற்றிருக்கிற . 

பாது இராமாாதபுரத்திலிருக்கும் கோட்டை மதில்கள் நான் குபக்கங் 
களிலும் அரைமைல் நீளமுள்ளவைகளாகவும் , 32 கொத்தளங்கள் உள்ளவை 
களாகவும் , கிழக்குப்பார்த்த வாசவடையதாகவும் இருக்கிறான் றியில், இதன் 
சுவர்கள் 27 அடி உயரமும், அடிக்கம் கன இயும் சற்றிலும் கெள்கள் உள்ள 
தாயும் இருக்கிறது . இந்தக் கோட்டையை 17 - ம் நூற்றாண்டில் மோகன் இரகு 
நலத சேதியதியவர்கள் கட்டிவைத்தார் . கோட்டைவாசல்படியிலிருந்த சுமார் 
200 அடி தூரத்திற்குள் சேதுபதியவர்களுடைய அழகிய அண்மனை இரு 
கிறது . கோட்டைக்கு வடமேற்குப் பாகத்தில் அழகிய பெரிய தடாகம் ஒரு 
நியமிக்கப் பட்டிருக்கிறது . இதற்கு வடழேக்குப் பாகத்தில் புரோட்ஸ்டாண்டு 
கிறிஸ்து கோயிலும் , மேற்கு கரையில் மாயானமும், கிழக்கு பாகத்தில் ( Col. 
Alartines ) கர்னல் மார்ட்டின் உபங்கள் வம் இருக்கின்றன. இராமநாதபாத் 
தில் 1881 - ம் பருவத்தில் கானிஷ் மாளி கணக்கின்படி 11.000 குடிகளிருந்தர் 
கள் , கோத்துக்கு வெளியில் எராளமான லப்பைகளும் செட்டிமார்களும் குடி 
இருக்கின்றனர். நல்லசாயப்புடவைகள் வியாபாரம் அதிகம் இந்த ஸாஸ்தானத் 
தேவகோட்டை , தேவிபட்டணம், பாலவனத்தம் , ஓரியூர் , திருவாடனை, தொ 
ண்டி நம்பி தான் முதலான கார்களுள்ள .1721- ஆம் வருவம் இச்சமஸ்கா 
னத்தின் ஐந்தில் இரண்டு பாகம் சிய சிவகங்கையை உடையதேவருக்குக் 
கொடுத்துவிட்டபடியால் , அதன் சரித்திரத்தைச் சக்கரமாகக் காட்கேரும் . 

சிவகங்கை ஸ்மஸ்தானம்: இந்தச் சிவகர்யை ஸ்மஸ் தானம் இராமநாத 
புரத்தைச் சார்ந்ததென்று முன்னமே தெரிவித்திருக்கியே - அதாவது இரகு 
* தேவர் அல்லது கிழவன் சேதுபதிகாலத்திலுண்டான 

எலகத்தினால் , 
3000 சேனாவிரல்களைப் போஷிக்கத்தக்க இராஜ்யம் பெரிய உடையதேல 
ருக்கும் கொடுக்கப்பட்டது. 

இரகுநாத சேது .9 (193- ம் வருடம் ) இறந்துபோவதற்கு முந்தி , தமது 
சகோதாரியின் குமாரரான விஜயகுததேவன் இராமகா தடியத்தில் அங்கா 
சன மேற்றினர். இதைக்கன் மொத கிலக்கோட்டை உடைய தேவர் தமது 
குமரனாகய சேவு வருண தேவருக்கு " இராஜருடைய குமார் சிவான் 
டேசுவரி நாச்சியாரை விவாகம் செய்வித்தகம் , 10,000 வீரர்களை வைத்துப் 
போஷிக்கும்படியான நிலத்தை ஸ்ரீ தனமாககொடுக்கப்பெற்றார் . 

வீஜபாகுநாத சேதி சிலகாலம் ஆண்டு சரியான சந்ததியற்று இறந்து 
விட்டபடியால் , இச்சமஸ்தானத்துக்கு இரகுநாத சேபெதியின் வைப்பு புத்தக 
சாயே பவானிசங்காதேவரும் , விஜயாகுவாத தேவருடைய மருமகனாகிய கும் 


மூன்றும் காண்டம் . 


டத்தேவரும் சண்டை சச்சரவுகள் செய்ய , இவ்விருவர்களில் பவானிசங்க 
ரர் தஞ்சை மாஜருடைய உதவியினால் இராமநாத ஸ்டஸ் தானத்தைப் பெற , 
சூட்டத் தேவர் கஷ்டப்பட்டு வருந்தச்சம்பவித்தது . இப்படிப்பட்ட காலத்தால் 
சேவு உருணா தேவர் தஞ்சையில் நடந்த ஒரு விசேவ உற்சவகாலத்தில் போய் 
இரு வேங்கைப்புலியை எதிர்த்துச் சண்டை செய்து அப்புலியைக் கொன்றதி 
ஹால் ; தஞ்சை மனனர் மகிழ்ந்து அந்த சேஷவருண தேவரும் குட்டத்தேவரும் 
இராமநாதபுர ஸமஸ்தான் ததை மறுபடியும் பெரும்படியான சேனையை உதவி 
செய்ய , அவர்கள் அச்சேனையைக்கட்டிக்கொண்டு வந்து பவானி சங்காரைப் 
பட்டத்திலிருந்த தேதி , நட்டத் தகருக்குப் பட்டம் கட்டிலைத்தார்கள் , 

இந்தக் குட்டதேவரும் தஞ்சை மன்னர் செய்த உதவிக்காக இராமாகாத 
யாக்சைச்சார்ந்த 17தாலுக்காகளில் பட்டுக்கோட்டை முதல் கொட்டகுரு கிர் 
பேனாயி ஒள்ள நான்கு தாலுக்காக்களையும் கொடுத்து விட்டார் . இதனால் குட் 
டத்தேவர் இராமகா சபா ஸ்மஸ் தானத்தை ஐந்து பிரிவுகளாக வந்து சேவு 
வருணதேவர் செய்த உதவிக்காக ஐந்தில் இரன் போகத்தைத் தந்தார் . அன்று 

தல் இந்தராமநாத புரத்தை ஆள் பலரை பெரியாறார் சமஸ்தானம் என்றும் , 
சிவகங்கையை அன்பகர் சிறியமறவர் மஸ்தானம் என்றும், சிலக் கோட்டை 
பாலாயக்கர்என்றும் பெயருண்டாயிற்று . இந்த சேஷ வருண தேவருக்குப் 
பிறகு வடுவாகந்த தேவர் பட்டத்துக்குவா , 1772 -- ருஷம் மகமரா ஆலியாகிய 
பாம், காயமா நபுரம் , சிவகங்கை மைஸ்தானங்கள் தமது கர்டைன்தெ 

தக்குள் சேர்ந்தவை என்றும் இவர்கள் , அந்த மாது அவி தஞ்சை மன்ன 
அம் சண்டை செய்தபோது உதவி செய்ய வரவில்லையென்றுக் குற்றப்படுத்தி, 
போயின் குமாரராகிய உய இட் உல் உமரா வுடன் ஒருசேனையை அனுப்பியும் 
அவருக்கு உதவியாக ஆங்கிலேயரும் தக்க தண் தேளாதிகளுடன் போய் இராம 
நாத சிவகங்கை ஸமஸ்தானங்களைத் தாக்கவேண் மென்றும் தூண்ட; ஆங்கி 
லேயரும் கர்னல் ஜோப் ஸ்மித் ( Col. Joseph Smith ) என்னும் தளகர்த்த 
ரூடன் திர்ச்சியிலிருந்த சேனையை யனுப்ப அச்சேனையும் வந்து இராமகாத 
பாத்தைத் தாக்கி வாலிப் பாளை கோரரை கொன்று விட்டு , சிவகங்கைக்கு 
போக ,அதிகநாதத் தேவர் பெரிய மருது சின்னமருது என்னும் இரண்டு அகம்படி 
யச் சேர்வைக்காரர்களை காக்காசக் கேட்டு இடைய, அவர்கள் அவரை காளி 
பார்கோயிலுக் கருகிலிருக்கும் காடுகளிலிருக்கச்செய்தார்கள் . அப்படிடக்கிருக் 
தும் , எதிரிச்சேனைகள் நஓபக்கங்களிலும் கொண்டும், சுட்டுக்கொண் 
மம் வருகையில், 1712- ம் வருஷம் தான் மாதம் 22-1 தேதி பாளையக்காரர் 
கொல்லப்பட்டார் . அப்போது பூர்ண 

கர்ப்பவதியாகி இருந்த இராஜமரிஷி 
சேர்வைக்காரரான மருதப்பருடைய உதவியினால் திண்டுக்கல்லுக்குப் போய் 
அங்கு ஐதரிவியால் பாதுகாக்கப்பட்டார் 

கர்ப்பவதியால் விருந்த இராஜமவின் குழந்தையைப் பொ , அக்கு 
முந்தை சிறுவயதாக இருக்கும்போதேவேங்கம் பெரியஉடையதேவருக்கு விலா 
லைக் செய்து கொடுக்கப்பட்டார். 


766 


மூன்றாம் காண்டம் . 


1781 - ம் வருஷம் ஐதராலி கர்னாட்சாத்சத்தின் மீது படையெடுத்துவந்த 
போது சின்ன மருது , திண்டுக்கல் கில் வாதாாரிடம் கொஞ்சம் சேனையை சம்பா 
இத்துக் கொண்டு ச்சேனையின் உதவியினால் இராணி மாரை சிவகெங்கைக்கு 
அழைத்துவர , இராணிபாரைக் குடிகள் நல்லா வடன் அவகீகரிக்க , நவாபும் 
அந்தம்மைக்கு மைஸ்தானத்தைத் தந்தார் . இப்படி வருவதற்குள் சிவகங்கை 
மைஸ்தான த்தை நவாபவர்கள் குத்தகைக் கொடுத்து விட்டிருந்தார். இப்படிப் 
பட்ட காலத்தில் பழய பாளையக்காரருடைய தமயன் குமாராயை உய்யதே 
வர் தமது குமாரராகிய கவுரி வல்லப உடைய தேவரையழைப்பாளையக்காரர் 
ஸ்வீக ரம் செய்துக்கொண்டதாகவும், ஆகவே , அவருக்குத்தான் பட்டம் கட்டி 
வைக்க வேண்டுமென்றும் சச்சாவாள் செய்தும், காரியசித்தி பெறவில்லை. பெ 
முயல் போகவே சின்ன ருதுக்கு பிரதானி அல்லது பிரதம மந்தரியார் பட்டம் 
கொடுக்கப் பெற்ரூர் , வெங்கம் பெரிய உடைய தேவர் பெத்துக்கு அரசனாக நிய 
மிக்கப்பட்டார் . 


இந்த வெங்கம் பெரிய உடைய தேவர் தமது மனைவியின் , வயிற்றில் 
ஜனித்த பெண் குழந்தையும் இறந்தபிறகு மருது குடும்பத்தில் ஒரு பெண்ணைப் 
பார்த்து மறுபடியும் விவாஹம் செய்துக்கொண்டார் 

1783 - ம் வருஷம் விடப்பட்ட நாடுகளின் அதிகாரி பாகிய (UT: Sullivan ) 
மிஸ்டர் சவியன் காலத்தில் , கப்பம் தொகை சரியாக உருலாகாமையினால் , இன் 
சிலிஷ்கார் சர்னல் புகர்ட்டன் ( Col mullerton ) என்பவரும் 

ullerton) என்பவருடன் இரு தன் 
டை அனுப்பவேண்டுமென்று கேட்டுக்கொண்டியனும் , இரண்டொரு 
களும் சுமார் 10,000 சேனையோடு காளியார் கோயிலுக்குப் போய்விட்டார்கள் 
ஆயினும் கர்னல் புல்லர்டனவர்கள் யாதோரு சண்டை சச்சரவுகளின்றி கலர் 
மென் கப்பத்துக்கு வேண்டிய ஜாமின் நியமித்துக்கொண்டார் . பிறகு 
1799- ஆம் உருவம் பால்சவ குரிச்சினய முற்கைப் போட்டு கானல் கக 
னியு GCol . Aguew ) கோட்டைத் தாக்க , கட்டபொம்மன் கொல்லப்பட் 
டதை , அவிந்து ஊமைத்தவர் என் தம்பியோடு வெகங்கைக்குப் போய் மருது 
களுடன் சோ , அம்மருமகள் பாஞ்சால குரிச்சி ஊமைத்திரையை 
மனைக்குள் சேர்த்துக்கொன் 20.000 சேனவிருடன் ஆங்கிலேயரை பக 
ரங்கமாக எதிர்த்தார்கள் . அக்காலத்தில் இவர்கள் தொண்டமான தமக்கு உத 
வி செய்ய அழைத்தும் , அவர் இராமையால் , மருதகள் மறு டியும் காளியார் 
கோயிலுக்குப் போய் சுமார் ஐந்து மாத காலம் வரையில் கானல் பிசினியு 
தளகர்த்தருக்கு அகப்படாமல் வருத்தி வந்தாலும் கடைசியாக பயங்கர சண் 

செய்து கோட்டையைப் பிடித்தும் , மருதுகளைப் பிடித்து இக்கல் போட்டு 
கொன்றார்கள் 

பிறகு ஊமைத்துரை திண்டுக்கல் மார்க்கமாக விருபாக்ஷிக்கு ஓடின் போது 
அங்கு பிடித்தது எல்போட்டு கொல்லப்பட்டார். இந்த பாஞ்சாலகுரிச்சி ஊமை 
துரையின் சண்டை சங்கதியைப் பற்றி சிலர் பாடி பிழைப்பது இத்தென்னாம் 


மூன்றங்காண்டம் 


171 


டில் அநேக ஆண் டெண்டுகளுக்குத் தெரிந்த விவயமாதலால் அசைஇங்கு விவ 
ரிபேது அனாவசியம் , இந்தச் சண்டைகாலத்தில் தான் இச்சரித்திர கொழுகவோ 
குடைய பாட்டானர் பகட்ால கா சப்ப நாட்டு ஆங்கிலேய பெரிய உத்தியோகஸ் 
தர்களுக்கு தியாஷியாகப் போய்வந்தாராம். 

1801 - ம் உருவம் டா வயக்காரர் பெஷ்வா கலெக்டராகிய மிஸ்டர் லஷிங் 
குடன் (VE Tuington ) கர்னல் தக்கனிய வீருடன் கலந்த போரித் 
கவு . வல்லப பெரிய உடையதேவரை சிவகங்கைக்கு தலைவராக நியமிக்க 
வேண்டுமென்று வானம் ண்டுக்கு போர்சு செய்ப , ஒருவியார் முந்து 
வேங்கம் உடையதேவரை நியமிக்கவேண்டு மென்று சொல்ல , சவான்டென் 
பார் அங்கு கரிக்க வில்லை. பிறகு இந்த சமஸ்தானத்துக்குச் சரியான வார்ச் தாதர் 
புது மத்தூர் முத்துவிஜய இரகுநாதகவுரி வல்லப உய்யதேவர் என்று கண்டு 
1891 - ம் வருஷம்ஜல்மாதம் 6 - ந் தேதி கவான் மெண்ட்டார் நியமத்தார்கள் 
இடையில் உய்யாதோர் முதலா 2 வர்கள் பாத்தியதையைப் பாராட்டி வந்தா 
அம், முன் சொன்ன கவு வால்வருக்கே சன்னது படுக்கப்பட்டது . 

இந்த கவரிவல்லபர் 1829 - ம் வருஷம் ஜூன் மாதம் சந்ததியற்று இறந்து 
விட்ட படியால் , அவர் தமையனார் , உய்யதேவருடைய குமாருக்கு ஜயின் 
கொடுக்கப்பட்டது . இந்த நியமனத்தையும் இரகுவாத சாகன் காபருடைய 
மனைவி மக்கழத்துநாச்சியார் தடுத்தும் , தாம் கான்க்கலராசு என்று வழக்கட்டு 
உந்தாலும், ஸ்வீகா புத்தியராகிய முத்தில் செநதரேவரு கு 1820- ம் வருஷம் 
சியைத் திரும்பியது. 21 வருஷ காலமாக வியானம் செய்த அகமு நாச்சி 
யாருக்கு இராஜியம் கிட்டாமையால் , பிறகு போக்குருசாமி பட்டத்தைப் 
பெற்று 10 வருஷம் ஆண்ட தன் மேல் அவர் தம்பி முத்து விஜய இரகுநாத 
கவுரி வல்லப் பெரிய உடையார் தேவர் 181 வருது பட்டத்துக்குவது, 8 
வரு ஆம் ஆண்ட பிறகு, அவர் குமாரர் போத்குரு சாமிக்குப் போதுமான வயது 
வருகிறவறைக்கும் பேஸ்டர் பிளேச்சர் மலாயலாக உவாத்தியாயர் க்க நீய 
வித்த ஜமீணை , கவர்னமெண்டு விசாணையில் வைத்தும், 1859 ளும் ஐம் 
பிசிய அவருக்கு பட்டம் கட்டிய போது காத்தமநாச்சியா ருடைய வழக்கு 
ஐயமான படியால் , அவரிடம் மேஸ்டர் ( Sir, Fisher) பவர் 
அம்னே குத்தகைக்குக் கொண்டு பார்த்தவர் . பிறகு மான் - ஸ்ரீ வெங்கடசாமி 
15 ம ேசர்ருடையவும் , பிறகு மேஸ்டர் ராபர்டு பபர் துரை அவர்களுடையவும் 
பிறகு --ா -ா - ஸ்ரீக்ருஷ்ணசாமி செட்டிகாருடையவும் மானேஜமெண்டிலிரு 
ந்து இப்போது மே ஸர்ஸ் ஆர் அண்டு சன் சுகம்பெனியாருடைய அடமானத்தி 
ஓம் மானேஜ்மெண்டிலு மிருக்கிறது . 

1855 - வருஷம் சிவகங்கை ஸமஸ்தானம் 1460 சதுரமைல் விஸ்தீரன் 
முள்ள தாகவும் , இதில் 2,070 கிராமங்களும், 1.265 - குக்கிராமங்களும் , இவை 
களிருந்து 3,62,000 ரூபாய் வருமானமாகவும் தென்னிந்தியா கெஜட்டியர் 
சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது . 


பாண 


78 


மூன்றாம் காண்டம், 


1874 கணக்கின்படி இந்த சிவகங்கை 1557 சதுரமைல் விஸ்தீரரை 
மும் , 4,34,195 குடிகளும் , 75000 பூவராகன் பேஷ்கஷ் உடையதாயும்,கஸ் 
சிவகங்கை , திருப்பூவனம் , மாகும் திசை, இளையாங்கும் , திருவேகம்பத்து , இல 
வங்கோட்டை , சோளாபுரம், காக்கை, திருப்பத்தராகிய தாலுக்காக்களை 
உடைய தாயும் ; குன்னக்கும் , காளையார்கோயில் , திருகோட்டியூர் அமராவதி , 
ஆநந்தர், மானாம் வரை முதலான 25ஊர்களுடைய தாயும் இருக்கிறது . இந்த 
சிவகங்கை ஜமினை குன் தரைக்குக் கொண்ட மேஸ்டர் பெரிம் பீவர் 
மவர்களுக்கு அப்பட்ட சகாப்தம் 1655 க்கு சரியான --9.1733 லம் தெம் 
புப் பட்டயத்தில் முத்து விஜய ரகுநாத சேதுபதியின் குருவானவர் ஒரு தெப் 
ப குளத்சை வேட்டி அதற்கு சிவதிர்த்த மேன்று பொருளாகும் சிவகங்கை 
என்று பெயரிட்டதாக சொல்லப் பற்றிருக்கிறது. 


M 


புதுக்கோட்டை ஸ்மஸ்தானம் - இது ஒரு காலத்தில் தஞ்சை ஸயன் தா 
மத் இக்குட்பட்டிருந்து , அந்த தஞ்சை ராஜருக்கு மிகவம் நம்பிக்கையுள்ள 
பல்லவாரய தொண்டமானுடைய முன்னோருக்கு வெகு இயா கொடுக்கட்டு 
டது . பிறகு 1673-1708 - ம் வரும்இப்புதுக் கோட்டையை கஞ்சைதான் என 
குடைய ஆக்கினைக்குள் மாற்ற விரும்பி இரு இறதை சேதப்தளில் நிரபல 
ரான இரகுநாத கிழவசேதுபதியானவர் இரருக் கருடை எதோ திரியை வி 
லாரும் செய்துக்கொண்டதில் , நம்மைத் தனரான இரகுநாதருக்கு தான் 
மான் என்ற பட்டம் சூட்டி இப்புதுக் கொட்டையை கொத்தார் , 

இந்த இாகுத தொண்டமானுடைய சந்ததிகளாவன 
1. திருமலைத் தொண்டமான் , 2. நாமன் தொண்டமான் , 3. பச்சைத் 
தொண்டமான் . 4. தாண்டக தொண்டமான் , 5. காமன் தொன் மான் , 6 . 
இருலை தொண்டமான , 7. கார்டன் தொண்டமான் . 8. பச்ச்ெ சேகொண்ட 
மான் . 9. நாமன் தொண்டமான் . 10. பக்கச்சே இதாண்டமான் . 11. கிங் 
இனி தொண்டமான் . 12. தாண்டக் தொண்டமான் , 18 , திருமலை தொடை 
மான் , 14. பக்சச்சே தொண்டமான் 15. பல்லவராய தொண்டமான் 16 
இரகுநாதராய தொண்ட மான் கி . பி . 1680 முதல் 1730 வகையில், 17. விஜய 
சகுத் தோண்டமான் 2.3.1780-1767 வருஷம் , 18 , இங்கு சாத தொண்ட 
மான் 1767-1780 -வருவம் . 19. இராஜவிஜய ரகுநாதராய பஹதூர் 1780 
1807 உருவம் , 20. விஜயாகுநாதராய பகதூர் 1807.1825 வருஷம், 21. 
இரகுநாதராய தொண்டமான் 1825-1839- வருஷம், 22. இசாமசந்திய தொ 
ண்டமான் 1839. முதலானவர்களாம் 

( Vide Pages 225 & 226 of R. Sewells and the Manual of Dewan 
Bahadur Seshia Sastrigal & rs . 


மூன்றாம்காண்டம் , 


796 


இப்போது ஆளும் மகாராஜருடைய பெயர் ஸ்ரீ இராஐ மார்த்தாண்ட பய 
எவதொன் டமான் - ஹார் அவர்கள் , இவர் 1894- ம் வருவம் 12 பிராயமுள்ள 
வராக இருந்தபடியால் , இப்போது சுமார் இருபது இருபத்திரண்டு வயதுடைய 
வராய் இருக்கவேண்டும் , 


இந்தப் புதுக்கோட்டை -வடக்கில் திரிச்சி தஞ்சை நாகெளும் , தெற்கில் 
சிவகங்கை , இராமநாதபுரம் , கிழக்கில் தஞ்சையும் மேற்கில் திரிச்சியும் , திண் 
இக்வில் எல்லையாக உடையது . இதன் சுற்றளவு 1380 சதுரமைல் விஸ் 
தீரன் முள்ளது . இவற்றில் மூன்றில் ஒருபாகம் காடு காடுகள் நிறைந்துள்ளது . 
மற்ற பாகங்களில் பயிர்பச்சைகள் விளையக்கூடியது . இந்த சமஸ்தானம் ( 1 ) 
கொளத்தூர், ( 2 ) ஆலங்குடி , )ே குறவ நாடு ,( 4 ) அன்னவாசல் , ( 5 ) ளோநெல்லி 
என்று ஐந்து தாலுக்காக்களாக வகுக்கப் பட்டும் ; வெள்ளாறு , பாம்பாறு , கவ 
ரையா , சூரையாறு , அ பிலியாறு , முதலான சிற்றாறுகளாலும் அநேக சிறு 
மலைக்குன்று காடுகளாலும் சூழப்பட்டிருத்தலோடு , சுமார் 3000 குளங்களா 
லும் வளம் பொருந்தியது . இதில் செல் முதலான தானியங்களின் விளைவும் , 
பட்டு நூற்கும் தொழில்களும் நடத்தப்பட்டு வருகின்றன . 1881 - ம் வருஷம் 
2.82,000 இந்துக்களும் , 11,000சிறிஸ்தவர்களும் , 9000 மகமதியரும் , 83,000 

திவாளர்களும், 1,000 செம்படவர்களும் , 30,000 விவசாயிகளும் , 26,000 
இடையர்களும் 27 000 பறையர்களும் வசித்து வந்தார்கள் . 


புதுக்கோட்டை ஸமஸ்தானம் ஸ்ரீ சேஷய்ய சாஸ்திரிகள் திவா 
னாக வந்தது முதல் பலவிதங்களிலும் பிரபலமாக பிரகாசித்ததுடன் , 
புது கோட்டையும் சுத்தியாகவும், அவங்காரமாகவும் சீர்திருத்தப்பட்டு 
1881 - ம் வருஷம் 15,000 குடிகள் வாழ்ந்து வந்தார்கள் . [ 883 - ம் 
வருஷம் ஸமஸ்தான கல்லூரியில் 357 வித்தியார்த்திகள் வாசித்து 
வந்தார்கள் . நகரத்தில் சர்க்கார் வைத்தியசாலை முதலான கட்டிடங்கள் 
கட்டப்பட்டிருக்கின்றன. இப்புதுக்கோட்டை இங்கிலீஷ் கவர்ன் 
மெண்டாருக்கு கப்பங்கட்டாத சுதந்திர நாடாகவும் , இதன் இராஜரவர் 
கள் இங்கிலாண்டு முதலான 51 கெளை நேரில் போய் பார்த்தறிந்த புத் 
திப் பிரகாச முள்ளவராகவும் இருப்பதோடு , இப்போது திவானாக 
இருக்கும் மிஸ்டர் திவான்பஹதர் வேங்கடராமதாசு நாயடுகாரு ம கூறா 
மதியூகியானபடியால் , இவர்கள் காலத்திலும் சமஸ்தானம் பின்னும் 
அதிக சீரும் சுகமும் பெற்று பிரகாசிக்கு மென்பது திண்ணம் , 


800 


மூன்றாம் காண்டம் 


O 


இப்படிப்பட்ட 72 பாளையப்பட்டு ஜமீன் தாரர்களுக்கு பிரபுவாக 
வும் ,பாண்டி 
உயநாட்டு குடிகளுக்கு பிதாவைபோல இருந்தும் ,சாலிவா 
கன சகாப்தம் 1380 வருஷம் , பரீதாபி நாம் வருஷம் முதல் , ஈசுவா 
நாம வருஷமாகிய 26 வருஷங்கள் வரையில், தருமராஜிய பரிபாலனம் 
செய்து வந்த புகமுடம் பினராகிய ஸ்ரீ விசுவநாத நாட்டு காரு இ.பி. 
1563 வருஷம் டிசம்பர் மீ பூரணபுகழுடன் பூதஉடலை விட்டு புக 
முடம்பைப் பெற்று பரமபதி மடைந்தார் . அவர் மரணத்தைப் பற்றி 
அக்காலத்து குடிகள் அழுத கண்ணும் சிந்திய முக்குடன் சிந்தித்த 
தன்றியில் இக்காலத்தாரும் மதுரை கந்தரேசுவரர் கோயில் வசந்த 
மண்டபத்தில் சிலா ரூபமாக வைத்திருக்கும் , இந்த உத்தமன் விகிர 
கத்துக்கு மேலாக மகா ராஜ ராஜஸ்ரீ விசுவநாத நாயுனி ஐயலுகாரு 
என்று எழுதி வணங்கி வருகிறார்கள். இம்மட்டோ, இவருடைய குமா 

முதலான பின் சந்ததியார்களும் இவர் பெயரை மறைக்க மனமில் 
லாமல் , அவர்கள் செய்து வந்த தரும சாசனங்களுக்கு மேல் , இந்த 
விசுவநாத நாயக்காரு பெயரை மகுடமாக முன்னம் எழுதி ,பிறகு தம் 
பெயர்களை எழுதிவர் கார்கள் . இவர்உருவத்தில் நீண்டு ஆஜானுபாஹ 
ராகவும் , சற்று கருத்தமேனியையுடையராகவும்,நீண்டமுகமும், நெரி 
த்தபுருவங்களும் , துடிக்கும்மீசைகளை உடையவராகவும் பார்வைக்கு 
பயங்கர புருஷராகவும் இருக்கினும் , ஜீவதயை , பஸ்சாதாபம், தரு 
மமி , தானம் , சத்தியம் , சாந்தம் , சுவாமிபக்தி முதல 

( r 
பூஷணங்கள உடையவராக இருந்தார் . 

இப்படிப்பட்ட மஹாநுபாவராகிய விசுவநாத நாயடு காருக்கு 
பிறகு பாண்டிய நாட்டிற்கு இவர் குமாரராகிய கிஷ்ணப்ப நாயடு 
சாரு அரசரானார் . 


லான குண் 


ஸ்ரீ குமார அல்லது பெரிய கிருஷ்ணப்ப 

நாயடுகாரு சமஸ்தானம் . 


கி . பி . 1568 - ஆம் வருஷம் முதல் 1573 வரையில் 

22 

அல 
புகழுடன்பினரான விசுவநாதநாயடு அவர்களுக்குப் பிறகு, அவர் 
குமாரர் குமாரகிருஷ்ணப்ப நாயக்காரு மதுரையில் மகுடாபிஷேகம் செய் 
யப்பட்டுச் சிங்காசனமேறினார் . இப்படிச்சில்காசன மேறிய குமார கிருஷ்ண 
ப்பநாயடுகாரைப் பெரியகிருவணப்பநாயுடு என்று சொல்வதுமுண்டு. இந்த 
க்குமார் கிருஷ்ணப்பாய்டு காரும் சுத்தவீர்த்துவமும் , இராஜதந்திரம் 
முடையவர் . அஃதோடுகூட அரியநாயக முதலியாரே இவருக்கும் மந்திரி 
யாக இருந்தபடியால் , நாட்டிற்கலகங்களுண்டாகாமல் நிம்மதியாக இருக் 
தார் . இப்படிப்பட்ட காலத்தில் , வடக்கே மகமதியர் கலகம் செய்து சேனை 
யோடு மதுரை சமஸ்தானத்துக்கு வருவதாகச் சங்க கேட்டு, அரியநாயக 
முதலியார் தக்கசோனகளோடு தாக்கப்போனார் . 

இப்படிப்பட்ட சமயத்தில் 72 பாளையக்காரர்களில் ஒருவராகிய தொ 
ம்பிச்சி நாயக்கள் , வேறு சில பாளையக்காரர்களுடைய உதவியைப் பெற்றுக் 
கொண்டு , மதுரை குமார கிருஷ்ணப்ப நாயடுமேல் படை எடுத்துவந்தான் . 
இப்படிப் படை எடுத்து வந்ததற்குக் காரணம் : தொம்பிச்சி நாயக்கன் 1543 
வருவம் ஒரு பெரியமாகாணத்துக்குத் தலைவகை பருந்தான். விசுவார்த 
சாயக் காலத்தில் அவனுடைய சில கிராமங்களைப்பங்கி வேறு பாளையக் 
காரர்களுக்குப் பங்கிட்டுக் கொடுத்தமையால் , அந்தப்பகையைத் தீர்த்துக் 
கொள்ள இதுசமயமாகத் தோன்றி, பண ஆசையையும் , பேராசையு முடைய சி 
லப்பாளையக்காரருடைய தூண்டுதலினால் பலமான சேனையை இரகசியமாகச் 
சேர்த்துக்கொண்டு வந்தும் , அரியாயகம் வடக்சேபோன சங்கதியறிந்தும் 
திடீரெனச் சேனையைக் கட்டிக்கொண்டு பாமகு சக்கருகில் வந்து முற்றுகை 
போட்டும், நாட்டைக் கொள்ளையடித்தும் குடிகளை வருத்தியும்வா, குமார 
கிருஷ்ணப்பாாயடுக்குச் சங்கதி தெரிந் துஉடனே தமது தளகர்த்தராகிய 
பெரிய கேசவப்ப நாய்டுவசம் சேனையையனுப்பித் தாக்கச்செய்தார் . 

அந்தப் பெரியகேசவப்பராயடும் வந்துசண்டைசெய்ய , உயுத்தகளத்திற் 
சத்தியடிப்பட்டிறந்தார் . இது சங்க தியைக்கேட்ட குமார் கிருஷ்ணப்பர் 
விசனப்பட்டு , அர்தக்கேசவப்பருடை குமாசர் வசம் 18,000 பதாதிகளைக் 
கொடுத்து அனுப்ப , அவரும்போய்ச் சண்டை செய்து , தன் தகப்பனேக்கொ 

IL 


மூன்றாம் காண்டம் 


825 
ன்ற தொம்பிச்சிநாயக்கன் தலையை வெட்டி , மற்றப்பாளையக்காரர்களுக் 
குப் படிப்பினையாகக்காட்டும்படி குமார் கிருஷ்ணப்ப நாயகிவிடம் அனுப்பி 
னார் . உடனே கலகமடங்கியது . இக்கலகத்துக்குக் காரணமாக என்ற தொ 
ம்பிச்சி நாயக்கனுடைய மனைவிகள் மக்களைச் சிறையாகப்பிடித்துக் குமார் 
கிருஷ்ணப்பரிட மனுப்ப , இவர் மஹாராஜதந்திரியாகையால் உடனே அவர் 
களைச் சிறையிலிருந்து விடுதலை செய்தும் , உயத்த செலவுக்குப்பிடித்த பணத் 
தைப் பாளையப்பட்டிலிருந்து கொடுப்பித்தும் , அவர்கள் ஜீவனாம்சைக்காகப் 
பரமகுடி கிராமத்தைக் கொடுத்தும் , மூத்தமகனுக்குப் பாளையக்காரன் 
என்றுபட்டத்தையும் சூட்டினார் . 

இந்தக்காலத்தில் இலங்கையிலிருக்கும் கண்டிராஜன் , தொம்பிச்சிகள் 
யகனுக்கு உதவியாக இருந்து அந்தரங்கத்தில் அதிக உதவி செய்தும், வேறு 
பாளையக்காரர்களைச் சண்டைக்குத் தாண்டி விட்டதன்றியில் , நாட்டு ஸமஸ் 
தானத்தைப்பற்றிப்பரிகாசமாகப் பேசிஹேௗனம் செய்து வருவதாகச்சங்க 
திதெரிந்து , அவன் கொட்டத்தை அடக்கக் குமார் கிருஷ்ணப்பநாயடு உயு 
த்த கோவமாக புறப்பட , அவருடன் அவருக்குட்பட்ட 52 பாளயக்காரர்கள் 
ளும் , அவர்கள் இனத்தாரும் சேர்ந்தும், இலங்கைக்கு இராமர்கட்டிய வாரா 
வதியின் ஒன்பதாவது கல்லுக்கருகில் போய்க் கண்டிராஜனுக்கு தாம்யுத்த 
சக்த தநாக வந்திருக்கிற சங்கதியைத் தெரிவிக்க, அக்கண்டி ராஜன் ம 
ன்னிப்புக் கேட்டுக்கொள்ளாமல் முனைமுகத்தில், சிற்க மனமுவந்து தமது 
நான்கு மந்திரிகளோடும் , அஷ்ட ( 8) தசராதர்களுடன் , 40,000 சேனையை 
ச்சண்டைக் கனுப்பி , ஆயுதங்களுடன்வற்கச் செய்தான் . இதையறிந்த குமார் 
கிருவகணப்பதாயம் தமது தளகர்த்தன்வசம் 20,000 - சேனையை முன் 
அணியாகவும் பின் அணியாக வருத்தும் , அப்பின் அணியைத் தாமே நடத் 
திக்கொண்டும் போய்ச் சண்டை செய்ய , இருபக்கத்திலும் பிரமாதமாகப் 
பிராணச் சேதமுண்டாகி , கடைசியில் கண்டிராஜனுடைய மந்திரிகளில் 
இரண்டுபெயரும் , அஷ்ட தசநாதர்களில் ஐந்து பெயரும் , அநேக ஆயிரம் 
பதாதிகளும்மிடிபட்டுச் சிறையாக , அவர்களுக்குக் குமாரகிருஷ்ணப்பர் உய 
த்தத்திலுண்டான வெட்டுக் காயங்களை ஆற்றி ஆதரித்துத்தனித் தனிகூடாசன் 
களில் தங்கச் செய்வித்து பொரித்தும்வா , மறுநாள்கண்டிராஜனுடையான் 
மந்திரிகள் வந்தகுமார கிருஷ்ணப்பரைவணங்கி கண்டிராஜன் செய்த அக்கி 
சமங்களுக்கும் , அவமானத்துக்கும் , தக்க மன்னிப்புக் கேட்டுக்கொண்டும் , 
இந்த உயுத்தச் செலவுக்குப் பிடித்த தொகைக்குத் தக்க மாகாணங்களைக்கொ 
இத்தாகிலும் , அல்லது அடகுவைத்தாகிலும் , கடன் கட்டி வருவதாகவும், 
இவ்வளவுடன் சண்டையை சிறுத்தவேண்டுமென்றும் கேட்டுக்கொள்ள , 
குமார கிருஷ்ணப்பரும் சம்மதித்து , அம்மந் திரிகளோடு தக்க தமது இராஜ 
பாரியை யனுப்ப , கண்டிராஜன் கேட்டு இப்படிப்பட்ட சமாதானத்துக்கு 
வரத் தனக்கு இவ்டையில்லையென்றும், சண்டைக்குத்தயாராக இருக்கச் 


மூன்றும் காண்டம் , 
சொல்லென்றும் , சொல்லியனுப்பிவிட்டு , 60,000 சிங்காளியர்களையும் , 8000 
காப்பிரிகள் ( போர்த்துகீயர் ) சேனைகளையும் கூட்டிக்கொண்டு சண்டைக்கு 
வந்தான் . வந்தாலுமென்ன ? இந்த 60,000 சிங்காளிகளும் , 8000 காவிரி 
களும் முன்பின் போர் முகத்தையழியாத காட்டாள்களாக இருந்தபடியால் , 
உயுத் தப்பயிர்ச்சியை முறையாகக் கற்றறிந் தமதுரைச் சேனையோடு சரியாகச் 
சண்டை செய்யச் சக்தியற்று, நல்ல சமயத்தில் காலாபக்கமுமோடிப் போக , 
கண்டிராஜனும் , அவனுடைய ஆப்தபர் அக்களான பத்துப் பெயர் மாத்திரம் 
கடைசிவரை கிசமமாகச் சண்டை செய்ய, மற்றவர்கள் கைதிகளாகப் பிடி 
பட்டார்கள். இதே மாதிரியாகவே கண்டிராஜனையும் உயிருடன் பிடிக்கப் 
பிசுபல பிரயத்தனப்பட்டும் , முடியாமல் கடைசியில் குமார் கிருஷ்ணப்பரு 
டைய அம்பினால் அடிபட்டு அடியற்ற மாம்போல் விழுந்து இறந்தான் . 


கண்டிராஜன் கதறி விழுந்து சாகவே , கதிரவனும் மேற்கே சாய்ந்து 
அஸ்தமாயினான் . கண்டி சாஜியம் குமார் கிருஷ்ணப்பர் வசமாகிய தால் 
உடனே பிருதுக்கொடியைக் கோட்டையின் மேல் பட்டு , இறந்து போன , 
கண்டிராஜனுடைய பிரேதத்தைத்தேடி எடுத்துத் தக்க மரியாதையுடன் 
தகனம் செய்வித்தும் , அவர் மனைவி மக்களுக்கு வேண்டிய உதவிகளைச் செய் 
வித்தும் , அங்கு மூன்று நாளிருந்தும் , அந்தக் கண்டி நாட்டிற்குத் தமதுமைத் 
துனர் அஜயபூபால நாட்டு காரை இராஜாவாக நியமித்துவிட்டும் ஜய 
சிலராக மதுரைக்குத் திரும்பிவந்தார் . 


இலங்கைக் கண்டிராஜ மற்தானம் . 


k 


* 


ఆ ఆలియాలంకాద్వీపమైన సింహరచక్ర | వత్తిపరంపరల్ వసుధవినుడి | 
"" లకు ణవిజయపాలనమహా రాజు ! | యంగదారికికరాజుయనులకొండ , 
14 సాలమహారాజు జగతియందునుకీర్తి | సింహమహారాజు శ్రీకరుడగు 
ఆ రంజిల్లురాజాధిరాజ సింహుడుమతి (విక్రమసింహుడు నీరివరలో 
A- ఆలుగురు చక్రవర్తిలలైయాఱుగురును 

పదిలో నొక పాలు కప్పఁబు ప్రజలనొద్ది 
తీసుకొని రాజ్యమేలిరి దిశలు వెలుగ 
అనుచు ద్దలునుడువుదురతిశయముగ | 


மூன்றாம் காண்டம் , 


846 

இந்த இலங்கையின் கண்டியில் விஜய பூபால மஹராஜருக்குப் பிறகு 
( 2) கொண்டசால மஹாராஜரும் ( 3 ) அங்கதாங்கித மஹராஜரும் (4 ) கீர்த்தி 
சிம்ஹௗமஹாராஜரும் , (5 ) இராஜாதிராஜமஹராஜரும் ( 6 ) விகிர மசிமஹௗ 
மஹாராஜரும் முறையே ஆண்டுவந்தார்கள் . இவர்களுக்கு வெள்ளிக் குரு 
ச்சியில் இருந்த புராதன விசுவநாத நாயடு சந்ததிகளாகிய இராமகிருஷ்ண 
நாயடு , நாராயண நாயடு , பங்காரு திருமலை நாயடுகாருடைய குமாரத்திகளை 
யும் - பிறகு தஞ்சை ஸமஸ்தானம் மன்னாரு சாமி நாயடுகாருடைய குமாரத் 
திகளையும் , விவாஹம் செய்துவைத்தாலும் , சந்ததிகளற்றுப்போன தாகத் 
து தெரியவருகிறது . இப்போது தஞ்சைஜில்லா திருவையாற்றில் சப்ரிஜி 
ஷ்டிராக இருக்கும் ஸ்ரீ மஹாஜா - தியகசிம் ஹலராஜவர்களும் , அவருக்கு 
சம்பந்தப்பட்டு இப்போது வெள்ளிக்குருச்சி முதலான விடங்களிலிருக்கும் 
சிலரும் , இந்தகண்டி சமஸ்தான பதிகளுடைய வார்சுகளாகி இங்கிலீஷ் 
கவர்மெண்டாரிடத்தில் ( தமது இலங்கை இராஜியத்துக்காக ) (பென்சன் ) 
நன்கொடைப்பெற்று வருவதாகக் கேள்வி . இது நிற்க 

குமார் கிருஷ்ணப்பர் மவனாக்குவந்து சேரவே , மகமதியர் வட 
க்கே 1564 - ம் வருஷம் விஜயாகரத்தாரோடு பிரமாத சண்டை செய்ததில் 
இராமராஜா இறந்துவிட்டபடியால் , சமஸ்தானத்துக்குள் கலகங்களுண்டா 
கி , விஜயநகரத்தாருடைய தென்னங்களை அரியநாயக முதலியாருக்குசெர் 
டுத்து ஆண்டுவரும்படி செய்யவும் , குமாரகிஷ்ணப்பரை வடநாடுகளுக்கு 
அதிபதியாக நியமிக்கவும் யோசித்தார்கள் . இதையறிந்த அரியநாயகம் 
தமது ஆசாரியரிடம் சம்மதிகேட்க, அவர் ஒரு தேசத்தை ஆண்டுவரும் 
வேலை கூத்திரிய ஜாரியாருக்கே பொருந்தியது, வைசியனும், வேளாளனு 
மாதிய உளக்குத் தகாகதனத் தடுத்துச் சொல்ல , தரு வாக்கியத்தைத் 
திருவாக்காகக் கொள்ளும் அரிய நாயகரும் , அது சங்கதியை விஐயாகரத் 
தாருக்கு அறிவிக்க, அவர்கள் அரிய நாயகத்தை மதுரை , மைசூர் , தஞ்சை 
முதலான தென்னாடுகளுக்கு விசேஷ விசாரணை மந்திரியாகவும் , தளகர்த் 
தனாகவும் , இருக்கும்படி கேட்டுக்கொண்டமையால் , அரிய நாயகரும் அதற் 
குச் சம்மதித்து , இச்ச ஸ்தானங்களுக்கு இடையில் தாம் வசிப்பது உத் 
தம மெனக்கருதி 1566 - ஆம் வருஷம் மதுரைக்கடுத்த சோழவந்தான் 
இராமத்தில் ஒரு சிறு கோட்டையையும் , அதற்குள் 300 வீடுகளையும் 
கோயில் , குருமடம் முதலானவைகளையும் கட்டுவித்துக் காஞ்சீபுரத்துக் 
கடுத்த மெய்ப்பேட்டிலிருந்த தமது செருங்கிய பந்து மித்திரர்களையும் , சிவடி 
சாரியையும் தருவித்து அங்குவந்து வசிக்கும்படி செய்வித்தும் , அவர்களுக்கு 
உதவியாகப் பார்ப்பான் முதல் பறையனீறாக பல சிப்பந்திகளை உதவிசெய்ய 
வியமித்ததன்றியில் , மற்றசா தாரண பந் துமித்திரர்களை நகரி , திருமங்கலம் , 
பட்டனேரி முதலான கிராமங்களில் 

குடியேற்றினார் . இப்படிக்குடி 


மூன்றும் காண்டம் . 

856 
யேற்றவே , பாண்டியநாட்டாருக்கு இவரிடத்தில் நம்பிக்கை அதிகமுண்ட 
கியதனால் , நாட்டில் கலக மில்லாமல் குடிகள் சுகமாக வாழ்ந்து வர் தனர் . 

இப்படி நாட்டில் கலகமற்றுப்போகவே , குமார கிருஷ்ணப்பருக்கு 
வேறு வேலையற்றுத் பாளையங்கோட்டைக்குக் கிழக்கில் தமது பெயரால் 
கிருஷ்ணாபுரம் என்ற நகரத்தையும் , அதில் சைவ வைணவக் கோயில்களை 
யும் , குளத்தையும் , பிராமணர்களுக்கு அக்கிரஹாரங்களையும் கட்டிவைத் 
ததன்றியில் , திருநெல்வேலிக்கு மேற்கேகாடியம் கிருஷ்ணாபுரம் என்ற 
நகரங்களையம் கட்டிக் குடிகளுக்கு உதவிசெய்து பாண்டியநாட்டைப் பத் 
துவருஷம் ஆண்டு 1573- ஆம் வருஷம்பாமபதமடைந்தார் . கனம் டெயி 
லர் 

கணக்கின்படி சகாப்தம் 1411. வெகுதானிய வருஷ முதல் கீல 
கவருஷமாகிய 31 வருஷம் ஆண்டதாகத் தெரிய வருகிறது . 
ஸ்ரீ கிருஷ்ணப்ப அல்லது பெரியவீரப்ப நாயடு 

இரண்டாம் விசுவநாத நாயடு சமஸ்தானம் . 
2. பி . 1573 - ஆம் வருஷம் முதல் 1595 - ஆம் வருஷம் வரையில் , 

கீர்த்திலானாகிய குமாரகிருஷணப்பருக்குப் பிறகு அவருடைய 
இரண்டு குமாரர்களாகிய கிருஷ்ணப்ப அல்லது பெரியவீரப்பாய்வுேம்; 
சிறிய குமாரன் இரண்டாவது விசுவநாத நாயடுவும் தவிராஜர்களாகப் 
பாண்டிய நாட்டிற்குப் பட்டாபிவேகம் செய்யப்பட்டார்கள். இவர்கள் 
காலத்திலும் அரியநாயகமுதலியாமே மந்திரியாக இருந்தபடியால் , நாட்டி 
ல் கலகமற்றுப்போக , இராஜ குமாரர்கள் , அரண்மனையில் ஆனந்தமாகக் 
நாலம் கழித்தார்கள் . இவர்காலத்தில் விசுவநாதர் 

கம்பத்தைச் சார்ந்த ஒரு 
வாலிபனுடைய தூண்டுதலினால் காளியூர்க் கோயிலிலிருந்த மாவலிவான் 
ராஜா குட்டிக்கலகம் செய்ய எத்தனப்பட , உடனே அக்கலகத்தை அடக்கி 
விட்டனர் . பிறகு திரிச்சினாப்பள்ளிக்கோட்டையைப் பந்தோபஸ்த்தாக் 
கியம் , சிதம்பரம் கோட்டையைக் 

கட்டிவைத்தும் , பிராமணர்களுக்கு 
அனேக அக்கிரஹாரங்களையும் நியமித்தார்கள் . இவர்களில் இளையவராகிய 
விசுவநாதர் முதலில் இறந்துவிடப் பெரிய வீரப்பிகிருஷ்ணர் 1585 வரு 
ஷம்பரமபத மடைந்தார் . கனம் டெயிலர் சரித்திரப்படி சகாப்தம் 1438 
கி.பி .1516 சவுமியவருஷ முதல்யுவ வருஷமாகிய 27 வருஷங்களாண்டார். 
குமார கிருஷ்ணப்ப நாயடு இலிங்கப்ப நாயடு , 

விசுவப்ப நாயடு வலமஸ்தான் . 

( கி . பி . 1595. முதல் 1602- வரையில் ) 
பெரியகிருஷ்ணப்பராயவிென் குமாசர்களாகிய இலிங்கப்பாாயகம், 
விசுவப்பநாயகம் பட்டத்துக்கு வந்தகாலத்தில், மஹாமதியூகியும் மதுரை 


மூன்மும் காண்டம் 


வை 


866 
காட்டிற்க்கு மேதாவியும் , மதுரைக் கோவிலில் ஆயிரங்கால் மண்டபம்கட்டி 
வைத்தவரும் , பாண்டிய நாட்டிற்கும் பாளையக்காரருக்கும் பிதாவுமாக இ 
ருந்தவருமாகிய அரியநாயகமுதலியார் 1600 வருஷம் சிவபதமடைந்தார் . 
அவர் இறந்தது பலவிதத்திலும் விசனிக்கத்தக்கதேயாகிலும் , சில விஷயம் 
களில் சந்தோஷிக்கவேண்டியிருக்கிறது . அதாவது அவர் புராதனரும் . பிடி 
பா தமுடைய வருமாகையால் , நாட்டில் வேளகரிகம் விருத்தியடையத்த 
டைபட்டுவந்தன. அவர் இறந்துவிடவே நாட்டில் நவநாகரிகங்கள் தலைகா 
ட்டத் தங்கு தடங்கவற்று நடந்தன . 

விசுவநாதநாட்டுக்குப் பிறகு மதுரையில் ஆண்ட மூன்று தலைமுறை 
நாயமொர்களும் வயதிலும் , உலக அனுபவத்திலும் கல்வி கேள்விகளிலும் 
அரியநாயக முதவியாருக்குத் தாழ்ந்தவர் களானபடியால் , அவர்கள் தம்மூ 
தாக்களுடைய உத்தரவின்படி அரியநாயகமுதலியாரைப் பிதாவைப்போல் 
பாவித்து அவர் வார்த்தையை மீறிடக்க மனமெழாம லிருந்தார்கள் , 
வே , அந்த வாவிபாரதியார்கள் தம்பில்டப்படி காட்டில் நவராக ரிகத்துக் 
கேற்றபடி செய்ய வகையற்றிருந்தார்கள் . இப்போது அரியாயக முதலி 
யார் இறந்துவிட்டபடியால் , சாயமொடர்கள் காட்டில் இஷ்டப்படி புதிய சீர் 
திருத்தங்களைச் செய்ய ஆரம்பித்தார்கள் . 

இப்படி ஆரம்பித்தாலும் , இவர்களுடைய பாண்டிய நாடு விஜயாகா 
ஸமஸ்தானத்துக்குள்ளடங்கிய ஒருபாகமாக இருந்ததேயோழிய, சதர்திர 
காடாகவில்லை. அப்போது 1602 ஆடம் , வருஷம் விஜயாகம் சமஸ்தானம் 
பெனுகொண்டாவில் ஸ்தாபிக்கப்பட்டு , அதற்கு ஸ்ரீ வேங்கடபதிராயலு பிர 
புவாகவிருந்தார் . இப் வெங்கடபதியாயலு இராமாயலுக்குப் பிறகு 1 - வ 
குலம் ஆண்டு 161 வருஷம் இறந்துயோக , மதுரை நாயல் சமஸ்தா 
னம் சுதந்தர நாடாசியதாக 1609 ஆம் வருவகம் சாசனத்தினால் வெளியா 
இறது . அரியநாயக முதலியார் இறந்தவுடனே , விசுவம்பர் அல்லது 3 , வதர் 
விசுவராதாடிடும் இறந்துபோக, 1602 - ஆம் வரும் இவிங்கப்பநாயகொரு 
ம் பரமபதமடைய, கனம் டெயிலர் சரித்திரப்படி சகாப்தம் 

1458- ( சி 
1537 ) தா துமுதல் மன்தவருவமாகிய 20- ஆண்டபிறகு அவர்குமாரர் 
முத்துகிருஷ்ணப்ப நாயக்காரு சிங்காசனமேறினார் . 
ஸ்ரீ முத்துகிருஷ்ணப்ப நாயடு வமவ்பதானம் . 

1602 ஆம் வருவகம் முதல் 1609 வரையில் , 


இந்த முத்துக்கிருஷ்ணப்ப நாய்டு சிங்காசன மேறிச் செங்கோயைக் 
கைக்கொண்டவுடனே . இவரது சிற்றப்பனும் , பொறாமையையும் பண ஆசை 
ப்பேயும் பிடித்தவருமாகிய கஸ்தாரி இரங்கைய்யநாயா , முத்துகிருஷ்ணப் 
பனை வகைமோசமாகப்பிடித்துச் சிறையில் வைத்துவிட்டுத் தானே பாண்டி 


மூன்றாம் காண்டம் 


876 


பநாட்டின் சிங்காசனாதிபதி என் பறையடித்துச் சிங்காசனமேறி யதில்;; 
இந்த அத்திரம் நடவடிக்கையைக் கேட்ட முத்துகிருஷ்ணப்பருடைய ஆய்த 
பந்து மித்திரர்கள் அடுத்த வாரத்திலே கஸ் நூரி இரங்கய்யநாயடு சந்தியா 
வர் தன் மடத்தில் கண்களை மூடிக்கொண்டும், சுவாமியை தோழுதுகொண் 
மிெருக்கும்சமயத்தை யறிந்துப்போய் , அவர்கிரசை ஒரேவெட்டில் வெட்டி 
த் தள்ளிப் பாண்டிய நாட்டுப் பட்டத்தை மறுபடியும் முத்துக்கிருஷ் 
நாட்டு வசமாக்கினார்கள். ஸமஸ்தானத்தில் அக்கிரமமாக ஒருவர்பட்டத்தைப் 
பிடுங்க, அப்படிபிடுங்கியவரைப் பிரேதமாகும்படி செய்த அக்கிரம் நடவடிக் 
கைகளில் இதுவே முதலாம் . இந்த விஷயத்தைப்பற்றி கனம்டெயிலர் சரித் 
திரத்தில்வேறுவிதமாக எழுதி இருக்கிறார் . அதாவது விசுவப்ப நாயடுகாருக் 
கு பிறகுசமஸ்தானத்தை அவர் குமார் குமார் கிருவணப்ப நாயகம் அவர் 
கஸ் தாரி ரங்கராட்டுமாகச் சாந்தம் 1475 - கி . பி . 1653 

பி . 1653 ) துன்முகி 
முதல் பரிதாபி வருஷமாகிய 17 வருஷங்களாண்டதாகவும் , பிறகு விசுவப்ப 
நாடு குமாயர் முத்துகிருஷ்ணப்பராயன் 

வாலியாக இருந்தபடியால், தம்பி 
கஸ் தூரிரங்கய்யாய்டு சகாப்தம் 1482/ A -11660 மாதி முதல்பாதாபி 
இம் வரையில் வருஷம் ஆண்டுவந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது . இப்படிப் 
பாண்டியராட்டைப் பெற்ற முத்துகிருஷ்ணப்ப நாயர் காலத்தில் காட்டி 
ற்கலகம் சண்டை சச்சரவுக ளில்லாமையால் இவர் குடிகளுக்கு உபயோக 


மான் 


பல குளங்களையும் , அக்கிரஹாரங்களை உண்டாக்கியும் மதுரைக்கும் ஸ் 
காந்தமலைக்கும் இடையில் தம் பெயரால் கிவவினவாம், என்ற தகாத் 
தையும் கட்டிவைத்தார் . இப்படிப்பட்ட காலத்தில் இராமேசசுவரத்துக்கு 
பாத்திரை செய்பவர்கள் மஹாபயங்கரமான கதிகளைத் தாண்டிப் போ 
கவேண்டி யிருந்தமையாலும், அவ்வழியில் திருடர்கள் கையில் ( யாத்தி 
ரைக்காரர் ) அகப்பட்டு அவஸ்தைப்பட்டு அவைந்து , இந்தப் பாண்டியர் நாட் 
இ மன்னன் முத்துகிருஷ்ணப்ப நாயசொரிடம் முறையிட்டழுது வந்தமை 
யாலும் , இந்தார்மேச்சுவாயாத்திரைக் காரரைப் பாதுகாக்க நியமித்த காரி 
மக்காரர்கள் , தம் காரியங்களைக் கிரமமாகச் செய்யாமல் இப்படிப்பட்டகஷ் 
டங்கள் சம்பவிக்கின் றனவென்றறிந்து , நாயகொரு 1605 - ம் வருஷம் இரா 
மநாதபுர் சேதுபதி குடும்பத்தைக் சார்ந்த ஸ்ரீ சடையக்கதேவ " உடையா 
ரே இக் கஷ்டங்களை சீக்கவல்லவரென்று கண்டு , இராமாதபுரத்துக் கடு 
த்த போகலரில் சேதுபதி என்று பட்டாபிஷேகம் செய்விக்க , அந்தச் சட 
பக்கதேக உடையார் சேதுபதியும் உடனே காடுகளை அழித்து , அவைகளை 
சாக்களாகவும் , நந்தவனங்களாகவும் மாற்றியும் , திருடரைத் தும்சம் செய்து 
ம் , யாத்திரைக்காரர் சுகமாக யாத்திரை செய்துவரும்படி செய்வித்தும் , இ 
ராமநாதபுரம் , போகலுரை விருத்தியாக்கியும், அங்கு கோட்டைகளைக் கட்டு 
வித்தும் வடக்கு வட்டகி , காளியார்கோவில், பட்டமங்கலம் முதலான 


884 


மூன்றாம் காண்டம் . 


e 


விடங்களைப்பிடித்து வருஷாந்திரம் நல்ல வருமானத்தை வசூல் செய்வித்தும் 
மதுரை சமஸ்தானாதிபதிக்குக் கப்பமாய் அனுப்பி , அவருடைய அன்பையும் 
பிருதையும் பெற்றும் அநேக வருஷங்கள் ஆண்டு 1621 ஆம் வருஷம் இறந்து 
போக , அந்த இராமநாதபுரட்ச மஸ்தானத்துக்கு அவருடையகுமாரர் குட்ட 
னைச சேதுபதியாக்கியதாக மதுரைச் சரித்திரத்தில் மிஸ்டர் நெல்சன் - 
ழுதியிருக்கிறார் . இந்தச் 

சேதுபதிகளின் ஆதி அந்தஸ்தைப்பற்றி இராமகா 
தயும் மானேஜர் மிஸ்டர் ஸ்ரீபொன்னுச்சாமித் தேவருடைய மெமோராண் 
டம் என்னும் குறிப்பில் வேறுவிதமாக எழுதப்பட்டிருக்கிறது . அதை இராம 
தபுரம் சேதுபதி 

சரித்திரத்தில் விபரமாகக் காணலாம் இப்படிக் குடிகளு 
டைய நன்மையைக்கருதியும், இராமேச்சுவரயாத்திரைக்காரருடைய சுகத் 
தைக் கருதியும் பாபெட்டுலழத்த முத்துக்கிருஷ்ணப்ப நாயக்காரு, முத்து 
வீரப்பநாயடு , திருமலை நாயடு , குமார முத்து வீரப்பநாயடு, என்ற மூன்று 
குமாரர்களை விட்டு 1609 -வருஷம் அல்லது கனம் டெயிலர் கணக்கின்படி 
சகாப்தம் 1512 ம் ( A.பி . 1590 ) சவுத்திரிமுதல் விரோதி விகிருதியாகிய 30 
ஞம் ஆண்டு பரமபதமடைந் தார் , பிறகு 
ஸ்ரீ முத்துவீரப்ப நாயக்காரு ஸ்மஸ்தானம் 

சி . பி . 1609 முதல் 1623.ளுவரையில் , 


முத்துகிருஷ்ணப்ப நாயகொருக்குப் பிறகு அவர்ஜேஷ்ட குமாரி 
ய " முத்துவீரப்ப நாயடு காரு 1609 - ஆம் வருஷம் சிங்காசனமேறினார் . இ 
வர் தஞ்சை அரசனோம், மைசூர் மன்னனோம் சண்டை செய்ததன்றியில் 
மதுரையின் வடமேற்குப் பாகத்தில் மகமதியர் வந்து தாக்க , அவர்களை 
விருபா பி பாளையக்காரரும் வேறுசில பாளையக்காரர்களும் கூடி , எதிர்க்க 
அப்படிமகமதியரைத் துரத்தியடித்ததில் , அதிக சத்தியத்தையும் , சுத்தவீரத் 
தையும் காட்டியவிருபாவிபாளையக்காரர்களுக்குப் பதிக்காவலன் என்று 
பட்டப் பிருதைக் கொடுத்தார் . பிறகு மைசூரிலிருந்து முகிலன் என்றவன் 
சிறுபடையோடு வந்து திண்டுக்கல் கோட்டையை முற்றுகைப்போடத்தி 
ண்டுக்கல்லைச் சுற்றியிருத பதினெட்டுப் பாளையக்காரர்களும் , முக்கியமாக 
நடுக்கட்டளை பாளையக்காரனாகிய சின்ன குட்டிதுரை நாய்க்கன் எதிர்த்து 
முறியடித் தோட்டியதனால் , இப்பாளையக் காரனுக்கு திண்டுக்கல் பளைய 
கோட்யைக்கொடுத்தும் , அப்பிராந்தியங்களுக்கு முக்கியஸ்தனாக்கி இன்னும் 
பட்டப் பிருதுகளையும் கொடுத்தார் . இவர் ( மு வீரப்பநாயக் ) காலத்தில் 
தான் பிரான் சிஸ் சாவியால் ( Francis Xavier ) கிறிஸ்தவர்களாக்கப்பட்ட 
சிலசெம்படவராகிய பராவாசுகள் மதுரையில் நாயடு உத்தரவின்படி முதல் 
முதல் கிறிஸ் தமதக் கோயிலைக் கடனார்கள் அதையறிந்து பாதரி பர்னான் 
டிஸ்( Facher Fetnandez) என்பவர் வந்து வடுகர் முதலான உயர் வகு 


895 


மூன்றும் காண்டம் . 


ப்பாரைக்கிறிஸ்து மதஞ்சேர்க்கவிரபலபிரயத்தனப்பட்டும் , முடியாமையால் 
பாதரி கோயில் பிஸ் ( Robertde Nobilibus) என்பவர் வந்து ; தாம்ஐரோப் 
பிய பிராமணனென்றும், இந்து மதச் சந்நியாசி காப்போல காவிவேஷ்டிக் 
ளைத் தரித்தும்,சில இந்துக்களைக் கிறிஸ்துவ மதத்தில் சேர்க்கவே , மதுரை 
கோயில் பிராமணர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் குட்டிக்கலகங்க ளுண் 
டாகி , அந்தப்பாதரியாருடைய நடவடிக்கைகளைப் பற்றி ஐரோப்பிய மன் 
னர்களும் கண்டித்தார்கள் . அப்படிப்பட்ட காலத்தில் முத்துவீரப்ப நாய 
டும் , சாகப்தம் 1544 ( இ - பி 1622 ) விசாரிமுதல் , துண்முகி ஆகிய 32 ஆண்டு 
மரணமடைய ; அவர் உத்தம் சகோதரராகிய புகழ்பெற்ற திருமலைநாயகொ 
ரூ பாண்டியராட்டதிபதியாக, சாலிவாகன சகாப்தம் 1544 ம் , துந்துமி 
ம் , மாசிம் 10 த்திக்குச் சரியான 1623 ஜெனவரிமாதம் பட்டாபிலே 
ம் செய்யப்பெற்றார் . 


ஸ்ரீ திருமலை ஐய நாயடுகாரு சமஸ்தானம் . 

கி . பி . 1623 முதல் 1659 வரையில் 


O 


மதுராபுரியானது பெயருக்கு மாத்திரம் பாண்டிய நாட்டிற்குப் 
பிரதான் பட்டணமாக விருந்தாலும், உண்மையில் உயுத்த வீரர்களுக்கு 
வசதியில்லாத பட்டணமாக இருந்தது . அதன் சுற்றுப்பக்கங்களில் பருவ 
தங்களும் , காடுகளும் , கடல்களும் , சதிகளுமில்லாமல் வெட்ட வெளியாக 
விருந்தபடியால் , பகையாளிகள் நாலாபக்கங்களிலும் வந்து தாக்க வசதியா 
க இருந்ததையறிந்து , விசுவாதாதரும் , அரியாயகமும் அதைப்பாது 
காப்பதற்கு அதன் நாலாபக்கங்களிலும் 72 -ளையக்காரர்களை சிசல் 
நாவற்காரர்களாக சியமித்திருந்ததன்றியில், நிலவளம் , காவிரி நீர்வளம் 
பொருந்திய திரிசிராப்பள்ளியானது பகைவரைத் தடுத்து வெதற்கு 
வசதியானவிடமெனக்கண்டு, அங்குப் பெரிய கோட்டைக் கொத்தளங்க 
ளைக்கட்டினார்கள் . அவர்கள் சந்ததிகளும் இக்கஷ்டத்தைக் கருதியே 
சிதம்பா முதலான விடங்களிலும் கோட்டைகளைக் கட்டிவைத்தார்கள். மே 
லும் , மதுரையில் வெயிற்காலத்தில் அதிகஜலக்கஷ்டமும் , தமிஞ்சிய 
ஊஷ்ணமும் , மலைக்காய்ச்சலு முண்டாவதனால் , மதுராபுரிக்குமன்னான 
நாயகொருகள் , கேவலம் முடிசூட்டும் போது மாத்திரம் மதுரைக்குப் போ 
பச் சூட்டிக்கொண்டு , மற்றகாலவல்லாம் சாவிரி நதியாயும் திரிசிராப் 
பள்ளியிலேயே பெரும்பான்மையாகக்காலம் கழித்துவந்தார்கள் , இந்தவழக் 
சத்தை அநுசரித்தே முத்து வீரப்பாளாயடுவின் சகோதரராகிய இந்தத் திரு 
மலைபாய்கொரும் தமக்கு முப்பது முப்பத்தைந்து வயதாகிறவரையில் 
திரிச்சியிலேயே இருந்தார் . இவர் சிறுவயதாக இருக்கும்போதே இவ 


12b 


அ b 

மூன்றும் காண்டம் 
ருக்குஜலதோஷ ( Catarrh ) காச கப்வியாதி கண்டுவருந்தியும் , விதியின்றி 
முடி சூட்ட மதுராபுரிக்கு அழைத்துக்கொண்டு போகையில் , இடையில் 
வியாதி அதிகரித்துத் திண்டுக்கல்லைச் சார்ந்து , தம்து கூடாரத்தில் படுத்த 
நூற்றுக்கும்போது , நடு நிசியில் மதுரைச் சொக்க நாதரும் , மீக்ஷையும் ” 
ஒரு கிழப்பிராமணர் , பார்ப்பினியைப் போல வந்து , திருமலைநாயடைத் 
தட்டி எழுப்பிப் பஞ்சாக்ஷர மகிமை ரூபமாகிய விபூதியைக் கொடுத்து உண் 
ணும்படி செய்தும் , கொஞ்சம் விபூதியை எடுத்து இராஜனுடைய கழுத் 
திலும் , வயிற்றிலும் தடவிக்கொடுத்தும் , " மதுராபுரியைக் தலைநகா 
மாக்கிக் கொண்டு , அங்கேயே தங்குவாயாகல் , உனது வயாதியை நீக்கிச் 
சகலசம்பத்தும் அடையும்படி ஆசீர்வதிப்போம் " என்று சொல்லி மறைந்த 
தாகக் கனவு கண்டு திடீரென்று எழுந்து தம தருகிலிராநின்ற மெய்க்கா 
வலர் , பிராமணர்களுக்குச் சொல்ல , அவர்கள் ஆந்தித்து சொப்பணத்தில் 
உந்தவர்கள் சொக்கநாதரும் , மீனாவியும் என்றும், அவர்கள் ஆசீர்வாதத்தின் 
படியே , ஆகுமென்றும் தைரியம் சொல்லித் தட்டிக்கொடுக்கத் தாருமலே 
நாய்க்காகும் . அதே கவலையாக இருந்து , காலையில் எழுந்து தந்தசுத்தி 
செய்யவே , தம்மை வருத்திய வியாதி வாயின் வழியாக நீங்கிப்போவதை 
உணர்ந்தும் , உடனே மதுரைக்குப்போய்த் தமது இஷ்டதேவதையாகிய 
மீனாச்சேன்னிதியின் முன் மகுடாபிவேகம் பூண்டும் , இனித்தாம் உலகில் 

மதுரையிலேயே இருக்கத் தீர்மானத்தும் 
தமது வியாதியைச் சொப்பனத்தில் வந்து நீக்கிய சொக்கநாதர்ட்ன 
யம்மனுக்குக்காணிக்கையாக 1,50,000 ரூபாயைச் செலவிட்டு, ரத்த 
னங்களடங்கிய 

ஆபரணங்களையும் , ஆடைகளையும் , வாஹனங்களையும் 
தந்தத்தினால் செய்தபலக்குச் சப்பரம், இருதங்களையும் தயார் செய்தச் 
கெவின்வொ ; தமது விய திமுழுதும் நீங்க , திடகாத்திரராகவே மதுரை 
சாத்திற்கு வேண்டிய மாடமாளிகை கூட கோபுரங்களையும் , அழகிய 
அரண்மனைக் கோட்டை கொத்தளங்களையும் கட்டிவைக்க. 

பளவிடக்கலி 
ஒள்ள சிறந்த சிற்பிகளைத்தருவித்தும், அவர்களுடைய வேலைக்காகச்செங்கல் 
குளைகளைப் பருவதங்களைப்போல் கட்டித் தயார் செய்தும், அவைகளைச்சுட , 
சுற்றுப்பக்க காக்களிலிரும் தமிரமாண்டமானமம்கட்டைகளை கெட்டிக்கொ 
ண்வாச் செய்தும் , கருங்கல் கட்டிடத்திக்கு அநேக கற்சாங்கங்களை வெட்டி , 
உயாமும் விசாலமான உருவமுமுடைய 

உருவமுமுடைய விதம் விதமான கற்களைக் 
கிளப்பி எடுப்பித்தும் ; மீனாக்ஷியம்மன் கோயிலின் வெளிமதில் சுவர்களை 
யும் , வசந்த மண்டபம் , புது மண்டபம் , குளங்கள் முதலான கட்டிடங் 
களையும் கட்டிவைக்க ஆயிரக்கணக்கான வேளக்காரரை நியமித்தும்; 
வேலைகளை நடத்திவந்த தன் றியில், அந்தந்தவேலைகளைத் தாமே பிரதி 
தினமும் நேரில்போய்ப் பார்த்தும், புத்திசாலித்தனமாக வேலை செய்யும் 
சிம்மிகளுக்கு , தம் செங்கோலோ திய சிங்கர மான சொத்தக்கையினால் 


உ MBITI 


உள்ளவரையில் 


மூன்றாம் காண்டம் . 


916 


தாம்பூலம் கொடுத்து உற்சாகப்படுத்தியும் , இந்தக் கூலிக்காரருடைய 
கூவியை, அன்றாடம் தம்முன்னாலே கொடுக்கும்படி திட்டம் செய்தும் 
வந்ததன்றியில் , தமது அந்தஸ்துக்குத் தக்கபடி ஆயிரங்கணக்கான ஆனை 
கள், குதிரைகள், ஆள்மாகாணங்களோடு , மதுர புரியில் மாட்சிமையுடன் 
வாழ்ந்து வந்தபடியால், அப்பட்டணத்தில் லசுங்கணக்கான ஜனங்கள் 
பலவிடங்களிலிருந்து வந்து குடியேறினார்கள் . இப்படியேறவே மதுராபுரி 
யானது . இத்தென்னிந்தியாவிலுள்ள எல்லா நகரங்களுக்கும் ஒரு திலக 
மாகிவிட்டது. 


திருமலை நாயடு காருக்கு முன்னாண்ட நாயடுகார்கள் விஜயநகாஸ் 
மஸ்தானத்துக் கடங்கிக் கப்பம் கட்டிக்கொண்டுவந்தார்கள், திருமலை 
காயடோ அப்படிக்கப்பம் கட்டாமலும், அந்தச் சமஸ்தானம் 1613 ஆம் 
வருஷம் சீர்கெட்டிருப்பதைக்கேட்டுத் தாம் சுதந்திரபிரபுவென்றும் பறை 
படிம்பித்தார் . இவர் இப்படி செய்யவே , வல்லமையிற் சிறந்த விஜயாக 
பத்தார் எந்தக்காலத்தில் தியரெனவந்து மதுரை மன்னனயும் , குடிகளை 
யும் கொள்ளையட்டி வதைத்து விடுவார்களோ என்று குடிகள் வதங்கியி 
ருக்க திருமலைகால்மோத்திரம் பயப்படாமல் , விஜயநகரத்தின் சேனா 
வலிமைக்கு தக்கபடி தமது சேனையைவிருத்தி செய்து கொண்டு வேண் 
டியபசோபஸ்தாக இருந்தார் , 


களக் 


இப்படிப்பட்ட காலத்தில் மதுரை நாட்டு சமஸ்தானத்தின் சம்பத் 
தையும் , சுதந்திரத்தையும் கண்டு பொறாமையுற்றவரும் , முன்னொருகால் 
நாட்டு மைஸ்தானத்தாமால் அவமானப்பட்ட வருமான மைசூர் சமஸ்தான 
பதியாயெ சாமாாஜ உடையார் தமது பழையபடியைத் தீர்த்துக்கொ 

கருதி , தமது தளகர்த்தாகிய ஹராசரர்ந்திராவுக்குத் தக்கசேனை 
களைக் கொடுத்துப்பாண்டிய நாட்டின் மேல்படை எடுத்துப் போகச் சொ 
ல்ல ; அத்தளாதிபதியும் வந்து கணவாயோரங்களிலுள்ளகிராமங்களை எல் 
லாம் பிடித்துக்கொண்டும் , திண்டுக்கல்லுக்கும் முற்றுகைபோட்டு , எராள 
மான பொருளைக் கொள்ளையடித்துக்கொண்டும் கபீரமாக மைசூருக்குப் 
போய் : பின்னு மொருபெரியசேனையைக் கூட்டிக்கொண்டுவந்து மறுபடி 
யும் திண்டுக்கல்லைத் தாக்க , அப்போது திருமலை நாயடுடைய தளவாய் 
தளகர்த்தன் இராமப்ப ஐயனும் , உதவிதள கர்த்தர் இரங்கண்ண நாயடும் 
உடனே வேண்டிய முயற்சிகள் செய்து சுற்றுப்பக்கத்துப்பாளை யக்காரர்களைத் 
துணையாக அழைத்துக் கொண்டும் , உயுத்தச் செலவுக்குத் தக்க திரவியத் 
தைச் சேகரித்துக்கொண்டும் , போதா தபணத்துக்கு இரங்கண்ணமாயம் 
விடம் 14,000 ரூபாய்ப்பெற்றுக்கொண்டும் போய் மைசூர்க்கோட்டைக்கே 
முற்றுகை போட்டு கர்ஜித்தார்கள் . 


925 


மூன்றும் காண்டம் 


இப்படிப்பட்ட காலத்தில் இந்த இராமப்பயருடைய சாமார்த்தியத் 
தையும் , சேனை வலிமையையும் , கண்ெெபாறாமை கொண்ட சிலதுஷ்டர்கள் , 
இனி இந்த இராமப்ப அய்யனுக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்தால் , ஒரு 
வேளை பாண்டிய நாட்டையும் சண்டையில் ஜயித்துவிடுவான் என்று திரு 
மலைநாட்டுக்குக் கோள்கள் சொல்ல ; அவரும் முன்பின் யோசியாமல் , தும் 
டருடைய துர்ப்போதனைகளுக்குக் காது கொடுத்து , இராமப்பயனை உட 
னே பாண்டியநாட்டிற்கு வந்துவிடவேண்டுமென்று கட்டாயமான கட்ட 
ளையையனுப்பினார் . இக்கட்டளையைக்கேட்க இராமப்பயர் ஸ்திதி தருமசங்க 
டமாகிவிட்டது. ஏனெனில் , இராமப்பயர் திருமலைநாயடுவின் உத்தரவின் 
படி உடனே மைசூரைவிட்டுப்போய்விட்டால் பகையாளிகள் கையில் சிக்கி 
படாதபாடும், மானபங்கமும் அடையவேண்டும் . அப்படிக்கன்றித் திருமலை 
நாயர்வின் கட்டளைப்படி உடனே போகாவிட்டால் , எஜமான் துரோகம் 
நேரிடுவதன்றித் தமது உத்தியோகமும் அந்தஸ்தும் போய்விடும். இப் 
படிப்பட்ட அசந்தர்ப்பத்தில் இராமப்பயன் விதியின்றித் திருமலைாரயம் 
வின் கட்டளையையுமீறி , மைசூரைப்பிடித்துப் பகைவரைப் பங்கப்படுத்திப் 
பயமூட்டி வீராதிவீரனாக மதுரைக்குத் திரும்பினார் . 


திருமலைகாட்டு சத்தியம் , தருமம் முதலான 

ணங்களில் சிறந்தவ 
ரானபடியால் , அவர் கட்டளையைமீறி நடந்த இராமப்பயனுடைய குற்றத் 
தை காமித்துவிடுவாரென்றென்னக்கூடுமானாலும், துஷ்டர்களுடைய வா 
ர்த்தைகளுக்குச் செவி கொடுத்து என்ன செய்வாரோ என்று பயந்து , உத 
வித் தளகர்த்தர் இரங்ண்ணாயைெவச் சமஸ்தானபதியிடம் போய்ச் சாந் 
தர்பூடுத்த முன்னமேயனுப்பி , பிரகு தாம்வந்து சரணாகதியடைந்தார் . 


இராஜதந்திரியாகிய திருமலைநாயடு உடனே தளவாய் இராமப்பய 
னைத்தக்க பரமான களையும் பிருதுகளையும் கொடுத்து கொண்டாடியும் , 
உதவித்தளகர்த்தர் இரங்கண்ணாயாவை புகழ்ந்துக்கொண்டார். இதனால் 
சமஸ்தானம் பலமான அஸ்திவாரத்தில் ஆதாரப்பட்டிருந்தது . இந்தக்கா 
லத்தில் 1623 -வருஷம் சூன் மாதம் ( Robert De Nobilibus ) இராபாட்டி 
நோபிலிபல் என்பவர் ரோமாபுரி போப்புகளுடைய 

கட்டுபாட்டிற் 
கிணங்காமல் மதுரையிலும் , திரிசிரபுரத்திலும் , 

சேலம், சேலம் 
முதலான விடங்களிலும் வந்து , மதபோதனை செய்து கள்ளர் முதலானவர் 
களைக் கிறிஸ்தவர்களாக்கிக் குடித்தனம் செய்து ஜீவனம் செய்யப் போதிக்க, 
திருமலை நாயடும் அக்கள்ளர்களுக்கு அநேக புறம்போக்கு லேங்களைத் தர்க் 
காஸ்தாகத் தந்தார் . 


936 


மூன்றாம் காண்டம் . 
இராமநாதபுரத்தில் சேதுபதி கலகம் 


திருமலைநாயடு சேனைகள் மைசூராரை ஜெயித்த சில வருஷங்களுக் 
குள்ளாகச் சேதுபதிகளுக்குள் உண்டான கலகத்தை படக்க நேர்ந்தது . 
அதாவது 1621 ஆம் வருஷம் இராமநாதபுரத்தில் குட்டன் என்பவர் சேது 
பதியாகிப் பதினான்கு வருஷம் பிரபலமாக ஆண்டு 1635 ஆம் வருஷம் இற 
ந்து போக , அவருக்குச் சடையக்க தேவர் அல்லது தளவாய்ச் சேதுபதியும் , 
கங்கை நாச்சியாரும் பிள்ளைகளாக இருந்தார்கள். இந்த தளவாய்ச் சேது 
பதி இராமநாதபுரத்தில் இரண்டு மூன்று வருஷங்கள் ஆண்டபிறகு யாது 
காரணத்தைக் கருதியோ தமது தத்து புத்திரனாகிய இரகுநாத சேதுபதிக் 
குச் சிங்காசனம் கொடுக்க விரும்பி இருப்பாதைக் குட்டன் சேதுபதியின் 
லைப்பாட்டி குமாரனாகிய, தம்பி சேதுபதி அந்த நியமனத்துக்கு இடந்தரா 
பில், மதுரைக்கு வந்து மந்திரிமார்களிடம் முறையிட்டு , அந்தப் பட்டத்திற் 
குத் தம்மை நியமிக்க காயடவர்களுக்குச் சிபார்சு செய்யும்படி கேட்டுக்கொ 
ள்ள , அவர்களும் அப்படியே சிபார்சு செய்ய , திருமலைகாட்டவர்கள் முன் 
மின்னும் யோசித்துப்பாராமல் , மந்திரிவார்த்தைகளைகம்பித் தம் பிசே துபதிக் 
குதளவாய்ப்பட்டம் கொடுத்து அனுப்ப , அவரும் வந்து சே துபதிசிம்மாசன 
த்தை தம்மிடம் கொடுக்கும்படி காட்டு உத்தரவைக்காட்ட , சரியான வார் 
சாகிய தளவாய்ச்சேதுபதி தமது பட்ட ததைத் தரேனென, இது சங்கதி 
திருமலைநாயடுக்குத் தெரிவிக்க , இதுவியத்தில் தாம் பிசகிப்போய்விட்ட 
தை அறிந்திருந்தும் , சமது ஆக்கினையை மீறி நடந்தசேதுபதியைத் தக்க 
படி சிவிக்கவேண்டுமென்ற எண்ணத்தினால் சில் பாளையக்காரருடைய 
சேனைகளுடன் , தளவாய் இராமப்பயனயும், உதவியாக இரங்கண் நோய் 
இவையும் தலைவர்களாக இராமநாதபுரத்துக்கு அனுப்ப , அவர்களும்சேதுபதி 
போடுபிடல சண்டைசெய்யவே, சேதுபதி தந்திரமாகப் பாம்பன் வழியாக 
ஒரு தீவுக்குள் ஓடிப்போக , அங்கு அப்போது இலங்கையிலும், கொச்சியி 
லுமிருந்து ஐந்து கப்பல்களில் வந்த ஐரோப்பியருடைய உதவியைப் பெற்று 
எதிர்த்துச் சண்டை செய்ய , நாயடு சேனையான இடையில் ஒரு சிறு 
பாலத்தைக் கட்டி அதன் வழியாகப் போய்ச் சேதியைத் தாக்க அந்தச் 
சண்டையில் இராமப்பயர் வியாதி கண்டு இறந்துவ டார் . இராமப்பயர் 
இறந்தாலும் , அவருடைய மருமகனாராகிய சிவராமாயர் உடனே தளாதிய 
தியாக நின்று தாக்கிச் 
சேதுபதியையும் அவர் பந்து தல் 

தேவனையும் பிடி 
த்து மதுரைக்குக் கொண்வொ, அவர்களை அசியாயமாக விலங்குபூட்டிச் 
சிறையிலடைத்தார்கள் இதனால் திருமலை நாயடுக்கு அபகீர்த்தி யுண்டா 
னதன்றியில், தம்பிசேதுபதிக்கு மறவர் முதலான குடிகள் அடங்காமல் 
கலகம் செய்தும் , இராமேசுவர யாத்திரைக்காரர்களைத் தாக்கியும்வருத்திவ 


945 

மூன்மும் காண்டம், 
ந்ததன்றியில் ; இரகுநாத தேவரும், நாராயண்தேவரும் கிளம்புட் தக்கசேனை 
யைச் சேர்த்துக்கொண்டு இராமநாதபுரத்துக்குத் தாமே நாதர்களென்று 
சொல்ல; தம்பி தளவாய் மதுரைக்கு ஓடிப்போய் நாயடவர்களை உதவி செ 
ய்ய வேண்ட அவர் அச்சே துபதியின் துர்நடத்தையைக் கண்டு எவ்வித 
உதவியும் செய்ய மாட்டோமென்று சொல்லி விட்டார் . இக்காலத்தில் 
இராமேச்சுவா யாத்திரிகர்கள் வந்து வழிகளிருக்கும் கஷ்டநிஷ்க்களைச் 
சொல்லி முறையிட்டுச் சிறையிலிருக்கும் சேதுபதியை மறுபடியும் சிங்காச 
னமேற்றினாலன்றிச்சுகம் கிடையாதென்று பிடிவாதமாகப் பிரார்த்திக்க, 
இது விஷயத்தில் திருமலைராயடு தாம் செய்த தப்பிதத்தைப்பற்றி அந்தா 
பப்பட்டும் , சிறையிலிருந்த சேதுபதியை விடுதலை செய்தும், தக்க மரியாதை 
புடனும் இராமநாதபுரத்துக்குச் சேதுபதியாகயிருக்க நியமித்தார் . 

இப்படிப் பட்டம் பெற்ற தளவாய்ச்சேதுபதி ஐந்தாறு வருவம் திரு 
ப்திகரமாக ஆண்டு வருகையில் , தம்பி பேதபதி அவரைக் கொலை செய்து 
1645 - ம் வருவத்தில் மறுபடியும் சிங்காசனமேறப் பிரயத்தனப்பட , மற 
முதலானவர்கள் தடுக்க , இக்கலக் கதை யடக்க வேறு வழியற்று அந்தச் சே 
துபதி சமஸ்தானத்தை மூன்று பாகங்களாக வகுத்தும், 1646 ஆம் வரும் 
இராஜதானி உள்பட சய் டிவிஷனை இரகுநாத தேவருக்கும் , சிவகங்கை 
யைத்தம்பி தேவருக்கும் , திருவா தனை பாராயணத் தேவர் தனக தேவருக் 
கும் கொடுத்துச் சமாதானப்படுத்தினார் . இது விஷயத்திலும் திருமலை நா 
யடு மிசகிப்போய்விட்டார் . எப்படியெனில் , தனக்தேவர் சீக்கிரம் மரணம் 
டைய , இரகுநாத தேவர் அவருடைய பங்கைத்தம் பாகத்துடன் சேர்த்துக் 
கொள்ள , தம்பித்தேவர் மறுபடியும் சண்டைக் கரரம்பித்தார் . தெய்வானு 
கூலத்தினால் தம்பித்தோர் திடீரென்று சாகவே , இரகுவாத்தேவர் வகுத்த 
மூன்று பாகங்களுக்கும் பாத்தியஸ்தரானர் . இதனால் மன்னார் கோயில் , 
பட்டுக்கோட்டை , நீவுகோட்டை , அறந்தாங்கி , திருவாரூர் முதலானவை 
இராமநாதபுரத்துக்குச் சேர்ந்து அந்த ஸமஸ்தானம் பலுயெது . 1653 ஆம் 
வருஷம் பாண்டியராட்டில் பிரபல பயமுண்டாகியது , அதாவது வடக் 
கே தேவதாம்சமாக ஒரு இராஜகுமாரன் மிதந்து தன் தாயோடு தெற்கே 
வந்து , துஷ்டசம்ஹாரரும் , சிஷ்டபரிபாவனமும் செய்யப் போவதாகலங் 
குப்பார்த்தபோதிலும் , பார்வாயிலும் இதேவார்த்தையாகி , வழிவழி பார்த் 
இ பயந்து கொண்டிருந்தார்கள் , அதற்குத்தக்கபடி, பெங்களூரில் புதி 
தாக வடநாட்டிலிருது வந்த ஒரு விதந்து ஸ்திரீயையும் , அவள் மகனான 
சிறு பையனையும் பார்த்து அவர்கள் தாமென்று சொல்லி அவ்விடத்திய 
ஜனங்கள் பார்த்துப் பயப்பட , அப்போது அங்கிருந்த மகமதியர் அவ்விரு 
வர் பிரசுகளையும் வெட்டிக் குடிகளைப் பயப்படாதிருக்கும்படி சொல்வியும் 
முடஜனங்கள் இம்மூடபீதியை விட்டார்களில்லை சிவர் இந்த சிறுபை 

அகட விகட வித்வஜ்ஜன வீரபோக வீரவசந்தராயலு என்று 


யன் தான 


மூன்றும் காடண்ம். 

956 
1866 - ஆம் வருஷம் வரையிலும் அநேக படிப்பாளிகளும் நம்பி எதிர்பார்த் 
திருந்தார்கள் 

திருமலை நயா கிடைய ஸமஸ்தானம் தினே தினே பலுகிப் பெருகிய 
தனால் , இனி இச்சமஸ்தானத்தை விஜயாகா சமஸ்தானத்துக்கு அடங் 
கியதாகக் கொள்ளாமல், ஓர் சுதந்திர சமஸ்தான மாக்கக் கருதி மேற் 
படி விஜயாதா சமஸ்தானம் வேங்கடபதி இராயலுகாலத்திலேயே பாண் 
டிய நாட்டார் கப்பம்கட்டாமலிருந்தார்கள் என்று முன்னமே சொன்னா 
மல்லவா ? இப்போது இத்திருமலை நாயகொரும் அந்த வேங்கடபதிரா 
யலுடைய சந்ததிகளுக்கும் கப்பம் கட்டாமல் , தம் ஸமஸ்தானத்தைக் சுத்த 
சுதந்திரசமஸ்தானமாக்கிப் பிரபலப்படுத்தக் கருதித் தம்மைப்போன்றதகள் 
ணசுதேசசமஸ்தானாதிபதிகளாகியசெஞ்சி , தஞ்சைநாயடுகாருகளைத் தம்மோ 
கெட்டுப்பாடாகச்சேரும்படி சொல்ல, அவர்களும் அங்கீகரிக்க , இந்தக்கட்டுப் 
பாடான சங்கதி விஜயாகா ஸமஸ்தானபதி நரசிங்க தேவாயலுக்குத் தெரி 
ந்து , உடனே பெரிய சேனையைக் கூட்டிக்கொண்டு தெற்கே தமது பிரதிநிதி 
களுடைய ஆக்கிரம நடவடிக்கைளைக் கண்டிக்கவா , பேடியாகிய தஞ்சை 
மன்னர் பயந்து விஜயாகாத்தாரிடம் சாணடைந்து மன்னிப்புக்கேட்டுக்கொ 
ண்டுசேர்ந்து விட்டதன்றியில் திருமலை நாயடுவின் கட்டுப்பாட்டையும் , செ 
இராதாவின் கட்டுப்பாட்டையும் நாசிங்கத் தேவராயலுக்குச் சொல்வி , 
இவ்விரு மன்னரையும் சிவிக்கும்படி தூண்டிவிட்டார் . இது சங்கதியை 
யறிந்த திருமலை நாயடு கொஞ்சமேனும் முன்னும் பின்னும் யோசியாம் 
லும்; தேசாபிமானத்தையும் சுஜனாபிமானத்தையும் மறந்தும் , தர்மந்திரிகள் 
ளுடைய வார்த்தைக் கிணங்கி , அப்போது கோக்குண்டாவிலிருந்த மகம் 
தியரைத் தமக்கு உதவியாகவும் , நாசிங்கராயலுக்கு விரோதியாகவும் 
வரவேண்டுமென்று சங்கதி சொல்லி யனுப்பு . அந்தக்கோலகுண்ட சுபா 
சாஹிபவர்கள் , பழம் நழுவி பாலில் விழுந்ததைப் போல் இக்கருமத்திற்கு 
உடன்பட்டு உடனே ஒரு பொருஞ்சேனயோடுவந்து , 

ரேசிங்க தேவ 
சாயலு மைல் தானத்தின் பலபக்கங்களிற் புகுந்துக் கொகாயடித்துக் குடி 
களைக்கொலை செய்து வருவதாகச் சங்கதி எட்டாவ , உடனே நரசிங்கரா 
மலு தமது தகணயுத்தத்தைவிட்டு விட்டு , தி சேனையோடு வடக்கே 
போய் , தம் ஸமஸ்தானத்தில் புகுந்து கொள்ளையடித்துக்கொண்டிருந்த கோ 
வகுண்டாபாபைத் தாக்கித் துரத்தியடிக்க , அந்த வன்சேன் அதிகமாக 
வம் பலமுள்ள தாகவும் இருந்தமையால் , அவர்கள் 

தங்கராயலுவைவட 
நாட்டில்கால் எடுத்துவைக்காதபடி துரத்தியடித்துக்கொண்டுவா , நாசிங்கரா 
யலு திகைத்துத்தெற்கேஇருக்கும் செஞ்சி , தஞ்சை , மதுரை விடுமார்களை 
த்தமக்கு இப்படிப்பட்ட ஆபத்காலத்தில் உதவிசெய்யவேண் 

மென்று பல 
விதமாகப் பஞ்சை போல் கெஞ்சிக்கேட்டும் ; இம்மூன்று காவியமார்களும் 


படையை 


966 

மூன்றாம் காண்டம், 
கொஞ்சமேனும் ஜாதியபிமானம் , மதாபிமானம் தம்மரபாபிமானத்தில் 
புத்தியைநாட்டாமல் ; கேவலம் பொறாமை என்னும் பேயால் பிடிப்பட்டு 
மவுனம் சாதிக்க , அந்த நாசிங்க தேவராயலு மனமொடிந்து , தஞ்சை 
யின் வடக்கே கள்ளர் சீமைக்குப் போய்ப் படாத பாடெல்லாம் பட்டு 
சொந்தார். இப்படிப்பட்ட காலத்தில் மைசூரார் கொஞ்சம் அவருக்கு 
உதவிச் செய்யவந்தாலும் , தென் நாடுகள் செல்வத்திற் சிறந்து விளங்கிய 
படியால் , இப்படிப்பட்ட நாடுகளில் சிலவற்றைத் தமது நாடுகளோடு 
சேர்த்துக்கொள்ளப் பேராசை கொண்ட கோலகுண்ட நபாபு , நரசிங் 
கராயலை அடக்கிய உடனே , செஞ்சிக்கோட்டைமேல் 
திக்கொண்டு போய் முற்றுகைப் போட்டார் . 

இதை யறிந்த தஞ்சை நாயன் பேடித்தனத்தினால் முன்னும் பின் 
னும்யோசித்துப்பாராமல் , எங்கே தமது கோட்டைக்கும் முற்றுகை போடப் 
படுமோ என்ற பயத்தினால் , தம் கோலகுண்ட பாபின் பக்கம் சேர்ந்து 
அவரிஷ்டப்படி நடப்பதாக இராயபாரியை அனுப்பத் திருமலை நாயுடுவின் 
ஸ்திதி அபாயமாகும்படியாகிவிட்டது . ஆகவே அந்த ஆபத்தை நீக்கிக் 
கொள்ளத்தக்கபடி யோசியாமல் , முன்மாதிரியாகவே துர்மந்திரிகளுடைய 
வார்த்தைகளைக்கேட்டு , தக்கணிநாட்டு கபாபாகிய இடில் கான் மகமதிய 
ருடைய உதவியை நாட , அந்த போயும் தமது 17,000 - குதினா வீர 
ரைத் திருமலைநாயடுக்கு அனுகூலமாக அனுப்ப , அத்துடன் திருமலைகாம் 
டுடைய 30,000 . சேனையையும் சேர்த்துச் செஞ்சிக் கோட்டையின் முற்று 
கையை நீக்க நடத்திக் கொண்டுபோனார் . இப்படி பெரும்சேனையை 
நடத்திக்கொண்டு போயும் காரியசித்தி யடையவில்லை . எனெனில் திரு 
மலைநாயாவின் பட்டாளத்தில் தெலுங்கர் , தமிழர் , கள்ளர் , மறவர் , 
மராட்டியர் , மகமதியர் முதலான பல ஜாதியார்களிருந்தமையால் , அவர் 
கள் ஒருவருக்கொருவர் ஜாதிச்சண்டை , மதச்சண்டை செய்து கொண்டே 
வந்து , கடைசியில் பெரிய கலகத்தை யுண்டாக்கி , மண்டைகளை யுடைத் 
துக்கொண்டு மாண்டுவரவே , கோட்டையின் கதவுகளைக் கவனிப்பா சற்றுத் 
திறந்துவைக்க , கோலாண்ட நபாயின் சேனைகள் சமயம் பார்த்து யா 
தொரு தட்டுத்தடங்கலற்றுக் கோட்டைக்குள் பிரவேசித்துக் கொடியை 
நாட்டி , அதிலுள்ள தகம் வெள்ளி முதலான ஆபரணங்களையும் , பொக்கி 
வத்தையும் எடுத்து கொண்டார்கள் . 


இத்தியாதி அசம்பவங்களைக் கண்ட திருமலை நாயடு விசனத்தோடு 
தம் நாட்டிற்குறந்து , இனித்தம்மையும்கூடவந்து தாக்குவர்களோ வென்று 
யோசித்துக்கொண்டிருந்தபடியே , மம ைதகொண்ட மகமதியர் மதுரைப்ப 
ட்டணத்தையும் முற்றுகைப்போட்டுத் தாக்கினார்கள் . இந்தத் தாக்குதலைத் 
தடுக்கத் திருமலை நாயக்காருக்கு அப்போது தக்க தண்டுதளாதிகள் 


975 


மூன்றாம் காண்டம் 
வாதிருத்தலைக் கருதியும் , தமது இனத்தாராகிய தஞ்சைமன்னர் 
மதியர் பக்கம் சேர்ந்திருப்பதைக் கருதியும், இனி வீணாகச் சண்டை 
செய்து பொருள் நஷ்டத்தையும், பிராண கஷ்டத்தையும் உண்டாக்கு 
வதைப் பார்க்கிலும் , உயுத்தச் செலவுக்குப் பொருள் கொடுத்தும், வரு 
வாந்திரம் கோவகுண்ட பீஜப்பூருக்குக் கப்பம் கட்டி வருவதாக ஒப்பந் 
தம் செய்தும் . சமாதானப்படுத்த மகமதியர் முற்றுகையை நீக்கித் தம் 
காடுகளுக்கேகினார்கள் என்ன கால வித்தியாசம் ! இருமலைராயடு தமது 
சொந்த இனத்தாரும் , ஆதி அதிகாரியுமாகிய விஜயா கற சமஸ்தான 
நமசிங்க தேவசாயலுக்கு மாமூலாகம் கட்டி கொண்டு வந்த கப்பத்தைக் 
கட்டாமல் சுதந்திரம் நாடப்போய் இப்போது வேறு ஜாதி, வேறு மதஸ் 
இருக்கு உதவி செய்ய அந்த வேறு மதஸ்தரான மகமதியருக்குக் க 

கம் 
பக்கட்ட நேர்ந்தது . இந்த வியாகலத்தினாலும் திருமலைரயடு மந்திரி 
வார்த்தைகளை நம்பியதன்லம் வந்த மகத்தான விசனத்தினால் மனஞ்ச 
வித்து நிற்க, மறுபடியும் தர்மந் திரிகண்டைய வார்த்தைகளைக் கேட்டு 
மற்றுமோர் அவிவேக் காரியம் செய்யலானார் . அதாவது கோவகுண்ட 
மகமதியர் . கம் வடநாடுகளை விட்டுத் தெற்கே பெகுராம் 
படியால் , அந்நாடுகள் தக்க நானே ற்றுத் தவிப்பதையறிந்து , 
படையெடுத்துப்போய் காம் போக்கடித்துக்கொண்ட காய ளையாவது 
மெக்காக கொள்ளலாமென்று எண்ணகொண்டு நாசிங்க தேவராயன் 
மதுரை தஞ்சை, மைசூர், மன்னர்களுடைய சேனா 

1 சேனா உதவியைக் கேட்க, 
மைகுமார் மாத்திரம்உண்மையான கோமிமானத்துடன் சேலையை உதவி 
யாக அனுப்பித்தரவே , அந்த நரசிக்க பாய்லக்பேரய்ச்சண்டை செய்தசில 
பல சில்லரைக் கோட்டைகள் பிடித்துக்கொண்டு வருகையில் , இந்தார் 
சிக்கராயலுக்கு உதவிசெய்தமைகாரரின் கொட்டத்தையடக்க கெமதி 
தியர் ஒருபடையை யனுப்ப , அப்படையான த திருமலைராயவேன் ஸம் 
ஸ்தானத்தைச் சார்ந்த தென் கனவாய் 

வாசல்வ , கனை விடும்படி கேட்க 
உடனே விட்டுவிடுப்படி திருமலைரயர் உத்தரவும் 

குமலைரயர் உத்தரவு செய்ய , மகமதியர் சேனை 
சன் தாராளமாக மைசூருக்குள் போய் , முற்றுகைப் பாட்றிச் சின்னாபின்ன 
மாக்கியதன்றில், பாசிங்க ராய்கள் 

சமஸ்தானத்தையும் தாக்கிக்கெ 
இந்தும், கடைசியாகத் தமக்கு காலமறித்து உதவி செய்த இந்தத் திருமலை 
காயடவர்களுடைய பெமஸ் 

கானத்துக்கும் வர்தும் , பலர் செய்த உதவி உப் 
காரத்தையும், சிநேகத்தையும் கருதாமல் ;எராளமா , பொருளைக் குப்ப 
மாக வாங்கிக்கொண்சிம், போகும் வழியில் தஞ்சைகாய் இடத்திலும் மக்க 
சப்பம் வாங்கிக்கொண்டும் தம் காடுகளுக் கேகினார்கள். 

இக்காலத்தில் திருமலை நாட்டுகாருக்குச் சம்பவி கண்டங்கள் 
இம்மட்டோடு முடியவில்லை, இந்தத் தகணநாட்டு நாயகம் பார்களுக்கு 


986 


மூன்றும் காண்டம் 
ஆபத்து வருங்காலத்தில் உதவி செய்துவந்த , விஜயநகரத்தாரோடு பகைல் 
பான தன்றியில் , இவரது பக்கத்திலுள்ள மைசூர் நாட்டாரும் இவருடைய 
தேசாபிமான மற்றதுமான நடவடிக்கைகளினால் பகைவரானார்கள். இக் 
தியாதிகளைத் திருமலை நாயர் எண்ணியெண்ணி எக்கமுற்று , அதனால் 
வியாதியம் சம்பவித்திருக்கும் தருணத்தில் , மைகுரார். இவருடைய தேசாபி 
மானமற்ற நடவடிக்கைகளினால் தமக்குண்டான நஷ்டங்களைக் கருதிப் 
பழிதீர்த்துக்கொள்ள ஓர் பெரும் படையெடுத்து வந்தார்கள் 

திடீரென்று மைசூரார் படையெடுத்து வருவார்களென்று கனவி 
லும் எண்ணாதிருந்த திருமலைராயடு கண்டு , தம்மோடு அப்போ திருந்த ஸமஸ் 
தான சோன் போதுமான வலிமையோடு இல்லாதிருந்ததைக் கருதியும் , 
பாளையக்காரர்களுடைய சேனா உதவியைச் சம்பாதிக்கப் போதுமான கால 
மில்லாமையைக்கருதியும் , திகைத்துத் தமதஸ்திதியைப் பற்றிச் சேதுபதிக் 
குச் சொல்லியனுப்ப , அவர் காலதாமதமின்றி 25,000 மறவர் சேனையோடு 
மதுரைக் கோட்டைக்கருகில் வந்தனிற்க , திருமலைநாட்டு கண்டு வியந்து 
அஃதோடு தமது ஸமஸ்தான காப்புச் சேனையாகிய 35,000 பெயரைச் சேர் 
த்தத் தக்க தள கர்த்தர்களோடு மைதாரைத் தாக்க அனுப்ப , மைகுமார் 
கண்டு பயந்து இவ்வளவு பெரிய சேனையை எப்படி ஜபிப்பதென்றெண்ணித் 
தம் காரியத்தைத் தந்திரத்தால் முடிக்கக்கருதித் திருமலைநாயாவின் தள 
கர்த்தனகிய பேராகக்கொண்ட சிவராமய்யன இது மிதமிஞ்சிய லஞ்சம் 
கொடுத்துச்சரிப்படுத்தி , உயுத்த விஷயத்தில் ஜாடையாக இருக்கும்படி 
செய்துவிட்டார்கள் . இந்த வஞ்சனைக் கட்டுப்பாட்டை பறித்த சேதுபதி , 
அந்த ராஜதுரோஹிபாம்மன தளகர்த்தனப் பிடித்துச் சிறையில் போட்டுச் 
சத்தவீரராக நின்று , மைசூராரிடம் சண்டை செய்ய , மைசூரார் பயந்து 
திண்டக்கல் கோட்டைக்கோ, அங்கு அவர்களுக்கு மறுபடியும் 20,000 சேனை 
வந்துசோ, இரண்டுசேனகளும் பிரமாத சண்டை செய்து இருபக்கங்களி 
லும் 12.000 சேனைகள் கொல்லப்பட்ட பிறகு மைசூரார் தலக்காட்டாமல் 
ஓடி விட்டார்கள் 

சேதுபதியின் இராஜ விசுவாசத்தையும், மத்தவீரத் தன்மையையும் 
கண்டு வியந்து குபலநாயடு ஆருந்தபரவசமாகி அந்தச் சேதுபதிக்கு 
அரோக பஹமானங்களைக் கொடுத்தும் திருமலை சேதிபதி என்னும் 
பிருதுகளையும் , சிங்கத்தகப் பல்லக்கும் கொடுத்தும் , இனி இராமநாத புரத் 
தார் மதுரைச் ஸ்மன் தானத்துக்கு எவ்வி தகப்பமும் கட்டாமல் சுதந்திரமா 
க்கியும் , திருப்புவாரம் , திருச்சுழி , பள்ளிமடம் முதலான கிராமங்களைக் 
கொடுத்தும் , வியாதைச் செய்து கொண்டாடினார் 

மைத்திசாரை மதரையார் ஐரித்த பிறகு , திருமலை நாயக்காருக்கு 
உற்சாண்டாகி , அந்த மைதார் போகும்போது தமது 


குடிகளைச் 


மூன்றும் காண்டம் 
செய்த அவமானத்துக்குப் பழிதீர்த்துக்கொள்ள எத்தனப்பட்டார் . அதா 
வது , மைசூரார் மதுரை நாட்டைவிட்டுப் போகும்போது தமக்கு அகப் 
பட்ட சேனைகளுடைய மூக்குகளையும் , பிரபார்திகளாயிருந்த ஆண் பெண்க 
ளின் மூக்குகளையும் ஆவிரம் கணக்காக அறுத்துச் சாக்குகளில் கட்டி , மைசூர் 
மன்னன் களிக்கும்படி அனுப்பினார்கள் . அதற்குப் பதிலாக அந்த மைசூர் 
மன்னனுடைய மூக்கையும் அப்படி அறுத்துக் கொண்வெந்து தமக்கு காட் 
டவேண்டுமென்று ஒரு பெரியசேனையைத் திரட்டி , அதற்குத் தமது தம் 
பியார் குமார் முத்துவீரப்ப நாயடுவை தளகர்த்தராகவும் , இசங்கண்ண 
நாயகலை உதவியாகவும் அனுப்ப , அவர்கள் திண்டுக்கல் வழியாகப் போய் 
மைசூர் நாட்டின் பல கோட்டைகளைத் தாக்கிப் பிடித்துக்கொண்டும் சடை 
சியாக மைசூரையும் பிடித்து அதன் இராஜின் சிறையாக்கி , அவன் மூக்கை 
யும் , அவன் தாகர்த்தர் மந்திரிமுதலான சேனா வீரர்களுடைய மூக்குக்க 
ளையும் அறுத்து மூட்டைகள் கட்டித் திருமலைராய்டு காரு களிருக்கும்படி 

முன் 
னாடியாக அனுப்பிவிட்டுப் பிறகு குமாரமுத்து வீரப்பர் , இரங்கண்ண நாயம் 
தமது தண்டு தளாதிகளுடன் ஜயவீரர்களாகத் திரும்பி வருகையில் , மதுரை 
ஸமஸ்தானதிபதியும் , அச்சமஸ்தானத்தை முப்பத்தாறு (36 ) வருஷம் மிகமா 
சரிமையோடு ஆண்டுவந்த திருமலை நாய்கொரு 1659 ஆம் வரும், தமது 
75 ஆவது வயதில் பரமபத மடைந்தார் என்று சங்கதிக்கேட்டு மகத்தான 
விசனமடையலானார்கள் 


புகழுடம்பினராகிய திருமலைநாயம் பாமயதமடைந் தவித் மின்ன 
தென் விவரமாக விளக்கவில்ல ; ஆயினும் அது விஷயமாகச் சொல் 
வப்படும் இரண்டொரு கதைகள் பின் வருவனமே முதலாவது திரும் 
லைநாட்டு கோயில் கோபுர் வயல்களில் கணக்கற்ற காசைப் பாழாக் 
குவதைப்பார்க்கிலும் , அப்பணத்தைக் கொண்டு கடிகளுக்கு உடயோக 
மான குளம் குட்டை கால்வாய் முதவான வசதிகளை உண்டாக்கினால் 
நவமென்று திறிஸ்துமத போதகர் அடிக்கடி செய்துவந்த போதனை 
யைக்கேட்டுவந்ததில் ; ஈயடுகாரு இனிக்கிறி. த மதத்திலும் சேர்ந்து 
விடுவாரென்ற பயத்தினால் , அவலாக் கொல் நக்கருதி , மீனாகரியம்மன் 
கோயில் கர்ப்ப 

மண்டபத்தில் குகைப் போலத் தோண்டி 
மறைத்துவைத்தும் , அக்கருமத்திற்கு முக்கி காரணராகிய அம்மன் 
பூஜாரி குலசேகப்பட்டன் என்றவரும் , 

வேரும் கட்டித் திருமலை 
நாய்விடம்போய் , மீனாமியம்மன் தன் கர்ப்ப மண்டபத்தினடியில் கணக் 
இந்த திரவியம் வைத்திருப்பதாகவும், அத்திரவியதரை தங்கள் தனியாக 
வந்து எடுத்துக் கொண்டு போகும்படி உத்தரவு செய்ததாகவுஞ்சொல்ல , 
திருமலைகாட்டும் அவ்வார்த்தையைஉண்மையாகாமியும் சந்தஸ்கானம் 
செய்தும் தனியாகப்போய் . அந்தக்காப்பு மண்டபத்தின் குகையிலிறங்க 


1006 


மூன்றும் காண்டம் . 


அவரிநக்கின உடனே ஒரு பெரிய பலமான பலகைக் கல்லைப்போட்டு 
முடிமறைத்து விட்டு வந்து , திருமலை நாயக்காரு 

நாயகொரு மீனாஷியம்மனுக்குள் 
ஐக்கியமாசிப் பொந்தியோடு கைலாசம் போய்விட்டார் என்று சொல்ல , 
எல்லாரும் சார்பிக்கொண்டதாகவும் , இரண்டாவது திருமலை நாயக்காரு 
ஒரு பட்டருடைய மனைவியுடன் நட்புப் பாராட்டி வர் சசொண்டிருக்க 
ஒருகாளிவு. அவள் வீட்டுக்குத் தனியாகப் போய்த் திரும்புகையில்; வழி 
மில் கைப்பிடிச் சுவரற்றிருந்த கிணற்றில் விழுந்துவிட, அந்தப்பட்டர் 
பார்த்து தன்மேல் பழ வந்துவிடுமெனப் பயந்து மேலே மண்ணைப் 
போட்டு மூடிவிட்டதாகவும் , பின்னும் பலர் பலவிதமான கதைகளைச் 
சொல்லிக் சொள்ளுகிறார்கள் , இக்கதைகளை உண்மையானவைகளென்று 
நம்பக் கூடவில்லை ஏனெனில், திருமலைராய்டு தமது ஸமஸ்தானத்திற்கு 
வந்த ஐரோமிய கிறிஸ் மோதப் போதகருக்குக் கேவலம் இடமுதலான 
வசதிகளை மாத்திரம் கொடுத்து உதவினரேயன்றி . மற்றப்படி கிறிஸ்து 
மதத்தில் சிறிதம் பிரியக் கொள்ளவில்லை என்று , அக்காலத்துக் APR 
தமத போதகர்களே ரோமாபுரிக்குக் கடிதமெழுதி இருக்கிறதன் றியில் 
அவரைப் பிராமணர்கள் கொலைசெய்திருக்கிற விவயத்தில் 
அது சங்கதியையும் எழுதி இருப்பார்கள் . மேலும் 1659 ஆம் வருஷம் 
திரிசிராப்பள்ளியிலிருந்து ( Father Proenza) போரின் சார் பாதிரியார் , 
ரோமாபுரிக்கு எழுதிய இருபத்தில் , திருமலைரயடு க இத்தமைதல் 
தமென்றும் ,அவருக்கும் கிறிஸ் தமதத்தில் நம்பிக்கை சுத்தமாகவே இல் 
லையென்றும், அவர் தியரன்று இறந்துவிட்டாரென்றும் எழுதியிருக் 
கிருர் ; அவே, அவர் கிறிஸ்துமத விவயமாகக் கொலச் செய்யப்பட 

என்ற ஸ்பஷ்டமாசித்து 

சண்டாவது பட்டர்மனைவி விஷயமாக இறந்த சங்க தியையும் 
கம்பக்கட்டவில்லை. 

எனெனில் , திருமலை நாட்டவர்கள் 
அவருக்கு வயது கிட்ட விட்ட 75. மேலும் , அவருடைய அரண்மனை 
பில் அவ்ட வலிகளெல்லாம் திரண்டு அவதாரமாக வந்தாற்போல் 
200 மனைவிகள் இரும் இருக்கிறார்கள் . ஆகவே , இந்தப் பெரிய வயதில் 
பெரும்பான்மையான கல்கணமுள்ள சுபத்தினிகளை விட்டுப்போய் , அவக் 
கோலங்கொண்ட பட்டர் மனைவிக்காக அர்த்த ராத்திரியில் ஆரும் தணை 
யற்றுக் கிணற்றில் விழுந்து செத்தாரென்று சொல்லும் கதையை எப் 
படி நம்பக்கூடும் ? மதுரைச் சரித்திரம் எழுதிய மிஸ்டர் நெல்லன் முத 
வில் சொல்லிய கதை ஒருவேளை உண்மையாக இருக்கலாமென்று சொல் 
ஒகினார் 

இப்படிப் பலர் பலவிதமாகச் சொல்ல அபிப்பிராயங்கொண்டா 
லும் , எதோ ஒரு விதத்தில் இறந்தாரென்று விதமாகக் 

விதமாகக் காட்டும் தா 
சனம் இன்னும் அகப்படாமையால் உண்மை சொல்ல வகையவிலை . 


மூன்றாம் காண்டம் . 


1016 


புகழுடம்பினரான திருமலைநாயடு ஒரு சேதுபதி விஷயத்திலும் , 
தம்மினத்தாருக்கு விரோதமாக மகமதியருக்கு உதவி செய்த விஷயத்தி 
லும் , துர்மந்திரிகளுடைய வார்த்தைகளைக் கேட்டு இராஜயே தந்திரத் 
தில் பிசகு செய்துவிட்டாலும் ; மற்ற விஷயங்களில் இவரைப்போல 
பிரபல தருமங்களினால் புகழப்பெற்று 36 -வருஷம் செங்கோல் செலுத்தி 
யவர் அபூர்வம் . இவர் முன்னோசாகிய விஜயநகா ஸமஸ்தான கிருஷ்ண 
தேவராயலு , இராமாயறு எப்படி வடதேசத்தில் செல்வமும் , சிறப்பும் 
பெற்று வாழ்ந்ததைப்போலவே , அவர்கள் பின் சந்ததியாராகிய இத்திரு 
மலைநாட்டும் தென்தேசங்களில் சிறப்பும் செல்வமும் பெற்றுவாழ்ந்து செய் 
கோல் செலுத்தியதை , இன்றளவும் மதுரைப் புது மண்டபத்திலிருக்கும் 
அவரது பிரதிமைக்கு புஷ்பமாலைகளைச் சூட்டி சுவாமியைப்போல வணங் 
கிக்கொண்டாடிவருகிறார்கள் . 


திருமலை நாயடு சமஸ்தானத்தின் சிறப்பு 


திருமலை , சாய்கொரு இறந்து போகும்போது , அவருடைய சமஸ் 
தானத்தில் மதுரை , திருநெல்வேலி, திருவனந்தபுரத்தில் பாதி பாகம் , 
திண்டுக்கல் , இராமநாதபுரம் , சிவகங்கை , கள்ளர் நாடு , புதுக்கோட்டை , 
மணப்பாறை , கோயமுத்தூர் , திரிசிராப்பள்ளி , சேலம் முதலானவைகள் 
சேர்ந்திருந்தன . இவைகளில் அநேகம் பாளையப் பட்கெளும் , பாளையக் 
காரர்களும் இருந்து உயத்தகாலங்களில் ஸமல் தானத்தைப்பாது காத்து 
வந்தார்கள் . சேதுபதியும் வேறு சிலரும் இவருக்குக் கப்பம் கட்டாமல் 
இவரால் சுதந்திரம் பெற்றாலும் , இவரைத்தமது சக்கிரவர்த்தியாகக் 
கொண்டு வணங்கி , இவர்கட்டளைகளின்படி தம் ஸமஸ்தானங்களையும் 
பரிபாலித்து வந்தார்கள் . திருவனந்தபுர சாஸ் தானத்தாரும் கப்பம் 
கட்டிக்கொண்டுவந்தார்கள் . 


பகைவர்கள் வந்து தாக்காதபடி திண்டுக்கல் , தாராபுரம் , கோயமுத் 
சார் , தென்னமநாயக்கனூர் , சத்தியமங்கலம் , அந்தியூர் , ஈரோடு , காங் 
கியம் , கரூர் , விஜயமங்கலம் , நாமக்கல் , சேந்தமங்கலம் , சேலம் , மேலூர் , 
செங்ககிரி , சாமப்பள்ளி , காவிரிபுரம் , ஆத்தூர் , அசந்தரி, அரவக்கு 
றிச்சி , மூகலூர் , சக்கிரகிரி , கம்மத்தி , செக்கும் கிரிமுதலான விடங்களில் , 
பெரிய கோட்டைகளை ( நாயடவர்களால் ) கட்டிவைக்கப்பட்டன . 

இவ்வளவு பெரிய ஜில்லாக்களையும் , கோட்டைகளையும் , திருமலை 
நாயடு எப்படி அடக்கி ஆண்டுவந்தாரென்று யோசிப்போமாகில் ; இவர் 


1026 


மூன்றாம் காண்டம் . 


தமது முன்னோராகிய விஜயநகர கிருஷ்ணதேவராயலைப்போல பல தக்க 
சிப்பந்திகளை நியமித்துக் கொண்டு ஆண்டுவந்தாரென்று ஸ்டஷ்டமாகி 
றது , இவர் காலத்தில் , இவர் சமஸ்தானத்தில் ( 1 ) மந்திரி - தளவாய் , 
( 2 ) தளகர்த்தர் = சேனாவீரன் , ( 3 ) பிரதானி = வரவு செலவு கணக்கு வைப் 
பவர் , ( 4 ) இராயசம் = இரைட்டர் காரிய தரிசியும் . ( 5 ) பொக்கிஷாதிபதி = 
கஜானசி ( 6 ) ஸ்தானாபதி - இதரராஜாங்கங்களில் போய் அந்தரங்க சங்கதி 
களை அறிந்து தெரிவிப்போர் , ( 7 ) கணக்கன் = சர்கார் வசூல் வரவு செலவு 
கணக்குகளுக்கு அதிகாரி , ( 8 ) மணியகாரன்- அம்பலகாரன- கந்தாயம் 
வசூல் செய்யப்பட்டவன் ஆகிய எட்டங்கத்தார் இருந்து இராஜிய 
பரிபாலனத்துக்கு உதவி செய்துவந்த தன்றியில் , குற்றவிசாரணை , சீவில்வி 
சாரணை , மராமத்து இலாகா முதலான உத்தியோகஸ்தர்களும் நியமிக் 
கப்பட்டு, அவரவர்கள் தம்தம் காரியங்களைச் சரியாகப் 

பார்த்து வருவ 
தும் வராததையும் பற்றி விசாரிக்க , நாயடவர்களே அடிக்கடி சமஸ்தான 
சபை கூடிவிசாரணை செய்து , தக்க உத்தியோகஸ்தர்களைச் சன்மானித்து 
துஷ்டர்களைத் தக்கபடி சிரித்தும் வந்தார் . இப்போது இந்நாட்டில் இங்கி 
லீஷ் கவர்ன்மெண்டார் சர்க்கார் கந்தாயத்தைக் கிராம மணியம் , காரணம் 
முதலான சிப்பந்திகளைக் கொண்டு எப்படி வசூல் செய்து வருகிறார்களோ 
இதேமாதிரியாகவேத்தான் திருமலைகாயடு காலத்திலும் வசூல் செய்தபடி 
யால் , இங்கிலீஷ் கவர்ன்மெண்டார் திருமலைநாட்டு முதலான முன்னூேர் 
வழக்கத்தையே இப்போதும் அநுசரித்து வருகிறார்கள் . 


திருமலை நாயடுகாரின் வருமானம் . 


0 


திருமலை நாயக்காருக்கு சிலக்கந்தாயமும் , முத்து சிப்பி முதலானவை 
களில் வரும் வருமான மன் றியில் , தமது அதிகாரத்துக்குட்பட்ட பாளையக்கா 
ர்களிடமிருந்தும் அதிக வருமானம் கிடைத்துக்கொண்டுவந்தது . 1742 - ஆம் 
வருஷம் திண்டுக்கல் பிர்க்காவைச் சார்ந்த ( 20) இருபது பாளையப்பட்டுக 
ளில் பாளையப்பட்டு ஒன்றுக்கு வருஷம் ஒன்றுக்கு 17,500 ரூபாய் வீதம் 
3,50,000 ரூபாய் வசூலாகியது . இந்தக்கணக்கின்படி 72 - பாளையப்பட்டுக 
ளுடைய வருமானக்கணக்கை கூட்டினால் 12,60,000 - ரூபாய் வருமானமா 
ன மாகிறது . மற்றொரு சாசனத்தினால் திருமலை நாயடுகாருக்கு வருஷாவரு 
வம்பாளையப்பட்டுகளுடைய கப்பம்மாத்திரம் 18,90,000 ரூபாய் என்று 
தெரிவிக்கப்பட்டிருக்கிறது . மேலும் மதுரை நாட்டுகார்கள் விஜயநகாத்தா 
ருக்கு வருகா வருஷம் 4,00,000 பவுன் அல்லது 60,00,000 ரூபாய் கப் 
பம் கட்டி வந்ததாக பாதிரி விகோ ( Father Vico ) எழுதி இருக்கிறார் . 


மூன்றும் காண்டம் . 


1036 


அப்படியாகில் அது மொத்தத்தில் மூன்றில் ஒருபாகமாகையால் , மற்ற 
இரண்டுபாகம் அதாவது 1200,000 , பவுன் அல்லது 1,80,00,000 ரூபாய் 
ஆகிறது . மிஸ்டர் நெல்லனுக்கு அகப்பட்ட சாசனத்தினால் திருமலைநாயடு 
காருக்கு நிலக்கந்தாயத்தில் இராஜப்பமாக வருஷம் 1 க்கு பவுன் 
8,80,000 அல்லது 13,20,000 ரூபாயும் ; சாதாரண கப்பங்களினால் பவுன் 
1,89,000 அல்லது 28,35,000 ரூபாயும் , கடற்சங்கம் , வரிவசூவில் 
1,31,000 அல்லது 19,65,000 ரூபாயும் , ஆக வருஷாந் திரவருமானம் 
12,00,000 பவுன் அல்லது 1,80,00,000 ரூபாய் என தெரிவித்திருக்கிறார் . 
இந்த வருமான மன்றியில் , ஒவ்வொரு பாளையக்காரர்களும் , இராஜபந்து 
பிரபுக்களும் , ஸமஸ்தானத்தின் காப்புக்காக 3000 பதாதிகளையும் , 200 குதி 
ரைகளையும் , 50 யானைகளையும் தயாராக வைத்திருக்க வேண்டும் . இப்படி 
யானால் 72 பாளையப்பட்டுகளில் மாத்திரம் 2,16,000 பதாதிகளும் , 14,400 
குதிரைகளும் , 3,500 யானைகளும் தயாராக இருந்திருக்கவேண்டும் . இப்படி 
ஏராளமான சம்பத்தையுடைய திருமலைநாயக்காரு தம் சம்பத்தை யெல் 
லாம் சொந்தப் பந்துமித்திரர்களுக்குக் கொடாமல் , கோயில் கோபுரம் 
குளம் , மானியம் முதலான தருமங்களில் ஏராளமாகச் செலவு செய்து சகல 
சாலும் பிரதிஷ்டையடைந்தார் . 


. 


திருமலை நாயக்காவைத்தசிலத் திருப்பணிகள் 
( 1 ) மதுரை மீனாகூ சந்தரேசுவரர் சன்னிதியைத் தக்கபடி பழுதுபார்த்து 
நித்திய நைமித்திக காரியங்களை நடப்பித்துவர அநேகந் தருமகர்த்தர்களை 
நியமித்தும் ; அவர்களுக்கு அநேக மானியங்களைக் கொடுத்தும் ; கோயில் 
பூஜை செலவுக்கு மாத்திரம் வருஷம் ஒன்றுக்கு 2400 பவன் அல்லது 
86,000 ரூபாயைக் கொடுத்துக்கொண்டும் வந்தார் . கோயில் பிரசாகச்செல் 
வுக்கு வருஷம் ஒன்றுக்கு 88,000 ரூபாய் வருமாசமுள்ள பூமிகளையும் , ஸ்தா 
னிகர் செலவுக்காக அநேகங்கிராமங்களையும் கொடுத்தன்றியில் , மீனா 
சந்தரேசுவாருக்கு நவரத்தின ஆபாண ஆடையகனாதிகளுக்கு (கிருத்தி 
யஞ்சய விலாசத்தின்படி ) 1,23,00,000 , ரூபாய்செலவிட்டும்; மீனாக்ஷியின் 
சன்னதிகர்ப்பக் கிரகம் முதல் , கபாலி உடையார் சன்னிதி வரையுள்ள 
கட்டிடங்களைப் புதுப்பித்தும் , பிரம்மாண்டமான இராயகோபுரத்தையும் 
கட்ட அஸ்திவாரமு மிட்டார் . மதுரை சீமை விருத்தாந்தம் 122 பக்கத்தில் 
திருமலைநாயக்காரு மீனாளியம்மன் கோவில் செலவுக்குவிட்ட 150 கிரா 
மங்களை சர்வமானியமாக விட்டிருக்க , அந்தகிராமங்களை இப்போதிய கவ 
மெண்டர் எடுத்துக்கொண்டு , அவைகட்காக பிரதிவருஷம் 40,000 ரூபாய் 
கொடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அத்தொகையைக்கொண்டு 250 பிராம் 
மண சிப்பந்திகளும் , ஏனையரும்கூட 700 சிப்பந்திகளை போவித்து வரு 


மூன்றாம் காண்டம் . 


1946 194 
கினார்கள் மேலும் திருமலை நாயக்காரு இந்த க்ஷேத்திரத்திற்கு ஐந்தரை 51 
லகம் ரூபாய் விலையுள்ள ஆபரணங்களையும் கொடுத்தார் . 

( 2 ) வசந்த மண்டபம் அல்லது புது மண்டபம் . இது சுமார் 300 அடி நீள 
மும் , 20 - ம் , 30 - கஜம் அல்லது 800 அடி அகலமுமுள்ள அழகியகருங்கல் கட் 
டிடம் . இதில் சிற்பாலங்கா ரமாக நான்கு வரிசைகளில் , சுமார் இருபதடி 
உயாமும் , விநோத வேலைப்பாடு முள்ள 124 - கல் ஸ்தம்பங்கள் இருக்கின்றன . 
இது வசந்த காலத்தில் சொக்கர் பத்து நாள் உற்சவம் கொண்டாடக் கட்டி 
வைக்கப்பெற்றது . இன்றும் அந்த உற்சவத்தை வெகுவிமரிசையாகக் கொண் 
டாடப்பட்டு வருகிறது . இந்த கட்டிடத்தில் ஏககாலத்தில் 1000 பெயர் தராள் 
மாக உட்காரலாம் . இந்தக் கட்டிடத்தின் பத்து ஸ்தம்பங்களில் திருமலை 
காயடுகாரைப்போலவும் , அவருக்கு முன் மதுரையை யாண்ட ஒன்பது மன் 
னர்களைப் போலவும் , அவர்கள் மனைவிகளைப் போலவும் , சுவாமியை வண 
ங்கும் பாவனையாகவும் உருவங்களை ஸமஸ்தானத்தின் பிரதான் சிற்பியாகிய 
சுமந்திரமூர்த்தி ஆசாரியரைக் கொண்டுச் செதுக்கிவைக்கப்பட்டிருக்கின் 
றன . இந்தப்பத்துப் பிரதமைகளில் திருமலைநாயடு பிரதமைக்கு , அவரு 
டைய பராக்கிரமத்தையும் , மேல்நோக்கும் பார்வைக்குத் தக்கபடியாகவும் ; 
அவருடைய தொப்பை வயிறு முதலானவை செம்மையாகத் தெரியும்படி 
யாகவும் , வர்ணம்பூசியைதரிலகம் இப்போதும் அநேகர் வணங்கிவரு 
கிறார்கள் . அந்த விக்கிரகத்தின் அழகு அதை நேரில் பார்த்தவருக்குத்தான் 
ஸபஷ்டமாகும் . அந்த திருமலைநாயகொரு விக்கிரகத்துடன் அவருடைய 
ஆறுபட்ட மகிஷிகளுடைய உருவங்களையும் செதுக்கப்பெற்றிருக்கின் நனர் . 
அவர்களில் ஒருவர் சோழச் சக்கிரவர்த்தியின் குமாரத்தியாம் . அன்றியும் 
அந்த மண்டபத்தின் மேல்பாகத்திலும் அவரைப்போலவே பிரதிமை செய்து 
வைக்கப்பட்டிருக்கிறது . இந்தப் பிரதிமைகளைப் பார்த்தவர்களுக்கு இப் 
படிப்பட்ட மன்னரும் எப்படி மாண்டாரோ என்ற எண்ணம் ஜனிக்கும். 
இந்தக் கட்டிடவேலையைத் திருமலைகாயம் பட்டத்துக்கு வந்த இரண்டா 
வது வருஷம் ஆரம்பித்து 22 வருஷங்களாக 1,50,00,000 ரூபாய்கள் செல 
விட்டுக் கட்டியதாக மில்டர் வில்ஸன் சாஸ்திரியார் தெரிவித்தாலும் ; 0.H 
MS S சாசனத்தின்படி 1626 வருஷம் வேலையாரம்பிக்கப்பட்டு 1645வரு 
ஷத்தில் 20 , 000 பவுன் அல்லது 3,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 
தாகத் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது . நாளாகமத்தின்படி 1,00,00,000 ரூபாய் 
செலவிட்டிருக்கிறதாக தெரியவருகிறது . இந்தக் கட்டிடம் கட்டும்போது 
திருமலைநாயக்காரு பிரதிதினீம் காலையில் தாமே நேராகப்போய் மேல்விசா 
மணைச்செய்தும் , அங்கு வித்தகமாக வேலை செய்யும் சிற்பிகளுக்குச் செல் 
கோலேந்திய தமது சிங்காரக் கைகளால் தாம்பூலங்கொடுத்தும் உத்ஸாகப் 
படுத்தினாராம் . இந்த மண்டப உற்சவங்களுக்காக சுமார் 20,000 ரூபாய் 


மூன்றாம் காண்டம் . 

1958 
வருமானமுள்ள திடியின்புத்தூர் என்ற கிராமம் மாணியமாக விட்டிருக் 
கிறதாக தாண்டவமூர்த்தி பண்டாரத்தின் திருப்பணிமாலையால் தெரிய 
வருகிறது . 

( 3 ) தெப்பக்குளம் - இது மதுரைக்குச் சுமார் ஒன்றரைமைல் தூரத்தில் 
(இப்போது ஆங்கிலேயர் உலாத்திவரும் இடத்தில் ) வெட்டிக் கட்டப்பட் 
டிருக்கிறது . இத்தெப்பக்குளம் பக்கம் ஒன்றுக்கு 300 கெஜமாக , நான்கு 
பக்கங்களிலும் 1,200- கெஜ சுற்றளவுள்ள சதுரவடிவான இக்குளத்தைப் 
பலமான கற்களால் படிக்கட்டுகள் , சுவர்கள் , கைப்பிடிச் சுவர்களால் சிற் 
பாலங்காரமாகவும் , சுந்தரமாகவும் கட்டப்பட்டிருக்கிற தன்றியில் ; குளத் 
தின் மத்தியில் ஒரு தீவைப்போன்ற இடத்தில் , அழகிய கருங்கல் கட்டிடக் 
கோயிலும் ; அதைச்சுற்றிலும் அழகிய விருக்ஷங்களையுடைய உத்தியானவன 
மும் , இலக்ஷம் பொன் அல்லது இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டி 
அமைக்கப்பட்டிருக்கின்றது . இந்தத் தெப்பக்குளத்தில் வருஷாத் திரம் 
உற்சவத்தைக் கொண்டாடி வருகிறார்கள் . அக்காலத்தில் சொக்கநாதரைத் 
தெப்பத்தில்வைத்து இழுத்தும் ; குளத்தைச் சற்றி இலகூம்கணிக்கான விளக் 
குகளைவைத்தும் , பாணவேடிக்கைகளுடன் கொண்டாடும்வைபவம்வியக்கத் 
தக்கதே . இவைகளன்றிச் சொக்கநாதருடைய வெளிப்பிராகாரத்தையும் , 
பெரிய கோபுரங்களையும் விலியர்கள் கட்டிவைத்ததாகசிலாபிப்பிராயப் 
டாலும், அவைகளாம் 

காம் திருமலைநாயடு கட்டிவைத்ததாகச் சிலர் சொல்லு 
கிறார்கள் . ஆயிறும் மிருத்திஞ்சய கிரந்தத்தின்படி புராதனமும் பாழ்த் 
அப்போய்க் கொண்டுவந்தமீனா தியம்மன் கோயிலத் தக்க பணச் செலவிட் 
இப்புதிப்பித்தவர் திருமலைநாயடுகாரென்று சாதிக்கிறது மேலும் மதுரையில் 
பிரமாண்டமான இராயகோபுரம் கட்டும்படி கடைக்கால் போட்டபோது , 
அவ்விதமாகவே தமது சமஸ்தானத்திற்கு உட்பட்ட 64 ஸ்தலங்களிலும் 
பெரிய கோபுரங்களைக் கட்டிவைக்கக் கடைக்கா போட்டும் , சில விடங்கி 
ளில் பாதிக்கட்டிடவேலையையும் முடிப்பித்தனராம். இப்போது மதுரையில் 
கடைக்கால்போட்டு கட்ட ஆரம்பித்த இராயகோபாத்தின் நான்குபக்கள் 
களிலும் காட்டிருக்கும் ஒட்டில்லாத 4 கல் தூண்களின்உயரம் 60 அடிகளாம் . 
அவற்றின் அடி அஸ்திவாரத்தை அறிய வெட்டிப்பார்த்தபோது ( 13 ) அடி 
வெட்டவே , ஜலக்கண் ஊற்றெழும்பியதனால் பிறகுவெட்ட முடியாமல் விட்டு 
விட்டார்கள் . இதனால் இந்தத்தூண்கள் நிலத்தின் அடியில் வெகு ஆழத்தில் 
காட்டிவைத்திருக்கவேண்டும் . இந்த கோபுரம் கட்டி முடித்தால் ஓர்பெரிய 
பர்வதத்தைப் போவிருக்கும் . 

இம்மட்டோ , தமது சமஸ்தானத்துக்குட்பட்ட அநேகஞ் சில்ல 
ரைக்கோயில் கோபுரங்களையும் கட்டிவைத்ததன்றியில் ; தமது சமஸ்தா 
னத்தில் வந்து வதிந்த சைவ வைணவ மதாசாரியர்களுக்கு மண்டபம் , 


1965 


மூன்றாம் காண்டம் . 


மாளிகை , முதலானவைகளைக் கட்டிக்கொடுத்தும் ; தமதுர ஆசாரியரைச் 
சில விசேஷகாலங்களில் பல்லக்கிலேற்றியும் , ஆசாரியருடைய பாதரட் 
சைகளை வேறு பல்லக்கிலேற்றி எடுப்பித்துச்கொண்டும் , அவைகளுடன் 
தாம் பாதசாரியாக ஈகாமரதக்ஷணமும் வருவாராம் . இப்படி மத விஷய 
மாகச் செய்யவேண்டிய திருப்பணிகளை யெல்லாம் செய்வித்துத் தமது 
அந்தஸ்துக்கும் வாசத்துக்கும் வேண்டிய அரண்மனைக் கட்டிடங்களையும் 
கட்டினார் . 


மதுரை திருமலை நாயடு மஹால் - இதையே திருமலை நாயக்காரு 
டைய அரண்மனையென்று சொல்லுகிறார்கள் . இந்த அழகிய அரண்மனைக் 
கட்டிடம் திருமலைநாட்டு காலத்தில் , ஒருமைல் சுற்றளவு விஸ்திரனமுள்ள 
விடத்தில் , விசாலமாகவும் உலகவாழ்வுக்கேற்ற விநோதமாகவும் , பல கட் 
டிடங்களாக அமைத்துக்கட்டப்பட்டிருந்தனவாம், கால வித்தியாசத்தினால் 
அரேக் கட்டிடங்கள் இப்போது இல்லாமல் இடிந்துவிட்டதன்றியில் ; இவரது 
போனாகிய சொக்கநாத நாயடு பட்டத்துக்கு வந்தபோது பெரும்பாலும் 
திரிச்சிராபள்ளியிலிருந்தே ஆண்டுவந்தபடியால் ; மதுரையில் இவ்வளவு 
பெரிய அரண்மனை மஹால் அனாவசியமென்று எண்ணி இடித்து , அந்தச் 
சாமான்களை வண்டி வண்டியாகக் கொண்டுபோய்த் திரிச்சிராப்பள்ளியில் 
புது அரண்மனையைக்கட்ட அரம்பித்தார் பக்காலத்தில் அவருக்கு மந்தி 
ரியாக விருந்தவர் பார்த்தும் , பெரியோர்கள் கட்டிடப் பல கட்டிடத்லை 
இப்படிச் சின்னபின்னமாக இடிப்பது அவிவேகமென்றும் , பாவத்தொழி 
லென்றும் தடுத்துவந்தமயால் ; இப்போதிருக்கும் நவபத்கானா, சொர்க்க 
விலாசயென்னும் அரைக்கால் பாகமான கட்டிடமாவது இடிப்படாமல் நின் 
றுவிட்டது . இப்போது செக்டர் கச்சேரியும் , ஜெயிலும் இருக்கிற கட்டி 
டங்கள் கூட இந்த அரண்மனையைச் சார்ந்தனவென்று சில சாசனங்களினால் 
தெரியவருகிறபடியால் ; இப்போதிருக்கும் மஹால் கட்டிடம் முன் திரு 
மலைசாயகொலத்திலிருந்த கட்டிடத்தில் நான்கில் ஒருபாகமென்று திட்ட 
மாய்ச் சொல்லலாம் . இப்போதிருக்கும் கட்டிடம் 90- அடி நீளமும் , 40- அடி 
அகலமுமுள்ள ஹால்களுள்ள தாகவும் ; செங்கல சுண்ணாம்பினால் 40 - அடி 
உயரமும் , 15- அடி சுற்றளவுமுள்ள பெரிய ஸ்தம்பங்களைக்கட்டி , அவற்றின் 
மேல் யாெ தாரு மாத்தலம் சட்டம் , விட்டம் முதலான மரச்சாமான்களில் 
லாமல் சுத்த செங்கல் சுவர்களினால் வளைவு தார்சுபோட்டுக் கட்டப்பெற் 
திருக்கின்றது . இகைச் சேர்ந்த மற்றக்கட்டிடங்களும் , ஜலக்கிரீடை பாயி , 
மிருகாலயகளம் முதலான துகள் இப்போ திருப்பதைவிட விசாலமான 
வைகளாகவும் , அழகானலைகளாகவும் இருந்தனவாம் . இந்தக் கட்டிடத் 
தை ஐரோப்பா கண்டத்தைச் சேர்ந்த , இட்டாலிரோமபுரி சிற்பிகளைத் தரு 
வித்துக்கட்டிவைத்ததாகக் கேள்வி . இஃது உண்மையென்றே 

நம்பவேன் 


மூன்றாம் காண்டம் . 
டியிருக்கிறது . இப்போது இதில் ரிஜிஸ்டிரேஷன் ஆபீசு முதலான கோர்ட்டு 
கச்சேரிக ளிருக்கின்றன. 
திருமலை நாயடுகாருடைய அரண்மனையின் விவரம் . 

இந்தத்திருமலை நாயகொருடைய மாஹாலை அவர் காலத்தில் கோக 
வந்துப் பார்த்த ஐரோப்பிய யாத்திரகர் ஒருவர் பின் வருகிறபடி எழுதி 
யிருப்பதாக , கனம்டெயிலர் , ( Rev Taylor ) தமது சரித்திரபுத்தகம் , 2 -வது 
வாலியம் , 157-158 -வது பக்கங்களில் மொழி பெயர்த்துப் பதிப்பித்திருக் 
கிறார் -- அதன் கருத்தாவது - இந்தத் திருமலை நாயகொருடைய அரண்ம 
னைக்குள் வடக்கே அல்லது கிழக்கேப்புகுந்துப் பார்த்தால் , பிரம்மாண்ட 
மான பத்துஸ்தம்பங்கள் கட்டப்பட்டு , அவைகட்கு கிழக்கே எகன்ற மீண்ட 
அழகிய ஆஜாரமும் ; அதில் பதினெட்டு வாத்தியக்காரர்கள் சதாவாத்திய 
கோஷங்களைச் செய்துகொண்டிருக்க , அதற்கு சற்று கிழக்கே இராஜபவனி 
க்குபயோகமான , தந்த பல்லாக்குகளும் , வேறு பல விதம் விதமான மேனா 
பல்லக்குகளும் வைக்கப்பட்டிருந்தனவாம் . அந்த ஆஜாரமண்டபத்துக்கு 
மேற்கே சற்றுவளைவாகவும் , சிற்பலங்கார வேலைகளால் முடிப்பித்த அழகிய 
அரங்கவிலாசழம் ; அதற்கு மேற்கே சிறந்த சந்திரயேடையும் , அதைசசுத் 
றிவா ஸ்படிகத்தொட்டிகளும் , மேலே கோபுரங்களைப் போன்ற ஸ்மிக 
ளும் , சிங்காரமாக அமைக்கப்பட்டிருந்தனவாம் . அதற்கு வடக்கே, குருகில 
மன்னர்களை வைக்கும் இராஜசிறைச்சாலையும் , அதற்கருகே கத்தி கட்டாரி 
முதலான இராஜ ஆகவுதச்சாலை இருந்ததாம் அரங்கலிய சத்துக்கு மேற்கே 
இராஜஸ்திரிகள் தங்கும்படியான அலங்கார மண் பழம் , அதற்கு தென்மே 
ற்கு பாகத்தில் சற்றுவளை வான விமானகட்டிட தில் , பல விக்கிரகங்களை 
வைத்து பூஜை செய்துக்கொண்டும்; அதற்கு எதிரில் கருப்புள் டிகங்களி 
னால் அமைத்தப் படிக்கட்டுகளும் , வாசல்களும் அரங்கவிலாசத்துக்கு கிழக் 
சே அனேக அழகிய அறைகளும் , மேல் வாசல்களும் இருந்தனவாம் . அவற் 
றிற்கு எதிரில் செதுக்கிய கற்களால் கட்டிய ஜலகிரீடைபாயும் ( குளமும் ) 
அதற்கருகில் அநேகபுஷ்பாதிச் செடிகளாற் பிரகாசித்த உத்தியானவனமும் , 
சித்திராலங்கார மதில்களால் சூழப்பட்டிருந்ததனவாம் 

அதற்கு தென்மேற்கே, அகன்ற நீண்ட அழகமைந்த நடனசாலை 
யும் , அந்த நடன சாலையில் திருமலைநாயுகொரு சொர்ணமயமான பீடத் 
தில் அடிக்கடி வந்து உட்கார்ந்து , தமது மந்திரி , தளவாய் , பிரதானி, இராய 
சம் முதலான ஸமஸ்தானத்தின் உத்தியோகஸ்தர்கள்புடை சூழ , இராஜகிய 
விஷயங்களைப்பற்றி விசாரணைச்செய்துக்கொண்டிருக்க , அழகிலும் அறிவி 
லும் சிறந்த நாட்டிய பெண்கள் அபிரயங்களுடன் பாடி ஆடி வர . தீவட்டி 
சலாம் முதலான மரியாதைகளைச் செய்து வந்தனராம் . அந்தநாடகசாலைக்கு 


1985 

மூன்றாம் காண்டம் , 
மேற்கே , அநேக கோபுரமண்டபங்களும் ; அதற்குமத்தியிற் கருங்கல்லுகளி 
னால் வெகு சுத்தமாகச் செதுக்கிக் கட்டிய சதுரமஹாலும் இருந்ததாம் . 
அதற்குத்தெற்கே, இந்த உலகத்திலிருக்கும் சிற்பவேலைகளெல்லாம் கண்டு 
நாண முறும்படியாகவும் , இணையற்றதாகவும் , விசுவ கர்மாவே நேரில் 
வந்து அமைத்ததைப்போன்ற சொர்க்கவிலாசமிருந்ததாம் . அதனழகு அதை 
நேரில் பார்ப்பவருக்கே விவரமாகுமேயொழிய , எழுத்தால் எழுதி முடியா 
தாம் . அதன் மாடியின் மீது ஏறிப்பார்த்தால் மதுரைக்குவெகு தூரத்திலிருக் 
கும்காக்ஷிகள் செவ்வையாகதெரியுமாம் , அதற்குமேற்கே கோபுர மாஹாலில் 
ஒரு பெரிய கருங்கல் கட்டிடமும் ; அதற்குள் ஆனைத் தந்தங்களினாற் செய்து 
முடித்த அழகிய கட்டிடமும் ; அதற்குள் அதிகவிலை உயர்ந்த இரத்தினங்களி 
னாற் பதிப்பித்தமைத்த சிம்ஹாசனழம் , பொன் மயமான இராஜசிம்ஹபிருதுக் 
கொடி , குடை , முரசு முதலானவைகள் வைக்கப்பட்டிருந்தனவாம் . அந்த 
சிங்காசனத்தில் நாயடவர்கள் நவராத்திரி உற்சவகாலத்தில் , இரக்ஷாபர் 
தத்தோடு வந்து உட்கார்ந்து கொலுவிருப்பாராம் . அந்த சொர்க்க விலாசத் 
திற்கு வடக்கு மேற்கு தெற்குப் பக்கங்களில் முறையே மூன்று சதுர மந் 
திரங்கள் சிங்காரமாக கட்டப்பட்டிருந்தனவாம் . அரண்மனைக்கு எதிரில் 
இரட்டைக் குதிரை வண்டிகள் போய்வா , இரட்டை ரோட்டுகளும் , 
அவைகளுக்குமேலே , மேல்மாடிக்குப்போக வழிகளும் ; அவ்வழிகளிர்போ 
னால் இராஜஸ்திரிகள் வந்து அந்தரங்கமாக நின்று ஊர்கோலமாக வரும் 
சுவாமி தரிசினைச் செய்யும்படியாக உப்பரிக்கைகளும் , சிகரங்களும் கட்டப் 
பட்டிருந்தனவாம் . மோதிரியானஉன்னத உப்பரிக்கை கொங்கள் இரங் 
கவிலாசத்திற்கு மேலும் பட்டப்பட்டிருந்தனவாம் . அந்த கட்டிடத்திற்கு 
மேற்கே , சிற்பலங்காரமாக செதுக்கிய கற்களால் கட்டப்பட்ட இரண்டு 
மந்திரங்களும் , அவைகளில் இராஜ ஸ்திரிகளும் , அவர்களுடைய தாதிகளும் 
புடைசூழ்ந்திருக்க புராணங்களைப்படிப்பதை கேட்டுக்கொண்டிருந்தன 
ராம் . அவற்றிற்கு அருகே , இராஜஸ்திரிகள் குளிப்பதற்காக அழகிய தளழம் , 
அதைச்சுற்றிலும் அழகான உயர்ந்த மதில்கள் சூழ்ந்திருந்தனவாம் . அதற்கு 
மேற்கே வெடிமருந்து கொட்டடியும் , அதற்குப் பக்கத்தில் புலி கரடி மு.க 
லான மிருகங்களோடு சண்டை செய்யும் மல்லகஜட்டி கொடிக்கொட் 
டடிகளும் , அவற்றிற்கு வடக்கே இராஜபந்து மித்திரர்கள் வந்து தங்கும் 
படியான கட்டிடங்களும் , தென் கிழக்கிலிருந்துவடமேற்குபாகம் வரையிற் 
கருங்கல்லுகளினாற் கட்டிய வெளி மதில்களும் , தென்கிழக்காக இருந்த 
மதில்களுக்குள் சிங்கார உத்தியானவனமும் , அதை நாயடவர்கள் போய்ப் 
பார்த்து வந்துக்கொண்டிருந்ததாகவும் 
இரங்கவிலாசத்தில் அப்போது 
நாயக்காருடையசகோதரர் முத்து வீரப்பநாயகொருவதிந்துவந்ததைக்கண் 


-னாம் . 


மூன்றாம் காண்டம். 


1995 


3 


தமகம் - இது வைகைாசிக்கு வடக்கே இரண்டடுக்கு மெத்தை 
யாகக் கட்டிவைத்த சிறிய கட்டிடம், இங்கு புலி யானை முதலான மிருகங் 
களைச் சண்டைக்கு விட்டு வேடிகைப்பார்ப்பதற்காகத் திருமலைநாயடு கட்டி 
வைத்தார் . இப்போது இந்தக் கட்டிடத்தில் மதுரை கலெக்டர் குடியி 
ருக்கிறார் . இம்மட்டோ, காசி இராமேச்சுரம் போவோருக்கு அநேக 
சோட்டுகளையும் , சாலைகளையும் , சாத்திரங்களையும் , தண்ணீர் பந்தல் முத 
லான எராள மான தருமங் களையும் செய்வித்திருந்தார். 

நாய்வர்களுக்குப்பல வர்ணமுள்ள பட்டுத்துணிகளை தரித்துக் 
கொள்வதில் விருப்பமதிகமாகையால் , அவைகளை செய்துக்கொடுக்கச் சவு 
ராஷ்டிராநாட்டிலிருந்து பட்நெற்காமரைத் தருவித்துத்தமது நகரிக்கரு 
கில் வதியும்படி செய்வித்தார் . 


திருமலை நாயடுவின் காலசரிதை 


O 


பாதகண்டத்தில் மோகல் இராஜியத்தை ஸ்தாபித்த பேபரைப் 
பொல் திருமலை நாயடும் தினசரி சரித்திரத்தை எழுதிவைத்திருந்தால் 
இக்காலத்தாருக்குப் பலவிதத்திலும் பயன்படும் . அவர் அப்படி எழுதிவைக் 
காமையால் , சாசனங்களைக் கொண்டும் , புராதன ரான பல பெரியோர் 
பாரம்பரை யாரைக் கண்டும் , கேட்ட சங்கதிகளைக் கொண்டே எழுதவெ 
ண்டி இருக்கிறது . 

திருமலைநாயக , இந்நாட்டின் சில சோம்பேறி மன்னர்களைப் போல 
ன்றிச் சூரியோதயமாவதற்கு முந்தியே எழுந்து , படுக்கை விடுமுன் பாமே 
சுவானத் தியானித்தும், பிறகு தண்டால் களியா முதலான கரடிகளைச் 
செய்து கொண்டு வெளியில் வந்தும் ; கால்கை ழுவித் தந்தசுத்தி செய்து 
கொண்டும் , சமஸ்தான அவசரக் காரியங்களிருந்தால் உடனே இராஜ 
சபை யைக் கூட்டிக் காரியங்களைக் கிரமமாக செய்து முடிப்பார் . சமஸ் 
தான அவசரக்காரியங்கள் இல்லாவிட்டால் , கோவில் முதலான திருப்பணி 
வேலைகளைப் போய்ப்பார்த்து வேலை செய்வோரை உற்சாகப்படுத்திவருவார் . 
சில சமயங்களில் தமகத்துக்குப் போய் வேங்கை புலியையும் , காட்டெரு 
மையையும் வெளியில்விட்டு அவைகள் சண்டை செய்வதைப் பார்ப்பார் . 
தாம் தொப்பை வயிற்றோன் ஸ்தூல தேகராகிப் பெரிய உருவமும் , ஆஜானு 
பாஹருமாக இருந்தும் , தமது குதிரைமேலேறி சிறுவாலியனைப் போற் 
சவாரி செய்து கொண்டும் , அப்படிச்சவாரி செய்யும் போது , ஒரு சிறுத்தைப் 
புலியையும் , கலைமானையும் கூடுகளை விட்டு வெளியில் வந்து அவைகள் 
சண்டை செய்யவிட்டும் ; தாம் ஆயுதபாணியாகக் கலைமானுக்கு உதவியாகக் 


மூன்றாம் காண்டம் , 


2006 
குதிரைமேல் சவாரி செய்துக்கொண்டும் பீமனைப்போல் பாய்ந்து ஓடுவார் .சில 
சமயங்களில் தாமிருக்கும் குதிரை வேகமாக ஓடும்போது , திடீரென அக்கு 
திரையை விட்டுக் கிளம்பி , அடுத்துவரும் குதிரை அல்லது யானைமேற் பாய் 
ந்து உட்காருவார் . இத்தியாதி விளையாட்டில் இருபது வயது வாவியனைப் 
போல நடிப்பார் . இப்படித் தேகாப்பியாசக் தேசப்பயிற்சி செய்து வெய்யில் 
அதிகமாகில் , தமது அரண் மனைக்கு வந்து சுத்த ஸ்நானம் செய்து , பட்டு 
நார்மடி தரித்தும் , நாமமிட்டும், தமது இஷ்ட தேவதைகளாகிய ஸ்ரீமங்கர் , 
திருப்பதி கோவிந்தர் , மதுரை சொக்கர் , மீனாக்ஷி பூஜைகளை வெகு சிரத்தை 
யாகவும் , பயபக்தியாகவும் , செய்து முடித்துக் கொண்டு போஜனசாலைக் 
குப்போவார் . கூத்திரிய ஜாதியைச் சார்ந்த இவர் மது , மாமிசத்தைச் சாதா 
எணமாகச் சாப்பிடச் சுதந்திரமுடையவராக விருந்தும் ; மதுவைப் பாஷா 
ணமாகவும் , மாமிசத்தை மருந்தாகவும் கொண்டு சாதாரணமாக சுத்தமான 
கந்தமூல போஜனத்தையே பெரும்பாலும் உண்பார் . 

இப்படிச் சைவபோஜனம் செய்தபிறகு , சற்று இளைப்பாறி சமஸ் 
தான அவசரக் காரியங்கள் இல்லாவிட்டால் , தமது அரண்மனையின் பல 
பக்கங்களில் வதிந்து வரும் இந்தரஜாலம், மகேந்திரஜாலம் முதலான 
வித்தைக்காரரைத் தருவித்து வேடிக்கைப் பார்ப்பார் . அல்லது சொக்கட் 
டான் , சதுரங்க ஆட்டங்களை பாடுவார் . அல்லது சமூகத்திய சமஸ்கிருத 
தெலுங்கு, தமிழ் வித்துவான்களைத் தருவித்துச் சாஸ்திர விசாரணை செய் 
வார் . அஷ்ட பிரபந்தமென்னும் அருமையான கிரந்தத்தை இயற்றிய பின் 
ஜனாப் பெருமாள் ஜீகார் , இந்தத் திருமலை நாயகொரு சமுகத்தில் உத்தி 
யோகத்தி லமர்த்திருந்தார் . ஒருநாள் அந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் , 
ஸ்ரீரங்கத்தில் சித்தியா கெர்புறப்பட்டு வரும்போது , அந்த இரதத்தில் அல 
ங்கரித்திருத்த துணிக்கு வகை மோசமாக நெருப்பு பிடித்ததாக ஞானக் 
கண்ணால் கண்டு சொல்ல ; தன் உண்மையை தமது கனவினாலும் கேள்வி 
யினாலும் அறிந்த நாயடுகாரு , அந்த ஐயங்காரருக்கு ஸ்ரீரங்கத்தில் சல 
வைக்கல் மண்டப பிராகராத்தின் வடமேற்கு மூலையில் ஒரு அறையும் , 
தளிகை பிரசாதமும் சதா கொடுத்துவரும்படி கட்டளை இட்டனுப்பினா 
ராம் . நாய்கொருக்குவேதாந்த விசாரணையில் அதிக விருப்பமுடையவரா 
கையால் , எப்போதும் சில வேதாந்திகள் அருகில் குடியிருந்துகொண்டே 
இருந்தனர். இவர் மதத்தில் வைணவராகவும் , விசிஷ்டாத்து வைதியாகவும் 
இருந்தாலும் , சைவம் முதலான மதஸ்தர்களைக் கௌரவித்துப் பாதுகாத் 
தும் , கடைசியாகக் கிறிஸ்தவர் முதலான புறநாட்டு மதஸ்தர்களையும் 
போஷித்துப் பாராட்டிப் பாதுகாத்துவந்தார் .. 

இப்படிப் பகற்பொழுதை கழித்தபிறகு மாலை நெருங்கவே , மறுபடி 
யும் ஸ்கானசம்செய்தும் , சுவாமியைத் தியானித்தும் , தர்பார் ஆடையா பா 


* வருஷம் வரை 

I 
மூன்றாம் காண்டம் . 

2011 
ணங்களை அணிந்து கொலுவுக்குவந்து , தீவட்டி சலாம் நடந்தவுடனே; இரா 
ஐயே காரியங்களை விசாரிப்பார் . அதாவது அன்றாடம் ஸமஸ்தானத்தில் 
நடந்த சங்கதிகளைப்பற்றி மந்திரி பிரதானி முதலானவர்கள் வந்து சொல் 
லும் சங்கதிகளைக் கேட்டும் , அவைகளுக்குத் தக்க சமாதானங்களைச் சொல் 
லிவிட்டும் , சமுகத்தில் முறையிட்டுக் கொள்வோர்களை நேரில் கேட்டும் , 
அவைகளுக்குத் தக்க பரிகாரங்களைச் செய்விக்கும்படி கிட்ட இருக்கிற உத் 
தியோகஸ்தர் களுக்குக்கட்டளை இட்டும் , சமுகத்தைத் தரிசிக்க வந்த பிர 
புக்கள் , பாளையக் காரர்களுக்குப் பேட்டி கொடுத்தும் , அவர்களுடைய சுக 
க்ஷேமங்களை விசாரித்தும் வா , அர்த்தராத்திரி யாகிவிடும் . அப்போது நகரின் 
வெளியில் பதினெட்டு வாத்தியங்களும் , பரத நாட்டியங்களும் நடக்கும் . 
பிறகு நாயடவர்கள் கொலுவை விட்டு எழுந்து அந்தபுரத்துக்குப் போய் 
உண்டு உரங்குவார் . இப்படிப்பட்ட மஹானுபாவர் சகாப்தம் 1534 கி - பி . 
1662 - துன்முகி முதல் பிளவ வருஷமாகிய 40 வருஷங்கள் ஆண்டு மண்ணு 
லகை விட்டவுடன் , அப்போது மைசூரைச் ஜயித்து மதுரைக்கு வீரதீரனா 
கத் திரும்பிவந்த குமாரமுத்து வீரப்பநாயடு திருமலைகாயடு காருக்கு இனை 
யதம்பியும் , இராஜிய பரிபாலனத்துக்கு வேண்டிய சக்தி சாமர்த்தியங்களை 
யுடையவராகி , அவருக்குப் பாண்டிய நாட்டிற் பட்டங் கட்ட வேண்டி யிரு 
க்க , யாதுகரணத்தைக் கருதியோ துர்மந்திரிகள் கூடி திருமலை நாயக 
காரின் குமாரராகிய முத்து அலகாத்திரி நாயகொருக்கு மதுரையில் பட் 
டங்கட்டி வைத்தார்கள் . 
ஸ்ரீ முத்து அளகாத்திரி நாயடுகாரு சமஸ்தானம் , 
கி 

. 


இந்த முத்து அளகாத்திரி நாயடு சிறப்பும்சீரும் பெற்ற தமது சிறிய 
தகப்பனாராகிய குமார முத்து வீரப்ப நாயகிக்குக் கட்டவேண்டிய பட்டத் 
தை துர் மந்திரிகளின் சகாயத்தினால் தாம் கட்டிக் கொண்டதைப் பற்றி 
இவரைப் பலர் பலவிதமாக தூஷிக்கத் தலைப்பட்டனர் . அக்காரணத்தி 
னால் சிலர் இவரைச் சுபத்தினிக்குப் பிறக்காமல்வைப்பாட்டி மகன் என்றும் 
சொல்லித் தூஷிக்க ஆரம்பித்தனர் . அன்றியும் அக்காலத்தில் இவர் சிறிய 
தந்தை குமார் முத்து வீரப்பரிடத்தில் தக்க தண்டுதாளாதிக ளிருந்தும் ; 
இவரைக் கண்டிக்காம லிருந்த காரணம் தெரியவில்லை. ஒருவேளை இவரு 
டைய அதிகாரத்துக்குள் இருந்த சேனை அப்போது தான் மைசூரில் பிரமா 
த சண்டை செய்து களைத்திருப்பதை எண்ணியோ ? அல்லது துர் மந்திரிகள் 
தமக்குத் துணை நிற்கமாட்டார்க ளென்றெண்ணியோ ? மற்றெந்த எதுவை 


மூன்றாம் காண்டம் . 


D 


G 


2025 
ப்பற்றியோ , அவருக்கு இனாமாகக் கொடுத்த சிவகாசி , திருநெல்வேலி ஜில் 
லாவை யடைந்து , அங்கு போய் நாடு நகரங்களைச் சீர்படுத்தியும் , தருமகை 
ங்கரியங்களைச் செய்து கொண்டுங் காலத்தைக் கழித்தார். மதுரையின் புது 
மன்னராகிய முத்து அளகரி அல்லது முத்துவீரப்ப நாயடு இவ்விதமாக சிங் 
காசனமேறியவுடனே , தாயாதி சண்டை சச்சரவுகளற்று , நிம்மதியாக விரு 
ந்தபடியால் ; மதுரை கவர்ன் மென்டார் மகமதியருக்குக் கட்டிக்கொண்டு 
வந்த அநியாயமான கப்பத்தை நிருத்தி , சுதந்தரம் பெறக்கருதி முதலில் 
திருசிராப்பள்ளிக் கோட்டையைப் பலப்படுத்தியும் , தஞ்சாவூர் நாயடைத் 
தம்மோடு சேர்த்து மகமதியர்மேல் படையெடுத்துப் போய் பழப்பழியைத் 
தீர்த்துக்கொள்ள பிரயத்தனப் பட்டார் . இப்படிப்பட்டகாலத்தில் (1648 - ம் 
வருஷம் ) பிராமண வேடம் தரித்து 42 -வருஷம் கிறிஸ்து மதத்தைப் 
போதித்தும் , ஆத்மதிரியாணம் முதலான கிரந்தங்களை இயற்றிய இராபர்ட்டு 
நோபிலிபஸ் ( Rebert de Nobilbas ) மதுரை நாட்டின் கலகங்களைக்கண்டு 
சகியாதவராய் மயிலாப்பூருக்குப் போய் இருந்துவிட்டார் . இது சங்கதி 
யைக்கேட்ட தஞ்சைமன்னர் தாம் மதுரைக் காரருக்கு உதவிசெய்யச் சரி 
ப்படாதென்று சங்கதி சொல்லி யனுப்பிவிட்டு , தக்கணி நபாபாகிய 
இட்டல்கானுக்கு அநேக பஹுமானங்களை யனுப்பி தமக்கு நேசாரச 
இருக்கவேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் . 

அந்த மஹமதியமன் 
னன் , தஞ்சைமன்னன் அனுப்பிய இனாம் , பஹுமானங்களை 
கொண்டாலும் , சில நாள்கள் சென்றவுடனே ஒரு பெரிய சேனையைக் 
திரட்டிக்கொண்டு , தென்னிந்தியா முழுதையும் ஜயிக்க பேராசைக் 
கொண்டு 1659 - ஆம் வஷம் , மார்ச்சுமாதம் 19 ஆந்தேதி , தஞ்சாவூர் 
கோட்டைக்கே ( பழய சிநேகிதத்தையும் 

( பழய சிநேகிதத்தையும் பாராட்டாமல் ) முற்றுகை 
போட , அக்கோட்டையைக் காக்க பலமான தண்டு பீரங்கிகள் வைத்திருந் 
தும் , தற்செயலாய் அச்சேனை வீரலுக்கு ஒரு சிறு அம்பினால் காயமுன்டாக , 
அதற்குப் பயந்தோட , மகமதியச் சேனைகள் கோட்டையைப் பிடித்துக் 
கொண்டும் ; அதைக்காக்க ஒரு சிறுதண்டை விட்டு விட்டும் , அடுத்திருக்கும் 
மன்னார் கோயிலுக்கு முற்றுகை போட , அக்கோட்டைக்கு யாதொரு தாக் 
குதலன்றி விட்டுவிட , பிறகு மகமதியர்சேனை ஜயவீரராகி , பெரும்பாறை 

மாகச் சேர்த்துக் கட்டப் பட்டிருந்த வல்லத்தின் கோட்டைக்கும் 
போனார்கள் அக்கோட்டை பலமான கோட்டையான படியால் , அதில் 
போயிருந்த தஞ்சை மன்னன் முன்னும் பின்னும் யோசித்துப் பாராமல் 
பயந்து , அடுத்திருந்த காட்டுக்குள் போய் மறைந்து விடவே ; அடுத்த கிரா 
மங்களிலிருந்த கள்ளர்கள் அந்த வல்லத்தின் கோட்டைக்குள் புகுந்து , அவ் 
குள்ள ஆடையா பாணங்களை யெல்லாம் எடுத்துக் கொண்டுபோய்விட , 
அதன்மேல் மகமதியரும்போய் அக்கோட்டையையும் பிடித்துக்கொண்டும் , 


யில் பலமா 


வ 
மூன்றாம் காண்டம் 

2036 
அதைக்காக்க ஒருசிறு சேனையைவைத்து விட்டும் , வழியில் காணும் 
ங்களில் புகுந்து கொள்ளையடித்தும் கொலைகள் செய்துகொண்டும் , மதுரை 
மெஸ்தானத்துக் கருகில் வந்து விட்டனர் . இந்த மகமதியர் வழிகளில் 
செய்த கொள்ளைகளினால் அங்கங்குள்ள குடிகள் பயந்து அடுத்திருக்கும் 
சத்தியமங்கலம் , திரிசிராப் பள்ளிக்கு வலசையாக ஓடிப்போய் விட்டார் 
கள் , இப்படி குடிகள் காலாபக்கங்களிற் பறந்துபோகவே ; பபெஞ்சமும் , 
பேதி வாந்தியும் சம்பவித்து , மகமதியர் சேனைகளுக்கு உணவும் , மருந்தும் 
கிடையாமல் மண் மாரியாக மாண்டுவிட்டார்கள் . தப்பித்தவறி இருந்த 
சொற்ப சொத்தையும் , கள்ளர்கள் புகுந்து கொள்ளையடித்துக் கொண்டார் 
கள் . இத்தியாதிகளினால் மகமதிய மன்னர் மனமொடிந்து திரிசிராப்பள் 
ளி கோட்டைக்கருகில் வா ; அந்த கோட்டையை முத்து அளகாத்திரியும் 
அவர் சேனைத் தலைவர் இலிங்கம நாயடும் அதிக தம்பீரமாக காத்துக்கொ 
ண்டிருந்தபடியால்; மகமதிய மன்னர் ஜபம்சயாமல் , செலவுக்கு அதிக கஷ் 
டமாகி மூன்று வருஷத்திய கப்பத்தையாவது கொடுங்கள் என்று கெஞ்சி 
யும் ; மதுரையார் கொடாமையால் , அவர்கள் தம்மூர்போய் சேருவதற்கு 
மாத்திரம் சொற்ப தொகையைக் கொடுக்க , அதைபெற்றுக் கொண்டு 
சேனையைக் கூட்டிக்கொண்டு தமது காட்டுக்கேகினார்கள் . இப்படி ஜெயம் 
பெற்ற முத்து அவகாத்திரி நாயடு மதுரைக்குப்போய் இராஜகிய காரியல் 
ளைக் கவனிக்காமல் , சிற்றின்பராய் ஸ்திரீகள் இன்பத்தில் மூழ்கி 
அதனால் வியாதி கண்டிறந்தார் . இவர் , கனம் டெயிலர் கணக்கின்படி சகாப் 
கம் 1594u ம் (கி . பி . 1672 ) சுபகிருது முதல் விரோதி விகிருதியாகிய 
பத்து வருஷங்கள் ஆண்டார் . 


ஸ்ரீ சொக்கநாதர் அல்லது சொக்கலிங்க நாதிகாரு 

ஸமஸ்தானம் 


கி.பி. 1659 - வருஷம்ழதல் 1682- வரையில் , 
மாதர் மோகத்தில் மூழ்கி மடிந்த முத்து அளகாத்திரி நாயடு பட்ட 
த்திற்கு , அவர் குமாரர் சொக்கநாத நாயடு வந்தார் . அப்போது அவருக்கு 
வயது பதினாறு ; ஆகவே , ஸமஸ்தான காரியக்களைத் தமது தகப்பனாரிடம் 
உண்மையாக இருந்த பிராமண பிரதானியும் , பிராமண இராயசனும் நடத் 
இவர் நார்கள் . வந்தாலுமென்ன ? அவர்களுக்கு பேராசை யதிகரித்து , சம 
ஸ்தானத்தைத் தம்வசத்திலேயே வைத்துக்கொள்ளக் கருதி , சொக்கநாத 
ருக்கு வேண்டிய பந்து மித்திரர்களையும் , அவர் கோமத்தைக் கருதிய பிரபு 
க்களையும் , பாளையக் காரர்களையும் விம்சித்தும் , அவர்களைச் சமஸ்தான 


15b 


2045 

மூன்றாம் காண்டம் . 
வேலைகளிலிருந்து நீக்கியும் ; அநேக அகிரம நடவடிக்கைகளைக் கையாடி 
வந்தார்கள் . ஸமஸ்தான ஸ்திதி இப்படியிருக்க , முன்னொருகால் அதிக பிர 
பல ஸ்திதியிலிருந்து இப்போது மங்கலடைந்த தமது முன்னோராகிய 
விஜயநகர ஸமஸ்தானத்தை உயிர்பெற் றோங்க விரும்பி , அதன் அதிபர் நா 
சிங்க தேவராயலுக்கும் , அவர் குடும்பத்தாருக்கும் தக்க உதவி செய்யவே 
ண்டுமென்று கருதியும் , செஞ்சிகோட்டை நாயகொருக்கு வேண்டிய உதவி 
செய்தும் , அக்கோட்டையை மகமதியர் கையிலிருந்து பிடுங்க வேண்டுமெ 
ன்றும் , சொக்கநாதர் மனதில் தோன்றித் தமது தளவாயையும் , தளகர்த் 
தர் லிங்கம நாயடுவையும் 40,000 சேனையோடு மகமதுசகோ 
சியைத் தாக்க அனுப்ப ; சமஸ்தான துர் மந்திரிகள் எதிரிக்கு முன்னாடியாக 
இந்தசங்கதியனுப்பியும் , தளவாய் தளகர்த்தர்களுக்த்தகுந்த லஞ்சம் கொ 
த்து சரிபடுத்திக்கொள்ளும்படி தூண்ட , மகமதிய நபாபும் அப்படியே 
செய்ய , சொக்கநாதநாயடுவின் சேனை கள் வீண்பணச்செலவுடன் திரும்பி 
வந்துவிட , இத்தியாதிகளைக்கண்டு சொக்கநாதர் கண்டிக்க ; துர்மந்திரிகள் 
அவரைச் சமஸ்தான காரியங்களில் பிரவேசிக்காதபடி செய்தும் , சிறையிலிரு 
ப்பவரைப்போல் இரண்டொரு அறைகுள்வைத்தும் , அவருடன் யாரும்போய் 
பேசாதவிதமாகச் செய்தும் , அவரது தம்பியாருக்கு பட்டம் கட்ட , விங்கம் 
காயடு மூலியமாக பிரயத்தனப்படும்போது ; இத்தியாதி சங்கதிகளை 
அரண்மனையின் ஒருஸ்திரீயினால் கேட்டு ; சொக்கநாதர் இரகசியமாக சில 
வீரர்களைச் சம்பாதித்து மறைத்துவைத்துக்கொண்டிருந்து ; மந்திரியும் , 
இராயசனும் அருகில் வந்தஉடனே கண்ஜாடையால் தூண்டி , இராயசனை , 
அந்த விடத்திலேயே துண்டுத்துண்டாக வெட்டிக் கொல்லுவித்தும் , மல் 
பிராமணனான படியால் , அவரைக் கொலை செய்யக் கூடாதென்றெண்ணி 
அவர் கண்களைப் பிடுங்கச்செய்வித்து துரத்திவிட்டும் அவர்களோடு கலந்திரு 
ந்த லிங்கமநாயடையும் தக்கபடி சிக்ஷிக்க யோசிக்கையில் , அவர் அசாத் 
திய வீரனான படியால் , ஆகாதவனை அடுத்துக் கொல் என்னும் பழமொழி 
ப்படி முதலில் மரியாதையாக உறவாடி வருகையில் " குற்றமுள்ள நெஞ்சும் 
குதித்து துடிக்கும் ” என்னும் பழமொழிக்கொக்க சொக்கர் எப்படியா 
வது தன்னைக்கொன்று விடுவானென்று ஓடிப்போய் தக்ஷண மகமது கோசியி 
னிடம் சேர்ந்து சொக்கரோடு சண்டை செய்ய 12,000 பதாதிகளையும் 
7000 குதிரை வீரரையும் கூட்டிக்கொண்டு வந்தார் . அப்போது திரிசிராப் 
பள்ளியைக் காக்க 50,000 சேனையிருந்தும் , லிங்கமாாயன் உள் தந்திர 
மெல்லாம் அறிந்தவனாகையால் புதிதாககியமித்த பிராம்மண மந்தாகம் 
வஞ்சம் கட்டித் தந்திரமாகஜயிக்கப் பார்த்தார் . இந்தச் சூதை யறிந்த 
சொக்கநாதர் அந்தப் புதுபிராமண மந்திரியையும் வேலைவிலிருந்து நீக்கி 
விட்டு , தாமே நேரில் சேனையை நடத்திவர ஆரம்பிக்கவே , சேனைகள் தைரி 


kol 


மூன்றாம் காண்டம் , 

2050 
ண்டு ஒரேமூச்சாக நின்று மகமதியர் சேனையைத்தாக்க , அவர்கள் 
தோல்வியடைந்து தஞ்சை நாயவிென் சமஸ்தானத்துக்கோடி , அவர் தய 
வைப்பெற்று மறைந்திருக்க, இது சமஸ்தான மெங்கும் பிரசித்தியாகி , சொக்க 
நாதருடைய சக்தியையும் , சுத்தி வீரத்தனத்தையும் கண்டு சிறு பையன்கள் 
முதலானவர்களும் வலிய வந்து அவர் பட்டாளத்தைச் சோ , 70,000 சேனை 
யோடு தஞ்சைநாட்டின் மேல் படை எடுத்துப்போத லிங்கு மாசாயகம் மகமதிய 
ரும் பயந்து செஞ்சிகோட்டைக்கு ஓட்டம் பிடித்தார்கள் . தஞ்சைமன்னன் 
தாசானு தாசனாகி சமாதானம் செய்து கொண்டான் . 


இந்தக்காலத்தில் ( 1662 - ம் வருஷம் ) மதுரையில் அநேக கெட்ட 
சகுணங்களுண்டாயின் . அதாவது பிறந்த பிள்ளைகள் பற்களைப் பெற்றிருந் 
தனவாம் . காதை பூச்சிகளும் , புழுக்களும் பிறந்தபயிர்களைப் பார்த்துப் 
போகச்செய்தனவாம் . பிரஜ்ைகள் யாதொரு வியாதியுமின்றி திடீரென்று 
விழுந்து செத்துக்கொண்டு வந்தார்களாம் . நாட்டில் குடித்தனம் கெட்டுப் 
பஞ்சம் அதிகரித்ததாம் , பஞ்சத்தால் செத்தவர்களைப் புதைக்க வகையற்று 
நாற்றமெடுக்க , அதனால் வாந்திபேதிகண்டு கணக்கற்ற ஜனங்கள் மடிந்து 
விட்டார்களாம் . இத்தியாதி மர்ப்பிக்ஷகாலத்தினால் குடிகள் பயந்து நொந்த 
சமயத்தில் (1662 அல்லது 6 வருஷம் ) மக மதிய ரீடைய மந்திரியும் , முன் 
மதுரை ஸமஸ்தானத்தில் மந்திரியாகவிருந்து கொசம் செய்ததனால் சர்க் 
கார் வேலையிலிருந்து நீக்கிவிடப்பட்டிருந்த வன மய்யின் என்னும் பிராம் 
ணர் ஒரு பெரும் ( மகமதிய ) சேனையைக் கூட்டிக்கொண்டு திரிசிராப்பள்ளி 

தாக்கவா ; சொக்கர் அதிக தைரியத்தோடு எதிர்த்து மகமதியர் சே 
னையைத் துரத்தியடிக்க , அவர்கள் திரும்பிப்போகும் போது வழியில் கண்ட 
சராமங்களை எல்லாம் கொள்ளையடித்தும் , குடிகளைவதைத்தும் , குடிகளைக் 
கொளுத்தி குட்டிச்சுவராக்கிக்கொண்டும் போய்விட்டார்கள் , இந்தயுத்தத் 
தில் தஞ்சை விஜயராகவலுநாயடு மகமதியருக்குதவி செய்த காரணத்தைப் 
பற்றி சொக்கநாதர் படை எடுத்துப்போய் வல்லத்தின் கோட்டையைப் 
பிடித்துக்கொள்ள , தஞ்சை மன்னர் தஞ்சமென் றுவந்து சமாதானம்செய்து 
கொண்டார் . 


இப்படி மதுரை ஸமஸ்தானத்தின் மேல் மகமதியர் படை எடுத்து 
வந்தபோது சேதுபதியானவர் தக்கசகாயும் செய்யாமையால் ; அம்மறவர் 
நாட்டின் மேலும்படையெடுத்துப்போக , அச்சேதுபதிசொக்களுடைய சேனை 

4 பலத்தைக்கண்டு பயந்து ஒருகாட்டுக்குள் போய் மறைந்து கொள்ள 
சொக்கர் திருப்பத்தூர் , மானாமதுரை , புதுகோட்டை . காளியர் கோட்டை 
களைப் பிடித்து சுவாதீனமாக்கிக் கொண்டும் ; தமது சேனையைத் தமது 
அதிகாரிகள் வசத்தில் விட்டுவிட்டும் , சிலவைத்த சடங்குகளுக்காக மதுரை 


T 
2066 

மூன்றாம் காண்டம் . 
க்குப் போக , இதுசங்க தியறிந்த சேதிபதி திடீரென்றுவந்து சொக்கரு 
டைய சேனையைத் தாக்க , சொக்கநாதரும் தமக்கு அகப்பட்ட கோட்டை 
களும் வெற்றியும் போதுமென்று எண்ணி பெரும்பான்மையான தமது 
சேனையைத்தமது கோட்டைகளைப் பாதுகாக்கத் தருவித்துக்கொண்டார் . 
1666 - வருஷம் நாட்டில் சண்டை சச்சரவின்றி சமாதான மேலிட்டோங்க , 
சொக்கநாதர் சொர்ன கோகரண தானம் செய்தார் . அதாவது , பசும்பொன் 
னினால் ஒருபசுவைச்செய்து அதனுள் இராஜன் புகுந்துவந்தபிறகு , அப் 
பொன் பசுவைப் பிராமணர்களுக்குதானம் செய்துவருவதேயாம் . இந்த 
வழக்கம் இப்போது திருவகந்தபுரத்தில் நடந்துவருகிறது . சொக்கராதர் 
இம்படி சமயசடங்குகளில் புகுந்து சமாதானமாக காலம்கழிக்கையில் , 
இவருடைய மந்திரி பிரதானிகள் ராஜனுக்குத் தெரியாமல் குடிகளைவரு 
த்தி ஏராளமான பணம் பிடுங்கிச் சொந்த உபயோகப் படுத்திக்கொண்டு 
வந்தார்கள் . இப்படிப்பட்ட தஷ்ட தன மாக வஞ்சம் 

வாங்கும் உத்தியோக 
ஸ்தர்களைத் தக்கப்படி சிக்ஷிக்காமல் , அவர்களுக்கு சொல்ப அபராதம்போ 
ட்டுவந்து மிரட்டிவந்ததனால் , அந்தத்துஷ்ட உத்தியோகஸ்தர்கள் தமக்கு 
விதித்த அபதாரத் தொகையையும் குடிகளை வருத்திப்பிடிங்க படாது பாடு 
படுத்தி வந்தார்கள் . இப்படி மந்திரி பிரதானிகள் பரிதானம் வாங்கிக்குடி 
களை வருத்திவரும் வழக்கம் மதுரையில் மாத்திரமல்ல , தஞ்சை , செஞ்சி 
ஸமஸ்தானங்களின் உத்தியோகஸ்தர்களுமிப்படியே செய்து வந்தார்கள் 


இப்படிச் சொக்கநாதருடைய உத்தியோகஸ்தர்கள் குடிகளை வக 
த்தி வஞ்சம்வாங்கி வந்ததோடு , சர்க்கார் பொக்கிஷத்திலும் பொய் 
கணக்குகளை எழுதி கொள்ளையிட்டுவாவே , இராஜபோக்கிஷமும் பாழ்த் 
துக்கொண்டு வந்தது . இத்தியாதி அக்கிரமங்களைக் கண்டிக்க திரிசிராப் 
பள்ளியில் போய் தங்கி , தக்க ஏற்பாடுகளைச் செய்யச் சொக்கருக்குச் சொ 
குசான அரண்மனையில்லாததைக் கருதி தன் பாட்டனார் திருமலைநாயக்காரு 
எவ்வளவோ கஷ்டப்பட்டும் , காசைச் செலவழித்தும் கட்டிய , மதுரை 
மஹால் அரண்மனையை இடித்து அதிலிருந்த அழகுள்ள ஸ்படிக ஸ்தம்பம் 
கள் , விட்டங்கள் , சட்டங்கள் பீடங்கள் முதலான கல்சாமான்களை இடிப் 
பித்து வண்டிவண்டிகளாக எற்றித்திரிசிராப்பள்ளிக்கு அனுப்பினார் . இப்படி 
அந்தமானீமைபொருந்திய மஹாலின் முக்கால் பாகம் இடித்தபிறகு , அப் 
போது மந்திரியாகிய சின்ன தம்பிமுதலியார் பார்த்துப் பலவிதமாகத் தடுத் 
துவந்ததனால் இப்போதிருக்கும் கொஞ்சபாகத்தை மாத்திரம் மதுரையில் 
இடிக்காமல் விட்டுவிட்டார் . 
இப்படிப்பட்ட காலத்தில் இச்சொக்கருடைய 

ஜன் மவிரோதி 
யான லிங்கமாாயடு இவருக்கு ஆபத் சினேகிதரானார் . இப்படியானதற் 


வலு 


மூன்றாம் காண்டம் 

2076 
குக் காரணம் தெரியவில்லை . இராஜகிய காரியமாக லிங்கமநாயகவின் 
குமாரத்தியைச் சொக்கருக்கு விவாஹம் செய்து கொடுக்கச் சம்மதித்து 
இப்படிச்சமாதானமாக்கிக் கொண்டதாக ஒரு சாசனம் சொல்லுகின்றது . 
ஆனால் 1674 - ஆம் வருஷம் சொக்கநாதர் தஞ்சாவூர் அச்சுத விஜயராக 

நாயடவர்களுடைய குமாரத்தி மங்கம்மாளை விவாஹம் செய்ய விரு 
ம்பி தளவாய் வெங்கட கிருஷ்ணப்பநாயகிவைத் தாதாக அனுப்ப , அந்தத் 
தஞ்சை மன்னர் மாங்கட கிருஷ்ணம நாயடை இராஜசபையில் அவ 
மானமாகப் பேசித் துரத்திய தால் , அது சங்கதியைக் கேட்ட சொக் 
கர் , அந்த அவமான அழுக்கைத் தஞ்சைமன்னர் இரத்தத்தினால் கழுவி 
யே தீரவேண்டு மென்று கருதி , ஒருபெரிய சேனையை வெங்கட கிருஷ் 
ணம் நாயடுடன் அனுப்ப , இரு ககூதியாருக்கும் பிரமாதசண்டை நடந்த 
தில் விஜயராகவலு நாயடு முதலானவர்கள் கொல்லப்பட்டும் ; பிறகு , அந் 
முத் தஞ்சைப் பெண்ணை ( மங்கம்மாளை ) விவாகம் செய்து கொண்டதாக 
தஞ்சாவூரு சரித்திரம் முறையிடுகிறது . இந்த விஷயத்தை தஞ்சை ரா 
ஜாக்கள் சரித்திரத்திலும் , மிஸ்டர் சரவணமுத்துப்பிள்ளை எழுதிய மோக 
சாங்கி என்னும் நவநாடகத்தைப் பார்த்தாலும் விவரமாக அறியலாம் . 


இவ்விதமாக விவாகம் செய்து கொண்ட சொக்கநாதர் வாவர 
சிற்றின்பப் பிரியராகியும் பாரதம் , பாகவதம் இராமாயணாதிகிரந்தபடன 
காலக்ஷேபத்தில் காலம்கழித்து சமஸ்தான வேலைகளில் அசட்டையாக 
இருப்பதைக்கண்டு, தளவாய் முதலான துர்மந்திரிகள் சொக்கருடைய 

யொகிய முத்து அளகாத்திரி நாயடுக்குக் கோள்கள் சொல்லி அவரையே 
ஸ்மஸ்தான பதியாக்கி தாம் ஸமஸ்தானத்தில் கொள்ளையடிக்க பிரவர்த் 
தித்தார்கள் . 

இப்படிப்பட்ட காலத்தில் கோவிந்தப்பய்யன் என்ற ஒரு பிரா 
மணர் முத்து அளகாத்திரிக்கு அந்தரங்க சினேகிதனும் மந்திரியு மாகி ; சொ 
க்கநாதரையே சொர்க்கத்துக்கு அனுப்பதக்க 

அனுப்பதக்க தந்திரங்கள் 

தந்திரங்கள் செய்து 
கொண்டு வந்தார் . இந்த கோவிந்தப்பய்யர் முன் தஞ்சையில் மந்திரி 
யாகவிருந்து , அந்தச் சமஸ்தானத்தை நாசமாக்கியவசென்று சிலருடைய 
கருத்து . சிலர் அந்தக் கோவிந்தப்பய்ய ருடைய சகோதரன் என்றும் 
சொல்லுகிறார்கள் . சமஸ்தானத்திலிருந்த பெரிய உத்தியோகஸ்தர்களை 
எல்லாரையும் வதித்துக்கொண்டும் , சின்ன கதிரப்பன் முதலான வீரர்களை 
மனமொடிந்துபோகும்படி பேசியும் , அவர்கள் கப்பத்தொகையை அதிகப் 
படுத்தியும் இப்படியே சொக்களாதருக்கு பிரதிகூலமான காரியங்களை 
யெல்லாம் செய்து கொண்டு வந்ததன் றியில் ; இரகசியமாக தஞ்சைக்குப் 
போய் அவ்விடத்திய அரசன் அளகிரி நாயகிவைச் சொக்கநாதருக்குக் 


2086 


மூன்றாம் காண்டம் . 


ப்பம் கட்டாதபடி தடுத்தும் , அளகிரியைப் பகையாளியாக்கிவிட்டதாக 
ரு சாசனத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது . இப்படிப்பட்ட சதிமோசம் 
சய்தவர் வெங்கண்ணாஎன்ற நியோகிபிராம்மணரென்று தஞ்சை சரிம் 
பாத்தில் சொல்லப் பட்டிருக்கிறது . மதுரை சமஸ்தானம் இப்படி சீர்கெ 
ட ஸ்திதியி லிருப்பதை யறிந்த எக்கோஜி 1675- பெரும் சேனை 
யாடு வந்து சமஸ்தானத்தைச் சார்ந்த சில கோட்டைகளுக்கு முற்று 
கப்போட்டு பிடித்துக்கொண்டும்; திரிசிராப்பள்ளிசை மாத்திரம் சொ 
கருக்கு விட்டுப்போனார் , இக்காலத்தில் ஸமஸ்தானத்தில் கடும் பஞ்ச 
ண்டாகிப் பல்லாயிரம் பேரைப் பரலோகத்துக்கனுப்பிவிட்டது . 


இத்தியாதி அசம்பவங்களை அறிந்த எக்கோஜி தஞ்சையை 
மாக்கிக்கொண்டு தானே ராஜனாகப் பட்டங்கட்டிக் கொள்ளவே , மது 

ஸமஸ்தானத்தில் சிலபிரதான பட்டணங்களைப் பிடிக்கவும் , பிரபலி 
னையைத் திரட்டிக்கொண்டு தக்காணத்து இடல்கான் வர , சொக்க 
தர் கேட்டு இனிச் சிற்றின்பத்திலும் பேரின்பத்திலும் காலம் போக் 
கொண்டிருந்தால் தமது இராஜியமே போய்விடுமென்று தெரிந்து 
ரென ஒரு வாலிபனைப்போல் கர்ஜித்து எழுந்தும் தமக்கு , அநுகூல 
கவிருந்தவர்களுடைய சேனைகளோடு தமது சேனையைச் சேர்த்தும் , சண் 
உக்கு எதிர்பார்த்துக்கொண்டிருந்தார் . மகமதியரும் , மைசூராரும் மயங்கி 
க , சிவாஜி என்னும் மஹாராஷ்டிர வீரன் 1677 ஐம் தென்தேச 
ைேள நாடிவருகிற சங்கதி தெரிந்து பயத்தோடு பார்த்துக்கொண்டிரு 
சிவாஜியும் வந்து செஞ்சி கோட்டையைப் பிடித்துக்கொண்டும் , 
யிலிருந்த தனது சகோதரன் எக்கோஜியைச் சினேகபாவக்காட்டி 
வித்துப் பிடித்து அந்தஎக்கோஜி கால்களில் விலங்கை மாட்டி , அவன் 
ரத்தைப் பிடுங்கப்பார்க்கையில் ; எக்கோஜி தந்திரமாக விலங்கை நீக்கி 

கொல்லிடத்தில் குதித்து நீந்திக்கொண்டு அடுத்தகாட்டில் மறை 
கொண்டான் . இந்தவேளையில் வடக்கில் மோகல் சமஸ்தானத்துக் 

விஜயாகாசமஸ்தானத்துக்கும் பிரபல சண்டைகள்உண்டாகப்போ 
தாகச் சங்கதியைக்கேட்ட சிவாஜி தமது சொந்ததம்பி சந்தோஜிரா 
பத் தக்ஷணசேனைத்தலைவனாக வீட்டுப்போனார் . இது சமயமறிந்தசொ 
நாதர் தஞ்சாவூரைப் பிடிக்கப்போகவே , எக்கோஜி அறிந்து தமது 
காதான் சக்தோஜியிடம் போய் போதுமான பொருள் கொடுப்பதாக 
. இந்தச்சமயத்திற் உதவி செய்யவேண்டுமென்றும் வருந்திவேண்டிக் 
எள்ள ; சந்தோஜியும் சம்மதித்து எக்கோஜிக்கு உதம்பாகப்போக 
சக்கநாதர் திரும்பி திரிசிராப்பள்ளிக்கே வந்துவிட்டார். இப்படி சொ 
நாதர் தஞ்சைக்குப்போன சமயமறிர்து , மைசூரா பெரும்படையோடு 


மூன்றும் காண்டம் , 


2016 


வந்து இரண்டொரு கோட்டைகளுக்கு முற்றுகைப்போட , அக்முற்றுகை 
யை நீக்கவகையாறு தத்தளிக்க நேர்ந்தது . அப்படியாவதற்குக் கார 


ணம் . 


சொக்கருடைய தம்பி முத்துலிங்கனுடைய துர்மந்திரியாகிய கோ 
விந்தப் பய்யன் தந்திரமாக சொக்கநாதருக்கு புத்தி சுவாதீனமில்லை 
என்று பறையடித்தும் , அவரை சிறையில் போடும்படி செய்தும் ; முத்து 
லிங்க நாயடுக்கு மகுடாபிஷேகம் செய்வித்து விட்டபடியால் , கொடுங் 
கோலனாகிய கோவிந்தப்பயனாலும் , முத்துலிங்கனாலும் குடிகள் அதிக 
மாகவருந்த சம்பவித்தது . இத்தோடுகூட 1677 வருஷம் டிசம்பர்மாதம் 
மலையாள நாட்டிற் பெய்த மீதமிஞ்சிய மழையினால் திரிச்சி , மதுரை முத 
லான நாடுகளில் அனேக கிராமங்களையும் குடிகளையும் வெள்ளம் வாரிக் 
கொண்டுபோக; பஞ்சமும் வாந்திபேதியும் பிரபலமாகி பல்லாயிரம் ஜன 
சிகள் பரகதியடை தார்கள் . இப்படிப்பட்ட காலத்தில் முத்துலிங்க 
நாயடு மூடதனத்தில் முன்னும் பின்னும் யோசிக்காமல் , சொக்கநா 
தர் அபிமான புத்திரனாக வளர்த்துவந்த ரஸ்தம்கானை தனது சேனைத் 
தலைவனாக நியமிக்க , அந்தமக மதிய தளகர்த்தனும் அதிகாரம் கைக்கொ 
ண்டபிறகு கோவிந்தப்பய்யனுடைய அக்கிரம் நடவடிக்கைகளையும் , முத்து 
லிங்கருடைய மூடானத்தையும் அறிந்து , சமயம்பார்த்து சிறையில் வைக் 
சப்பட்டிருந்த சொக்கலிக்கரை விடுதலை செய்தும் , அந்தச் சிறைச்சாலை 
யில் முத்துலிங்கனையும் , கோவிந்தப்பய்யனையும் போட்டு பூட்டி அப் 
போது ஸமஸ்தானத்தை வளைந்துகொண்டுடிருந்து மைசூராரைத் துரத்தி 
படித்தும் சொக்காரதரைச் சுதந்திரம் பெறச் செய்தான் . இப்படிச்செய்த 
பஸ்தம் என் இரன்டு வருஷம் மரியாதையாக நடந்து கொண்டிருக்கை 
யில் , இந்தாஸ்தன் கன் தனக்குச் செய்த பழியைத் தீர்க்க பக்குவம் பார்த் 
துக் கொண்டிருக் கோவிந்தப்பப்யர் அவன் மேல் பல துர்வதந்திகளையுண் 
டாக்கி , சேதுபதி முதலானவர்களுக்குச் சங்கதி ரகசியமாக அனுப்பித் 
தருவித்தும் என் தம்கானைத் துண்டு துண்டாக வெட்டிக் கொல்லும்படி 
செய்தும் , இப்படிச்செய்து சொக்கநாதருடைய தயவை மறுபடியும் சம் 
பாதித்துக்கொண்டான் . சம்பாதித்தாலுமென்ன , 1682 - ம் வருஷம் சொ 
க்கநாதர் பாடுவேல ஸ்திதிக்கு வந்துவிட்டது . அதாவது இந்த ஸமஸ்தா 
னத்தைப் பிடும் வாயில் போட்டுக்கொள்ளமைசூரார் மறவர் சிவாஜி 
மகன் சம்போஜி , மேற்படியார் தம்பி எக்கோஜி முதலானவர்கள் சமயம் 
பர்த்துக் கொண்டிருந்தார்கள் 

இந்தால் வளில் மைசூர் சேனைத்தலைவனாகிய குமாரராயன் தஞ் 
சை , செஞ்சிக்கோட்டைகளைப் பிடித்து அவற்றின் வார்சுகளுக்குக் கோ 
இக்கவிரும்பு தாது பொதுப் பகையாளிகளாகிய மகமதியர் , மராட்டிய 


மூன்றாம் காண்டம் . 


ரத் தாக்க , சொக்கநாதருடைய உதவியை முதலில் நாடினார் . இந்த 
சர்த்தைகளுக்கு சொக்கநாதர் இஷ்டப்படாமல் , சோம்பலாகவும் , அச 
டையாகவும் இருக்க , மைசூர் வீரன் எக்கோஜி சம்போஜியின் உதவியை 
டி , அந்த இரண்டு மராட்டியர் தமக்கு உதவி செய்தால் , மதுரை நாட் 
டப்பிடித்து மூவரும் பங்கிட்டுக்கொள்ளலாமென்று சங்கதி அறிவித்தான் . 
தச் சூதையறிந்த மராட்டிய மன்னர் , மைசூர் வீரனைப்பிடித்து சிரை 
5 போட்டுவிட்டு, தமது சேனைகளை நடத்திக்கொண்டு மதுரை கோட் 

தவிர மற்ற சிறுகோட்டைகளை வசமாக்கிக்கொண்டுவர , மறவர்கள் 
துரைக்கொட்டையை யாதரித்தார்கள் . இத்தியாதி அசம்பவங்களைக் 
ண்ட சொக்கநாதர் தமது நிர்ப்பாக்கிய ஸ்திதியை நினைந்து நினைந்து 
சமொடிந்து 1682 - ஆம் வருஷம் கனம் டெயிலர் சரித்திரத்தின்படி 
ப்தம் 1610-2-1688 ) பரிதாபிவருஷம் முதல் பிரபவ 

வருஷமாகிய 
வருஷங்கள் ஆண்டு மரணமடைய , அவர் குமாரர் இரங்ககிருஷணமுத்து 
ப்பநாயடு சிங்காசனம் பெற்றார் . 
ரங்க கிருஷணமுத்து வீரப்ப நாயடு . ஸமஸ்தானம் 

கி . பி . 1682 முதல் 1686வரையில் . 


சொக்கநாத நாயடு பட்டத்துக்கு வந்தபோது வயது 16. அதா 
ஒருபாடசாலை வாத்தியாருக்கு முன் கைகட்டிக்கொண்டு பாடி 
உக்கவேண்டிய ஒருவாலிபனுடைய வயசு . அப்படிப்பட்ட காலத்தில் 
வரைத் தக்கஉபாத்தியாரிடம் விட்டு படிப்பு சொல்லிக்கொடுத்தும் . பச் 
லியாக்கவேண்டியதைவிட்டு ; பெரிய ஸமஸ்தானத்தை ஆள விட்டதினால் 
வியறிவும் அனுபவமுமற்று ஸமஸ்தான த்தைச் சின்னபின்னமாக்கிவிட் 
ஈர் . அப்படிப்பட்டவருக்குப் பிறகு அவர் பட்டத்தையடைந்த அவர் 
மாரருக்கும் வயது 15. ஆகவே ஸமஸ்தானத்தின் அநேக கோட்டைகளை 
தமியர் பிடித்துக் கொண்டதோடு , உள் நாடுகளில் கள்ளர்களே தம்மி 
டப்படி கொள்ளையடித்துக் கொண்டுவந்து தாமே குறுநில மன்னராகி 
ட்டார்கள் . 

இப்படிப்பட்டகாலத்தில் இராமநாதபுரத்தின் சேதுபதி இறந்து 
பாக , இராஜசூரிய சேதுபதி அப்பட்டத்திற்குவா , அவர் பட்டமேரிய 
று மாதத்திற்குள் யாதொஒரு தப்பு நடவடிக்கைகளை நடத்தியதாக தள 
ய் வேங்கடகிருஷ்ணப்ப நாயடுக்குத் தெரிந்து அவர் இந்த சேதுபதி 
யப்பிடித்து சிறையில் போட , அங்கு இறந்தார் . அவருக்குப்பதிலாக , அத 
ன் முதலானவர்கள் சிலநாள்கள் சேதுபதியாக இருக்கினும் , பழய 
சதபதியின் வைப்புக்குமாரராகிய இரகுநாதன் அல்லது கிழவன் சேது 
- பட்டத்தையடைந்து (36 - வருஷம் ) ஆண்டார் . 


மூன்றாவது காண்டம் , 


216 


இந்தக் கிழவன் சேதுபதி காத்தாயி என்னும் ஒரு கள்ளஜாதிப் பெண் 
மேல் மோகங் கொண்டு கலியாணம் செய்துக் கொண்ட தால் அவர் சகோ 
தார் இரகுநாதருக்கு " தொண்டமான் " என்ற பட்டம் சூட்டி புதுக்கோட் 
டைக்கு அரசாக்கினாராம் . இந்தக்கிழவன் சேதுபதி மதுரை மன்னனுக்குச் 
செய்த உதவிக்காக " பராரஜ கேசரி என்ற பட்டப்பிருதைப் பெற்றார் 
நிற்க -- மைசூராரும் , மஹாமாவடிார்களும் மதுபை ஸமஸ்தானத்தின் பல 
கோட்டைகளைப் பிடித்துக்கொண்ட தன்றியில் , மதுரை ஸ்ரீரங்க முதலான 
பெரிய கோயில்களி லிருக்கும் . ஆடையாபாணங்களையும் அடித்துக் கொண்டு 
போக பிரயத்தனப் பட்டார்கள் . இத்தியாதி அக்கிரமங்களைக் கண்டிக்க 
மதுரைஇளவரசருக்கு அப்போது சொத்கஞ்சேனைய மில்லாமல் சுவாமியே கதி 
யென்று சும்மாயிருந்து விட்டார் . இப்படி இரண்டு மூன்று வருஷங்கள் செல்ல 
மைஞராருக்கும் , மஹாராஷ்டிரருக்கும் பணம் கொள்ளையினால் பொறுமை 
யதிகரித்து , ஒருவரை யொருவர் தாக்கிக்கொண்டு தந்தம் நாட்டுக்குப் போய் 
விட , மதுரை சமஸ்தானத்தை மூடிக்கொண்டிருந்த மூபெனியைப் போன்ற 
பகைவர் பயம் பாழ்த்தது . 


அப்போது இந்த அரக்க கிருஷ்ண முத்து வீரப்பருக்கு 20 வயதாகிய 
தாலும் , இயற்சையறிவும் காரிய நிர்வாக சக்தியும் , சமசுறுப்பும் , சுதந்திர 
நாட்டமும் , விருத்தியாகிய தாலும் ; உடனே தமது ஸ்மஸ்தானத்திலிருந்து 
பன்ரம் பரிதானம் வாங்கும் உத்தியோகஸ் தர்களையும் , பாவையரைக் கூட்டிக் 
கொசிக்கும் பாவிகளையும் , குடிகளை வருத்தும் துஷ்டர்களையும் நீக்கிவிட்டு 
நல்ல படிப்பும் , யுத்தியும் , சத்தியமும் , சாந்தமும் , சுவாமி பக்தி முதலான 
குளச்சிறப்பு: களையு முடையவர்களைத் தெரிந்தெடுத்து சியமித்தும் , சர்க்கார். 
கந்தாடர்தைக் கிரமமாக வுதல் செய்யாமல் விட்டு டாழ்த்துக்கிடந்த பொக்கி 
ஷத்தைப் ரேணமாக்கியும் சமஸ்தானத்தின் ஒவ்வொருவேலையையும் ஒவ்வொரு 
வரும் பிரதி பிமிஷமும் ரியாகச் செய்தார்களா இல்லையா என்பதைத் தெரிய 
தும் , மேல் விசாரணை செய்தும் வந்ததன்றியில் , தாமும் கொஞ்சமேனும் 
சோம்பலையும் சுகத்தையும் விரும்பாமல் , குதிரைமீது ஏறிக்கொண்டு போய் 
திருநெல்வேலியில் நடக்கும் வேலைகளையும் , திரிசிராப் பள்ளியில் நடக்கிற 
வேலைகளையும் பார்த்து வருவார். சிலசமயங்களில் இரவில் வீதிகளில் திரிந்து 
வேவுகாரர்களை நம்பாமல் தாமே உண்மை கண்டு பிடித்தும் , சில சமயங்களில் 
திண்டுக்கல்லுக்குப் போவதாகப் போய் , வேறுவழியில் வேறு இடங்களில் 
உத்தியோகஸ்தர் களுடைய நடவடிக்கைகளை நேரில் பார்த்தும் உண்மை 
கண்டு பிடிப்பார் . இத்தியாதி விஷயங்களில் மதுரையில் இதற்கு முன் ஆண்ட 
எந்த மன்னனும் இப்படி அதிகாரம் செய்யவில்லை என்று குடிகளால் புகழப் 
பட்டதன்றியில் : குடிகளும் தம்வேர் நிர்வாகங்களை நேரில்வந்து சொல்லிக் 
கொள்ள இடமும் கொடுத்தார் . அதற்கு ஒரு உதாரணமாக , 


மூன்றாவது காண்டம் , 


இந்த வாலிபராசன் திரிசிராப்பள்ளியில் ஆண்டு வருகையில் , சில சாழை 
ஓல் சவர்கள் வந்து தாம் வசிக்கக் கொஞ்சம் இடம் கொடுக்க வேண்டு மென்று 
கட்டார்கள். அதற்கு அமங்க கிருஷ்ணர் இரக்கம் கொண்டு கோட்டையில் 
வருக்கும் உபயோக பில்லாமல் காலியாக யிருக்கும் ஒரு லெத்தை அக்கிறுஸ் 
வர்களுக்கு தருமமாகக் கொடுக்கும்படி சொல்ல , அந்த இடத்தை முன்னட 
சக ஸமஸ்தான உத்தியோகஸ்தர் சூதுகளினால் அறிந்த கில பிராம்மணர்கள் 
னக்கு உனக்கு வேண்டுமென்று கலகஞ் செய்தம் ; அரசனிடம் வந்து , 
அரசே அந்த விடத்தைக் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கக் கூடாது , அது 
ங்கள் சுவாமியாகிய விக்கிரகத்தை வைத்து பூசை செய்ய வைத்திருக் 
றேம் , அதை அவர்களுக்குக் கொடுத்துவிட்டால் எங்கள் சுவாமிவிக்கிரக 
களை எங்கே கொண்டுபோய் வைக்கிறது என , அசன் கேட்டு , பிரா 
என சென்றும் சுஜாதி இந்து மதஸ்து சென்றும் பாராமல் , நிர்தாடிண்பமாக 
ங்கள் சுவாமிகளாகிய விக்கிரகங்களை வைக்க இடமில்லாவிட்டால் அவை 
காக் கொண்டுபோய் ஆற்றில் போட்டுவிடுங்கள் உயிருள்ள சுவாமிகளாகிய , 
ழை சனங்கள் அந்த இடத்திலே வாழட்டும் என்று சொல்லிவிட்டாராம் . 
வ் வார்த்தையைக் கேட்ட பிராமணர்கள் பயந்து திரும்பி விட்டார்கள் . 
ப்படி சுதந்திரம் காட்டியது கேவலம் பிராமணர்களிடத்தில் மாத்திரமன்று;; 
நிற மேலான அதிகாரிகள் அக்கிரமம் செய்தாலும் அதைக்கண்டித்து வந்தார் . 
தற்கொரு திருஷ்டாந்திரமாவது , -டில்லியில் அப்போது மிக்க கம்பீரமாக 
ண்டுவந்த மொகலாய் பாதுஷா அவர்கள் வருஷத்திற் கொருதடவை தமது 
ழைய ஜோட்டைச் ( செருப்பை ) ஓரழகிய, பெரிய ஆனையின் அவதாவில் 
வந்ததும் , அதற்குத்தக்க சில போட்களையும் , பக்கிரிகளையும் , சேனைகளையும் , 
சர்த்தும் , இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இராஜ சமுகத்திற்கு அனுப்பியும் , 
ந்தந்த மாஜர்கள் தம் தம் மரியாதைகளுடன் வந்து அழைத்துப் போயும் 
மது ஸமஸ்தான சிங்காசனத்தின்மீதில் அந்த ஜோதிகளை வைத்தும் , பொங் 
எப்போட்டும் பூசை செய்தும் வணங்கியபிறகு, அந்த ஜோட்டுடன் கடவந்த 
பாபு பக்கிரி தண்டு தளாதிகளுக்குத் தக்க மரியாதை செய்தனுப்பிக்க 
வண்டு மென்றும் , அப்படிபூசை செய்யாதவர்கள்சிட்சிக்கப்படுவார்ககொன்றும் 
நல மன்னர்களுக்கும் தெரிவித்தும் , தெரிவித்தபடியே நடத்திக்கொண்சிம் 
த்தார்கள் . 


அந்த வழக்கத்தின் படியே அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயகி ஸமஸ் 
கனத்துக்கும் அந்த பாதுஷாவின் சோடுகளைக் கொண்டுவந்த யானையும் , பரி 
பங்களும் வந்து நகர்புறம் நின்று சங்கதி தெரிவிக்க, அரங்க மன்னாரு கேட்டு 
ட ! இப்படிப்பட்ட ஹீனமான பிழைப்பும் புருஷ ஜன்மத்துக் கடுக்குமோ ! 
ன்று எண்ணி தமது காரியஸ்தர்களைத் தருவித்தும் , அவர்கள் மூலியமாக 
சாசன் தே சுசவுக்கிய மில்லாதிருக்கிறார் என்று சேதி சொல்லி யனுப்ப ; 
வர்களும் அப்படியே போய் சொல்ல, அம் மகமதியர் மாத்தான் கோபங் 
காண்டு , விதியில்லாமல் சோடு தக்கும் யானையை வாத்திய கோஷத்துடன் 
கோட்டைக்குள் விட்டு யானையையும் தண்டு தனாதிகளையும் வெளியில் நிறுத்தி 


மூன்வைது காண்டம், 

21 
விட் ஜோட்டை மாத்திரம் ஏறு பல்லாகி வேற்றிக்கொண்டு இராஜ கொலு 
மண்பு பத்துக்கருஎல் வைத்தும் , அங்கிருக்கும் அந்த நவரத்தின கசிதமானசிங் 

வாத்தயும் , அதன் மேல் அழ்கிய ராஜனும் , அவரைச்சுற்றி மந்திரி பிர 
தானி பாலானவர்கள் சூழ்ந்திருப்பதையும் பார்த்து பெருமூச்சுவிட்டும் , தமது 
பல் வில் வந்த ஜோட்டைக் கவனிக்காமல் அசட்டையாக இருப்பதைக் கண் 

கோபம் கொண்டும் , பல்லக்கிலிருக்கும் ஜோட்டை எடுத்து வெளியில் வை 
த்து , அதை இராஜனுக்குக் காட்டியும் அதை இராஜ சிங்காசனத்தின் மீது 
வைத்து வணங்கவேண்டிய விவரங்களைச் சொல்ல ; இளஞ்சிங்கமாகிய அரங்க 
கிருஷ்ணன் கோபத்தோடு கீழே குதித்து வந்து , அந்த ஜோட்டை வணங்கா 
மல், அதைத் தன் காலில் மாட்டிக்கொண்டு இன்னொருகால் ஜோடெங்கே ? 
உங்கள் பாதுஷாவுக்கு இந்த பழைய ஜோடு தவிர வேறு புது ஜோட்டை இனா 
மாக அனுப்ப கெதியில்லையோ , வென்று பரிகாசமாகச் சொல்ல ; அம்மகமதியர் 
களுக்கு கோபம் அதிகரிக்க ; அவர்களை அருகிலிருக்கும் பிரம்புக்காமர்களை 
அழைத்து ஆள் ஒன்றுக்கு ஐந்தடி அடித்தனுப்புங்களென்று சொல்லி ,அவர்கள் 
சேன யானையைத் துரத்திவிட்டாராம் . அன்று முதல் பாதுஷா ஜோட்டைப் 
பூஜை செய்ய அனுப்புகிறவழக்கத்தை விட்டாராம் . இம்மாட்டோ ! இன்னும் 
இந்தவாவிட நாயவின் சுதந்திர சாமார்த்தியத்தைப்பற்றி பலவிதக் கதைக் 
a ச சொல்வதுண்டு. 

இந்தவாலிபராய்டு இப்படிப்பட்ட சுதந்திரம் விரும்பி யாகையால் , இவ 
ருடைய மந்திரி பிரதானி உத்தியோகஸ்தர்கள் தம் இஷ்டப்படி எக்காரியமும் 
சய்ய இடமில்லை . ஆகவே இவருடைய சக்தி சாமார்த்தியத்தைக் கண்டமை 
ஏராரும் , மஹாராஷ்டிரரும் , இவரோடு நேர்பின்று சண்டை செய்யப் பயந்தார் 

இப்படிப்பட்ட காலத்தில் இராமாதபுரம் ழேவன் சேதுபதி எக்கோஜி 
ப உதவியினால் இந்த ரங்ககிருஷ்ண காட்டுக்கு விரோதமாகச்சண்டை செய்ய 
யோககாலும் , இவரும் ய சேனையின் பலத்தினால் சேதுபதியின் ஜபம் 
முடியவில்லை.. அவருக்கு உதவியாகப் போன எக்கோஜியின் சேனையைத் துா 
தி தஞ்சாவூருக்குப் போகச் செய்தார் . இந்த சங்ககிர்ணகாய சமாசஞானி 
யாகி கிறிஸ்தவர்களையும் மரியாதையாக நடத்திவந்தாலும் , மறவஜாதியார் கிறி 
எஸ்தவர்களைத் தலையெடுக்காமல் கண்டித்து ஜான் டி பிரிட்டோ ( Johani 
Britto ) என்ற போதகரையும் கொலை செய்து போட்டார்கள் . 1689 - ஆம் வரு 
ஷம் இந்த சங்ககிருஷ்ணம் காயரிக்கு திடீசென்று அம்மை வியாதிகண்டு ( சகா 
பதம் 1619u ( 1095 ) வி.பவமுதல் பல வருஷமாகிய 7 வருஷங்க 
பாண்டபிறகு ) இறந்து விடவே . அவருடைய ஏகபத்தினி விரதத்தை மெச் 
சிய மனைவி முத்தம்மாபா " உடனே உடன் கட்டை யேறப்போனாள் . அப் 
போது ஸ்மஸ்தானத்துக்கு வேறு சந்ததி யில்லாமையாலும் , அந்த முத்தம் 
மாள் பூரண கர்ப்பவதியாக இருந்தமையாலும், பிள்ளை பிறந்தவுடனே அந்த 
விரதத்தைச் செய்யலாமென்றும் , அவருடைய மாமியார் " மங்கமகாரும் மற்ற 
செருக்கிய பத்து மித்தினர்களும் சொன்ன சத்தியவாக்கை நம்பியிருக்க , புருஷ 
பிரஜயைப் பெற்று மறுநாளே உடன்கட்டையேற உத்தால கேட்டு , இன்னும் 


மன்சவது காண்டம் . 


ப 


. 


சகாலம் போகட்டுமென்று சாக்குப் போக்குகள் சொல்லிவா , இந்தம் 
பிரசவ அறையில் புன்னீர் வாங்கிக் குடித்து அதனால் சீதசன்னி கண்டு 
லோகப தவியை அடைந்தாள் . எனைய பெண்டுகளைத் தம்பலகால 
பாவித்துவந்த இரக்க கிருஷ்ண முத்துவீரப்ப நாய்டுக்குப்பிறகு வேர்குழ 
த மூன்று மாத வயதான உடனே , மதுராபுரி பட்டத்தைக் கட்டிகலும் , 
நதைக்கு பிரதிநிதியாக அவர் பாட்டியார் மங்கம்மகாரு ஆண்வெர்தார் . 
ஸ்ரீ மங்கம்மகாரு ஸ்மஸ்தானம் . 

1687 முதல் 16 வின் வரையில் 
தாம்மாள் இயற்கையாகவே தருமகுணமும் இராஜதந்திர ஞானமும் , 
மும் , சுவாமி பக்தியு முடையவராகையால் , மதுரை சமஸ்தானம் திரு 
கொருகாலத்தில் மேன்மைப் பட்டிருந்ததைப்போலவே அந்தம்மாள் 
லும் மேன்மைப்பட ஆரம்பித்தது . 
தம்மாள் செய்த தருமங்களுக்குக் கணக்கில்லை. இராமேச்சுவா முதல் காசி . 
யாத்திரைக் காகருக்கு வசதியான ரோட்டுகளையும் சாலைவிருக்ஷங்களை 
திரங்களையும் , தண்ணீர்பந்தல்களையும் , சுவாமிமண்டபங்களையும் , கோ 
பரங்களையும் உண்டாக்கிவைத்தார் . அவருடைய திருப்பணிகளில்சிலன் 
அவர் பெயரைப் புகழ்ந்துக்கொண்டாடுகின்றன . அவர் காலத்தில்வைத்த 
ரூகங்களில் சில இன்றளவும் அவர் பெயரைப் பாடிக்கொண்டிருக்கின் 
அந்தம்மாள் இப்படி மிதமிஞ்சிய தருமங்கள் செய்ததற்கு காரணம் ஒரு 

மறந்து போய் தீம் தாம்பூலத்தை இடதுகை விரலால் வாயிலிட்டு 
ராம் . அந்தப் பாவம் தீர இப்படி செய்ததாக சிலர்சொல்லுகிறார்கள் 
அந்தம்மாள் உண்மையில் தருமமெல்லாம் திரண்டு ஒருக்கு வந்த 
த தருமத்தாய் என்று சொல்லலாம் .. 


தம்மாள் செய்த தருமங்கள் இந்து மதஸ்தர்களுக்கு மாதாமல்ல , 
மதஸ்தர்களுக்கும் செய்து வந்தார்கள் . 1611 - ம் வருஷம் ( Father 
மெல்லோ பாதிரி யாரை மறவ நாட்டார் பிடித்து சிறையில் போ 
லை செய்யத் தீர்மானித்திருக்கிற சங்கதி மங்கம்மாளுக்குத் தெரிய 
னே , அந்தப் பாதரியாருக்கு எவ்வித தீங்கும் செய்யாமல் , உடனே 
செய்தனுப்ப வேண்டு மென்று தெரிவிக்க , அந்தச் சேதுபதியும் 
விடுதலை செய்து அனுப்பிவிட்டார். 
வருந்தபுர சமஸ்தானத்தார் , மதுரை சமஸ்தானம் மங்கலடைந்த 
எண்ணி தாம் கட்ட வேண்டிய கப்பத்தை கிராம மகரக்கட்டி வரா 
1697 - ஆம் வருடம் ஒரு சேனயை 

அவருடைய குலோன 
மீது அனுப்பினார்கள் . அந்தச் சேனையைக் கண்ட திருவனந்த புர 
முதலில் மதுரையாருக்குப் பயந்தவினப்போல் பாசாங்கு காட்டிப் 
யம் பார்த்து தனது சேனையைவிட்டு மதுரைச் சேனயைச் சித்திர 
பயும்படி செய்ய , அனேகர் மாண்டு சிலர் மாததிரம் திரும்பி தரிசி 
க்கு வந்து சேர்ந்தார்கள் . 


மூன்றாவது காண்டம் 


215 


இத சங்கதியை மங்கம்மாள் கேட்ட உடனே தமது சேனையை இப்படி 
கிரமமாகச் சித்திரவதை செய்து புழியைத் தீர்த்துக்கொள்ள ஒரு பெரிய 

பேட்டி தமது தளவாய் நாசப்பையரை அனுப்ப , அவரும் திருவ 
ஈந்தபுரம் போய் பிரபல சண்டை செய்து ஜயித்து ஏராளமான பொன் வெள்ளி 
நாணயங்களையும் , பீரங்கிகளையும் எடித்துக் கொண்டு அந்த பாசன் கட்ட 
வேண்டிய கப்பத்தையும் பாக்கி இல்லாமல் வகுல் செய்து கொண்டு வந்தார் . 

1700 வருஷம் திருநெல்வேலி ஜில்லாவில் சில பெரிய புலிகள் காட்டி 
விருந்து வந்து குடிகளைக் கொன்று குடிகள் நடமாடாதபடி செய்து வருவதை 
மங்கம்மாள் காதில்விழ , உடனே தக்க ஒல்லக ஜட்டிகளையும் , வேட்டைச் 
காரர்களையும் அனுப்பி அப்புலிகளைக் கொன்று அக்குடிகளுக்கு நிம்மதியை 
புண்டாக்கினார் . இந்தம்மாளுடைய தரும் குணங்களைக் கேள்விப்பட்ட 
( Father Bouchel ) போசிட்டு பாதிரியார் இந்த பாஜ மஹிஷியை சேரில் 
கண்டு களிக்க வேண்டு மென்று தளவாய் மூலியமாக மனுவை யனுப்ப , மங்கம் 
மாளவர்கள் அந்தப்பெரியவரைத் தமது மந்திரி மூலியமாகத் தருவித்தும் 
அவர்க்கு வேண்டிய உதவிகளைச் செய்யும்படி கட்டளை விட , தளவாய் சாசப் 
பையரும் அதேமாதிரியாக உத்தாவுகொடுக்க , அந்தப் பாதிரியார் அரண்மனைக் 
குள் வந்து , மந்திரியோடுக் கலந்து பேசித்தாம் மஹாராணியாருக்கு இனாமாகக் 
கொண்டு வந்த கண்ணாடிக் குலோப் முதலான துகளைத் தந்தனுப்ப , மங்கம்மா 
ளும் அன்புடன் பெற்றுக்கொண்டு, தாம் அந்த புரஸ்திரீ யாகையால் , வெளியில் 
விருஅவரோடு பேசக்கூடாததை பற்றி விசனப்படுவதாகவும் , பாதரியா 
ருக்கு என்னவேண்டுமோ அதை செய்விக்கச் சித்தமாக இருப்பதாகவும் 
சொல்லி யப்ப, பாதரியார் கள்ளர் முதலான அவர்கள் கிறிஸ்தவர்களை 
வருத் இமல் பாதுகாக்க வேன் மென , அப்படியே செய்வோமென சொல்லி 

நகர்வலம் 
அப்பெரியவறை இராஜபல்லக்கில் எற்றி சகல வாத்தியங்களோடு 
சுற்றி அவருடைய இடத்தில் கொண்டுபோய் விட்டுவரும்படி உத்தரவு செய் 


இக்காலத்தில் தஞ்சை மஹாராஷ்டிர இராசன் திரிசிராப் பள்ளியை 
யடுத்த படுகை பூமிகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகத் தமது நாட்டுடன் 
சேர்த்துக்கொண்டு வருவதை தளவாய் நாசப்பையன் அறிந்து , அக்காரணமாக 
ஒரு சேனையைக் கூட்டிக்கொண்டு , தஞ்சா வூருக்குப்போக , அது சங்கதியை 
யறிந்த மஹாராஷ்டிர் சேனை யெதிர்த்து காவிரி நதியி விறங்கித் தாக்க வா ; 
அப்போது காவிரியில் புதிதாக வந்த பெரிய வெள்ளம் அநேக மஹாராஷ்டிர 
சேனா வீரரை அடித்துக்கொண்டு போய்விட , மதுரைச்சேனை தஞ்சாவூரைச் 
சார்ந்த சிவ கோட்டைகளைப் பிடித்துக்கொண்டும் ; தஞ்சைக்கும் முற்றுகை 
போட , மஹாராஷ்டிர ராசா இந்த யுத்தத்துக்குக் காரணம் தமது மந்திரி , 
வரபோஜி பாண்டின் தான் என்று எண்ணி , அப்பண்டிதர் தலையை வெட் 
டிக் கொல்லத் தேடுகையில் , அந்த வரபோஜி கேரில் வந்து அரசே ! இது என் 
குற்றமன்று , எனக்கு 3 - நாள் வாயிதா கொடுத்தால் மதுரையாரைச் சமாதானம் 


மூன்றாவது காண்டம் , 


என் று உத்தரவு கேட்டுக் கொண்டு , ஊரிலுள்ள வர் 
மல்லாம் கடன் வங்கியும் , கஜானாவிலிருந்த ப 
கட்ட 5,00,000 - ரூபாய் சண்டைச் செலக்சாமுக்கால் 

பாதத்தில் வைத்தும் , மற்றபாகத்தைத் தளவாயின் 
களுக்கு இலஞ்சம் கொடுத்தும் சமாதானமாக அனுப்பி 


- 


உம் மங்கம்மாளு தஞ்சை மன்னரும் கூடி மைசூரார் 
மர்கள் . அப்படிச் செய்வதற்கு காரணம் மைசூர் மன்னர் 
பெறிய அணை பக்கட்டி, அதன் ஜலத்தை எல்லாம் தனது 
ளுக்கு வடித்துக்கொள்ள , காவிரி நதியை நம்பியிருந்ததிரி 
நன்செய்பயிர்கள் சஷ்டமடைந்து வந்தேயாம் மதுரைதஞ் 
மர சேருவதற்குமுன் , காவிரியில் பிரமாதமாகப் பிரவாகம் 
ணயை அடியோடு அடித்துக்கொண்டு போய்விட்டபடி 
ரா சாராமாக திரிச்சி தஞ்சைக்கு வாக்கண்டு சேனைகளைத் 
கொண்டார்கள் . 


தளவாய் நாசப்பையன் தன் சேனையோடும் , தஞ்சை சேனை 
மஸ்தானத்துக்கு அடங்கி நடவாமல் வம்பு செய்த கிழவன் 
பண்டை செய்யப் போனதில் ; சேதுபதியால் தாக்கப்பட்டு 
என்ன விந்தை கேவமொன இராமநாத பாளையப்பட்டுச் 
பாண்டிய நாட்டாருடையவும் , தஞ்சை நாட்டாருடையம் 
நாக்கி துரத்தியடிக்கச் சம்பவித்தது . இதற்குக் காசன 
னாள் பற்பல ஜாதி மதமதர்களாகவும் , தேசாபிமான் 
டிப் போராகவும் இருந்தார்கள் , ஆனால் மறவர்சோனயோ 
ம் , ஒரே இனம் , ஒரே எண்ணமாகி , தேசாபிமானத்தோடு 
ஒல் அச்சிறு சேனை பெரும் பேனையை வென்றது . 

1705 - ல் மங்கம்மாளுடைய பேரனுக்கு மைனர் நீங்கி 
ஆளும்படியான வயது வந்துவிட்டபடியால் , அந்தம்மாள் 
கான் என்பவருடைய தூர்ப்போதனை யினால் அப்போது 
பனுக்குத் தரேனென; வாலீபன் கட்சியார் மங்கம்மாளைத் 
ஜெயிலில் போட்ட தன்றியில் ; வேண்டிய உணவுகளை 
கட்டாத தூரத்தில் வைத்து ; வதைத்து அதே விசனத் 
ந்து விட்டார்கள் . அந்தோ! என்ன அசியாயம் இவ்வள 
7 இந்தம்மாளைச் சொல்லாத வார்த்தைகளைச் சொல்லி நிந்தித் 
கல்வியும் நாகரிகமும் விருத்தியாகும் இக்காலத்திற் பிறந் 
இக்கும் , தன் தேசத்துக்கும் சிபோ பூஷணமாகப் பிரகா 
உயிலர் சரித்திரத்தின்படி மங்கம்மாள் சகாப்தம் 1635 வம் 
வருஷம் முதல் நந்தன வருஷமாகிய 18 வருவங்கள் 


IMEIHALIN 


மூன்முவது காண்டம் 

217 
( விஜையாகுதாத அல்லது விஜையாங்க. ) 

சொக்கலிங்க நாயடு சமஸ்தானம் . 
கி . பி .1705 - ஆம் வலம் முதல் 1741 - ஆம் வருஷம் வரையில், 

தே புகழ் பெற்ற் மங்கம்மாளுக்குப் பிறகு அவருடைய போனாகிய 
விஜயாங்க பொகாத நாடு பட்டத்துக்கு வந்து 26 - வருஷங்கள் ஆண்டார். 
ஆண்டாலுமென்ன கர்மப்பிரபுவாகையால் பிரதி தினமும் கோயில் கோபுரங் 
களைக்கட்டி வைப்பதும் ஹாரங்களை ஸ்தாபிப்பதிலும் , பிராமணர் 
களுக்கு வாரிவாரி கணக்கற்றுக் கொடுப்பதிலும் , பிரதி வருஷமும் , திவ்விய 
தேசயாத்திரை செவ்வதிலும் ; தமது காலத்தையும் , காசையும் தொலைத்து 
விட்டபடியால் , ஸமஸ்தான காரிய கர்த்தர்கள் குடிகளைப் பல விதத்திலும் 
ஹிம்சித்து பொருள் பிடுங்கி பதி பாடு படுத்தினார்கள் . மதுரையிலிருந்த 
ஸமஸ்தான சேனைகளுக்கு கிரமமாக சம்பளம் கொடாமையால் , பிரமாத கல 
கங்களுண்டாக அது சேதுபதி முதலான வர்களுடைய உதவியால் அடக்கப் 
பட்டது . இப்படி இராஜாங்க வேலையைச் சுத்தமாகக் கவனிக்காமல் , இரவும் 
பகலும் , விஷ்ணு தியானத்தில் காலம் போக்கியும் , சுஜாதிகளுக்குள்ளுண் 
டான ஜாதி கட்டுப்பாடுகளின் விவரங்களை விசிதமாகியும் , அன்னியஜாதியார் 
பவிஜவாரைப் போல பட்டம் தரித்துக் காண்டு வருவதைக் கண்டித்துக்கொ 
ண்டும் , இராக்காலங்களில் யாருக்கும் தெரியாமல் ஏகாந்தமாகதம்பூரைமீட்டிப் 
பாடி ஸ்ரீ ரங்கநாதரைத் தரிசித்துக் கொண்டே வந்தும் 1731 - ம் வருஷம் பர 
பானு மடைந்தார் . கனம் டெயிலர் சரித்திரத்தின் படி சகாப்தம் 1651 - u 
19 பி . 1713 ). விஜய வரு முதல் விமோதி விக்ருதி யாகிய 19- வருஷங்கள் 
கண்டார் . இருவருக்கும் புத்திச் சந்தான மில்லாமையால் , ஸமஸ்தானம் இவர் 
மனைவி மீனாக்ஷியம்மாள் வசமாகியது ; 

ஸ்ரீ மீனாக்ஷியம்மாள் அதிகாரம் , 

1781 - ம் முதல் 1738 - ம் வரையில் , 
இந்த மீனாகதியம்மான் மதுரை சமஸ் சானத்தை ஆண்டுவந்த சங்க திவிவர 
மாகத்தெரியவில்லை . ஆனால் இந்த மீனாக்ஷியம்மாள் திருமலை நாயபெட்டத்தி 
ற்குபாத்தியஸ் தரும் , திருமலை நாயடவர்களுடைய தம்பிமாருடைய குமாரருமா 
கிய குமார திருமலை நாமடுவின் புத்திரர் பங்காரு திருமலை நாயடுடைய சிறு 
குழந்தையைச் சுவீகாரம் செய்து , அந்த பிள்ளைக்குச் சரியான வயது வருகிற 
வறையில் தமது சகோதரனாகிய வேங்கடராயலு , பெருமாள் நாயடைபிரதிரிதிக 
ளாகக் கொண்டு ஸமஸ்தான காரியங்களை நடத்தி வந்தார் . 


! 


இந்த நியமனம் தளவாய் வேங்கடா சாரியருக்கும் , வேறு சிலருக்கும் திரு 
ப்தியை கொடாடைாமல் , ஸ்வீகாரம் செய்துக்கொண்ட பிள்ளையின் பிதாவா 
கிய பங்காரு திருமலை நாயக கேமான வார்சாகையினால் , அவரை விட்டு அவர் 
பிள்ளைக்கு பட்டங்கட்டுவது சரியல்ல வென்று சொல்லி , அந்த பங்காரு 


மூன்றாவது காண்டம் . 


நிக்கு பட்டம்கட்ட பிரயத்தனப் பட்டார்கள் . இதனால் ஸமஸ் 
இரண்டு கவிகளாதி , இக்கட்சிகளில் பங்காடு திருடில நாயக கக்ஷி 
வியாக விருந்தபடியால் , கோட்டைக்குள் புத்து இராஜ்ய பரிபால 
இக்கொண்டு மீனாக்ஷியம்மாளித் தவிக்கும்படி செய்துவிட்டார்கள் . 
ப்பட்ட காலத்தில் 1734- வருஷம் )ஆருதி சவாப்பாகிய " டா 
என்பவர் தனது ஜேஷ்ட குமாரராகிய சப்தார் அலிகா 
ஓடுகளில் சிலவற்றைப் க . அளவுதந்து கொதிக்கக் கருதி , 
ைையத் திரட்டி அதற்குத் தனது குமாரன் சப்தார் அலிகானை 
சந்தா சாய்பையும் தலைவர்களாக நியமித்துத் தஞ்சை மதுரை 
தமாக கப்பம் கட்டவில்லை என்ற சாக்குக்கொண்டு சண்டைக்கு 
அவர்களும் அப்படியேவந்து தஞ்சையைப் பிடித்தும் , அதைச் 
ன் தம்பி பாடாசாயுபு வசத்சில் விட்டுவிட்டும், திருவனந்தப்புரத் 

அதைப் பிடித்து சின்ன பின்னமாக்கியும் , கடைசியில் 1784 - ஆம் 
சிராப்பள்ளிக்கு வரப் பங்காரு திருவில் நாட்டு 

கஷக்காரர்கள் 
எனைக்கண்டு பேரி , வேட்சி பாணியை, சிறையில் வைத்து , அந்த 
பிடுங்கி பங்காரு திருமலை நாய்க்கும் கொடுத்திரல் 30.00000 
ரூபாய் இனாமாகக் கொதிப்பதாகச் சொல்ல , நபாபும் சந்தோகம் 
பத்துக் கொண்டார் . ஆனால் , திரிரிராப்பள்ளிக் கோட்டை பல 
பட யாகவும் , அதை மீனாஷி ராணியின் பலமான காப்புச் சேனை 
பக் கொண்டும் இருந்தமையால் , இக் கோட்டையைப் பிடிக்கல 
ல் முடியாதென்று கண்டு , இரு கட்சியாரையும் தருவித்து அவ 
க்கும் நியாயங்களை விசாரித்துத் தக்க பாத்தியஸ்தர் களுக்கும் 
தத் தரப்படும் என்று சொல்லி இரு கட்சியாரையும் முச்சலிக்கா 

சொன்னார் . இந்தச் சமாதானத்துக்குக் பங்காரு திருமலை 
சார் ஒத்துக்கொண்டாலும் , மீனாசியம்மாள் கதியார் ஒத்துக் 
உடோமென்று சொல்லி விட்டார்கள் அதன் மேல் இக்காரி 
கும்படி சந்தா சாஹிபை விட்டுவிட்டு ஆர்க்காட்டுக்குப் போய் 


சந்தர்ப்பத்தைகண்ட மீனணியம்மாள் கக்ஷியார் , சந்தாசாயிபு இந்த 
வசியாமல் திரிசியாப் பள்ளியை விட்டுப் போய்விட்டால் , நல்ல 
நவதாகச் சொல்ல , அவர் இந்தச் சமயத்தைப் பார்த்து , மீனாக்ஷி 
நகோடி ரூபாய் இனமாகக் கொடுத்தால் மாத்திரம் திரிசிராப் 
டையை ராணியார் வசமே இருக்கும்படி செய்து விடுவதாகச் 
வெறும் வார்த்தையை நம்ப மாட்டோ மென்றும் , குமான் மீது 

கொடுத்தால் மாத்திரம் நம்புவோ மென்று இராணியார் கணி 
சந்தாசாயயும் சம்மதித்து , இராணியின் தாயரை காவிரி கரை 
காவாய் மண்டபத்துக்குக் கட்டிக்கொண்டு போய் , ஒரு செங் 
அதைத் தங்கத் தட்டில் வைத்தும் , அதன் மேல் அதைக்கொ 


மூன்றாவது காண்டம் 


219 


ரான் என்று காட்டியும் , ஒரு கன்காப்புத் துணியைப் போட்டு மூடியும் , அசைப் 
பலதரம் தொட்டு கும்பிட்டும் , அதன் சாசகியாக மீனாஷிராணியார் கவியை 
விட்டு வேறு கட்சியைச் சார்கதில்லை என்றும் , இராணியார் கக்ஷிக்குவேண்டிய 
உதவி செய்து சமஸ்தானம் போணியரிடம் இருக்கவேண்டிய உதவியனைத்தும் 
செய்வத சத்தியம் செய்து கொடுக்கு இந்தச்சூதை யறியாத மூடர்களான 

கைதியின் பேரியார் சந்தேகமாகச் சம்மதித்துக் கொண்டு , சந்தாசாயயைக் 
கோட்டைக்குக் கட்டிக்காண்டு வந்தும் , அனேக ஆடையாபரணங்களைக் 
கொடுத்தும் , அனே யானை குதிரைகளைத் தாம் கொடுக்க சம்மதித்த தொகை 
க்கு ஈடுகாட்ட ; அவா கன்றாமால் தாதியின் கவியிலிருப்போமெனப்பகிரங் 
கப்படுத்தினார் . 

இக்காலத்தில் பங்காரு திருமலை காட்டும் , அவர் குமாரரும் இளி திரிசி 
சாப்பள்ளியில் குடியிருந்தால் பியாண அபாயமுண்டாகு மென்றஞ்சித் தந்த 
ளித்துக் கொண்டிருக்கிற சங்கதி மீனாகரியம்மாளுக்குத் தெரிய வந்தது . 
பங்காரு திருமலைராய்டு கரியான வார்சு என்றும் , அவருக்குதவி செய்யவேண்டு 
மென்றும் எண்ணங் கொன்டே மீனாக்ஷியம்மாள் அவர் பிள்ளையைத் தத்து 
வாக்கிக் கொண்டார் . ஆனால் கஷியா வேசத்தினாலும் , சில துஷ்டர்களுடைய 
காண் 

தெவிலைம் , இவர் விரோதியாகத் தோன்றினாரென்று எண்ணிப் , பரி 
தாபப்பட்டும் , அவரையும் அவர் குடும்பத்தையும் திண்டுக்கல் முதலான விடங் 
களில் போய் குடி இருந்து கொண்டு அவற்றில் வரும் வருமானத்தில் ஜீ.வனம் 
செய்யும்படி கட்டளைக்கொடுக்க, அவரும் விதியின்றி அங்கு போயினர் . 


இந்த ஏற்பாடு சந்தாசாப்புக்கு திருப்தியைக் கொடாமையால்த் தகுந்த 
என்கெளுடன் வந்து இரு காவியாரையும் ஜயித்து ஸமஸ்தானத்தைப் பிடுங்கிக் 
கொள்ள ஆற்காட்டிற்குப் போய் , 1736- ஹ தக்க தண்டுகளோட வந்து திரு 
ரொப் பள்ளியைச் சுவாதீனம் செய்துகொண்டும் , மீகைதியல்மாளைக் கேவலம் 
பெருக்கு மாத்திரம் ராணியாசாகத் தோற்றும்படி செய்தும் , அந்தம்மாளுடைய 
மந்திரர்களாகிய கோவித்தையன் , சோமையன் முதலானவர்களோடு 8.000 
குதிரை பட்டாளத்தோடு பங்காரு திருமலை நாயடைத் தாக்கும்பயனுப்ப , 
அவர்கள் முதியில், திண்டுக்கல்லைக் தாக்சியும் , பிறகு மதுரைக்குப்பது தாக்க, 
பங்காரு திருமலைநாயகி பயந்து சிவகங்கை ராஜனிடம் அடைக்க பெற்றார் . 
அவர் அந்த நாயடு குடும்பத்தை வெள்ளிக்குறிச்சி கோட்டையில் சிவக்க வராக 
காத்தார் . இந்தச் சம்பவத்தினால் சந்தாசாஹிபு தைரியக்கொண்டு மதுரை 
மாமஸ்தானத்தின் பெரும்பாகமான 

நாடுகளையெல்லாம் பிடித்துக் கொண்டும் 
இருசிராப்பள்ளிக்குப் போய் , இனி மீனாயியைச் சுதந்திரமாக்கிவிட்டால் தன 
க்கு கெடுதியுண்டாக்கு மென்றெண்ணி , சிறையில் போட்டடைக்க யோசித் 
சிருக்கும் சங்கதியையறிந்த அந்த மீனாரியம்மாள் பானத்துக்குப் பயந்து 
பாஷாணத்தை உண்டு பாமபதமடைந்தனள், கனம் டெயிலர் சரித்திரத்தின் 
படி சகாப்தம் 1659 (கி . பி . 1737) பரிகாபிமுதல் சளவருஷம் வரையில் ஐந்து 
வருஷங்களாண்டார். இக்காலத்தில் பங்காரு நாட்டு புத்திசாலியாகவும் , அவ 
ருடைய கதிக்காரர்கள் தைரியசாலிகளாகவும் இருந்தால் , மீனாரியம்மாள் 
இறந்த உடனே ஸமஸ்தானத்தைக் கைப்பற்றி கொண்டிருக்கலாம் . சொற்ப 
சேனையோடும், சொர்ப்பச் சொத்தோடு இருந்த சந்தாசாவியை எதிர்க்க பங்காரு 
நாயக்கவியாரிடம் போதுமான பொருளும் , போர் வீரரு மில்வாமையால் , அவ் 
ரைத் தடுக்கப்பயந்து அச்சந்தா சாயிடை விட பலசாலியான மாஜன் உதவியை 
நாட பங்காரு திருமலை நாயக பிரயத்தனப்பட்டார் . 


மூன்றாவது காண்டம் . 


பபோது சத்தாராவில் மஹாராஷ்டிர் பிரபல ஸ்திதியிலிருந் தயை 
அவர்களிடம் போய் முறையிட , அக்காலத்தில் ஜோம்லியும் காடை 
தப் பிடித்து டாஸ்டு அலிகானைச் செபிக்க விரும்பி இருந்தமையாலம், 
அரைத்தனத்தாரும் கூடி 60.00 5 ரை விரையம் , 60.991 - பதாதி 
சேர்த்து 1739 -வருஷம் இராகோஜியின் கூட்டம் அனுப்பி 


தை யறிந்த டாஸ்டு அலிகான் சாக சோன்மை து ஒரு இந்து தளகர்த்த 
அப்பி எதிர்க்கும்படி சொல்லி தூர தேசங்களிலிருந்த தமது குமாரன் 
அலிகானையும் , மருமகன் சந்தாஸாஹபையும் உடனே ஆற்காட்டுக் 
படி சேதி யனுப்பி சேனையைத் திரட்டிக்கொண்டிருக்கையில் மகா 
வீரன் மகமதியருடைய இந்து வீரனை மயக்கி , வஞ்சம் கொடுத்து 
அபிமானத்தால் மகமதியரை மோசம் செய்ய வேண்டுமென்று சொல்லி 
த்தி கொண்டும் , புதுச்சேரிக்கருகில் வந்து சண்டை செய்தும் , யானை 
லிருந்த டால்டு அலிகானை கீழே விழும்படி செய்துக் கொன்றும், 
ஸ்டு அலிகானுடைய பெண்களையும் குடும்பத்தையும் மஹாராஷ்டிரர் 
தட்டி , அப்போது புதுச்சேரியில் கவர்னமாக விருந்து ( HI . Damas ) 
என்பவர் தம் கோட்டையில் அடைக்கல மாக வைத்துப் பாது 


தியாதி சங்கதிகளை கேட்ட சப்தர் அலிகான் வேலூருக்குவந்து மறை 
எள , மஹாமாஷ்டியார் கூடவே வந்து பிடித்து உயுத்த செலவுக்காக தூ 
பாயம், இந்து ராஜாக்களிட மிருந்து பிடித்த கோட்டைகளையும் தம் 
ஒனிடமே தந்துவிட வேண்டுமென்றும் சமாதானஞ் செய்ய , இச்சமா 
ன்படி சந்தாசாயபு திரிசிராப் பள்ளிக் கோட்டையைத் தாமாட்பே 
சொல்ல , அதி சேனையோடு மஹாராட்டியர் சண்டை செய்தும் அவர் 
டெசாயிபை சண்டையில் கொன்றும் , சந்தா சாயியைச் சிறைபிடித்து 

டத்துக்குக் கொண்டு போனார்கள் . இப்படிப்போன மஹா 
பங்காரு திருமல் நாட்டுக்கு வாக்கு சத்தம் இதேபடி மதுரை 
தைத் தராமையால் , நொந்து சைஜாமிடம் போய் முறையிட்டார். 
பர்)விஷயத்தில் மஹாராஷ்டிர்களும் , மகமதியர்களும் செய்த மோச 
இத பரிதாபப்பட்டும் ; தம்மால் ஆற்காட்டுக்கு தூதனமாக சியாச்சுப் 
ன்வா உட்டின் காள் வசம் ஒப்புவித்து அவருக்குப் பிரதி தினமும் 
கிச் செலவுக்கு 100 ரூபாயும், அவர் குமாரனுக்கு பிரதிதினமும் நூறு 

கொடுத்து கூடிய சீக்கிரத்தில் அவர்கள் சமஸ்தானத்தை அவர்களு 
இக்கும்படி சொல்லி யனுப்ப இந்த அன்வர் உட்டின்கான் அப்படியே 
காலம் செய்து கொண்டு வரிது , மேன்மை பெற்ற மதுமாபுரி சமஸ்தா 
பங்காரு திருமலை நாயடுக்கும் கொடுக்க பிரியப்படாமல் , பேராசை 
அவருக்கு பாஷாணமிட்டுக் கொன்று விட்டார் இசங்கதியை பறித்த 
மாபர் 1718 - ஆம் வருடம் ஆற்காட்டை விட்டு சிவகங்கைக்குப் போய் 
குறிச்சியை யடைந்தார் . 


11 - ஆம் வருவம் மது ைசகள் தானம் கா தனற்ற ராடாகி விட்டது . 

உருவம் நிஜாமுல் முலுக்கு படை எடுத்துவந்து மஹாராஷ்டிரர் 
டிவிட்டார் . 1741 - முதல் 1748 - வமையில் மதுரை நாடு அன்வர்மன் 
வசமாகியது . பிறகு மாயானா என்னும் தளகர்த தன் வசமாக , அவரும் 


மூன்றாவது காண்டம் , 


221 


பாகனாதபுரம் சிவகங்கை மன்னர்களும் கூடி மதுரைக்கு சரியான வார்சாகிய 
பங்காரு திருமலை நாயடு குமாரர் விஜய குமார நாயடுகாரை 1752 - ஆம் வரு 
வம் ஸமஸ்தானபதியாகப் படம் கட்டிவைத்தார்கள் . 


விஜயகுமாரநாயக்காரு 1752 - முதல் 1752- வரையில் 
அப்படிக்கட்டிலும் 1752 - ஆம் வருஷம் நவம்பர் 29 -ந்தேதி அவரைசிங் 
காதனத்தைவிட்டுகேக் வெள்ளக்குரிச்சித்து போகும்படி மகமதியர்கள் செய்து 
விட்டார்கள் .பிறகுமகம தாய்மன்னர்களுக்குள்ளாகவேசண்டைசச்சரவுகள் நடக்க 
1700 - வருஷம் மைசூர்ஐதர் ஆலியும்படையெடுத்துவந்து பிடிக்கக்கூடாமல்பின் 
னடைந்து போய்விட்டார் . பிறகு பல மகமதியர்கள் சண்டைகளைப் போட் 
திக்கொண்டு வா , 1735 வருஷம் மாரை ஆங்கிலேயர் வசமாகிவிட்டது . 1790 
வருஷம் செப்டம்பர் மாதம் மிஸ்டர் மெக்லோடு " அவர்களை ஈஸ்டிந்தி 
பாகம்பெனியாரால் செவினியு கலெக்டராக நியமிக்க , அன்று முதல் குடிக 
ளுக்கு கஷ்டங்களும் ஷ்ரேங்களும் அடிக்கடி நடந்து வந்த அநியாய சண்டை 
சச்சரவுகளும் , கொள்ளைகளும் , கொலைகளும் , பபெஞ்சங்களும் , படு நோய்களும் 
நீங்கச் சுகமாக வாழுங்காலம் வாய்த்தது . சுதேச குழரில் மன்னர்களால் 
மதுரை சமஸ்தா எததில் இடையில் சம்பவித்த கஷ்டங்களை இக்காலத்தில் 
எண்ணிப் பார்த்தாலும் எப்படிப்பட்டவருடைய மனமும் கலங்கும் . ஆண் 
வர் கிருபையால் ஆங்கிலேயர் வர அந்தப் பயம் அற்றது . 


துரை ஸமஸ்தான நாயடுகார்கள் விசுவநாத நாயடு முதல் ஆண்ட அர 
சர்களுடைய சரித்திரங்கள் 

ஆங்கிலபாஷையில் மிஸ்டர் செல்ஸன் எழுதியமது 
சைமானியூல் 87- முதல் 261- வது பக்கங்கள் வரையில் விவரமாகக் காணலாம் . 
அச்சரித்திசங்களினால் நாய்டு காருகள் தேசாபி மானத்தையம் , இராஜ தந்திரத் 
தையும் அனுசரிக்காததனாலும் , சோம்பல் சிற்றின்பத்தினாலும் , மர்மந்திரிக 
ளுடைய துர்ப்போதனைகளினாலும் ,ஸமஸ்தானம் சீர்கெட்டு ஏனையர் செமாகியது. 
ஸ்பஷ்டமாகும் . இக்குறைவுகளில்லா விடில் நாயல் ஸமஸ்தானம் இன்றளவும் மர 
காசிக்கும். நாயக்காருகள் தாகண தேசங்களில் மைஸ்தானங்களைஸ் தர்மக்க ஆரம் 
பித்த காலமுதல் அந்தம்வரையில் சண்டைச் சச்சரவுகளிலேயே தமது அறு 
மையான காசியையும் , காலத்தையும் செலவிட சேர்ந்தபடியால் , நாட்டில் கல்வி 
முதலான விஷயங்களை கவனிக்கக் காலரில்லாமற் போயவிட்டது . அப்படிக் 
கிருந்தும் அவர்கள் காலத்தில் மதுரை ஸமஸ்தானத்தில் பல பாடசாலைகள் 
ஸ்தாபிக்கப் பெற்றும் , அவைகளில் 10,000 - வித்தியார்த்திகள் இலக்கிய இலக் 
கண தர்க மீமாசாதி கிரந்தங்களைப் பணித்து வந்ததாக வீரமாமுனிவர் முத 
லான ஏனைய நாட்டார் கேரில் வந்து பார்த்து ஐரோபாகண்டத்தாருக்கு எழுதி 
இருக்கிறார்கள் , நாயகொருகள் ஈசுவா பத்திக்கு பெட்டு , கோயில் கோபுரம் 
மடம் தடம் அகிரஹாரங்கள் தருமசத்திரங்களைக் கட்டி அவைகளுக்காக அளவ 
ற்றப் பொருளைச் செலவு செய்திருத்தல் இப்போதும் இத்தென் னாட்டில்பாக் 
கப் பார்க்கலாம் . 


மூன்றாவது காண்டம் . 
போது கவரணமெணடாருக்கு அகப்பட்டிருக்கும் திருசிராப்பள்ளி 

மதுரை முதலான விடங்களில் ஆண்டுவந்த 
நாட்டு கார்களுடைய தருமசாசனங்கள் . 
சாசனங்கள் கொடுத்த இப்போது அச்சாசனங் 
வர் பெயர்கள் . சள் இருக்கும் இடம் . விர் விவாம் . 


J 


தாமிரசாசனம் 


விசுவகாதநா யடு கொடுத்தது 

அன்னியூர் , தென் ஆர்காம் சிலாசாசனம் 
ஷெ . 

திருநெல்வேலியில் 
குமாரகிருஷ்ணப்பநாயடு பரவாக்கேல் வேலியில் சிலாசாசனம் 
விரப்பநாயடு 

மதுரையில் ( லியில் do 
கிருஷ்ணப்பநாயடு கிருஷ்ணாபுரம் திருநெல்வே 

do 
பெத்தவீரப்பராயன் 

மதுரை 
இராமகிருஷ்ணநாயடு 

do 

தாமிரசாசனம் 
கிருஷ்ணப்பநாயடு 
குமார கிருஷ்ணப்பநாயடு திருநெல்வேலியில் 

do 
முத்துவீரப்பாரயடு மதுரையில் 

சிவாசாசனம் 
வீரப்பநாயடு கோயமுத்தூரில் 

தாமிரசாசனம் 
முத்து வீரப்பநாயடு மதுரையில் 

சிலாசாசனம் 
லை do 

do 
திருமலை நாயடு 

ஆண்டியூர் , திருநெல்வேன் do 
கபிலமலை , சேலத்தில் லியால் தாமாசாசனம் 
வைய விகுலம் , திருநெல்வே சிலாசாசனம் 
எருமாபட்டி , சேலத்தில் 
மதுரையில் 
do 

தாமிரசாசனம் 
கோயமுத்தூரில் 

( பாயமெதுரையில் 
இரங்க கிருஷ்ணமுத்துவீரப்திருநெல்வேலியில் 

do 
திருமலைநாயடு குமாரர் திருச்செங்கோடு , சேலத்தில்சிலாசாசனம் 
செங்கலிங்கநாயடு நெனிமேனி , திருநெல்வேல் do 
கடி 

திருசிராபள்ளியில் 
விஜயாங்கசொக்கலிங்கநாயடு திருச்செங்கோடு ,சேலத்தில் சிலாசாசனம் 

( யில் தாமிரசாசனம் 
சொக்கலிங்க நாயக நெனிமேனி, திருநெல்வேலி 
வேடி கோயமுத்தூரில் 

( யில் தாமிரகாசனம் 
முத்துலிங்கநாயடு ( பநாய ெமதுரையில் 

do 
இரங்ககிருஷ்ண முத்துவீரப் அரும்பாவூர் சிரிசியில் 

சிலாசாசனம் 
திருசியாப்பள்ளியில் 

தாமிரசாசனம் 
விஜயாங்க சொக்கநாதநாயடு திருநெல்வேலியில் 


மே 
வை 


சை 
லை 


aloo 


டை 


லை 


மங்கம்மகாரு 


மங்கம்மகாரு 


மதுரையில் 
ஷெ திருநெல்வேலியில் 

சிலாசாசனம் 
ஜயசங்கசொக்கநாதநாயடு மதுரையில் 

தாமிரசாசனம் 
716 

திருநெல்வேலி , திருசினாப்ப 
727 

ள்ளி , திருநெல்வேலி , திருசி 
T3L 

பாபள்ளி மதுரை , திருநெல் do 
மீனா அம்மகாரு 

திருசிராபள்ளியில் 

வேலியில் 
சமயபுரம் , திருசினப்பள்ளி 
ஆக சோசனம் 


ܣܛܬ 


டை 


மூன்றாவது காண்டம் . 

223 
பாருங்கள் ! ஸ்ரீசந்திர வமிச கத்திரிய குல திலகராகிய யயாதியின் சந்த 
தியில் பலிஜராஜன் வம்சத்திலுதித்த ஆந்திரராஜர்களில் ஆறேழுபெயர் 
மகத நாட்டைவிட்டு, தெற்கே வந்து உஜ்ஜினி, காரங்கள் , கொண்டவீதி , கலி 

ஜயக்கம் முதலான விடங்களில் விக்கிரமார்க்கன் , காலுக்கியன 
காலிசூரியம் , கஜபதிகள் , நரபதிகள் , என்றாதிப் பெயர்களால் புதுசாஜியக் 
களை ஸ்தாபந்து தருமபரிபாலனம் செய்தும் , பிறகு அவர்களுடைய சந்ததிக, 
ளில் , சேவப்பாடு, அச்சுதப்பநாடு, இரந்தாத நாயடு , விஜயராகவ 
நாட்டு , செங்கமல பாயடு என்பவர்து தஞ்சை சமஸ்தானாதிபதிக ளாகியும் , 
விசுவநாதநாய்டு , குமாரகிருஷ்ணப்பநாயடு, வீரப்பநாயடு , விசுவப்பநா 
யடு , முத்துகிருஷ்ணப்பநாயடு, முத்துவிரப்பநாயடு , திருமலை நாயடு , தமாா 
முத்துகிருஷ்ணப்ப நாயடு , முத்துவிரப்பநாய்டு , சொக்கநாத் நாயடு , முத்து 
லிங்கநாயடு , மங்கம்மகாரு , இரங்ககிருஷ்ண முத்துரவிப்பதாயடு , விஜயராது 
நாத சொக்கலிங்கநாயடு , மீனஷ் அம்மகாரு , பங்காரு திருமலை நாயடு , 

ஜயகுமாராதநாத நாயடு முதலானவர்கள் பாண்டியநாடாகிய மதுராபுரி 
அரசர்களாகியும் ; பிறகு விஜய்பூபாலநாய்டு , அங்கிதாங்கதராஜ, கொண்ட 
சாலமஹராது , கீர்த்திசிம்ஹல மஹாராஜ , இராஜசிம்ஹல மஹாராஜ, விக் 
கிரம் சிம்ஹயமதராஜ முதலானவர்கள் இலங்கை என்னும் சிம்ஹலத்தீ 
வின் ஸமஸ்தானாதிபதிகளாகியும் பிரபலமாக இந்து இராசிய பரிபாலனம் 
செய்து வந்த , கடைசியில் அவர்களுக்குள் தேராவபிமானம் , ஜாதிமதாபி 
மான முதலான துகளற்றுப் போனதினால் , ஸமஸ்தானங்களை இழந்து தவிக் 

காலத்தில் , ஜாதி வித்தியாசத்தினாலும் , சல்லிச்செல்வ மில்லாமையினாலும் 
குப்பை உயர்ந்தது , கோபுரம் தீரழ்ந்தது என்னும் , பழமொழிக்கொக்க 
பசகண்டத்தின் புராதன சந்திரவங்ச கத்திரியராய பலிஜ்வாருடைய இப் 
போது அந்தஸ்தும் , பிரதிஷ்டையும் குறைந்து வா , கேவலமான ஜாதியார்கள் 
கவுரவர்க் ளென்றும் , பலிஜவாரென்றும் , நாமம் போடுவோர்களில் அநேகர் 
நாயகோருக 

என்றும் பெயர்களை தரித்துக் கொண்டும், நல்ல குடும்பங்களில் 
சிலரோடு கொள்வினை கொடுப்பனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் , 

இத்தியாதி விபரீதங்களைக்கண்ட குலஸ்தர்களாகிய பலிஜவார்களிற் சிலர் 
கி -பி 170 களும் , மதுரை ஸமஸ்தானாதிபதியாகிய ஸ்ரீவிஜயரகுநாத சொக்க 
லிங்க நாயக்காரிடம் முறையிட , அவர் உடனே ஸ்ரீரங்கடிேத்திரத்தில் ஒரு 
மஹாநாட்டைக்கூடி அதில் அநேக வடகலை தென்கலை மடாதிபதிகளையும் , 
கற்றோர் மற்றோர் முதலான பந்துசமூஹத்தாரையும் கருவித்தும் அவர்கள் முன் 
னிலையில் இந்தச்சந்திரவம்ச பலிஜவாருடைய ஆகடற்ப , வீட்டுப் பெயர், 
தோத்திர சூத்திரப் பெயர்களையும் , ஜனனமான விவாஹாதிசடங்கு விவரங் 
களையும் பிரசித்தப் படுத்தினார் . அப்படி பிரசித்தப் படுத்திய ஸ்ரீவம்சபிரகாசி 
கையை அக்காலத்திலிருந்த சிலபெரியோர்கள் செப்பேடு சிலாசாசனங்களில் 
செதுக்கிவைத்திருந்தார்கள் - அவைகளில் ஸ்ரீரங்கம் கருடமண்டம் ரிபேர் செய்த 
காலத்தில் அகப்பட்ட சாசனத்தின் நகல் ஒன்று ஸ்ரீபிரம்மச்சாரி நாராயண 
தாசுவாமிகள் சுவாதீனத்திலிருந்தது எமக்கு அகப்பட்டு அன்சாரசங்கி கத்தை 
இதன் அடுத்த காண்டத்திற் காணலாம் - 


மூன் முவது காண்டம் . 


டமண்டலம் பூவைசியகுல உயர் துளுவ வேளாளர் சரித்திரம் என் 
சால் காஞ்சீபுரத்தில் மகாநாடு தர்மாய முதலியாரிட மிருந்த சுமார் 
உங்களுக்கு முன் எழுதின புராதன கையெழுத்து புத்தகத்திலிருந்து 
தக்ஷம் மிஷ்டர் பம்மல் விஜயரங்க முதலியா பதிப்பிக்டர் 
தி ஐரோபியர் இந்நாட்டுக்கே வந்தகாலத்தை அதிலுள்ளபடி அகனடி 
திகிறோம் . 
இந்தியாவில் தொப்பிக்காரர் வந்ததும் அந்தந்த இந்தசங்களைப் 
சென்னப்பட்டணத்துக்கு வந்த கவர்னர்களுடைய விபாம் தெரி 
எல் . 
1,500 - ம் வருஷம் மார்கழி மாதம் 31 - ந்தேதி இத்தேசத்துக்கு 
ரர் வர்த்தக சங்கதி யுண்டுபண்ண எலிசபெத்தென்கிற இமாஜாத் 
டாலையைக் கட்டளையிட்டார் . 
ஷம் இந்து தேசத்துக்கு இங்கிலீஷ் கப்பல்கள் பறப்பட்டன , 
பந்தாக்காரர்பழவேர்க்காட்டைக்கை 
வசம்பண்ணிக்கொண்டார்கள் 
. 
ன்மார்க்கர் ஜப்பிசி 5 - ந்தேதி தாங்கன்பாடியில் காளிங்கராயபிள் 
முன்னிலையாய் தஞ்சாவூர் இராஜாவினிடத்தில்தரங்கன்பாடியில் 
ட்டையைக்கட்டிக்கொள்ள உத்திரவு பெற்றுக்கொண்டார்கள் . 
மாதம் தாங்கன்பாடியில் கோட்டையைக் கட்ட ஆரம்பித்தார்கள் . 
( Day) என்பவரால் சென்னப்பட்டணமும் கோட்டைய முண்டாக் 
பட்டது . கவுல் செங்கல்பட்டு நாயக்கர் மூலியமாக சந்திக்கிரி ராஜா 
பத்தில் பெறப்பட்டது. சந்திரகிரி பாஜ வம்சத்தார் முன் விஜய 
த்தில் அ . சாண்டார்கள் . 
எந்தக்காரர் போர்த்து கீசரிடத்தில் மன்னாறு யாழ்ப்பாணத்தைப் 
த்தார்கள் . 
ஞ்சுக்காமர் சிந்து வியாபாரம் துவக்கினார்கள் . 
ஞ்சுக்காரர் புதுவை நகாத்தை கைவசம்பண்ணிக்கொண்டார்கள் 
பெரிய வால் நலத்திரம் வானத்திலே காணப்பட்டு மூன்று நாள் 
பந்த மிருந்தது . 
கையினருகே பெருக்காற்றடித்து சில கப்பல்கள் முறிந்து முப் 
யிைரம் ஜனங்க ளிறந்து போனார்கள் . 
பாசி மாதம் 21 -ந்தேதி பிராஞ்சுக்காரர் சென்னப்பட்டணத்தை 
இதார்கள் . 
ஞ்சுகாசர்பேரில் இங்கிலீஸ்காசர் சண்டைக்கு ஆரம்பித்தார்கள் . 
மாதம் 11 -ம் தேதி சென்னப்பட்டணத்தை பிராஞ்சுகாரர் பிடிக்க 
கார்கள் . 

புதுவையை முதல் விசைப்பிடித்தார் . 
கிலீஷ்காரர் தஞ்சாவூரை முற்றுகைப் போட்டார்கள். 
சிராப்பள்ளியில் மருந்து கிடங்கு பத்திக்கொண்டது 
. 
சாவூசைப் பிடித்தார்கள். 
பிகட்டு ( Pigot) இறந்தார் . 
பசி மாசம் 1- ந்தேதி புதுவைாகரத்தை இரண்டாம்தரம் இங்கி 
காார் பிடித்தார் . 
ருக்கும் இங்கிலீஷ்காரருக்கும் 
சண்டைக்கு ஆரம்பம். 
ட்டாசி மாசம் 10- தேதி கானல் பெயிலி ( Uol . Buillic ) தண்டு 
கோலத்தில் மூழ்கிப் போனது . 
மாசம் 1 -ந்தேதி பரங்கிபேட்டையில் 
சண்டை , 


மூன் முவதகாண்டம் 


( 225 


1s2- ல்லையாசி மாசம் 17 ந்தேதி மாட்டியபோடு சமாதானத்துக்கு கையெ 

பத்து போட்டது . 
1762 - ல் ஐப்பசி 15 ந்தேதி சென்னப்பட்டணத்தில் பெருங்காத்தடித்து சில 

-கள் கரையில்வதுக் விட்டது . 
1782 மார்கழி மாதம் தேதி சித்தரி சேர் இறந்துபோனார் . 
1793 - ல் சித்திரைமாதம் 27ந்தேதி ஜொல்கூட் (Gen. Cootr) இறந் 


D 


1754- ல் இங்கிலிஷ்காரர் மப்பு சுல்தானுடன் சமாதானப்பட்டார்கள் . 
1785 - ல் கார்த்திசைமாசம் 25 - ந்தே சென்னபட்டணத்தில் இடி விழுந்து 

நாலாற பேரிறந்து சிலருக்கு காயப்பட்டது. 
1756 - ல் சென்னப்பட்டணத்தில் தபால் கூடம் ( Post Office ) ஸ்தாபித் 

சார்கள் . 
1789 - ல் சென்னபட்டணத்தில் மருந்து கிடங்கு பற்றிக்கொண்டதி 
1780 - ல் மார்கழி மாதம் 29 -ந்தேதி மலையாள மாஜாவின் பேரில் டப்புசுல்தான் 

சண்டைக்காரம் பித்தார் 
.91 - ல் பங்குனி மாதம் 21 - ந்தேதி பெங்குளூர் பிடித்தார்கள் . 
1792 - ல் மாசிமாதம் ஸ்ரீரங்கபட்டணத்தின் பேரில் இங்கிலீஷ்காபர் சண்டை 

துவக்கினர்கள் 
1112 - ல் பங்குனிமாதம் 1 -ந்தேதி சமாதான மானார்கள் . 
1 - ல் ஆகான மாசம் 25 -ந்தேதி புதுவை நகரத்தை மூன்றாவதுதாம் கர்னல் 

பிச்து ஒயிட்டினால் பிடிக்கப்பட்டது 
10 ல் கப்பபொசம் 18- ந்தேதி சவாபு வாலாஜா இறந்தார். 
1718- டிசம்பர் கந்தேதி பப்பு சுல்தான் பேரில் இங்கிலிஷ்காரர் புத்தத் 

தக்கத்தனம் பண்ணினர்கள் , 
Top மே மாதம் டக்சேதி சனிக்கிழமை மத்தியானம் ஒரு மணிக்கு வேதத் 

துனே சீரங்கப்பட்டணம் லங்கை யெறிகலந்து யுத்தம் செய்கிற 

போதுஉப்பு சுல்தான் இறந்து போனார் . 
171- ல் ஜூன் மாதம் 4-ந்தேதி சிரங்கப்பட்டனத்துக் கொடியைக் கொண்டு 

வர்து சென்னப்பட்டணத்து கோயிலிவே வைத்து சந்தோஷ் கீர்த் 
தலடிகனமும் ஜெயமும் பெற்ற இங்கிலிஷ் கொடிதமேலும் சீலம் 
சப்பட்டணத்துக் கொடி கீழுமாகத்தியானம் பன்ளிப்பாண்டு மணி 
க்கு கொடிமாதிலே போட்டு பீரங்கி 

முழக்கம் செய்து சாயத்தியம் 
- பண்மட்டும் கொடியை கழற்றாமல் சந்தோஷம் கொண்டாடி 

வான் 
1801 - ல் ஜூலை மாதம் 15 - ந்தேதி பாப்வாலாஜா சாய்ப் சாகதா இறச் நா 

பொனர் . 
இந்த சென்னப்பட்டணம் துவக்கம் துவக்க வந்த கவர்னர் லார்டு அவ் 
வது பெரிய ஸ்ரீமான்கள் உத்தியோகத்துக்கு வந்த சாமதேயங்களும் அந்தந்த 
மான்கள் இந்த வருக்கம் , மாதம் தேதிகள் தெரியப்படுத்துதல், 

இந்தப்பட்டியில் இதனடியில்கண்ட 
1652 - ல் ஆம் வருவகம் செய்டம்பர் மாதம் 1- தேதி மே , ஆரோன் பேகர் . 
1651 - ல் செப்டம்பர் மாதம் 1- தேதி மிஸ்டர் தாமஸ் சேம்பர் . 
1651- ல் செப்டம்பர் மாதம் 1- தேதி மிஸ்டர் எட்வர்டு விண்டர், 
1665 - ல் ஜூன் மாதம் , மே . ஜார்ஜ் பாகஸ்கிராப்டு , 
1665 - ல் செப்டம்பர் மாசம் பக்தேதி மே . எட்வர்டு கண்டர் . 
1570 - ல் மே ஜார்ஜூபாகஸ்கார் என்று பெயர்கள் எழுதப்படவில்லை 


Fou 


12N -SON 


ல் வர் வில்லியம் பாக்கு போன் 
-ல் மாசி இன் திரியன் ஷாம் . 
ன் ஆடி 15 வில்லியம் கிம் போர்டு , 

E 4 எலியுயேல் , 
நப்பரி 13 நதினேல் இன்சன் , 
வ மார்கழி சர்ஜான் கூல் கமோ 
ல் ஆவணி 10 நதினேல் இயான் சன் . 

12 தாமஸ் மீட் 
ல் புரட்டாசி 30 கலிசன் அடி 

ஐப்பசி 2 இடமன் மண்டார் , 
ல் கார்த்திகை 11 உலியம் பிரேசர் , 
ல் ஆடி 23 எட்வார்டு ஆரிசன் . 
ல் தை 1 ஜோசப்சாலிட் , 
ல் தை 49 விரான்சிஸ் ஆஸ்டிங்கு . 
ல் ஐப்பசி 26 நதினேல் இல்லக் 
ல் கை 23 செய்க மக்கியர் : 
ல் வைகாசி 25 ஜார்ஜ மார்ட்டின் பிட், 
ல் மாசி ரிச்சர்பிேங்கன் 
தை 

28 தி.கோல்யாஸ் . 
கார்த்திகை 21 மேஸர் இஸ்திரன் சர்லாரென்ய, 
ல் மார்கழி 12 ரிச்சார்டு பிரன் .. 
ல் பங்குனி- சாளரிசார்டு இடைர்கு. 
சித்திரை 17 - தாமல் ஆதியாக 

தை 1 ஜார்ஜ் விக்கெட்டு . 
கார்த்திகை 11 - இராபர்டு பாலக்க . 
கதை 25 -சாரலிஸ் பாசர், 
ல் மாசி 8 - ஜோசப்டி பிரி . 
தா மாசி 2- அலெக்சாந்தர் ஒன்சி . 
மார்பம்.0- லார்டு பிக்கெட்டு , 
ஆணி ஜோர்ஜ ஸ்திருட்டன். 

நாள் உண்டலி , 
மோசி - மன்பம் போல் , 
கார்த்திகை ஜோர்ஜு இஸத் முதலானவர்களாம் . 

துமை காயல் மைதானம் மங்கலடைந்துக் கொண்டு வரும் காலத்தில் 
m ஷ்டிகருடைய புத்துவம் பெருமைப் பெற்றுங்க ஆரம்பித்து அவர்க 

தேசாழிமாத மதாபிமானத்தினால் அம்மஹா வட்டிக்ருடைய 
00 சம் டி . சிலவிடங்களில் இன்னும் பிரகாசிக்கின்றது . ஆகவே 

சந்திரத்தை இத்துடன் சேர்க்க வேண்டியதாயினும் , - இப் 

பேக்டய ஆதி உற்பத்தி , மத்தியகாலஸ்திதி , தக்காலஸ்திதி 
பற்றிய சரித்திரங்கள் ஆங்கிலமுதல் அநேகசுதேச பாலை கால் எழு 
பயமிக்கப் பட்டிருப்பதால் , இனி இத்தென் தேசத்தில் சிறந்த , வித்து 

, மதாதிபதிகள் , ஆழ்வார் ஆசாரியர் நாயன்மார்கள் தரும் வான் 
பசரித்தியங்களை இதன் இரண்டாம்பாகத்திற் பதிப்பிக்கத் தீர்மானி 
ந்த கவர்னர் துபுக்களடைய சரித்திரங்கள் ஆங்கிலேய பாலைகயிலு 
மான்மையா எ தேசயாவைகளிலும் எழுதிபதிப்பித்திருப்பதால் , இங்கு 

காட்சசியமெனக்கொண்டோம் 
. 


